தமிழ் நாக்கால் பாடவேறுபாடுகள் 


ப 


WITH 
DURATTU KATH 


தமிழ் நூல்களில் 
பாடவேறுபாடுகள் 


டாக்டர் . வெ .பழநியப்பன் , எம்.ஏ. , எம்.லிட் . , பி.எச்.டி . 

இணைப்பேராசிரியர் 

தமிழியல் துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 


ப 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 

1990 


முதற் பதிப்பு 1990 
ஓ அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 
Tamil Noolkali ! Padaverupadukal 


விலை ரூபாய் : 55.00 

U.S.S 20.00 


அச்சிட்டோர் : சக்தி விநாயகர் அச்சகம் 

மதுரை . 


கலைமாமணி , டாக்டர் ஆறு . அழகப்பன் 
தமிழியல் துறைத்தலைவர் 
இந்திய மொழிப்புல முதன்மையர் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 


அணிந்துரை 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் இன்றைய உலகத்திற்குத் 
தேவையான பல்துறை அறிவுப் பயிற்சியையும் அளித்து வரும் 
பல் கலை அறிவுக் கூடமாகும் . பல்கலைக்கழகத் தமிழியல் துறை 
செவ்வியல் மொழியாகிய தமிழுக்கு எவ்வாறெல்லாம் ஆக்கமும் 
வளமும் சேர்க்க வேண்டுமென்று நாளுஞ் சிந்தித்து ஞானவேள்வி 
நடத்தி வருவதைத் தமிழுலகு நன்கறியும் . இவ்வேள்வியில் 
விளைந்த ஒளிப்பிழம்பே ஆசிரியர் டாக்டர் வெ . பழநியப்பன் . 
இவர் தம் டாக்டர் பட்ட ஆய்வேடான தமிழ் இலக்கிய 
இலக்கண நூல்களில் பாடவேறுபாடுகள் ஓர் ஆய்வு ( சங்க 
இலக்கியம் சிறப்பாய்வு ) என்பதே இப்பொழுது தமிழ் நூல்களில் 
பாட வேறுபாடுகள் என்ற தலைப்பில் நூலாக வெளிவருகிறது . 


தம் 


ஆய்வுகள் சில நுனிப்புல் மேய்வதாக அமைவதுண்டு . 
உழைப்புக் குறைவாக இருக்கப் பரப்பளவைக் குறைத்து , குறுகிய 
காலப் பயிர்ப்பலன் போல ஆய்வுப் பட்டம் பெறுவதும் உண்டு , 
ஆனால் இவ் ஆய்வாளர் தம் அயரா முயற்சியால் , 
ஆய்வுக்கென மேற்கொண்ட நூல்களின் பல்வேறு உரைகளையும் 
பதிப்புக்களையும் தேடித் தொகுத்தும் , அந்நூல்களில் காணலாகும் 
பல்வகைப்பட்ட பாடவேறுபாடுகளைக் கண்டு அவற்றுள் ஏற்கத் 
தக்கவற்றைத் தகுந்த முறையில் வகைப்படுத்தியும் , அவை 
தொடர்பான கருத்துக்களைத் தம் முன்னோடியர் 
கருத்துக்களுடன் இணைத்து ஆராய்ந்தும் . தம் ஆராய்ச்சித் 
திறத்தைப் புலப்படுத்தியுள்ளார் . 


ஆய்வாளர் தம் 

சிறப்பாய்விற்காகத் தேர்ந்தெடுத்துக் 
கொண்டது சங்க இலக்கியம் ஆகும் . தொன்மைத் தமிழ்ச் 
சிறப்புடைய சங்க இலக்கியம் வழி வழி மக்களிடையே பயிலப் 


பெறுகையில் ஏடுபெயர்த்தெழுதுவோராலும் , பாடஞ் சொல்லிக் 
கேட்கப் பெற்றவராலும் பாடவேறுபாடுகள் தோன்றுவதைத் 
தவிர்த்திருக்க இயலாது . நூல்களை அச்சிடுங்கால் அச்சகத்தாரால் 
அச்சடிக்கப் பெற்ற அச்சுப் படிகளைத் திருத்துவோர் சிறிது 
கவனக் குறைவாக இருப்பினும் பிழைகள் புகுந்துவிடும் . பாடவேறு 
பாடுகளுடன் அச்சுப்பிழைகளும் சேர்ந்து கொண்டால் ஆய்வுக் 
களத்தில் தொல்லை மிகுதியாகும் . இதனைத் தவிர்க்க வேண்டும் 
என்ற பொறுப்புணர்வில் ஆய்வாளர் " அச்சுப்பதிப்பில் பிழைகள் 
வந்திருந்தால் பிழைத்திருத்தம் போடுவதையாவது பதிப்பாளர்கள் 
ஒரு கடமையாகக் கருதவேண்டும் என்று குறிப்பிடுவது சிறந்த 
ஆக்கக் குறிப்பாகும் . 


சங்க இலக்கியம் - சிறப்பாய்வு என்ற அளவிலே தமிழ் 
இலக்கிய இலக்கண நூல்களில் பாடவேறுபாடுகள் - ஓர் ஆய்வு 
என்ற தம் ஆய்வுக் களத்தை - ஆய்வெல்லையை வரையறை 
செய்து கொண்டுள்ளார் ஆய்வாளர் . பரந்து விரிந்து ஆழ்ந்து 
நிற்கும் தமிழ்க் கடற்பரப்பில் இவ்வாறு வரையறை செய்து 
கொள்வதுதான் பொருத்தமும் இயல்வதுமாகித் தெளிவிற்கு 
வழிவகுக்கும் . 


ஆய்வாளர் தம் ஆய்வுக்குத் தகுந்த வகையில் மேனாட்டுத் 
திறனாய்வு முறைகளைப் பயின்று , வேண்டியவற்றைத் தக்க 
இடங்களில் பயன்படுத்திச் செல்வதை நூலில் ஆங்காங்கும் 
காணலாம் . ‘பாடவேறுபாடு என்னும் தலைப்பில் தமிழ் நாட்டு 
முன்னோடிகளாகிய அறிஞர் பலரின் கருத்துக்களையும் அணுகு 
முறைகளையும் இந்த ஆய்வாளர் தம் மனத்தகத்தே கொண்டு , 
பல பாட வேறுபாடுகளைச் சீர்தூக்கிப் பார்க்க முனைந்துள்ளார் 


பாடவேறுபாடானது , பாடபேதம் என்பதும் , ரூபபேதம் , 
உச்சாரணபேதம் என்பதும் ஆகிய அடிப்படையால் ஒன்றுக் 
கொன்று வேறுபாடுடையவை என்பதைக் கருதி , பேராசிரியர் 
வையாபுரிப்பிள்ளை , " துரியோதனன் - திரியோதனன் 

என்பன 
ரூபபேதங்கள் ; மார்க்கம் - மாற்கம் எனவருவன உச்சாரண 
பேதங்கள் என்று கூறுவார் ; மேலும் இவ்விரு வேறுபாடுகளிலும் 
பொருள் மாற்றமில்லை , எனவே பொருள் மாற்றத்தோடு 


அமைந்தவற்றைப் பாடபேதம் என்றும் , பொருள் மாற்றமின்றி 
வடிவாலும் ஒலியாலும் வேறுபடுவனவற்றை முறையே ரூபபேதம் , 
‘உச்சாரணபேதம் என்றும் அவர் கருதுவது எடுத்துரைக்கப் 
படுகின்றது . அத்துடன் நில்லாது ஆய்வாளர் , எவ்வகைப் 
பேதமாயினும் அனைத்தையும் பாடவேறுபாடுகளாகவே கொண்டு , 
அவற்றைப் பொருள் வேறுபாடுடையவை , பொருள் வேறுபாடற்றவை 
என இரு பிரிவுகளாகப்பகுத்துக் காண்டல் தெளிவும் எளிமையும் 
உடைய முறையாக அமையும் என எழுதிச் செல்வது திறனாய்வு 
அணுகு முறையை எளிமைப் படுத்துங் குறிப்பாகக் கொள்ளலாம் . 


சிறந்த செய்யுள் நூலுக்குப் பாடவேறுபாடுகள் தோன்றுவது 
இயல்பேயாகும் . நூலாசிரியரின் காலத்திற்கும் நூலிற்கு உரை 
கண்ட உரையாசிரியரின் காலத்திற்கும் இடைவெளி 
நீண்டிருப்பின் உரையாசிரியர் தமக்குக் கிடைத்த ஏடுகளை 
நம்பியே ‘ மூலபாட ஆய்வு செய்து , இயன்றவரையில் தேர்ந்த 
பொருள் நலங்காண முற்படுவார் . ஒரே நூலுக்கு உரை 
யாசிரியர்கள் பலராக அமைகையில் அவரவர் கண்ட மூலபாட 
ஆய்வுகளையும் ஒப்புமை நோக்கில் கண்டு , தேர்ந்த முடிவுகளைக் 
காணும் பொறுப்பு ஆய்வாளரைச் சார்கின்றது . இத்தகைய பெரும் 
பொறுப்பினை இந்த ஆய்வேட்டின் ஆசிரியர் ஏற்றுள்ளது 
போற்றத்தக்கது . 


பாடவேறுபாடுகள் பல்கிச்செல்லும் காரணத்தால் ஆராய்ச்சி 
முயற்சியில் , ஓரளவு தளர்ச்சி பொதுவாக ஏற்படலாம் . அத்தகைய 
தளர்ச்சி ஒரு சிறிதும் கொள்ளாமல் , விடாமுயற்சியுடன் 
பாடவேறுபாடுகளைத் திறனாய்வு அடிப்படையில் பகுத்துக் 
கொண்டும் , வகைப்படுத்திக் கொண்டும் , தள்ளக்கூடியவற்றைத் 
தள்ளியும் , கொள்ளக் கூடியவற்றைக் கொண்டும் தமிழாராய்ச்சி 
உலகத்திற்குப் பெரிதும் பாடுபட்டுள்ளார் இவ் ஆய்வாளர் . இவர் 
தம் எம்.லிட் . பட்டத்திற்கு மேற்கொண்ட 

மேற்கொண்ட புகழேந்தியும் 
நளவெண்பாவும் என்ற ஆய்வேட்டையும் பல்கலைக்கழக 
வெளியீடாகக் கொண்டுவந்து ஆய்வுலகின் பாரட்டினைப் 
பெற்றார் . ஆய்வறிஞர் டாக்டர் வெ . பழநியப்பன் , தமிழ் 


முதுகலை வகுப்புகளுக்குத் தொல்காப்பியம் , சங்க இலக்கியம் 
முதலியவற்றைப் பாடங்கற்பித்த அனுபவங் கொண்டவர் . 
இலக்கியத் திறனாய்வுக் கட்டுரைகளை மாணவர்கள் புரிந்து 
கொள்ளும் வண்ணம் எழுதி வழங்கிய சிறப்பிற்குரியவர் . 


பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப் பெறும் சிறந்த பட்ட . 
ஆய்வேடுகள் நூல்களாக வெளிவர ஏழாவது ஐந்தாண்டுத் 
திட்டம் நிதி உதவி செய்தது . இத்திட்டத்தின் கீழ் இவ் ஆய்வேடு 
வெளிவருகிறது . இந்நூல் வெளிவர உறுதுணையாக இருந்த 
பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவினர் , வாழையடி வாழையாகத் 
தமிழ்ப்பணிக்கு முன் உதாரணமாக விளங்கும் செட்டி நாட்டரசர் 
குடும்பத்தின் ஒளிவிளக்காகத் திகழும் மாண்பமை இணைவேந்தர் 
டாக்டர் மு . அ . மு . இராமசாமி அவர்கள் , வளரவேண்டிய 
பிரிவுப்பயிர்களுக்கு வான் மழையாக விளங்கும் நம் துணைவேந்தர் 
மாண்பமை டாக்டர் டி . சி . மோகன் அவர்கள் ஆகிய இவர் 
களுக்குத் தமிழ் உலகம் நன்றி கூறி மகிழ்கிறது . 


நாளும் பொழுதும் பலப்ப நூல்கள் வரலாம் . அவைகளில் 
சிலர்சில நூல்கள் சிறந்து விளங்குகின்றன . அச்சிலச்சில நூல்களில் 
செதுக்கிய கோயில் சிற்பமாக ஓரிரு நூல்கள் உண்டு . அவ் 
வடிவத்தைத் தந்த தமிழ்ச்சிற்பி டாக்டர் வெ . பழநியப்பன் 
அவர்களைப் பாராட்டி மகிழ்கிறேன் , 


1 


டாக்டர் ஆறு . அழகப்பன் 
தமிழியல் துறைத்தலைவர் . 


முகவுரை 


பெருங்கொடைவள்ளல் அண்ணாமலையரசரின் 

பெருங் 
கருணைத் திறத்தால் உருவாகிய அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் இன்று பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வைரவிழாக் 
கொண்டாடி மகிழ்ந்துள்ளது . நான் பயின்று பணியாற்றும் 
இப்பல்கலைக்கழகம் எனது தாய்ப் பல்கலைக் கழகமாகும் . 


இப்பல்கலைக் கழகம் எனது எம்.லிட் . பட்ட ஆய்வேடான 
புகழேந்தியும் நளவெண்பாவும் என்பதனை நூலாக வெளியிட்டுச் 
சிறப்பித்தது போல எனது முனைவர் பட்ட ஆய்வேடான 
• தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களில் பாடவேறுபாடுகள் 
( சங்க இலக்கியம் சிறப்பாய்வு ) என்பதனையும் இப்பொழுது 
நூலாக வெளியிட்டுச் சிறப்புச் செய்வதனை நான் என்றென்றும் 
நன்றியுடன் போற்றி மகிழ்வேன் . 


வைரவிழாக் கண்ட அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் 
பீடுமிக்க தமிழியல் துறை பல்வேறு கால கட்டங்களில் பல்வேறு 
ஆய்வு நூல்களைத் தமிழ் உலகிற்கு அளித்த பெருமைக்குரியது . 
அம்முயற்சிக்கெல்லாம் தோன்றாத் துணையாய் என்றும் இருந்து 
வரும் செட்டி நாட்டரசர் குடும்பத்தார்க்கும் , இணைவேந்தர் 
மாண்பமை டாக்டர் மு.அ.மு. இராமசாமி அவர்கட்கும் எனது 
நெஞ்சம் நன்றி பாராட்டி மகிழ்கின்றது . 


இவ்வகையில் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்த மாண்பமை 
துணைவேந்தர் டாக்டர் டி.சி. மோகன் , பதிவாளர் டாக்டர் 
பி . ஆர் . கற்பகக்கணபதி ஆகியோர்க்கும் என் நன்றி உரியது . 


r 


எனது வாழ்வில் என்றென்றும் தோன்றாத் துணையாக 
விளங்கி வரும் அண்ணாமலைப் பல்கலைக்கழக முன்னாள் 
நிகழ் நிலைத் துணைவேந்தர் பேராசிரியர் , முத்தமிழ்வித்தகர் 
லெ.ப கரு . இராமநாதன் செட்டியார் மற்றும் இவ்ஆய்வு வழித் 
தடத்தில் நெறியாளர்களாக விளங்கிய அமரர் டாக்டர் 
வ.சுப . மாணிக்கனார் , டாக்டர் நா . பாலுசாமி ஆகியோருக்கும் 
நன்றி செலுத்தும் கடப்பாடுடையேன் . 


ஆய்வு சிறக்கவும் என் வாழ்வு வளம் பெறவும் , எனது 
ஆய்வு நூல்கள் அச்சேரவும் ஒல்லும் வகையெல்லாம் உதவிவரும் 
பெருமை மிகுதமிழியல் துறைப் பேராசிரியர் கலைமாமணி டாக்டர் 
ஆறு . அழகப்பன் அவர்களை நான் என்றென்றும் நன்றியுடன் 
போற்றி மகிழ்வேன் . 


இந்நூல் அச்சுப் பணிக்குப் பெரிதும் உதவிய பல்கலைக்கழக 
வெளியீட்டுத்துறை அதிகாரி திரு . வெ . இலக்குமணன் 
அவர்கட்கும் , நூலினை 

அச்சிட்டு உதவிய மதுரை சக்தி 
விநாயகர் அச்சகத்தாருக்கும் எனது நன்றி உரியதாகும் . 


அண்ணாமலை நகர் 

3-8-90 


அன்புடன் 
டாக்டர் . வெ . பழநியப்பன் 


ருக்கக் குறியீட்டு விளக்கம் 


அகம் 


இல . விள . 


வை . அ . 


ளம் . 


இறை . உரை 


உ . வே சா . 


7 


ஐங் . 


ஔவை . 
கல் . 


கலி . 


க . வா . 
. 


குறள் 
குறி . பா . 
குறுந் . 
சங் . இல . பதிப்பு . 
சிலப்ப . 


அகநானூறு 
இலக்கண விளக்கம் 
இ . வை . அனந்தராமையர் 
இளம்பூரணர் 
இறையனாரகப்பொருள் உரை 
உ . வே . சாமிநாதையர் 
எழுத்ததிகாரம் 
ஐங்குறுநூறு 
ஒளவை . சு . துரைசாமிப்பிள்ளை 
கல்லாடர் 
கலித்தொகை 
கடவுள் வாழ்த்து 
திருக்குறள் 
குறிஞ்சிப்பாட்டு 
குறுந்தொகை 
சங்க இலக்கியப் பதிப்பு 
சிலப்பதிகாரம் 
சீவகசிந்தாமணி 
சேனாவரையர் 
சொல்லதிகாரம் 
தமிழ் விடுதூது 
திருமுருகாற்றுப்படை 
திருவேங்கடத்தந்தாதி 
திவ்யப்பிரபந்தம் 
தெய்வச்சிலையார் 
தேவாரம் 


சீவக . 


சேனா 


சொ . 


தமிழ் 
திருமுரு . 
திருவேங் . அந் . 
திவ்ய . 
தெய்வ . 


தே . 


தொ . 


நச்சி . 


நன் . 


நா . திரு . 


தொல்காப்பியம் 
நச்சினார்க்கினியர் 
நற்றிணை 
நன்னூல் 
நாச்சியார் திருமொழி 
நூற்பா 
பழைய உரையாசிரியர் 
பதிற்றுப்பத்து 
பரிபாடல் 


நூ 


ப . உரை 


பதிற் . 


பரி . 


பாவை . 


திருப்பாவை 
புறப்பொருள் வெண்பாமாலை 


பு . வெ . மா . 
புறம் . 
பேரா , 


பொ . 


பொ . வே . சோ , 


ம . காஞ்சி 


புறநானூறு 
பேராசிரியர் 
பொருளதிகாரம் 
பொ . வே . சோமசுந்தரம் 
மதுரைக்காஞ்சி 
மணிமேகலை 
மயிலை நாதர் 
முத்தொள்ளாயிரம் 
வை . மு . கோபாலகிருட்டினமாச்சாரியார் 


மணி 


மயிலை . 


முத் . 
வை . மு . கோ . 


உள்ளுறை 


பக்கம் 


தொகுதி - I 


முன்னுரை 


பகுதி -1 - பொது 


1. பாடவேறுபாடுகளின் தோற்றமும் 

வளர்ச்சியும் 


1 


பகுதி- II - தொல்காப்பியம் 


2. தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் 

பகுப்பாய்வு 


18 


3. தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாட 

வேறுபாடுகளும் 


87 


4. தொல்காப்பிய உரைகளில் பாடவேறுபாடுகள் 


137 


5. தொல்காப்பிய மூலபாட ஆய்வு 


156 


பகுதி- III- சங்க இலக்கியம் 


6. சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகள் 

பகுப்பாய்வு 


223 


267 


288 


7. சங்க 
சங்க இலக்கியம் -மூலபாட ஆய்வு 

i . நற்றிணை 
ii . குறுந்தொகை 
iii . ஐங்குறுநூறு 
iv . பதிற்றுப்பத்து 

பரிபாடல் 


315 


339 


vi . கலித்தெகை 


376 


vii . அகநானூறு 


389 


413 


viii . புறநானூறு 
ix . பத்துப்பாட்டு 


427 


முடிவுரை 


447 


451 


தாகுதி - II - பின்னிணைப்பு 

1. தொல்காப்பியம் 
2. சங்க இலக்கியம் 

துணை நூல்கள் 


508 


- * 


முன்னுரை 


தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களில் பாடவேறுபாடுகள் - ஓர் 
ஆய்வு ( சங்க இலக்கியம் -சிறப்பாய்வு ) என்பது இவ் ஆய்வுக்குரிய 
தலைப்பு . இத்தலைப்பின் படி தமிழில் எல்லாக் காலத்தும் எழுந்த 
இலக்கிய இலக்கணங்களின் வேறுபாடுகளை ஆய்வுக்கு 
மேற்கொள்ள வேண்டும் . எனினும் , தொன்மை மிக்க இலக்கிய 
இலக்கணங்களில் தான் பாட வேறுபாடுகள் மிகுதியாதலாலும் , 
அவற்றிற்குச் சில மரபுகள் இயல்பாகவே ஏற்பட்டிருத்தலாலும் 
இவ்வேறுபாடுகளில் செய்யப் பெறும் முடிவுகள் ஆய்வு நோக்கில் 
பெரும் பயன் உடையனவாதலாலும் இவ் ஆய்வில் 
தொல்காப்பியமும் , கடைச்சங்க நூல்களும் முதன்மையாகவும் 
தலைமையாகவும் மேற்கொள்ளப்பட்டன 

மேற்கொள்ளப்பட்டன . இத்தொன்னூல்களில் 
அமைந்த நெறிகள் பின் வந்த நூல்களுக்கும் பொருந்தும் . 


தொல்காப்பியத்திலும் கடைச்சங்க நூல்களிலும் காணப்பெறும் 
பாடவேறுபாடுகளை ஆய்பொருளாகக் 

கொண்டு 

நிகழ்த்தப் 
பட்டுள்ள இவ்வாய்வு தமிழுக்குப் புதியது . பாடவேறுபாடுகளின் 
தோற்றத்திற்குரிய களங்கள் , பாட வேறுபாடுகளின் பகுப்பாய்வு 
நிலை , மூல பாட ஆராய்ச்சி எனப் பல்வேறு கோணங்களில் 
தொன்மை சான்ற இலக்கிய இலக்கணப் பாட வேறுபாடுகளை 
ஆராய்ந்த இந்நிலை தமிழில் ஒரு கன்னி முயற்சியாகும் . 


பாடவேறுபாட்டு ஆய்வில் முன்னோடியர் 

இலக்கியஇலக்கணங்களில் காணப்பெறும் பாடவேறுபாடுகளை 
ஆராய்ந்த முன்னோடியர் , அவ்வந் நூல்களின் உரையாசிரியர் ளே 
யாவர் . நூலாசிரியர் கருதிய மூலபாடம் இதுவே எனத் துணிந்தும் , 
பிறர் பாடங்களைச் சுட்டியும் , அவற்றின் தகவு தகவின்மையை 
அறுதியிட்டும் , உரை கூறும் நெறியில் மூலபாடங்களைத் தேர்ந்து 
கொள்ளும் வழிமுறைகளை வகுத்தும் உரையாசிரியர்கள் தம் 
உரைகளில் பாடவேறுபாட்டு ஆய்வு நெறிகளைக் குறிப்பிட்டுப் 
போந்தனர் . 


il 


தொல்காப்பிய 

உரையாசிரியர்கள் இளம்பூரணர், 
சேனாவரையர் , பேராசிரியர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் , 
கல்லாடர் , பெயர் அறியப்பெறாத உரையாசிரியர் ஆகியோர் 
பாடவேறுபாட்டு ஆய்வில் முன்னோடியர் . தொல்காப்பியத்தின் 
இற்றைநாள் உரையாளர்கள் , பதிப்பாளர்கள் ஆகியோரும் இவ் 
வாய்வுக்குத் துணையாவர் . 


சங்க இலக்கியங்களில் பத்துப்பாட்டு நூலின் உரையாசிரியர் 
நச்சினார்க்கினியர் , எட்டுத்தொகை நூல்கள் சிலவற்றுக்கு உரை 
வரைந்த பெயர் அறியப் பெறாத உரையாசிரியர்கள் , பதிப்பின் 
வேந்து உ.வே. சாமிநாதையர் உள்ளிட்ட பதிப்பாளர்கள் , புதிய 
நோக்கில் உரை கண்ட உரைவேந்தர் ஔவை . சு . துரைசாமிப் 
பிள்ளை உள்ளிட்ட உரையாளர்கள் ஆகியோர் சங்க இலக்கியப் 
பாடவேறுபாட்டு ஆய்வில் இன்றியமையாதவர்கள் . 


பாடவேறுபாடுகள் பற்றிய ஆய்வில் ஆராய்ச்சியாளர்களால் 
நிகழ்த்தப் பெற்ற பணிகளும் இவண் குறிப்பிடத்தக்கவை . மூல 
பாட ஆய்வியல் - ஓர் அறிமுகம் ( Introduction To Indian Textual 
criticism .... ) என்ற ஆங்கில நூலை எழுதிய எஸ் . எம் . காத்ரே 
பாடவகைகள் , மூலபாட ஆய்வுக்குரிய சில 

ஆய்வுக்குரிய சில அடிப்படை 
உண்மைகள் , மூலபாடங்களை நிறுவும் முறைகள் 

எனப் 
நிலைகளில் மூலபாட ஆய்வு குறித்து ஆராய்ந்துள்ளார் . அறிஞர் 
விநாயக மூர்த்தியின் ‘ மூலபாட ஆய்வியல் என்னும் நூல் 
இத்துறையில் தமிழில் எழுந்த நூல்களில் குறிப்பிடத்தக்கவொன்று . 


பல 


‘ திருக்குறள் யாப்பு அமைதியும் பாடவேறுபாடும் என்ற 
மு . சண்முகம் பிள்ளை எழுதிய நூல் பாடவேறுபாடுகளை வகைப் 
படுத்தும் போக்கையும் , மூலபாடங்களைத் தேர்ந்தெடுக்கும் 
நோக்கையும் உணர்த்துகின்றது . தமிழில் தனியொரு 

லக்கியத்துக்குரிய பாடவேறுபாடுகளை நூலின் ஒரு பகுதியாகக் 
கொண்டு விளங்கும் சிறப்பு இந்நூலுக்குரியது . 


புறநானூற்றில் உ.வே சாமிநாதையர் பதிப்பில் குறிப்பிடப் 
பெற்ற பாட வேறுபாடுகள் 981 எண்ணி , அவற்றில் 
பகுப்பாய்வுக்கு உரியனவாய 814 வேறுபாடுகளை எழுத்து , சொல் 


என 


iii 


என்னும் இருபெரும் தலைப்புக்களில் பல்வேறு உட்பிரிவுகளில் 
பகுத்துக் காட்டிய பகுப்பாய்வு நூலாக விளங்குவது 
மூ . இராமகிருட்டினனின் ‘ பிரதிபேத ஆராய்ச்சி என்ற நூல் ,. 
பாட வேறுபாடுகளை ஆய்ந்து சிறந்த மூலபாடங்கள் இவையென 
நிறுவத் தனியே அறிஞர் குழு அமைத்து , கம்பராமாயணம் 
முழுமைக்கும் பல தொகுதிகளாகப் பாட வேறுபாட்டுப் பதிப்புக்கள் 
வெளியிட்ட அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் பணியும் பாட 
வேறுபாட்டு ஆய்வில் குறிப்பிடத்தக்க வொன்று . பாரதி 
நூல்களும் பாடபேத ஆராய்ச்சியும் -சில குறிப்புக்கள் என்ற 
சிறு நூலொன்றை டாக்டர் க . கைலாசபதி எழுதியுள்ளார் . 


‘ பிரதிபேத ஆராய்ச்சி என்ற நூலுக்கு அணிந்துரை எழுதிய 
டாக்டர் வி . ஐ . சுப்பிரமணியம் , சொ , முருகப்பாவின் இராம 
காதை நூலுக்கு அணிந்துரை எழுதிய டாக்டர் வ.சுப . மாணிக்கம் 
திவ்யப்பிரபந்தம் முதலாயிரப் பதிப்புரை எழுதிய பேராசிரியர் 
எஸ் . வையாபுரிப்பிள்ளை ஆகியோர் பாடவேறுபாடு கள் பற்றி 
அரிய கருத்துரை எழுதிய அறிஞர்கள் ஆவர் . 


என்ற 


இலக்கிய வரலாற்று நூலில் மு . அருணாசலம் திருவாசகத்தின் 
பாடவேறுபாடுகளை ஆராய்ந்துள்ளார் . க . வெள்ளைவாரணம் 
தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் சிலவற்றை ஆராய்ந்து 
நிறுவியுள்ளார் . தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் 
தலைப்பில் மு . அருணாசலம்பிள்ளை கழக 1008 - ஆவது நூல் 
வெளியீட்டு விழா மலரில் 

ஒரு கட்டுரை 

எழுதியுள்ளார் . 
‘திருக்குறளில் பாடவேறுபாடுகள் என்பது சு . சாமி ஐயாவின் 
கருத்தரங்கக் கட்டுரை . பாடவேறுபாடுகள் குறித்து ஆய்ந்த 
வேறுசில அறிஞர்களும் உளர் . 


மூலபாட ஆய்வும் பாடவேறுபாடுகளும் பற்றி எழுந்துள்ள 
இந்நூல்களும் , கருத்துரைகளும் தமிழ் இலக்கிய இலக்கண 
நூல்களில் பாடவேறுபாடுகள் - ஓர் ஆய்வு ( சங்க இலக்கியம் . 
சிறப்பாய்வு ) என்ற இவ்வாய்வுப் பேராற்றினைக் 

கடக்கப் 
புணையாகத்துணை செய்தன . முன்னோடியர் செய்த திணையளவு 
ஆய்வுகள் , பணையளவாய் நிகழ்த்தப்பட்ட இவ்வாய்வுக்கு 
வழிகாட்டும் விளக்கங்களாக அமைந்தன . முன்னோர் காட்டிய 


iv 


தடத்தின் ஒளியில் செய்த இவ்வாய்வு , பாடவேறுபாடுகளைப் 
பகுத்தாய்வதிலும் , மூல பாடங்கள் இவையென நிறுவுவதிலும் 
குறிப்பிடத்தக்க தனித்தன்மையோடு விளங்குகின்றது என்பதைப் 
பணிவுடன் கூறிக் கொள்கிறேன் . 


அடிப்படை நெறிகள் : 

தமிழ் இலக்கிய இலக்கண நூல் களில் பாட வேறுபாடுகள் 
பற்றிய பொதுத் தலைப்பில் , சங்க இலக்கியங்கள் குறித்த 
இச்சிறப்பாய்வில் , பாடவேறுபாடுகள் எழுந்த களங்களும் , 
காரணங்களும் நுனித்தறியப்பட்டு , அவற்றின் அடிப்படையில் 
அவை பகுத்துரைக்கப்பட்டுள்ளதும் ( Classification of variation ) 
பொருள் வேறுபாட்டுடன் அமைந்த பாடவேறுபாடுகளை நிலை 
நிறுத்தி ( Recension ) அவற்றுள் பிழையென்று கருதும் பாடங்களை 
ஒதுக்கி , ( Emendation ) மூலபாடம் இதுவென நிறுவுதலும் ஆகிய 
பாடவேறுபாட்டு ஆய்வுப் பணிகள் ( Study of variations ) 
நிகழ்த்தப்பட்டுள்ளன . 

தொல் காப்பிய நூற்பாக்களிலும் , சங்க இலக்கியச் செய்யுட் 
களிலும் அமைந்த வேறுபாடுகளே இவ்வாய்வுக்கு உரிய பொருள் . 
தொல்காப்பிய , சங்க இலக்கிய உரைகள் , சங்க இலக்கியப் பாடல் 
களில் திணை , துறை விளக்கம் , பாடிய புலவர் களின் பெயர்கள் , 
பதிற்றுப்பத்து முதலிய நூல்களில் அமைந்த பாடற்றலைப்புக்கள் , 
பத்துப் பாட்டில் பிற்சேர்க்கைப் பாடல்கள் ஆகியவற்றின் பாட 
வேறுபாடுகள் இக்கட்டுரைக்கண் ஆராயப்பெறவில்லை . இவற்றில் 
அமைந்த வேறுபாடுகள் மூலத்திற்கு நேரடியாகத் தொடர்பின்றி 
அமைந்தமையால் அவை இவ்வாய்வுக்குக் கருதப்பெறவில்லை . 

பாடவேறுபாட்டாய்வு , தமிழ் போன்ற தொன்மையான 
நூலுக்கு மிக விரிந்த களமாகும் . இக்களத்தில் புகுந்த ஆய்வாளர் , 
தம் ஆய்வுக்கு வரம்பான சில நெறிகளை வகுத்துக் கொள்ளல் 
வேண்டும் . அப்போது தான் பாடவேறுபாடுகள் குறிப்பிட்ட 
பாகுபாடுகளில் அடங்கும் . மொழியின் வளர்ச்சிக்குப் பயனுடைய 
தாக அமையும் . இந்நோக்கோடு சங்க இலக்கியப் பாடவேறு 
பாடுகளைச் சிறப்பாக ஆய்வு செய்யும் நான் , அடிப்படை 
நெறிகளாகச் சில கோட்பாடுகளைப் பின்பற்றியுள்ளேன் . 
இந்நெறிகள் கீழே வகைப்படுத்தப் பட்டுள . 


1. ஒவ்வொரு நூலுக்கும் பதிப்புக்கள் பலவுள . பலரால் 
அவை பதிப்பிக்கப் பெற்றும் உள . இந் நிலையில் பாடவேறு 
பாடுகளைக் காட்டும் போது அடிப்படையாக ஒரு நிலைக்களம் 
வேண்டுமன்றோ? ஒருவர் பதிப்பை அல்லது ஒரு பதிப்பை நிலைக் 
களமாகக் கொண்டாற்றான் , இதனினும் இது வேறுபட்டதென்று 
நடைமுறையில் விளங்கச் சொல்ல 

சொல்ல இயலும் . இதனால் நிலைக் 
களமாகக் கொள்ளப்பட்ட பதிப்பு , முதன் மையுடையது என்று 
பொருளாகாது . நடைமுறைக்கு ஏற்பத் தழுவிக் கொண்டதோர் 
முறையென்றே இதனைக் கொள்ளல் வேண்டும் . 


இம்முறையில் , பழமைச் சிறப்பும் பதிப்பு முதன்மையு 
முடையன வாய பதிப்புக்களில் 

அமைந்த பாடங்கள் இக் 
கட்டுரைக்கண் அடிப்படைப் பாடங்களாகக் கொள்ளப்பட்டுள . 
தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணர் உரைப்பதிப்புக்களும் , 
நற்றிணைக்குப் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் பதிப்பும் , கலித் 
தொகைக்கு இ.வை. அனந்தராமையர் பதிப்பும் , அகநானூற்றுக்கு 
ரா . ராகவையங்கார் பதிப்பும் , எஞ்சிய ஐந்து எட்டுத்தொகை 
நூல்களுக்கும் , பத்துப் பாட்டிற்கும் உ . வே . சாமிநாதையர் 
பதிப்புக்களும் அடிப்படை நூல்களாகக் கொள்ளப்பட்டுள்ளன . 
பாடல்களின் எண் , மேற்கோள் சுட்டுக்கள் ஆகியன இப் 
பதிப்புக்களைப் பின்பற்றியே இக்கட்டுரைக்கண் உரைக்கப் 
பெற்றுள . 


2. பாடவேறுபாடுகளைத் தொகுக்கும் பொழுது ஒரே நூலுக்கு 
எழுந்த பலர் பதிப்புக்களும் , ஒரு நூலுக்கு ஒருவரே பதிப்பித்த 
பல்காலப் பதிப்புக்களும் தழுவப்பட்டுள , முழுநோக்குடன் 
பதிப்புக்களில் செலுத்தப் பெற்ற இப்பார்வை , முன் பின் எழுந்த 
வேறுபாடுகளைச் செம்மைப்படுத்துவற்கு உறுதுணையாக அமையும் , 


உள . 


தொல்காப்பியத்திற்கும் சங்க இலக்கியத்திற் ம் புலமை 
சான்ற தொன்மை உரைகள் 

மூலபாடச் செம்மைக்த 
உரைப்பார்வையும் இன்றியமையாதது . எனவே உரைநோக்கியும் 
மூலபாடங்களைச் செப்பம் செய்யும் நெறியும் இன்றியமையாதது . 


vi 


4. மூலபாடங்களை முடிவு செய்வதில் பின்பற்றப்பட்ட 
மற்றொருவகை நெறியும் குறிப்பிடத்தக்கது . தொன்னூல்களில் 
கருத்தும் , சொல்லும் , நடையும் பல்லாற்றானும் ஒத்தனவாகவே 
அமைதல் இயல்பு . மூலபாடப்களைத் தெரிந்தெடுப்பதில் 
ஒப்புமையான பிற இலக்கியத் தொடர்களும் ஒருங்குவைத்துப் 
பார்த்து முடிவு செய்யப்பட்டுள்ளன . 


5. இக்கட்டுரைக்கண் காணத்தகும் பாடவேறுபாடுகள் , 
அவற்றின் சிறப்பு , சிறப்பின்மை பற்றி நோக்காது அனைத்தும் 
முழுமையாகத் தொகுத்துக் கொள்ளப் பெற்றுள்ளன . இங்ஙனம் 
தொகுக்குங்கால் பதிப்புக்களில் அச்சுப் பிழையால் நேர்ந்த 
மாறுதல்கள் பொருள் நோக்கு ஆய்வுக்குரியனவாகக் கொள்ளப் 
பெறவில்லை . 


வல்ல . 


6. பாடவேறுபாடுகள் குறிப்பிட்ட வரம்பிற்குள் அடங்குவன 

எனவே பொருள் நோக்கு என்ற நிலையில் இன்றியமை 
யாதவை இக்கட்டுரைக்கண் ஆராயப்பெற்று நிறுவப்பட்டுள . 
தொகுக்கப் பெற்ற அனைத்து வேறுபாடுகளின் முழுப்பட்டியலைப் 
பின்னிணைப்பில் காணலம் . 


7. சங்க இலக்கியங்கள் செய்யுள் நூல்களாதலால் 
மூலபாடங்களைத் தெரிவுசெய்வதில் யாப்புப் பற்றிய சிந்தனையும் 
இன்றியமையாதது . இத்தகைய நோக்கால் மூலபாடங்களாய 
செம்பாடங்களை எளிதில் முடிவு செய்ய இயலும் , இத்தகைய 
கண்ணோட்டமும் இக்கட்டுரைக்கண் மேற்கொள்ளப்பட்டுள்ளது . 


8. பாடவேறுபாடுகளில் பொருள் மாறுபாட்டுக்கு உரியனவே 
முழுமையான 

நோக்குக்குரியவை , எனவே நூல் தோறும் 
இத்தகைய பாடங்கள் தனித்தெடுத்து ஆராய்ந்து முடிவு செய்யப் 
பெற்றுள்ளன . கொள்ளத்தக்கனவும் , தள்ளத் தக்கனவும் 
இவையென உரிய காரணங்களோடு சுட்டப்பட்டுள்ளன . பாட 
வேறுபாடுகள் பற்றிய முடிவுகள் சில , பின்னரும் ஆய்வுக்குரியவை 
என்றாலும் பெரும்பாலானவை எதிர்காலத்தில் உரைச் 
செம்மைக்கும் , பதிப்புச் செம்மைக்கும் வழிகாட்டும் . 


vii 


9. மூலபாடங்களைத் தெரிவு செய்யுங்கால் ஏற்படும் 
பிறிதொரு சிக்கலும் இவண் குறிப்பிடத்தக்கது . பொருள் 
மாறுபாடுடைய வேறுபாடுகளில் பொருட்சிறப்புடையனவாகவே 
ஒன்றுக்கு மேற்பட்டுப் பாட வேறுபாடுகள் இருக்கும்போது 
இதுதான் மூலபாடம் என ஒன்றினை மட்டும் உரிய காரணம் 
கூறித் தெரிவு செய்வது தான் முறை . இந்நெறியைப் பின்பற்றியே 
இந்த ஆய்வில் முடிவு செய்யப்பட்டுள்ள இடங்கள் பல . எனினும் 
இந்நெறியை எல்லா இடங்களிலும் முழுமையாகக் கடைப்பிடிப்பது 
என்பது வன்கண்மையாகும் . சில இடங்களில் 

டங்களில் ஒன்றுக்கு 
மேற்பட்ட பாடங்களும் தக்க , சிறந்த பொருள்பயப்பனவாகவுள , 
இவ்விடங்களில் அப்பாடங்களும் பொருந்தும் என்று உரிய 
காரணங்களோடு சுட்டியுள்ளேன் . இத்தகைய சிக்கல் , 
வேறுபாடுகள் பற்றிய ஆய்வில் தவிர்க்க இயலாதது . 


இயல் பொருட் பொதிவு 

இவ்வாய்வுக் கட்டுரைக்கண் வகுத்துக் கொள்ளப்பட்டுள்ள 
இயல்களையும் , இயல்தோறும் தொகுத்துச் சுட்டப்பெற்றுள்ள 
இன்றியமையாத பொருட் பொதிவையும் கட்டுரையகத்துப் 
புகுமுன்னர் அறிதல் சாலும் . எனவே இயல் வாரியாக அமைந்த 
பொருண்மைகள் இங்குக் குறிப்பாக மொழியப்பட்டுள . 


. 


அ ) பாடவேறுபாடுகளை ஆய்ந்தறிந்து ஆசிரியனின் மூல 
பாடத்தைத் துணிந்து நிறுவுதல் மூலபாட ஆய்வியல் ( Textual 
Criticism ) என்னும் பெயரால் தனியொரு அறிவியல் கலையாக 
இன்று வளர்ந்து வருகின்றது . பாடவேறுபாடு பற்றிய ஆய்வில் 
பயின்று வரும் கலைச்சொற்களுக்குரிய விளக்கங்களை அறிந்து , 
வேறுபாடுகள் எழுதற்குரிய களங்களை ஓர்ந்து , அவற்றை வகைப் 
படுத்துதற்குரிய நெறிகளை உணர்தல் இன்றியமையாதது . அப் 
பொழுது தான் பாட வேறுபாடுகளின் வளர்ச்சி நிலையையும் மூல 
பாடங்களைத் தேரும் நுட்ப நிலையையும் அறிதல் இயலும் . எனவே 
பாடவேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் பெயரிய 
முற்பகுதி வரலாற்றுச் சார்பு நிலையில் ஆராய்ந்து அமைக்கப் 
பட்டுள்ளது . 


viii 


ஆ ) தொல்காப்பியத்தில் அமைந்த 1595 நூற்பாக்களில் 
பாடம் வேறுபடுவன 542 . இவற்றில் அமைந்த 1040 
வேறுபாடுகளில் பொருள் மாற்றம் செய்யாத 909 வேறுபாடுகளை 
ஆய்ந்து , அவை தோன்றியமைக்கு உரிய களங்களையும் காரணங் 
களையும் அறிந்து அவற்றுக்கேற்ப எழுத்து , சொல் , இலக்கணம் , 
ஒப்புமை , என்ற பகுப்புக்களில் இவற்றைப் பகுத்து அமைக்கும் 
பணி , தொல்காப்பியப் பாட வேறுபாடுகள் - பகுப்பாய்வு என்னும் 
இரண்டாம் பகுதியில் நிகழ்த்தப் பட்டுள்ளது . 


இ ) தொல்காப்பியத்துக்கு மூலப் பதிப்புக்கள் , உரைப் 
பதிப்புக்கள் , உரைவளப் பதிப்புக்கள் , ஒப்பாய்வுப் பதிப்புக்கள் , 
புத்துரைப் பதிப்புக்கள் எனப் பல்வேறு பதிப்புக்கள் வெளியாகி 
யுள . எழுத்ததிகாரத்தில் எட்டுப் பதிப்புக்களால் அறியப்பெறும் 
46 வேறுபாடுகள் , சொல்லதிகாரத்தில் பத்துப் பதிப்புக்களால் 
அறியப்பெறும் 147 வேறுபாடுகள் , பொருளதிகாரத்தில் ஏழு 
பாதிப்புக்களால் அறியப்பெறும் 298 வேறுபாடுகள் ஆகக் கூடுதல் 
491 - ம் பதிப்புக்களால் அறியப்பெறும் பாட வேறுபாடுகள் . இவை 
யனைத்தையும் பாகுபடுத்தி இவற்றில் பொருள் நிலை நோக்கில் 
இன்றியமையாத சில வேறுபாடுகள் மட்டும் விரிந்த நிலையில் 
ஆராயப்பட்டுள்ள மூன்றாம் பகுதியே தொல்காப்பியப் பதிப்புக் 
களும் பாட வேறுபாடுகளும் என்னும் கட்டுரை . 


ஈ ) தொல்காப்பிய உரையாசிரியர்கள் தம் உரை விளக்கங் 
களில் , என்று பாடமோதுவாருமுளர் என்பன போன்ற சுட்டுக் 
களால் , தம் காலத்தில் வழக்குப் பயிற்சியுடைய பொருள் 
மாறுபாடுடைய பாடங்களைக் குறிப்பிட்டுள்ளனர் . இம்முறையில் 
எழுத்ததிகாரப் பகுதியில் மூன்றிடங்களிலும் , சொல்லதிகாரப் 
பகுதியில் 

நான்கிடங்களிலும் , பொருளதிகாரப் பகுதியில் , 
இரண்டிடங்களிலும் - இத்தகைய பாடவேறுபாட்டுக்குறிப்புக்கள் 
உள . இவ்வேறுபாடுகளின் பொருள் நிலை ஆராயப்பட்டு அவற்றின் 
தகவு , தகவின்மையை நிறுவுவதே தொல்காப்பிய உரைகளில் 
பாடவேறுபாடுகள் எனவரும் நான்காம் பகுதி . 

உ ) தொல்காப்பியத்தில் பொருள் மாற்றத்துடன் அமைந்த 
131 இடங்களில் எழுத்ததிகாரத்தில் 22 - ம் , சொல்லதிகாரத்தில் 
26 - ம் , பொருளதிகாரத்தில் 83 - ம் உள இவ்விடங்களில் வேறு படும் 


ix 


பாடங்களின் பொருட்சிறப்பும் , இயையும் ஆராயப்பட்டு ஒவ்வொரு 
பாடத்துக்கும் பொருந்தும் 

காரணங்களின் 

அடிப்படையில் 
நூலாசிரியரின் கருத்துக்கியைய அந்தந்த இடத்திற்குரிய பொருட் 
சிறப்புடைய மூலபாடங்களை நிறுவும் பணி தொல்காப்பிய மூல 
பாடஆய்வு என்னும் ஐந்தாம் பகுதிக்கண் நிகழ்த்தப்பட்டுள்ளது . 
தொல்காப்பியத்தில் பொருள் மாற்றம் உடைய 131 இடங்களுக்கும் 
உரிய மூலபாடங்கள் இவையென்ற தெளிவான வரையறையை 
இக்கட்டுரையால் அறியலாம் . 


எட்டுத்தொகை நூல்களில் அமைந்த 2365 பாடல்களில் 
1897 - ல் மட்டும் பாடங்கள் வேறுபட்டு அமைந்துள . இவற்றில் 
மொத்தம் 6796 இடங்களில் அமைந்த 7669 வேறுபாடுகளில் , 
பொருள் மாற்றமின்றிப் பல்வேறு களங்களை 

அடிப்படையாகக் 
கொண்டு எழுந்தவை 5358 வேறுபாடுகள் . பத்துப்பாட்டு 
நூல்களில் மொத்தமுள்ள 3552 அடிகளில் 363 அடிகளில் மட்டும் 
பாடங்கள் வேறுபட்டுள . இவற்றில் 

376 

இடங்களில் 402 
வேறுபாடுகள் உள . இவற்றில் பொருள் மாற்றமின்றிப் பல்வேறு 
களங்களை அடிப்படையாகக் 

கொண்டு எழுந்தவை 306 
வேறுபாடுகள் . இங்ஙனம் எட்டுத்தொகையிலும் பத்துப்பாட்டிலும் 
அமைந்த பொருள் வேறுபடாத 5664 வேறுபாடுகளையும் எழுத்து 
வகை , சொல் வகை , இலக்கண வகை , ஒப்புமை வகை 
நாற்பெரும் பகுப்பில் 

பல்வேறு 

உட்பிரிவுகளில் பகுப்பாய்வு 
செய்யப்பட்டுள்ள கட்டுரையே 

ஆறாவதாக அமைந்த சங்க 
இலக்கியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு எனவரும் கட்டுரை . 


என்ற 


நூல்கள் 


எ ) நற்றிணை முதலாய எட்டுத்தொகை 
திருமுருகாற்றுப்படை முதலாய பத்துப்பாட்டு நூல்கள் ஆகிய 
18 நூல்களிலும் பொருள் மாற்றம் செய்யும் பாடவேறுபாடுகளை 
ஆராய்ந்து அவ்விடங்களுக்குரிய பொருந்தும் மூல பாடங்களை 
வரையறை செய்யும் கட்டுரை ஏழாவதாக அமைந்த சங்க 
இலக்கியம் மூல பாட ஆய்வு என்பது 

நற்றிணையில் 96 ,, 
குறுந்தொகையில் 110 , ஐங்குறுநூற்றில் 89 , பரிபாடலில் 290 , 
பதிற்றுப்பத்தில் 105 , கலித்தொகையில் 674 , அகநானூற்றில் 460 , 
புறநானூற்றில் 487 ஆகக் கூடுதல் 2311 வேறுபாடுகளில் 
இன்றியமையாதனவும் , திருமுருகாற்றுப்படையில் 5 . 


X 


பொருநராற்றுப் படையில் 8 , சிறுபானாற்றுப் படையில் 9 , பெரும் 
பானாற்றுப் படையில் 19; முல்லைப்பாட்டில் 2 , மதுரைக் காஞ்சியில் 
28 , நெடுநல்வாடையில் 6 , குறிஞ்சிப்பாட்டில் 8 , பட்டினப்பாலையில் 
2 , மலைபடுகடாமில் 9 ஆகக் கூடுதல் 96 வேறுபாடுகளும் இப் 
பகுதிகளில் ஆராயப்பட்டு இவ்விடங்களுக்குரிய மூலபாடங்கள் 
இவைவயெனத் தெளிவுறுத்தப் பட்டுள்ளன . 


தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களில் பாடவேறுபாடுகள் - ஓர் 
ஆய்வு ( சங்க இலக்கியம் சிறப்பாய்வு ) என்னும் இவ்வாய்வுக் 
கட்டுரை , சங்ககால இலக்ரிய இலக்கண நூல்களில் அறிஞர்களின் 
ஆராய்ச்சிக்கும் கருத்து வேறுபாட்டுக்கும் களமாயமைந்த பாட 
வேறுபாடுகள் குறித்து , முழுமையான கண்ணோட்டத்துடன் 
ஆய்வு செய்யப்பட்ட தனிச் சிறப்புக்கு உரியது . 
தொல்காப்பியத்திலும் , எட்டுத்தொகை பத்துப்பாட்டு நூல்களிலும் 
அமைந்த 9111 வேறுபாடுகளில் பொருள் வேறுபாடற்ற 6573 
வேறுபாடுகளைப் பகுப்பாய்வு செய்தும் , பொருள் வேறுபாடுடைய 
2538 பாடவேறுபாடுகளில் இன்றியமையாதனவற்றை ஆராய்ந்து 
சிறந்த மூலபாடங்களை நிறுவியும் இருவகையில் அமைந்தது 
இவ்வாய்வுரை . 


இந்த ஆய்வுக் கட்டுரை, இருதொகுதிகளாக அமைந்துள்ளது . 
முதல் தொகுதியில் தொல்காப்பியம் , சங்க இலக்கிய நூல்கள் 
பற்றிய பகுப்பாய்வுக் கட்டுரைகளும் , மூலபாட ஆய்வியல் 
கட்டுரைகளும் 

இரண்டாம் தொகுதியில் இந்நூல்களில் 
அமைந்த அனைத்துப்பாட வேறுபாடுகளும் முழுமையாகத் 
தொகுக்கப் பெற்றுப் பிற்சேர்க்கையாகத் தரப்பெற்றுள்ளன . 


உள . 


இரண்டாம் தொகுதியில் காணப்பெறும் எண்ணிறந்த பாட 
வேறுபாடுகள் இந்த ஆய்வுக்கு அடிப்படையாக உள்ளவை . 
பின்னே வரும் ஆய்வாளருக்கு மேலாய்வுக்குரிய பாடக்களஞ்சி 
யங்களாகத் துணை செய்யும் சிறப்பும் இவற்றுக்கு உண்டு ஆதலால் , 
இவ்வேறுபாடுகளை அரிதில் முயன்று தொகுத்துப் பின்னிணைப்பு 
வடிவில் தந்துள்ளேன் . இம்முறையில் இவ்வாய்வுக் கட்டுரை இரு 
தொகுதிகளாகப் பணிக்கப் பெறுகிறது . 


xi 


பாடவேறுபாடுகள் பலதிறப்பட்டவை . பாடவேறுபாடுகள் 
இல்லாத இலக்கியங்கள் இன்று இல்லை என்று சொல்லத்தக்க 
நிலையில் அனைத்து இலக்கியங்களிலும் பாடவேறுபாடுகள் இன்று 
மலிந்து விட்டன . இந்நிலையில் அனைவரும் ஏற்றுக் கொள்ளும் 
வகையில் இதுவே சிறந்த மூலபாடம் என்று வரையறுத்துக் 
கூறும் பணியின் அருமையை அறிவுறுத்தியும் , அவரவரும் பாட 
வேறுபாடுகளைப் பெருக்கக் கூடாது என்ற எச்சரிக்கையைச் 
சுட்டியும் வரும் அறிஞரின் மேற்கோளைக் காட்டி என் ஆய்வுக் 
கட்டுரையைப் பணிவன்புடன் படைக்கின்றேன் . 


பாட 


" தமிழிற் பல இலக்கியங்கள் பாட பேதங்கள் உடையவை 
இந்நூற்றாண்டுப் பாரதியார் கவிதைகட்குக் கூடப் 
பேதங்கள் தோன்றிவிட்டனவே . இப்பேதங்களை அகற்றி 
எல்லாரும் ஓப்பும் ஒருபாடம் காணல் எளிதன்று . இந்நிலையில் 
மனமும் சுவையும் போன போக்கில் காலந்தோறும் அவரவரும் 
பாடம் படைத்துவிடத் தோன்றினால் இலக்கியம் ‘ கலக்கியம் 
ஆகி விடாதா ? (இராமகாதை- அணிந்துரை- டாக்டர் 
வ . சுப . மாணிக்கம் ). 

. 


-- 


- 


1. பாட வேறுபாடுகளின் தோற்றமும் 

வளர்ச்சியும் 


இலக்கியங்கள் , அவ்வக்காலச் சூழலுக்கேற்ப ஆசிரியனால் 
படைக்கப்பெறும் சமுதாய வாழ்வியல் கருவூலங்கள் . இலக் 
கணங்களோ , ஒருகாலத்தின் மொழியமைப்பை விளக்கிக் காட்டும் 
களஞ்சியங்கள் . இலக்கண இலக்கியங்களில் இடம் 

பெறும் 
மொழியமைப்பு ஒரு நூற்பா அல்லது செய்யுளைச் சொல்லால் 
நிறைக்கவந்த வெற்றுச் சட்டகம் அன்று . அது ஆசிரியனின் 
உணர்வையும் அக்காலச் சூழலையும் வெளிப்படுத்திக் காட்டும் கருவி 
எனவே , ஆசிரியன் படைத்து மொழிந்த குறிப்பிட்ட சொல்லாட்சி 
எதுவென ஆய்ந்து காணவில்லை என்றால் , அந்த ஆசிரியனின் 
உள்ள உணர்வுகளை , அக்காலச் சமுதாய வாழ்வியல் பண்பாட்டை , 
அக்கால மக்களின் மொழிச் சிறப்பை நாம் அறிந்து போற்றவில்லை 
என்பதே கருத்து . 


நூலாசிரியன் தன் உணர்ச்சி உந்தலால் படைத்து மொழிந்த , 
பொருட்செறிவும் சிறப்புமிக்க சொல்லாட்சியை , அதனையொத்த 
பிற சொற்களினின்றும் தனித்துப் பிரித்தறியும் அறிவியல் கலையே 
பாடவேறுபாட்டு ஆய்வு . பாடவேறுபாட்டு ஆய்வில் ( Study of 
variations ) பயிலும் அடிப்படையான சில கலைச்சொற்களுக்கு உரிய 
விளக்கங்களைக் காணுதல் இவண் முதன்மைப் பணியாம் . 


தமிழ் இலக்கண இலக்கியங்களின் பழமை , நினைவுக்கு 
எட்டாத நெடுங்காலத்திற்கு உரியது . நூல் தோன்றிய காலத்தில் 
நூலாசிரியரின் ஏட்டின் மூலப்படி ( Original autograph ) ஒன்றாகவும் , 
அதனை அடிப்படையாகக்கொண்டு காலந்தோறும் , இடந்தோறும் 
எழுந்த ஏட்டின் நகல் படிகள் ( immediate copies of autographs ) 
பலவாகவும் , நகல் படிகளை அடிப்படையாகக்கொண்டு பிற்காலத் 
தில் எழுந்த ஏட்டின் வழிப்படிகள் ( Descendants or copies of 
copies ) பலப்பலவாகவும் அமைதல் இயல்பு என உரைப்பர் .1 


1 Texts may be either autographs or immediate copies 
of autographs ,, or copies of copies and this in any degree . 
Introduction to Indian Textual criticism - S . M. Katre ( 1954 ).P . 19 


2 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


நூலாசிரியன் பயன்படுத்திய மொழியமைப்பில் அமைந்த 
சொல்லாட்சிகள் மூலபாடங்கள் ( Original Texts ) எனக் குறிப்பிடப் 
பெறும் . இச்சொல்லாட்சிகளுக்கு இணையாக அவற்றின் இடத்தில் 
பிற்காலத்தில் நுழைந்த பொருளுடைய அல்லது பொருளற்ற 
சொற்கள் பாடவேறுபாடுகள் ( variations ) எனச் சுட்டப்பெறும் . 
குறிப்பிட்ட மூலப்பாடத்திலிருந்து பொருளாலும் , வடிவாலும் வேறு 
பட்டு அமையும் காரணத்தால் இவை பாடவேறுபாடுகள் என 
மொழியப்பட்டன . விளக்க நிலையில் இதனைக் கூறப்புகின் , பொருள் 
மாற்றத்திற்கு இடம் தந்தும் தாராதும் , ஒரு 

சொல் அல்லது 
தொடருக்கு அமையும் எழுத்து மற்றும் சொல் மாற்றங்களே பாட 
வேறுபாடுகள் எனலாம் . 


பாட வேறுபாடுகளைப் பாட பேதங்கள் என்றும் பாடாந் 
தரங்கள் என்றும் உரைப்பர் , " பாடபேதம் என்று குறிப்பது ஒரு 
சொல்லுக்குப் பிரதியாக வரும் பிறிதொரு சொல்லை . உதாரணமாக 
கோளறிமாதவன் என்பதற்குக் கோளரிவாமனன் என்று வருவது 
போல்வன பாடபேதங்கள் ” எனப் பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை 
பாடபேதம் என்பதனைச் சான்றுடன் விளக்குவர் . 1 


பாடவேறுபாடு என்பது பாட்டின் வடிவம் பற்றியதோர் 
கூறுபாடு ? என்று பொது நிலையிலும் , பாட வேறுபாடு என்பது 
ஒரு சொல்லுக்கு மாறாக அதே ஓசையுடைய வேற்றுச் சொல் 
அல்லது அதே பொருளுடைய பிறிதொரு சொல் வந்து வழங்குவ 
தாகும் என்று விளக்கமாகவும் கூறப்பெறுதல் அறியத்தக்கது . 
பாடாந்தரம் என்பதும் இப்பொருளினதே. ஒரு மூல பாடத்தின் 
இடத்தில் அதற்குப் பிரதியாக அமையும் பேதம் என்ற காரணத் 
தாலும் , பல்வேறு ஏட்டுப் 

ஏட்டுப் பிரதிகளில் ஒன்றுக்குப் பேதமாக 
அமைவது என்ற காரணத்தாலும் பாடபேதம் ) என்பதற்குப் 
பிரதிபேதம் என்பதும் மற்றொரு சொல் . 


1 திவ்ய - முதலாயிரம் பதிப்புரை- எஸ் . வையாபுரிப்பிள்ளை 
2 திருக்குறள் யாப்பு அமைதியும் பாடவேறுபாடும் 

மு . சண்முகம்பிள்ளை ( 1971 ) -4 . 117 . 


3 மேலது . 


நூன் முகம் ப I , VIII 


பாட வேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


3 


பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை பாடபேதம் , ரூபபேதம் , 
உச்சாரண பேதம் என்பன ஒன்றுக்கொன்று வேறுபாடுடையவை 
என்பதைப் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் . துரியோதனன் 
திரியோதனன் என்பன ரூப பேதங்கள் : மார்க்கம் 

மாற்கம் 
என வருவன உச்சாரண பேதங்கள் ) என்பர் . வையாபுரிப்பிள்ளை 
ரூப பேதங்கள் எனக் குறிப்பிடுவது ‘ வடிவ வேறுபாடு , உச்சாரண 
பேதம் என மொழிவது ஒலி வேறுபாடு . இவ்விரு வேறுபாடுகளிலும் 
பொருள் மாற்றமில்லை . எனவே பொருள் மாற்றத்தோடு அமைந்த 
வற்றைப் பாடபேதம் என்றும் , பொருள் மாற்றமின்றி வடிவாலும் 
ஒலியாலும் வேறுபடுவனவற்றை முறையே ரூபபேதம் உச்சாரண 
பேதம் என்றும் வையாபுரிப்பிள்ளை கருதுவது இதனால் புலனாகும் . 


எவ்வகைப் 

பேதமாயினும் அனைத்தையும் பாடவேறு 
பாடுகளாகவேகொண்டு , அவற்றைப் பொருள் வேறுபாடுடையவை , 
பொருள் வேறுபாடற்றவை இரு பிரிவுகளாகப் பகுத்துக் 
காண்டல் தெளிவும் எளிமையும் உடைய முறையாக அமையும் . 


என 


பல்வேறு 


ஏடுகளிலும் அமைந்த பல்வேறுபாடுகளில் 
நூலாசிரியனின் மூல பாடம் எதுவாக இருத்தல் வேண்டும் எனக் 
காணும் ஆய்வு மேலை நாடுகளில் மூலபாடத் திறனாய்வு ( Textual 
criticism ) என்னும் பெயரில் தனிக் கலையாக வளர்ந்து வருகிறது . 
மூல பாடத்தை நிறுவ , மனிதன் பின்பற்றுகின்ற நுட்பமான , 
முறையான பயிற்சியே மூலபாடத் திறனாய்வு என்று அறிஞர் 
கூறும் விளக்கம் இங்கு அறியத்தகும் .. “ மூலபாடத் திறனாய்வு 
என்பது ஏடுகளில் அமைந்த பாடங்களை ஆய்வு செய்பவர்களின் 
பிரச்சினைகளுக்குத் தீர்வு காணப் பொது அறிவைப் பயன்படுத்தும் 
எளிய வழி ” என் !. எப் , டபிள்யூ . ஹால் மொழிவர் 2 


1. Postgate in companion to Latin studies - P . 791 - Quoted 
in Introduction to Indian Textual Criticism ( 1954 ) P. 1 . 


2 . But it is neither a disease nor a science, but simply 
the application of common sense to a class of problem which 
be set all inquirers whose evidence rests upon the authority 
to manuscript documents - F . W. Hall - Companion to Classical 
Studies . P. JII - Quoted in Introduction to Indian Textual criticism 
( 1954 ) P. 30 . 


4 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ஏடுகளில் அமைந்த மூல பாடங்களைக் கண்டறியும் ஆய்வு , 
தமிழில் உரையாசிரியர்கள் காலத்திலேயே பயிற்சி பெற்றிருந்தது . 
" மூல பாட ஆராய்ச்சி தமிழுக்கு முற்றிலும் புதியதன்று . பழைய 
இலக்கிய இலக்கண உரைகாரர்கள் மூலபாட 

ஆராய்ச்சியில் 
ஈடுபட்டிருந்திருக்கின்றனர் . எடுத்துக்காட்டாக , தொல்காப்பியத் 
திற்கு உரைவகுத்த இளம்பூரணர் , சேனாவரையர் , நச்சினார்க் 
கினியர் முதலான அறிஞர்களும் மூலபாட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு 
இருந்திருக்கிறார்கள் . தம் உரைகளில் ஆங்காங்கே இன்ன வாறு 
பாடங்கூறுவாறும் . உளர் ; எனினும் இன்ன காரணத்தால் அது 
பொருந்தாமை அறிக என்றும் அவர்கள் கூறுமிடங்களை இதற்குச் 
சான்றாகக் கூறலாம் ” என வரும் விளக்கம் 1 இக்கருத்தை 

இக்கருத்தை வலி 
யுறுத்தும் . 


பாட வேறுபாட்டு ஆய்வில் இடம் பெறும் இன்றியமையாத 
கலைச்சொற்களையும் அவற்றின் விளக்கங்களையும் அறிந்துகொண்டு 
பிறகு பாடவேறுபாட்டு ஆய்வில் ஈடுபடுவதால் தெளிந்த கருத்துக் 
களைப் பெற இயலும் . 


பாட வேறுபாடு எழுவதற்குரிய காரணங்கள் 


வரை 


பழைய 

நூலாசிரியரின் மூல ஏடுகள் இன்று நமக்குக் 
கிடைக்கப் பெறாதவை . நூல் தோன்றிய காலம் முதல் இன்று 

அந்நூல் பலரால் பல்வேறு நிலைகளில் படி எடுக்கப் 
பட்டுள்ளது . பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீகன் 
பால்கு தமிழில் அச்சு முறையை முதன் முதலாகக் கொணர்ந்தார் . 
ஏட்டுப்படிகள் அச்சுப்படிகளாக உருக்கொண்டன .. 
களையும் , காலத்தையும் கடந்து நிலைபெற்றுள்ள ஒரு நூலின் மூல 
பாடங்களில் சிலவோ , பலவோ , பல்வேறு வடிவ மாற்றம் பெற்றி 
ருத்தல் இயல்பே . 


பல 


படி நிலை 


பாடங்கள் வேறுபடுவதற்குரிய 

காரணங்கள் 

பலவாகும் . 
அ ) ஏடு 

பார்த்து நகல் எடுத்தலாலும் ஆ ) தங்கொள்கைக் 
கேற்பப் பாடங்களைத் திருத்திக்கொள்வதாலும் , இ ) உரிய இடங்கள் . 
பாடலில் நினைவு வராதபோது இடத்திற்குத் தக்கவாறு 

தாமே 


1 மூலபாட ஆராய்வியல் நோக்கில் ஐங்குறு நூற்றுப்பதிப்பு 
அ . விநாயகமூர்த்தி - புலமை . தொகுதி -3 . ஜூலை - செப் 1977 . 


பாடவேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


5 


சொற்களை அமைத்துக்கொள்வதாலும் , ஈ ) தாம் கருதும் எதுகை 
மோனை அமைப்புக்கேற்பப் பாடங்களைத் திருத்துவதாலும் , 
உ ) இருக்கும் பாடலை மட்டமென்று கருதித் தாம் விரும்பியவாறு 
அமைப்பதாலும் , ஊ ) அச்சிடுங்காலத்தில் பாடங்களை ஒப்புமை 
நிலையில் திரித்துப் பதிப்பிப்பதாலும் பாடங்கள் வேறுபடுகின்றன 
என்று சொ , முருகப்பா குறிப்பிட்டுள்ளார் 1 . 


அ ) ஒருவர் சொல்லக் கேட்டு எழுதும்போதும் , தாமே 
பார்த்து எழுதும்போதும் ஒலி ஒப்புமை உடைய எழுத்துக்களையும் , 
உருவ ஒப்புமை உடைய எழுத்துக்களையும் ஒன்றுக்குப் பதிலாகப் 
பிறிதொன்றை எழுதுவதாலும் ஆ ) சொல்வார் எழுப்பும் ஒலி 
வேற்றுமையாலும் , அவரிடம் தோன்றும் அயர்ச்சியாலும் , ஒன்றைப் 
பிறிதாக உணர்ந்து எழுதுவதாலும் , இ ) ஒத்த ஓசையும் பொருளு 
முடைய 

சொற்களைச் சொல்லுவார் ஒன்றற்கொன்றாகக்கொண்டு 
கூறுவதாலும் , ஈ ) சந்தி சேர்ந்தும் பிரிந்தும் வரும் சொற்றொடர்களை 
மூலப்படியில் உள்ளது போலன்றிச் சொல்லுவார் எழுதுவார் 
விருப்பம்போல் பிரித்தும் சேர்த்தும் எழுதுவதாலும் , உ ) ஏடெழுது 
வார் தமக்குத் தோன்றும் புத்துருவங்களை இடைமடுத்தலாலும் , 
ஊ ) ஏடெழுதுவார் தம் சொந்த விருப்பு வெறுப்புக்கேற்ப 
எழுதுவதாலும் பாடங்கள் வேறுபட்டு அமைகின்றன 

என்பர் 
மு . சண்முகம்பிள்ளை 2 . பொருளில் காணும் சில சிக்கல்கள் , 
செய்யுளமைப்பில் பிழை , பொடிந்த இடங்களை நிரப்பும் முயற்சி , 
மதவேறுபாடு ஆகியனவே ஏடுகளில் பாடவேறுபாடுகள் எழுவதற் 
குரிய காரணங்களில் முக்கியமானவை என வி . ஐ . சுப்பிரமணியம் 
குறிப்பிடுவர்3. பாட பேதங்கட்கும் பிற மாற்றங்கட்கும் கற்போர் 
தொகைப் பெருக்கே காரணம் என உரைப்பர் வ.சுப . மாணிக்கம் . 4 


கம்பர் காவியம் - சொ . முருகப்பா ( 1953 ) - பக் 124-133 


பாடவேறுபாடும் 


2 திருக்குறள் யாப்பு அமைதியும் 
மு . சண்முகம்பிள்ளை ( 1971 ) - ப . 102 . 


3 பிரதிபேத ஆராய்ச்சி - அணிந்துரை- டாக்டர் . வி . ஐ . சுப்பிர 
மணியம் ( 1969 ) - ப 12 , 


4 


ராமகாதை - அணிந்துரை - டாக்டர் . வ . சுப . மாணிக்கம் 
( 1969 ) ப . 11 . 


6 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மூலபாடத் திறனாய்வு குறித்து நூல் எழுதிய எஸ் . எம் . 
காத்ரே ஏடுகளில் பாடங்கள் வேறுபடுவதற்குரிய - காரணங்களை 
மூன்று பெரும் பிரிவுகளில் அடக்கிக் கூறுவர் . அவை வருமாறு : 
1. சிக்கல்களும் அவற்றைத் தீர்ப்பதற்கான முயற்சிகளும் , 
2. நீக்கம் 3 . சேர்க்கை . முதல் பிரிவில் , அ ) ஒத்த எழுத்துக் 
களிலும் அசைகளிலும் சிக்கல் , ஆ ) சுருக்க எழுத்துக்களைத் தவறாகப் 
புரிந்துகொள்ளுதல் , இ ) ஒரு பொதுவான ஒப்புமையால் தவறான 
சொற்களை எழுதி விடுதல் ஈ ) தவறான சேர்க்கை அல்லது பிரிப்பு 
முறை உ ) சொற்களைச் சேர்த்தெழுதலும் பின்னே இடம் மாற்றி 
எழுதுதலும் ஊ ) எழுத்து , சொல் , வாக்கியம் ஆகியன முன்பின்னாக 
இடம் மாறி நிற்றல் எ ) ஒரு மொழியைப் பிறிதொரு மொழியாக 
மாற்றும்போது எழுத்துக்கள் மாறி எழுதப்படுதல் ஏ ) ஒலிப்பு முறை 
யால் தவறு ஏற்படல் ஐ ) எண்களில் குழப்பம் நேர்தல் ஒ ) இயற் 
பெயர்களில் ஏற்படும் குழப்பம் ஓ ) அரிய சொற்களுக்குப் பதிலாக 
எளிய சொற்களை மாற்றுதல் ஒள ) பழைய எழுத்துக்களை விடுத்து 
ஒலிப்புக்கேற்பப் புதிய எழுத்துக்களைக் கூறுதல் க ) தவறுகளாக 
அமைந்தவற்றைத் திருத்தி எழுதும் முயற்சி என்ற பதின்மூன்று 
உட்பிரிவுகளில் அடக்கிக் கூறப்பட்டுள்ளன . 


நீக்கம் என்ற இரண்டாம் பிரிவில் அ ) சொற்கள் அல்லது 
அசைகள் விடுபடல் ஆ ) இயல்பாகவே ஏதேனும் ஒன்று விடுபடல் 
என்ற இரு உட்பிரிவுகள் அடக்கப்பட்டுள . 


சேர்க்கை என்ற மூன்றாவது பிரிவில் அ ) பக்கத்திலோ 
முன்னரோ பயின்ற ஒன்றைத் திரும்பவும் சொல்லுதல் ஆ ) விளக் 
கங்களுக்காகச் சிலவற்றை இடைச்செருகுதல் இ ) இரு சொற்களை 
ஒருங்கிணைத்துச் சொல்லுதல் ஈ ) இனமானவற்றைச் சேர்த்து 
எழுதுதல் என வரும் நான்கு உட்பிரிவுகள் அடங்குவன வாகும் . 


இங்ஙனம் ஏடுகளில் பாடவேறுபாடுகள் எழுவதற்கான கார 
ணங்களை 

மூன்று பெரும் பிரிவுகளிலும் 19 உட்பிரிவுகளிலும் 
எஸ் . எம் . காத்ரே வகுத்துக் காட்டுவர் 1 . 


Introduction to Indian Textual Criticism- S. M. Katre 
( 1954 ) PP . 55-56 . 


பாடவேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


7 


பனை ஓலை 

ஏட்டுச் சுவடிகளில் எழுதுவோர் பின்பற்றிய 
எழுதுமுறைகள் பாடவேறுபாடுகள் தோன்றுவதற்குரிய களங்களை 
உருவாக்கும் இயல்புடையவை " ஏட்டுச் சுவடியில் உள்ள 
நூலை ஆராய்ந்து வெளியிடுவதில் உள்ள துன்பம் மிக அதிகம் . 
அச்சுப் பிரதியில் உள்ள வாறு ஏட்டுச் 

சுவடி அமைந்திராது . 
சுவடியில் எழுதுவோரால் நிகழும் பிழைகள் பல . குறியீடுகள் , 
கொம்பு , காற்புள்ளி முதலியவையிரா . நெடிலுக்கும் , குறிலுக்கும் 
வேறுபாடு தெரியாது . அடிகளின் வரையரைகளும் இரா . இது 
மூலம் , இஃது உரை , இது மேற்கோள் என்று அறியவும் இயலாது . 
எல்லாம் ஒன்றாக எழுதப்பட்டிருக்கும் ” என உ . வே . சாமிநாதையர் 
குறிப்பிட்டிருப்பதாலும் இதனையறியலாம் . 


பாடங்கள் வேறுபடுவதற்குரிய காரணங்களாக ஆய்வாளர் 
பட்டியலிட்டுக் காட்டும் அனைத்தும் ஏற்கத்தக்கனவே . இவற்றுக்கு 
மேலும் சில காரணங்களை வகுத்துக்காட்டுதலும் இயலும் . இங்ங 
னம் காரணங்களைப் பட்டியலிட்டுப் பெருக்கிக் காட்டுவதைவிட , 
அவற்றை வேறு பாங்கில் வகைப்படுத்திக் காட்டுவது பொருத்த 
மாக அமையும் . 


பாடங்களில் வேறுபாடுகள் எழுவதற்குரிய காரணங்களில் 
தொடர்பு கொண்டோர் நால்வர் . அவர்கள் 1. ஏடேழுதுவோர் 
2. ஏடுபடிப்போர் 3. சுவைஞர் 4. பதிப்பர் ஆகியோர் . வேறு 
பாடுகள் எழுதற்குரிய மூலவர்களாக அமையும் இந்நால்வரையும் 
வேறுபடுவதற்குரிய காரணங்களையும் அடிப்படையாகக் கொண்டு 
இவற்றை வகைப்படுத்தலாம் . 


படிப்போர் 


ஒலி ஒப்புமை , வடிவொப்புமை , தொடையமைப்பு , பிறழ 
வுணர்தல் , வலிந்து கொள்ளல் , அறியாமை , ஒரு தலைத்துணிவு , 
அயர்ச்சி , விருப்பு , வெறுப்பு முதலாய பல்வேறு காரணங்களால் 
அ ) ஏடழுதுவோர் பிழைபட எழுதுதல் ஆ ) ஏடு 
பிழையாகப் படித்தல் இ ) ஏடு படித்துச் சுவைப்போர் பாடங்களை 
மாற்றுதல் ஈ ) ஏடுகளைப் பதிப்போர் 

பதிப்போர் திருத்தியும் , புதுக்கியும் 
வெளியிடல் என்ற மாற்றங்கள் நிகழுகின்றன . இக்காரணங்களையும் 
காரணிகளையும் அடிப்படைகளாகக்கொண்டே அனைத்துப் 
வேறுபாடுகளும் எழுந்துள்ளன . 


பாட 


4 


8 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இவ்வாய்வுக் கட்டுரையில் குறிப்பிடப்பெறும் காரணங்கள் , 
காரணிகள் ஆகியவற்றில் பிற ஆய்வாளர்கள் பலருங் கூறும் 
அனைத்துப் பிரிவுகளும் அடங்கும் . மேலும் இவை பகுப்பாய்வுக்குத் 
தெளிவுறத் துணை செய்யும் இயல்பினவாகவும் உள . எந்தவொரு 
நூலிலும் எந்தவொரு வேறுபாடும் நான்கு வகையாக இங்குக் 
குறிப்பிடப்பெறும் . மூலவர்களாகிய காரணிகளும் அவர்களோடு 
தொடர்புடைய ஒன்றோ பலவோ ஆகிய 

காரணங்களுமின்றி 
நிகழுதலில்லை . 


பாடவேறுபாடுகளை வகைப்படுத்துதல் 


பாடவேறுபாடுகளை அவை எழுந்த களங்களையும் , காரணங் 
களையும் சார்பாக வைத்து வகைப்படுத்தும் நோக்கு இந்த ஆய் 
வுக்கு இன்றியமையாதது . “ பாட பரிசோதனையிலும் மூலச்சுவடி 
களின் பரிசோதனையிலும் இப் பிழைகளை ஆய்ந்து வகைப்படுத் 
துதல் விஞ்ஞான சாஸ்திர நோக்குப்படி இன்றியமையாததாகும் ” 
என்று பாடவேறுபாடுகளை வகைப்படுத்த வேண்டிய தேவையைப் 
பேராசிரியர் 

வையாபுரிப்பிள்ளை வலியுறுத்துவர் . இத்தகைய 
நோக்குடன் ஆய்வாளர்கள் பலரும் முயன்று அவ்வப்போது தங்கள் 
கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் . 


பாடவேறுபாடுகள் என்பன வடிவ வேறுபாடு , சொல் வேறு 
பாடு என இருவகைப்படுமென்றும் , வடிவ வேறுபாட்டில் விகுதி 
மாற்றம் , உருபு மாற்றம் , சந்தி வகையால் வருவது , போலியாக 
வருவது முதலிய உட் பிரிவுகள் அடங்குமென்றும் , சொல் வேறுபாடு 
என்பதில் பொருள் மாற்றம் செய்வன , பொருள் மாற்றம் செய்யா 
தவை என்ற இரு உட்பிரிவுகள் அடங்குமென்றும் மு . சண்முகம் 
பிள்ளை குறிப்பிட்டுள்ளார் . 


புறநானுற்றுப் பாட வேறுபாடுகளை வகைப்படுத்திய 
மு . இராமகிருட்டிணன் அவற்றை எழுத்து வேறுபாடுகள் , சொல் 
வேறுபாடுகள் என இரு பெரும் பிரிவுகளில் அடக்கி மொழிவர் . 
எழுத்து என்னும் பிரிவில் 


திருக்குறள் யாப்பு அமைதியும் பாடவேறுபாடும் 
மு . சண்முகம் பிள்ளை ( 1971 ) - மேற்கோள் ப . 119 . 
2 திருக்குறள் யாப்பு அமைதியும் பாடவேறுபாடும் - 
மு . சண்முகம்பிள்ளை ( 1971 ) பக் 116-117 . 


பாட வேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


E 


9 


23 உட்பிரிவுகளையும் , சொல் என்னும் பிரிவில் 39 உட்பிரிவுகளையும் 
அவர் வகுத்துக் காட்டியுள்ளார் .2 


வேறுபாடுகள் தாமே அமைவன , தீர்மானித்து அமைப்பன 
என இருவகைப்படும் என்று மேலை நாட்டார் கூறுவர் . அவற்றுள் 
தாமே அமைவன பெரும்பாலும் எழுதுங்கால் ஏற்படும் பிழையால் 
நம்மை அறியாமல் அமைவன ; தீர்மானித்து அமைப்பன ; பாடங் 
களைத் திருத்தும் முயற்சியால் நாம் அறிந்தே அமைப்பன.3 


இக்கருத்தை அடிப்படையாகக்கொண்டு பாட வேறுபாடு 
களைத் தற்செயற்பிழை , குறிக்கோட்பிழை என 

ரு வகையாகப் 
பகுத்துக் கூறுவர் 4 . இவற்றுள் தற்செயற்பிழை " பெரும்பாலும் 
காட்சி 

காரணமாகத் தோன்றும் மயக்கமாகும் என்றும் , குறிக் 
கோட்பிழை என்பது மூல ஆசிரியர் இவ்வாறுதான் எழுதியிருப் 
பார் என்று பின்வந்தோர் கருதிச் செய்யும் மாற்றங்கள் , பிரக்ஞை 
பூர்வமாகச் செய்யும் திருத்தங்கள் என்றும் அவர் விளக்குவர் . 


ஆய்வாளர்கள் வகுத்துக் காட்டும் இவ்வகைபாடுகளை 
உளங்கொண்டு தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் சிறப்பாக , தொல் 
காப்பியம் , எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு நூல்களில் அமைந்த 
வேறுபாடுகளை 1 .எழுத்துவேறுபாடு 2. சொல்வேறுபாடு , 3 , பொருள் 
வேறுபாடு 4 . 

4. இலக்கண வேறுபாடு 5. ஒப்புமை நிலைவேறுபாடு 
என்று ஐந்து பெரும்பிரிவுகளில் வகைப்படுத்துவது சாலப்பொருத்த 
முடையதாகும் . 


2 பிரதிபேத ஆராய்ச்சி- மு . இராமகிருட்டிணன் ( 1960 ) பக் 


6-7 . 


3 Variation is either spontaneous or determined . Spon 
ianious variation is unconcious variation perhaps a mere slip of 
the pen . Determined variation is concious and hence usually 
an attempt at emendation ( correct or not ) of the Copy being 
transcribed Textual criticism , Encyclopaedia of Britanica . 


4 பாரதி நூல்களும் பாடபேத ஆராய்ச்சியும் -சில குறிப்புகள் - 
டாக்டர் க . கைலாச 

கைலாசபதி ( 1980 ) ப . 10 . 


10 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


எழுத்துக்களின் சேர்க்கை , விடுபாடு , மாற்றம் , முன்பின் 
இடமாற்றம் ஆகியவற்றால் நிகழ்வன எழுத்து வேறுபாடுகள் 
எனக்கொள்ளுதற்குரியவை . இம்மாற்றம் எழுத்தளவில் மட்டுமே 
நிகழ்வது . இதில் பெரும்பாலும் பொருள் வேறுபடும் நிலை இராது . 


சொற்களின் சேர்க்கை , விடுபாடு , மாற்றம் , முன் பின் இட 
மாற்றம் , சொல் இரட்டித்தல் ஆகிய காரணங்களால் அமைவன 
சொல் வேறுபாடுகள் . சொல்லளவில் மட்டுமே மாற்றம் நிகழும் . 
இவ்வேறுபாடுகளிலும் பெரும்பாலும் பொருள் மாற்றம் இல்லை . 
ஓரிரு இடங்களில் நிகழும் பொருள் மாற்றங்களும் சிறப்புடையன 
வாக அமைதல் இல்லை . 


ஒரே பொருளைத் தரும் வேறு சொல் இடம் பெறல் , வேறு 
பொருளைத் தரும் வேறு சொல் இடம் பெறல் ஆகியன பொருள் 
மாற்றங்கள் என்னும் பிரிவுக்குரியன . மேலும் பொருள் அறிய இய 
லாத நிலையில் சிதைந்து வரும் வேறுபாடுகள் , மிகுதியும் பொருள் 
மாற்றம் இல்லாதவை ஆகியனவும் இப்பிரிவில் அடக்கிக்கொள்ளத் 
தக்கவையாம் . 


குறில் - 


இலக்கணச் சார்பு வேறுபாடுகள் பலதிறத்தன . 
நெடில் மாற்றங்கள் , ஒருமை - பன்மை மாற்றங்கள் , இன எழுத்து 
மயக்கங்கள் , வல்லினம் இரட்டித்துவரல் , சுட்டெழுத்து மாற்றங்கள் 
உடம்படுமெய் , அளபெடை , சாரியை , வேற்றுமை உருபுகள் ,புணர்ச்சி , 
தொடர்ப் பிரிப்பு ஆகியன வற்றால் நிகழும் வேறுபாடுகள் ; இடைச் 
சொல் , ஆக்கக்கிளவி , சொற்சீரடி , போலி , பகரவகர மயக்கம் , 
பால் மாற்றம் , விகுதி மாற்றம் , கால இடை நிலை மாற்றம் , விகாரம் 
முதலான கூறுபாடுகள் இப்பெரும் பிரிவில் அடங்குவன 
வாகும் . பொருள் வேறுபடுதல் , வேறுபடாமை ஆகிய இருவகை 
நிலைகளும் இவற்றில் உண்டு . 


பல 


ஒப்புமை நிலை வேறுபாடு என்பது எழுத்துக்களிடையே 
அமைந்த தோற்ற ஒப்புமையாலும் , சொற்களை ஒலிக்குங்கால் 
அவற்றிடையே எழுத்துக்களில் அமையும் ஒலி ஒப்புமையாலும் 
விளையும் வேறுபாடுகள் . 


இலக்கண இலக்கியங்களில் அமைந்த பாடவேறுபாடுகள் 
அனைத்தும் இவ்வகையில் அடங்குவனவேயாம் . 


பாட வேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


11 


பொருள் நோக்கிலோ , எழுத்து , சொல் என்பவற்றின் 
அமைப்பு முறையிலோ , அனைத்துப்பாட வேறுபாடுகளையும் 
குறிப்பிட்ட வரையறைக்குள் உட்படுத்திப் பகுக்க இயலும் . எனினும் 
சிலவகை வேறுபாடுகள் இப்பகுப்பு நியதிகட்கு அப்பாற்பட்டும் 
இயங்குவன என்ற கருத்தையும் நாம் மறுத்தல் 

மறுத்தல் இயலாது . 
உய்த்துணர்தல் மூலமாகக் கூடக் கண்டறிய முடியாத நிலையில் ஒரு 
பாட வேறுபாடு எழுந்திருக்க முடியும் . பாடவேறுபாடுகள் சில , 
பகுக்க இயலாத நிலையிலும் அமையும் இயல்பை " ஆனால் பிரதி 
செய்வோர் அல்லது பதிப்பிப்போர் 

தமது மனக்கோட்டம் , 
முற்சாய்வு , ஈடுபாடு , மொழிக் கொள்கை முதலிய மானசீகமான 
காரணங்களுக்காகச் செய்யும் மாற்றங்கள் எளிதில் வகைப்படுத்தக் 
கூடியன அல்ல . இவை எழுதுவோரது மன நிலை சம்பந்தமானவை . 
சம்பந்தப்பட்டவர்களின் 

நன்கறியப்படும்போதே 
அவர்களின் திருத்தங்களுக்கான ஏதுக்களும் அவற்றின் செயற் 
பாடும் ஓரளவு தெளிவாகும் என்று க . கைலாசபதி மொழிவர் 1 


( ஆளுமை 


3. பாடவேறுபாடுகளின் வளர்ச்சி 


பாடவேறுபாடுகள் காலத்துக்குக் காலம் , ஏட்டுக்கு ஏடு , 
பதிப்புக்குப்பதிப்பு , மாறியும் பெருகியும் வரும் இயற்கையுடையன . 
முன்னே குறிப்பிடப் பெற்ற பல்வேறு காரணங்களில் ஒன்றையோ 
பலவற்றையோ அடிப்படையாகக்கொண்டு பாடவேறுபாடுகள் 
நாளும் பெருகி வருகின்றன . 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் கம்பராமாயணத்தைப் 
பாடவேறு பாட்டு ஆய்வு நோக்கில் 16 தொகுதிகளாக , தமிழ் 
உலகுக்கு வழங்கியுள்ளது . கம்பராமாயண மூலச் செய்யுட்கள் 
10534 மிகைப்பாடல்கள் 1309 ஆகக் கூடுதல் 11843 பாடல்களுக்கு 
உரிய 3 , 18 , 489 பாடவேறுபாடுகள் இப்பதிப்பின் கண் தரப்பட்டுள் 
ளன . மேலும் கம்பராமாயணப் பாடல்கள் அனைத்திலும் 11 பாடல் 
களுக்கு மட்டுமே பாடவேறுபாடுகள் இல என்பதும் குறிப்பிடத் 
தக்க செய்தியாகும் . ‘ பாடபேதத்தைக் கணிப்பின் ஒரு பாடலுக்கு 
27 பேத விழுக்காடு வரும் ; ஓர் அடிக்கு 25 வரை பாடங்களும் 


1. பாரதி நூல்களும் பாடபேத ஆராய்ச்சியும் - சிலகுறிப்புக்கள் - 
டாக்டர் . க . கைலாசபதி ( 1980 ) ப . 12 . 


12 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ஒரு சீர்க்கு 10 வரை பாடங்களும் உள என வ . சுப . மாணிக்கம் 
இந்நூற்பதிப்பின் நன்றியுரையில் குறிப்பிடுவர் . இவ்வெண்ணிக்கைப் 
பெருக்கம் கம்பராமாயணத்தின் பரந்த வழக்குப் பயிற்சி நிலையைச் 
சுட்டுவதோடு பாடவேறுபாடுகள் பெருகி அமைந்த வளர்ச்சி 
நிலையையும் சுட்டுகிறது . 


கம்பராமாயணப் பாலகாண்டத்தின் அச்சுப் பிரதியில் உள்ள 
மொத்தப் பாடல்களின் எண்ணிக்கை 1399. இதில் பாட வேறு 
பாடு இல்லாத பாடல்களின் எண்ணிக்கை 26 மட்டுமே . இப் 
பாடல்களில் பாடங்கள் எப்படி யெல்லாம் பல்கிப் பெருகியுள்ளன 
என்பதை சொ . முருகப்பா பின்வருமாறு குறிப்பிடுவார் . “ இப் 
பொழுது கிடைத்துள்ள படி , பாடபேதங்கள் 1 முதல் 26 வரை 
ஒருபாடலுக்கு ஏற்பட்டிருக்கின்றன . இந்தப் பாட பேதங்களைக் 
கொண்ட பாடல்களை எடுத்தெழுதினால் இன்றுள்ள கம்பராமாயண 
ஏட்டிலுள்ள 10559 பாடல்களும் சுமார் ஒரு கோடி பாடல்களாகக் 
காட்சியளிக்கும் என்பது அவர் கூற்று 1 , . பாடவேறுபாடுகளின் 
பெருக்க நிலை , நூலாசிரியன் கூறிய ஒரு மூல வடிவத்தைப் பல்வேறு 
வடிவினவாகத் திரித்துப் பெருக்கிக் காட்டும் அமைப்பு இங்குச் 
சுட்டப்பெறுதல் அறியத்தக்கது . 


திருக்குறளில் பரிமேலழகர் தம்முடைய உரைப்பகுதியில் 
மட்டும் 48 இடங்களில் பிறர் உரைக்கும் பாடவேறுபாடுகளைக் 
குறிப்பிட்டுள்ளார் என மு . சண்முகம்பிள்ளை பட்டியலிட்டுக் காட்டி 
யுள்ளார் . 2 திருக்குறளின் பண்டைய உரையாசிரியர் பதின்மருள் 
இறுதியாக வாழ்ந்தவர் பரிமேலழகர் . அவர் காலத்திலேயே திருக் 
குறளில் பொருள் நோக்கில் கருதத்தகும் நிலையில் 48 பாடவேறு 
பாடுகள் இருந்தன என்னும் செய்தியும் , இப்பாட வேறுபாடுகளின் 
விரைந்த வளர்ச்சி நிலையை நமக்கு அறிவிக்கும் சான்று . 


உ . வே . சாமிநாதய்யரின் புற நானுற்றுப் பதிப்பில் ( 1956 ) 
மட்டும் காணப்படும் வேறுபாடுகளில் , உருவம் சிதையாத நிலையில் , 
ஓரளவு செம்மையான உருவில் காணப்பெறும் பாடவேறுபாடுகளின் 


1 . கம்பர் காவியம் - சொ . முருகப்பா ( 1953 ) ப . 132 
2. திருக்குறள் யாப்பு அமைதியும் பாடவேறுபாடும் - மு . சண்முகம் 

பிள்ளை ( 1971 ) பக் 108-110 . 


பாட வேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


13 


. 


ம் 


எண்ணிக்கை 981 எனக்குறிப்பிடுவர் மூ . இராமகிருட்டிணன் 1 . 
இந்த எண்ணிக்கையளவும் பாடவேறுபாடுகளின் விரைந்த வளர்ச் 
சியைச் சுட்டும் பிறிதொரு எடுத்துக்காட்டு . 

எண்ணிக்கையளவில் மிகுந்து பரவிப் பெருகிக் கிடக்கும் 
பாடவேறுபாடுகள் ஏட்டுப் பிரதிகள் வழங்கிய காலத்திற்றான் மிகு 
தியும் பெருகின எனத் துணிய முடிகிறது . ஒரு நூலின் மூலப்படியை 
முதன் முதலில் ஏடுபெயர்த்து எழுதும்போது மூலத்தின் பாடங்கள் 
சிலவே நகலில் வேறுபட்டிருக்கும் . பிறகு நகலிலிருந்து மேலும் 
மேலும் நகல்கள் பெருகிவருங்காலத்தில் , ஏடுபெயர்த்தெழுதுவார் 
இயல்புக்கேற்பப் பிழைகளும் மிகுந்து பெருகுகின்றன . இவ்வேடுகள் 
நாட்டின் பல பகுதிகளிலும் பரவும்போது ஆங்காங்குள்ள . சூழ் 
நிலைக்கேற்பச் சிற்சில மாற்றங்களும் தவிர்க்கவியலாதது . 
முறையில் ஏடுகளில் பாடங்கள் பெருகுகின்றன . 

இலக்கண நூல்களிலுங் கூட உரையாசிரியர் காலங்களில் 
பாடவேறுபாடுகள் அவரவர் கருத்துக்கேற்ப வேறுபட்டுப் பெரு 
குகின்றன . சான்றாக விழுமம் சீர்மையும் இடும்பையும் செய்யும் ) 2 
என்பது 

தொல்காப்பிய நூற்பா . இளம்பூரணர் இந்நூற்பாவின் 
வடிவத்தை இம்முறையில் கொண்டுள்ளார் . விழுமம் 
சொல்லுக்குச் சீர்மை , இடும்பை என்பன பொருள்கள் என்பது 
இந்நூற்பாவின் 

கருத்து . சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் 
காலத்தில் இச்சொல்லுக்குச் சீர்மை ,, இடும்பை என்பவற்றோடு 
சிறப்பு என்ற பொருளும் சேர்ந்தது . எனவே புதிய பொருளையும் 
கூட்டிய நிலையில் நூற்பாவின் வடிவம் . ‘ விழுமம் சீர்மையும் 
சிறப்பும் இடும்பையும் என மாறியது . 

மாறியது . பின்னே வந்த தெய்வச் 
சிலையார் இளம்பூரணர் கொண்ட அமைப்பையும் , சேனாவரையர் , 
நச்சினார்க்கினியர் கொண்ட அமைப்பையும் சேர்த்து இணைத்த 
வகையில் நூற்பாவின் வடிவத்தை அமைத்துக் கொண்டார் . 
எனவே ‘ விழுமம் சீர்மையும் சிறப்பும் இடும்பையும் செய்யும் 
என நூற்பாலின் வடிவம் மாற்றம் பெற்றது . 

மொத்தத்தில் இடும்பையும் செய்யும் சிறப்பும் இடும்பையும் ; 
"சிறப்பு இடும்பையும் செய்யும் என்ற பாடவேறுபாடுகள் 
அமைந்தன . 


என்ற 


பிரதிபேத ஆராய்ச்சி - மு . இராம கிருட்டிணன் ( 1960 ) . ப .5 
2.தொ. சொ . நூ . 347 


14 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடவேறுபாடுகளை ஆராயுங்கால் , இலக்கண நூல்களைப் பார்க்கும் 
முறையிலும் , இலக்கிய நூல்களைப் பார்க்கும் முறையிலும் சில 
குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள . இலக்கியங்களில் வரும் வேறு 
பாடுகளின் மிகுதியான எண்ணிக்கை அளவு இலக்கண நூல்களில் 
வருதலில்லை . இதற்குக் காரணம் இலக்கண நூல்களின் வழக்குப் 
பயிற்சி இலக்கியங்களின் பயிற்சியைவிடக் குறைவாக அமைவ 
தேயாகும் . இலக்கண நூற்பாக்களின் அமைப்பு செறிவும் வரம்பும் 
உடையன ; நூற்பாக்கள் குறுகிய அடிகள் உடையன ; இன்னோசை , 
தொடை நயம் , சுவை நலம் எல்லாம் இலக்கணங்களுக்கு இயல்பாக 
உரியனவல்ல . இலக்கண நூற்பா அமைப்பில் ஏற்படும் ஒரு சில 
நுட்பமான மாறுபாடுகளுங்கூட வேறுபட்ட 

பொருளைத் தந்து 
மொழியமைப்பின் அடிப்படைக் கட்டுக்கோப்பைத் தகர்த்துவிடும் . 
ஆதலின் இலக்கணத்தைக் கற்பாரும் கற்பிப்பாரும் படி எழுது 
வோரும் இது இலக்கண நூல் என்ற அச்ச நினைவோடு அணுகுவர் . 
எனவே பாடவேறுபாடுகள் இலக்கணங்களில் 

குறைவாகவே 
ஏற்படுதல் இயல்பு . 


இலக்கியங்களைக் கற்பார் , கற்பிப்பார் , படியெடுப்பார் ஆகி 
யோர் தத்தம் சுவையுணர்வுக்கு ஏற்ப வேறுபாடுகளைப் படைத்து 
விடுதலால் , இலக்கியங்களில் மிகுதியான 

பாடவேறு 
பாடுகள் பெருகியுள்ளன . 


அளவில் 


பாடவேறுபாடுகளின் பெருக்க நிலையை இந்த ஆய்வுரைப் 
பொருண்மையாலும் தெளிவு செய்யலாம் . தொல்காப்பியத்தின் 
1595 நூற்பாக்களில் பாடவேறுபாடு உள்ள 542 நூற்பாக்களில் 
மட்டும் 894 இடங்களில் அமைந்த மொத்தப் பாட வேறுபாடுகள் 
1040 என்றும் , எட்டுத்தொகை நூல்களில் உள்ள 2365 பாடல் 
களில் பாடவேறுபாடுகள் 1897 பாடல்களில் மட்டும் 6796 இடங் 
களில் அமைந்த மொத்தப் பாட வேறுபாடுகள் 7669 என்றும் , 
பத்துப் பாட்டு நூல்களில் அமைந்த 3552 அடிகளில் பாட வேறு 
பாடுகள் 363 அடிகளில் மட்டும் 376 இடங்களில் அமைந்த வேறு 
பாடுகள் 402 என்றும் இவ்வாய்வுரைக்கண் வரையறை செய்யப் 
பட்டுள்ள பாடவேறுபாடுகளின் எண்ணிக்கைப் பெருக்கமும் 
இவற்றின் வளர்ச்சி நிலையை நாம் அறியத் துணைசெய்கின்றன . 


பாட வேறுபாடுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 


15 


4 , மூல பாடங்களைத் தெரிவு செய்தல் 


பல்கிக் கிடக்கும் வேறுபாடுகளை ஆராய்ந்து பலவகையாலும் 
பொருத்தமும் சிறப்புங்கண்டு இதுவே நூலாசிரியன் கருதிய மூல 
பாடம் எனத் துணியும் பணி மிகுதியும் அருமைப்பாடுடையது . 


மேலை நாட்டுத் திறனாய்வாளர் , மூலபாடங்களைத் தெரிவு 
செய்வதில் நால்வகை நெறிமுறைகளைப் பின்பற்ற வேண்டும் எனக் 
குறிப்பிடுவர் 1 , அவை வருமாறு 1. குடிவழிக்கேற்ப ஏட்டுப் பிரதி 
களிலும் பிறவற்றிலும் கிடக்கும் அனைத்துப் 

பாடங்களையும் 
தொகுத்தல் 2. இப்பாடங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து நிலை 
நிறுத்தல் 3. ஆசிரியரின் மூலபாடம் இதுவெனத் துணியும் 
நிலையில் பொருட் சிறப்பில்லாப் பாடங்களை விலக்குதல் 4. ஆசிரிய 
ரோடு தொடர்புடைய சான்றுகளின் அடிப்படையில் மூலபாடங் 
களைத் தெரிவு செய்தல் என்பன . 


தமிழ் இலக்கண இலக்கியங்களில் அமைந்த வேறுபாடுகளை 
ஆராய்ந்து மூல பாடங்களைத் தெரிவு செய்வதில் மிகுதியும் இன்றி 
யமையாது வேண்டப்படுவது பொருள் நோக்கேயாகும் . குறிப்பிட்ட 
வேறுபாட்டின் பொருளை அறிந்து , பிறபகுதியோடு அப்பொருளைப் 
பொருத்தி , ஏற்கத் தக்கவற்றை ஏற்று , தள்ளத் தக்கனவற்றைத் 
தள்ளிவிடலாம் . 


பொருள் நோக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேறுபாடுகளில் 
பொருந்தி , வருங்கால் , அவற்றை எதுகை , 

மோனை , சந்தம் 
முதலாய யாப்பு நோக்கினால் துணிதல் வேண்டும் . 


or 


1 Hence the classical model, applied to the criticism of 
Greek and Latin texts , divides textual criticism into four 
processes : 1. Heuristics or assembling and arranging the entire 
material consisting of manuscript and testimonia in the from 
of a genealogical tree pedigree or stemma codicum 
2. Racensio or restoration of the above material 3. Emendatio 
or restoration of the text of the author and 

4. Higher 
criticism or separation of the sources utlised by the author , 
Introduction to Indian Textual criticism - S.M . Katre ( 1954 . 
P. 31 . 


16 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இவற்றுக்கு மேலாக , ஆசிரியர் காலமொழி நடைக்கு ஒத்த 
தாகப் பாடம் அமைந்துள்ள நிலையை ஆராயும் மொழி நோக்கும் 
இன்றியமையாதது . 


எனவே , மூலபாடங்களைத் 

தெரிந்தெடுப்பதில் பொருள் 
நோக்கு , எதுகை , மோனை , சந்தம் முதலிய யாப்பு நோக்கு , 
ஆசிரியர் கால மொழிநடை நோக்கு முதலிய மூவ்வகை நோக்கு 
கள் இன்றியமையாதவை . 

தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடத்தின் பயிற்சி , பொருள் நிலை , 
ஆகியவற்றைத் துணிய அச்சொல் உரிய பொருளோடு பயின்ற 
பிற பயிற்சியிடங்களையும் சான்றுகளாகக் கொள்ளலாம் . 
சான்றுகள் , அகச்சான்று , புறச்சான்று என இருவகைப்படும் . 
அகச்சான்று என்பது குறிப்பிட்ட சொல்லுக்குரிய பொருட் பயிற்சி 
அந்த நூலிலேயே பயின்று வருதலைக் காணுதல் ; புறச்சான்று 
என்பது குறிப்பிட்ட சொல்லுக்குரிய பொருட் பயிற்சி பிற நூல் 
களிலும் பயின்று வருவதைக் காணுதல் . இம்முறையில் ஒவ்வொரு 
மூல பாடத்தையும் துல்லியமாகக் கண்டு நூலில் மூலவடிவத்தைக் 
காணுதல் வேண்டும் . 


பரிபாடலில் உரையாசிரியர் பரிமேலழகர் , கந்தி முதலிய 
ஆசிரியர்கள் மூல நூல்களில் சேர்த்துவிட்ட பகுதிகளை ஆராய்ந்து , 
வேறுபடுத்தி நூலாசிரியரின் மூலபாடத்தைத் தேர்ந்தெடுத்து 
அதற்கு உரையெழுதிய சிறப்பினைப் பரிபாடலின் உரைச்சிறப்புப் 
பாயிரம் உரைக்கும் 1 . நூலாசிரியரின் மூல பாடத்தைத் தெரிந் 
தெடுப்பதில் உரையாசிரியருக்கு இருந்த ஈடுபாட்டை இப்பகுதி 
விளக்கும் . 


24. மிகைபடுபொருளை நகைபடுபுன்சொலிற் 

றந்திடை மடுத்த கந்தி தன் பிழைப்பும் 
எழுதினர் பிழைப்பு மெழுத்துரு வொக்கும் 
பகுதியின் வந்த பாடகர் பிழைப்பும் 
ஒருங்குடன் கிடந்த வொவ்வாப் பாடம் 
திருந்திய காட்சியோர் செவிமுதல் வெதுப்பலிற் 
சிற்றறி வினர்க்குந் தெற்றெனத் தோன்ற 
மதியின் நகைப்பு விதியுளி யகற்றி 
எல்லையில் சிறப்பிற் றொல்லோர் பாடிய 
அணிதிகழ் பாடத்துத் துணிதரு பொருளைச் 
சுருங்கிய வுரையின் விளங்கக் காட்டினன் ) 


பரிபாடல் உரைச்சிறப்புப் பாயிரம் 9-19 


பாட வேறுபாடுகளிள் தோற்றமும் வளர்ச்சியும் 


17 


பாடவேறுபாடுகள் , பாடம் தோன்றிய காலம் முதலாகவே 
உருக்கொண்டு வழங்கிவரும் சிறப்புடையன . நூலாசிரியரின் 
காலத்திலேயே அவன் நூலுக்குப் பலவிடங்களில் வேறுபாடுகள் 
ஏற்பட்டிருக்கலாம் . பிற்காலத்திலும் முன்னர்க் கூறியாங்குப் பற்பல 
சூழல்களையும் அடிப்படையாகக் 

கொண்டு பாடவேறுபாடுகள் 
எழுந்திருக்கலாம் . 

பரந்து 

கிடக்கும் வேறுபாடுகளை 
நுனித்தறிந்து மூலபாடம் தெரிவுசெய்தல் ஆராய்ச்சியாளரின் 
புலமைச் சிறப்புக்குப் புகழ் சேர்க்கும் பணியேயாகும் . 


எனவே 


2. தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் : 

பகுப்பாய்வு 


தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்களும் , அதிகாரம் தோறும் 
ஒன்பது இயல்களும் உள . மொத்தமுள்ள இருபத்தேழு இயல் 
களிலும் இளம்பூரணப் பதிப்பின்படி அமைந்த மொத்த நூற்பாக் 
களின் எண்ணிக்கை 1595. தொல்காப்பிய நூற்பாக்களின் மொத்த 
எண்ணிக்கை 1610 என்றும் ஒரு கருத்து உண்டு . 


இளம்பூரணர் பதிப்பின்படி அமைந்த 1595 நூற்பாக்களில் 1 
542 நூற்பாக்கள் மட்டுமே பாட வேறுபாடு உடையவை எஞ்சிய 
1053 நூற்பாக்களில் பாட வேறுபாடுகள் இல 3 . இந்த 542 நூற் 
பாக்களில் 894 இடங்களில் 4 அமைந்த பாட வேறுபாடுகளின் 
மொத்த எண்ணிக்கை 10405 . 


இவ்வேறுபாடுகளில் , தொல்காப்பிய உரையாசிரியர்கள் 
காண்ட பாடங்களால் அமையும் வேறுபாடுகளின் எண்ணிக்கை 
மட்டும் 5316 . உரையாசிரியர்களின் உரைக்குறிப்புக்களால் 
அறியப்பெறும் வேறுபாடுகளின் எண்ணிக்கை 97 , பதிப்பாசிரியர் 
களின் பல்வேறு பதிப்புக்களால் அறியப்பெறுவன 367 பாட வேறு 
பாடுகள் . 


இவற்றுக்கு மேலும் ஒரே இடத்தில் உரையாசிரியர்களும் 
பதிப்பாசிரியர்களும் தனித்தனியே பாடம் கொண்ட இடங்கள் 889 
ஒன்றுக்கு மேலும் வேறுபாடுகள் அமைந்த இடங்களின் 
எண்ணிக்கை 45.10 இவண் குறிப்பிடப்பெற்ற ஐந்துவகை வேறு 


1 . 


2 . 


எ . 


3 . 


4 . 
5 . 
6 . 
7 . 


எ . 483 , சொ . 456 , பொ . 656 - ஆகக்கூடுதல் 1595 

72 , சொ . 153 , பொ . 317 - ஆகக்கூடுதல் 542 
எ . 411 , சொ . 303 , பொ . 339 -- ஆகக்கூடுதல் 1053 
எ . 83 , சொ . 218 , பொ . 593- ஆகக்கூடுதல் 894 
எ . 90 , சொ . 251 , பொ . 699 - ஆகக்கூடுதல் 1040 

39 , சொ . 95 , பொ . 397 - ஆகக்கூடுதல் 531 
3 , சொ . 4 , பொ . 

2 - ஆகக்கூடுதல் 9 
41 

சொ . 16 பொ . 210 - ஆகக்கூடு தல் 367 
4 சொ . 16 பொ , 68 - ஆகக்கூடுதல் 86 
3 சொ . 20 பொ . 

22- ஆகக்கூடுதல் 45 


எ , 


எ . 


8 . 


.ெ 


எ . 


9 . 
10 . 


எ . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் பகுப்பாய்வு 


19 


பாடுகளின் எண்களையும் கூட்டி மொத்தமுள்ள வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை 1040 என அறியலாம் . 


இவற்றுள் உரையாசிரியர்கள் கொண்ட பாடங்களினால் 
அமையும் 531 வேறுபாடுகளையும் பல்வேறு பாங்குகளில் பகுத் 
துரைப்பது இக்கட்டுரையின் நோக்கம் . பகுப்பாய்வு நோக்கில் 
வேறுபாடுகளை வகுத்துக் காட்டுவதால் அவை எழுந்தமைக்குரிய 
அடிப்படைக் காரணங்கள் புலனாகும் . 


1. நூற்பாக்களின் எண்ணிக்கை 


தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் 9 இயல்களிலும் அமைந்த 
நூற்பாக்களின் எண்ணிக்கை 483. உரையாசிரியர்களான இளம் 
பூரணர்- நச்சினார்க்கினியர் இருவரிடையேயும் இதில் 

வேறுபாடு 
இல்லை . எனினும் , இளம்பூரணர் 102 , 103 எனக் கொண்ட இரு 
நூற்பாக்களை நச்சினார்க்கினியர் ஒரே நூற்பாவாகவும் , நச்சினார்க் 
கினியர் 440 , 441 எனக் கொண்ட இருநூற்பாக்களை இளம்பூரணர் 
ஒரே நூற்பாவாகவும் கொள்வர் . 


மேலும் எழுத்ததிகார 2 , 4 ஆம் நூற்பாக்களைச் சீர்பிரித்து 
அமைப்பதில் இரு உரையாளர்களும் வேறுபட்டுள்ளனர் 1 .. 


இளம் . அவைதாம் 
குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆய்தமென்ற 
முப்பாற்புள்ளியும் எழுத்தோரன்ன . ( 2 ) 
ஆ , ஈ , ஊ , 

ஊ , ஏ , ஐ 
ஒ , ஒள என்னும் அப்பால் ஏழும் 
ஈரளபிசைக்கும் நெட்டெழுத் தென்ப ( 4 ) 


( ஆ ) நச்சி . அவைதாம் 

குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் 
ஆய்தம் என்ற 
முப்பாற்புள்ளியும் எழுத்தோரன்ன ( 2 ) 
ஆ , ஈ , ஊ 
ஏ , ஐ 
ஓ , ஔ என்னும் அப்பால் ஏழும் 
ஈரள பிசைக்கும் நெட்டெழுத்தென்ப ( 4 ) 


20 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


சொல்லதிகாரத்தில் ஒன்பது இயல்களிலும் அமைந்த நூற்பாக் 
களின் எண்ணிக்கை இளம்பூரணர் கருத்துப்படி 456. சொல்லதி 
காரத்தில் இயல்தோறும் அமைந்த நூற்பாக்களின் எண்ணிக் 
கையைக் கூறும் பழம் பாடற் கருத்துப்படி , கிளவியாக்கம் 62 , 
வேற்றுமை இயல் 22 , வேற்றுமை மயங்கியல் 35 , விளிமரபு 37 , 
பெயரியல் 43 , வினையியல் 51 , இடையியல் 48 , உரியியல் 98 , 
எச்சவியல் 67 ஆகமொத்தம் 463 

நச்சினார்க்கினியர் 
உரை எழுந்த காலத்தையொட்டி , இயலில் அமைந்த நூற்பாக் 
களின் எண்ணிக்கையைக் கூறும் இக்கருத்து எழுந்திருக்கலாம் . 


நூற்பா . 


பொருளதிகாரத்தில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை 
656 . எண்ணிக்கையைக் கூறும் பழைய வெண்பா 

665 என்று 
கூறுகிறது . 


உரையாசிரியர்கள் தத்தம் கருத்துக்கேற்ப நூற்பாக்கள் 
சிலவற்றைப் பிரித்துக் கொண்ட அமைப்பினால் இவ்வேறுபாடு 
எழுந்திருக்கலாம் . 


2 . 


நூற்பாக்களும் வேறுபாடுகளும் 


எழுத்ததிகாரத்தில் 483 நூற்பாக்களில் பாடவேறுபாடு 
அமைந்த 72 ல் காணப்பெறும் பாட வேறுபாடுகளின் மொத்த 
எண்ணிக்கை 90. எஞ்சிய 411 நூற்பாக்கள் பாட வேறுபாடுகள் 
இல்லாதவை . 


பாடவேறுபாடுகள் அமைந்த 72 

நூற்பாக்களில் 

ஒரே 
நூற்பாவில் ( 452 ) மட்டும் 3 இடங்களில் பாடங்கள் வேறுபடுகின்றன . 
இரு நூற்பாக்களில் ( 158 , 445 ) ஒவ்வொன்றிலும் இரண்டிரண்டு 
இடங்களில் வேறுபாடுகள் 

எஞ்சிய நூற்பாக்களில் 
இடத்தில் மட்டுமே பாடவேறுபாடு உள்ளது . 


உள . 


எழுத்ததிகாரத்தில் அமைந்த மொத்தப் பாட வேறுபாடுகள் 
90. இவற்றில் இளம்பூரணர் கொண்ட பாடத்திலிருந்து நச்சினார்க் 
கினியர் வேறுபடும் பாடங்கள் 39 ; உரையாசிரியர்களின் உரைக் 
குறிப்பால் அறியப் பெறுவன 3 ; பதிப்பாசிரியர்களின் குறிப்பால் 
தெரியவருவன 41 . உரையாசிரியர்களும் , பதிப்பாசிரியர்களும் 
வேறுபடுவன 4. ஒன்றுக்கு மேலும் பாடங்கள் அமைந்தவை 3 . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் பகுப்பாய்வு 


21 


இளம்பூரணர் கொண்ட பாடத்திலிருந்து நச்சினார்க்கினியர் 
வேறுபடும் பாடங்களின் எண்ணிக்கையைப் பட்டியலிட்டு 35 எனத் 
தொல்காப்பிய இளம்பூரண உரைப்பதிப்பொன்றில் குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . நூ . 160 , 440 , 452 , 463 ஆகிய நான்கும் இப் 
பட்டியலில் குறிப்பிடப் பெறவில்லை . 


1 


எழுத்ததிகார உரையாசிரியர்களான இளம்பூரணர் , நச்சி 
னார்கினியரேயன்றி பிற அதிகாரங்களுக்கு உரை எழுதியோரும் , 
எழுத்ததிகார நூற்பாத் தொடர்களை ஆங்காங்கே தம் உரைகளில் 
விளக்கங்களுக்காக மேற்கோள் காட்டியுள்ளனர் . 


பயின்றுள 


சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , பேராசிரியர் மூவரும் 31 
டங்களில் எடுத்துக்காட்டும் எழுத்ததிகார நூற்பாக்களில் எல்லாம் 
இளம்பூரணர் கொண்ட பாடங்களே 

என்பது 

குறிப் 
பிடத்தக்கது . எனவே பிற்காலப் பதிப்பாசிரியர்கள் இளம்பூரணரின் 
உரையும் மூலமும் அடங்கிய பதிப்பையே அடிப்படையாகக் கொண்டு 
இந்நூற்பாக்களைப் பதிப்பித்திருக்கலாம் என்று இதனால் அறியலாம் . 


கால 


தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரப் பகுதிக்கே மிகுதியான 
எண்ணிக்கையில் உரையாசிரியர்கள் உள்ளனர் . இவர்களில் 
காலத்தால் மூத்தவர் இளம்பூரணர் . ஆய்வாளர்கள் கூறும் 
வரிசையில் இளம்பூரணரை அடுத்துச் சேனாவரையரும் தெய்வச் 
சிலை யாரும் உள்ளனர் . நச்சினார்க்கினியர் , கல்லாடர் அவர்களை 
அடுத்து உள்ளனர் . பெயர் அறியப் பெறாத பழைய உரை 
யாசிரியர் காலம் அறிய இயலவில்லை . 


சொல்ல திகாரத்தின் உரையாசிரியர்கள் இயல்வாரியாகக் 
கொண்ட நூற்பாக்களின் எண்ணிக்கை கீழே குறிக்கப்பட்டுள்ளது . 


உரையாசிரியர் 

இயல் 1 2 3 4 5 6 7 8 9 கூடுதல் 
1. இளம்பூரணர் 

62 17 3537 43 49 48 99 66 456 
2. சேனாவரையர் 61 22 3437 43 51 48 10067 463 
3. தெய்வச்சிலையார் 60 21 33 36 41 54 47 10061 453 
4. நச்சினார்க்கினியர் 62 22 3537 4351 48 9867 463 
5. கல்லாடர் 

62 23 3537 43 50 10 
6. பழையஉரை 
யாசிரியர்கள் 

62 22 33 


1 


எழுத்திகாரம் - இளம்பூரணம் - கு . சுந்தரமூர்த்தி பதிப்பு ( 1969 ) 
பக் XIII - XIV 


22 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


சொல்லதிகாரப் பகுதிக்கு முதலில் உள்ள நால்வரின் உரை 
களே முழுமையாகக் கிடைத்துள்ளன . கல்லாடர் உரைப்பகுதி 
இடையியலில் 10 ஆம் நூற்பா வரையிலும் , பழைய 
சிரியரின் உரைப்பகுதி வேற்றுமை மயங்கியல் வரையிலும் உள்ளன . 


உரையா 


சொல்ல திகாரத்தின் மொத்தப் பாடவேறுபாடுகள் 251 ல் 
உரையாசிரியர்களின் உரைக்குறிப்புக்களால் அறியப்பெறுவன 4 . 
பதிப்பாசிரியர்களின் 

குறிப்புக்களால் அறியப்பெறுவன 116 . 
95 வேறுபாடுகள் உரையாசிரியர்கள் கொண்ட பாடங்களில் 
அமைந்தவை . உரையாசிரியர்கள் வேறுபடும் பாடங்களில் அவர்கள் 
கொண்ட பாடங்களுக்கு மேலாகவும் பதிப்பாசிரியர்களின் குறிப்புக் 
களால் 16 இடங்களில் வேறுபாடுகள் அமைந்துள்ளன . ஒன்றுக்கு 
மேற்பட்ட பாடம் அமைந்த இடங்கள் 20 . 


பாடங்கள் வேறுபடும் நூற்பாக்கள் 153 ல் ஒரு நூற்பாவில் 
( 72 ) மட்டும் 4 வேறுபாடுகள் இடம் பெற்றுள்ளன . இருநூற்பாக் 
களில் ( 160,421 ) ஒவ்வொன்றிலும் மூன்று வேறுபாடுகள் உள . 
பதினொரு நூற்பாக்களில் ( 33 , 105 , 171 , 267 , 276 , 277 , 309 , 
384 , 398 , 419 , 443 ) ஒவ்வொன்றிலும் இரண்டிரண்டு வேறு 
பாடுகள் இருக்கின்றன . எஞ்சிய நூற்பாக்கள் ஒவ்வொன்றிலும் 
ஒவ்வொரு பாட வேறுபாடு மட்டுமே உள்ளது . 


உரையாசிரியர்களால் அமைந்த 95 வேறுபாடுகளில் பிற 
உரையாசிரியர்களால் கொள்ளப்படாமல் இளம்பூரணரால் மட்டும் 
தனித்துக் கொள்ளப்பட்ட பாடங்கள் 18 ; சேனாவரையரால் மட்டும் 
தனித்துக் கொள்ளப்பட்டவை 5 ; தெய்வச்சிலையாரால் மட்டும் 
தனித்துக் கொள்ளப்பட்டுள்ள பாடங்கள் 34. இங்ஙனமே நச்சினார்க் 
கினியர் 9 பாடங்களையும் , கல்லாடர் 2 பாடங்களையும் , பழைய 
உரையாசிரியர் 4 பாடங்களையும் , கல்லாடர் 2 பாடங்களையும் , 
தனித்துக் கூறியுள்ளனர் . 


இக்குறிப்புக்களால் , தனித்துப் பாடங்கொள்வதில் தெய்வச் 
சிலையார் எண்ணிக்கை நிலையில் முதலிடம் 

பெறுவதையும் , 
கல்லாடர் இறுதியிடம் பெறுவதையும் அறியலாம் . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் பகுப்பாய்வு 


23 


தவித்துக்கொள்ளப்படும் பாடங்கள் தவிரப் பிறவற்றில் 
இளம்பூரணர் கொண்ட பாடங்களைச் சேனாவரையர் 4 இடங்களிலும் , 
தெய்வச்சிலையார் 3 இடங்களிலும் , நச்சினார்க்கினியர் 4 இடங்களிலும் 
கல்லாடர் 1 இடத்திலும் உடன்படுகின்றனர் . 


சேனாவரையர் கொண்ட பாடங்களைத் தெய்வச்சிலையார் 5 
டங்களிலும் , நச்சினார்க்கினியர் 5 இடங்களிலும் ஏற்றுள்ளனர் . 


தெய்வச்சிலையார் கொண்ட பாடங்களில் நச்சினார்க்கினியர் 
3 இடங்களையும் பழைய உரைகாரர் 1 இடத்தையும் ஏற்கின்றனர் . 
சேனாவரையரின் பாடங்களையும் தெய்வச்சிலையார் பாடங்களையும் 
கல்லாடர் எந்த இடத்திலும் கொள்ளவில்லை . 


நச்சினார்க்கினியர் கொண்ட பாடங்களில் 

மூன்றைக் 
கல்லாடரும் உடன்படுகின்றார் . சொல்லதிகாரத்துக்கு உரையா 
சிரியர்கள் அறுவர் உள்ளமையாலும் , உரைகளையொட்டிப் பதிப்புக் 
களின் எண்ணிக்கை மிகுந்துள்ளமையாலும் , வழக்குப் பயிற்சி 
மிகுதியாகப் பெற்றுள்ளமையாலும் , எழுத்ததிகாரத்தைவிடச் 
சொல்லதிகாரத் 

காரத்தில் பாடங்களின் வேறுபாடுகளும் எண்ணிக்கை 
யில் மிகுந்துள்ளன . 


சொல்லதிகார நூற்பாக்களின் மொத்த எண்ணிக்கை 456 . 
இவற்றுள் அமைந்த பாடவேறுபாடுகளின் எண்ணிக்கை 251 . 
வேறுபாடுகள் அமைந்த நூற்பாக்களின் எண்ணிக்கை 153 மட்டுமே 
எஞ்சிய 303 நூற்பாக்கள் பாட வேறுபாடுகள் இல்லாதவை . 


யலான 


பாட 


ஒப்புமை நிலையில் கூறப்புக்குழி எழுத்ததிகாரத்தில் இறுதி 
குற்றியலுகாப் புணரியலில் 

வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை மிகுந்திருப்பது போலச் சொல்ல திகாரத்திலும் இறுதி 
இயலான எச்சவியலில் 

பாடவேறுபாடுகளின் எண்ணிக்கை 
மிகுந்துள்ளது என்பது அறியத்தக்க செய்தியாம் . 


தொல்காப்பியப் பொருளதிகாரப் பகுதி முழுமைக்கும் இளம் 
பூரணர் உரையும் , பொருளதிகாரத்தின் முற்பகுதியான அகம் , 
புறம் , களவு , , 

கற்பு , பொருளியல்களுக்கும் , செய்யுளியலுக்கும் 
நச்சினார்க்கினியர் உரையும் , பிற்பகுதியாகிய மெய்ப்பாடு , உவமம் , 
செய்யுள் , மரபியல்களுக்குப் பேராசிரியர் உரையும் உள்ளன . 


24 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


உரையாசிரியர்கள் இயல்வாரியாகக் கொண்ட நூற்பாக்களின் 
எண்ணிக்கை பட்டியலில் தரப்பெற்றுள்ளது . 


இயல் 


இளம் 


நச்சி 


பேரா . 


55 
36 
50 
53 


* 


அகத்திணையியல் 
புறத்திணையியல் 
களவியல் 
கற்பியல் 
பொருளியல் 
மெய்ப்பாட்டியல் 
உவமவியல் 
செய்யுளியல் 
மரபியல் 


58 
30 
51 
53 
52 
27 
38 


54 


27 
37 


235 


243 


243 
110 


112 


656 


உரையாசிரியர்கள் கொண்ட நூற்பாக்களின் எண்ணிக்கை 
பெரும்பாலான இயல்களில் வேறுபடுகிறது . கற்பியல் நூற்பாக்களின் 
எண்ணிக்கையில் இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் ஒன்று 
படுகின்றனர் . மெய்ப்பாட்டியல் நூற்பாக்களின் எண்ணிக்கையை 
இளம்பூரணரும் பேராசிரியரும் ஒன்றாகக் கொண்டுள்ளனர் . மேலும் 
செய்யுளியல் நூற்பா எண்ணிக்கையைப் பேராசிரியர் , நச்சினார்க் 
கினியர் இருவரும் ஒரே முறையில் கொண்டுள்ளனர் . இப்பட்டிய 
லால் அறியப்படும் இச்செய்திகள் நூற்பாவைப் 

பிரிப்பதிலும் 
இணைப்பதிலும் உரையாசிரியர்களுக்கு இடையே இருந்த வேறு 
பாடுகளை விளக்குகிறது . 


பொருளா திகார நூற்பாக்கள் 656 ல் பாடவேறுபாடுகள் உள்ள 
நூற்பாக்களின் எண்ணிக்கை 317. எஞ்சிய 339 நூற்பாக்கள் 
வேறுபாடில்லா தவை . 


பொருளதிகாரத்தில் , மொத்தமுள்ள 699 பாடவேறுபாடு 
களில் உரையாசிரியர்கள் கொண்ட பாடங்களால் மட்டும் வேறு 
படுவன 397 ; பதிப்புக்களால் அறியப்பெறும் பாடங்கள் 210 ; 
உரையாசிரியரின் உரைக்குறிப்பால் தெரியவரும் வேறுபாடுகள் 2 ; 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


25 


- 


68 ; 


உரையாசிரியர்களும் பதிப்புக்களும் வேறுபடும் பாடங்கள் 
ஒன்றுக்கு மேலும் வேறுபடும் பாடங்கள் 22 . 


தொல்காப்பியத்தின் மூன்று பகுதிகளிலும் உரையாசிரியர்கள் 
காண்ட பாடங்களினால் அமைந்த 531 வேறுபாடுகள் பல்வகைத் 
தலைப்புக்களில் இக்கட்டுரைக்கண் பகுத்து அமைக்கப்பட்டுள்ளன . 


3 . 


பாடவேறுபாடுகளின் பகுப்பு 


வாகக் 


மூன்று 

அதிகாரங்களிலும் உரையாசிரியர்கள் கொண்ட 
பாடங்களால் அறியப்பெறும் மொத்தப் பாட வேறுபாடுகள் 531 ம் 
அவற்றின் வடிவ அமைப்புக்களாலும் , அவை எழுந்தமைக்குரியன 

கருதப்பெறும் காரணங்களாலும் ஐந்து தலைப்புக்களில் 
இங்குப் பகுக்கப்பட்டுள்ளன . அவை 1. எழுத்து வேறுபாடுகள் . 
2. சொல் வேறுபாடுகள் 3. பொருள் வேறுபாடுகள் 4. இலக்கண 
வேறுபாடுகள் 5. ஒப்புமை நிலை வேறுபாடுகள் என்பன . இப் 
பகுப்பில் பல உட்பிரிவுகள் உள . இப்பகுப்பு வரிசையில் அடங்கத் 
தக்கனவாகக் கருதப்பெறும் வேறுபாடுகள் அந்தந்தத் தலைப்பின் 
கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளன . மிகுதியான எண்ணிக்கையில் அமைந்த 
வேறுபாடுகளில் ஒன்றிரண்டு மட்டும் குறிப்பிடப்பெற்று எஞ்சிய 
வற்றின் எண்ணிக்கை மட்டும் சுட்டப்பெற்றுள்ளது . இவ்வேறு 
பாடுகள் அனைத்தையும் பல்வேறு அமைப்புகளுக்கு ஏற்பப் பல 
பிரிவுகளில் பகுத்துக்காட்டுதலே இக்கட்டுரையின் நோக்கம் , பொருள் 
வேறுபாட்டுடன் அமைந்த வேறுபாடுகளில் சிறந்த பாடமாகக் 
கொள்ளத்தக்க வேறுபாடுகள் எவை என்பது பற்றிய ஆய்வு 
பிறிதொரு கட்டுரைக்கண் நிகழ்த்தப் பெற்றுள்ளது . தொல்காப்பிய 
உரையாசிரியர்களில் காலத்தால் மூத்தவராகவும் , தொல்காப்பியம் 
முழுமைக்கும் உரை கண்ட சிறப்புடையவராகவும் உள்ள இளம் 
பூரணர்கொண்ட பாடங்களே 

இக்கட்டுரைக்கண் அடிப்படைப் 
பாடங்களாகக் கொள்ளப்பட்டுள் . அவற்றிலிருந்து பிறர் கொண்ட 
பாடங்கள் வேறுபடும் இயல்புக் கேற்றவாறு பகுக்கப்பட்டுள்ளன . 


4 , எழுத்து வேறுபாடுகள் 


எழுத்தளவில் நிகழும் மாற்றங்கள் எழுத்து வேறுபாடுகள் . 
ஏடெழுதுவோரின் 

விரைவு , 

பிற்கால உரையாசிரியர்களிடம் 


26 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


அமைந்த பொருள் நோக்கு முதலிய காரணங்களால் பாடங்களில் 
எழுத்து அளவில் சில மாற்றங்கள் நிகழுகின்றன . இம்மாற்றங்களைப் 
பின்வரும் தலைப்புக்களில் பிரிக்கலாம் . 


1. முன்புள்ள பாடத்தில் புதிதாக ஓர் எழுத்துச் சேர்வதால் 
அமையும் வேறுபாடு 2 முன்புள்ள பாடத்தில் உள்ள ஓர் எழுத்து 
விடுபடுவதால் ஏற்படும் வேறுபாடு . 3. ஒரு பாடத்தில் ஓர் 
எழுத்து நிற்க வேண்டிய இடத்தில் பிறிதோர் எழுத்து நிற்றலால் 
நிகழும் வேறுபாடு . 4. ஒரு பாடத்தில் அமைந்த இரண்டு 
எழுத்துக்கள் தம் இயல்பு நிலையை விடுத்து முன்பின்னாக மாறி 
நிற்றலால் உண்டாய வேறுபாடு . இங்ஙனம் எழுத்து வேறுபாடு 
என்னும் பகுப்பில் நான்கு உட்பிரிவுகள் உள . 


இப்பிரிவுகளில் அடங்கும் வேறுபாடுகளை வரிசை முறையில் 
காண்போம் . 


4. 1. எழுத்துச் சேர்க்கை 


தொகை மரபினுள் ( சொல்லிய மருங்கின் உளவௌ 
மொழி ) ( எழுத் . 160 ) என்னும் தொடரில் சொல்லிய மருங்கின் 
என்பது இளம்பூரணர் பாடம் . சொல்லியல் மருங்கின் என்பது 
நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் . 


சொல்லிய மருங்கு என்ற தனால் . . . ” ” என இளம்பூரணர் 
விளக்கத்திலும் “ சொல்லியல் என்ற தனாலே . . . ” என நச்சினார்க் 
கினயர் விளக்கத்திலும் அமைந்த தொடர்கள் இருவர் கொண்ட 
பாடங்களையும் உறுதிப்படுத்துகின்றன . எழுத்ததிகாரத்தில் உள்ள 
இவ்விரு வேறுபாடுகளும் முன்புள்ள பாடத்தில் ஓர் எழுத்துச் 
சேர்க்கையின் விளைவால் எழுந்தவை 


வ . 


சொல்லதிகாரத்தில் வினையியல் நூற்பாவில் முன்னுறக் 
சிளந்த உயர் திணையவ்வே ( சொல் .205 ) என்பது இளம்பூரணர் 
பாடம் . கல்லாடர் தவிரப் பிற உரையாசிரியர்களால் இப்பாடம் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது . ‘ கிளந்தன எனக் கல்லாடர் பாடம் 
கொள்கிறார் . ஓர் எழுத்துச் சேர்க்கையால் கல்லாடரின் பாடம் 
வேறுபடுகிறது . எனினும் பிற உரையாசிரியர்கள் 

போலவே , 
" முன்னுறச் சொல்லப்பட்ட உயர் திணையன ஆம் என 

இதனை 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


27 


எச்சமாகக் கொண்டே கல்லாடரும் பொருள் கொள்கின்றார் . எனவே 
கிளந்த - கிளந்தன என்பன வடிவ அமைப்பில் வேறுபட்டாலும் 
பொருள் நிலையில் வேறுபடவில்லை . 


பேநாம் உருமென வரூஉங் கிளவி ( சொல் . 359 ) என்னும் 
தொடர் உரியியல் நூற்பாவில் இளம்பூரணரும் சேனாவரையரும் 
கொண்ட பாடம் . நகர முதன் மொழிக்கு முன்னர் மகரம் மறைந்து 
வரும் என்பது புணர்ச்சி விதியாயினும் , நச்சினார்க்கினியர் மகரம் 
சேர்த்துப் பேம் நாம் எனப் பாடங்கொண்டுள்ளார் . மன்ற மராஅத்த 
பேமுதிர் கடவுள் என்ற தொடர் 1 ஒன்றையே தத்தம் பாடத்துக் 
கேற்ப இளம்பூரணர் , சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் ஆகியோர் 
காட்டியுள்ளனர் . சொல்லதிகாரத்தில் பயின்ற இவ்வேறுபாடுகளால் 
எழுத்துச் சேர்க்கையால் பாடம் வேறுபட்டுளதே தவிர பொருள் 
மாற்றமில்லை என அறியலாம் . 


பொருளதிகாரத்தில் இளம்பூரணர் பாடங்களில் ஓர் எழுத்துச் 
சேர்க்கையால் வடிவில் வேறுபட்டுத் தோன்றும் பாடங்கள் உள . 


சீர்த்த மரபில் ( பொருள் .63 ) என்பதற்குச் சீர்த்தகு சிறப்பின் 
எனப் பாடங்கொண்டார் நச்சினார்க்கினியர் . கு என்ற எழுத்துச் 
சேர்க்கையோடு பொருள் வேறுபாடும் சொல் மாற்றமும் இங்கு 
அமைந்துள்ளன. 


ஆங்கண் நிகழ ( பொருள் .92 ) என்பதனை ஆங்கவண் 
நிகழ என்றும் மெய்கொள அருளி ( பொருள் . 142 ) என்பதனை 
" மெய்கொள் அருளிய என்றும் , பரத்தை மறுத்தல் ( பொருள் . 156 ) 
என்பதனைப் பரத்தமை மறுத்தல் ) என்றும் , பாட்டின் இயல 
( பொருள் . 482 ) என்பதனைப் பாட்டின் இயல்பே 
நச்சினார்க்கினியர் பாடங்கொண்டுள்ளார் . 


என்றும் , 


பாட்டி என்ப ( பொருள் .610) என்பதற்குப் பாட்டி என்பது ) 
என்றும் , துறைக்கிழப்பெயர் ( பொருள் . 618 ) என்பதற்குத் துறைக் 
கிழமைப்பெயர் என்றும் வருவன பேராசிரியர் பாடங்கள் , 
பொருளதிகாரத்தில் பயின்ற இந்த எட்டுப் பாட வேறுபாடுகளும் 
எழுத்துச் சேர்க்கை என்னும் பகுப்பில் அடக்கத்தக்கவை . 


குறுந் , 87 


28 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


4. 2. எழுத்து விடுபடல் 


என்பது 


பாடமாக 


என 


உரை 


தொகை மரபில் உறழ்பாகுநவும் ( எழுத்து 152 ) என்பது 
இளம் பூரணர் கொண்ட பாடம் . நச்சினார்க்கினியர் உரைப்பதிப்பில் 
உறழாகுநவும் 

உள்ளது . ... உறழாகுநவு 
மென்னும் பொதுவகையான் முடிக்க என்ற தொடர் நச்சினார்க் 
கினியரின் விளக்கப் பகுதியில் உள்ளதை 

உள்ளமையால் அவர் கொண்ட 
பாடம் உறழாகு நவும் என்பதே என்று உறுதியாகிறது . உறழா 
குநவும் என்பதற்கு உறழ்ந்து முடிவனவும் என நச்சினார்க் 
கினியரும் , உறழ்ச்சியாவனவும் 

இளம்பூரணரும் 
கூறியுள்ளனர் . உறழ்பாகு நவும் என்பதில் உள்ள ( ப ) 
எழுத்து விடுபட்டமையால் உறழாகுநவும் 

பாடம் 
அமைந்தது . இவற்றிடையே பொருள் வேறுபாடு இல்லை என்பதை 
இருவரது உரைப்பகுதிகளாலும் தெளியலாம் . 

தெளியலாம் . உயிர்மயங்கியலில் 
" ஏனவை வரினே மேல் நிலை இயல்பே ( எழுத் -257 ) என வரும் 
நூற்பாவில் “ இயல்பே என்பது இளம்பூரணர் கொண்ட பாடம் . 
இச்சொல்லில் இறுதியில் அமைந்த எழுத்து விடுபட்டு 

ஓசை 
நிறைவுக்கு ஏற்ப இயல என ஆகி நச்சினார்க்கினியர் 

உரைப் 
பதிப்பில் இயல என்பதே பாடமாகவுள்ளது 


என்ற 


என்று 


எழுத்ததிகாரத்தில் இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் 
கியோர் கொண்பு பாடங்களில் எழுத்து விடுபடல் என்னும் 
பிரிவில் பகுக்கத்தக்க நிலையில் அமைவன இவ்வேறுபாடுகள் . 


சொல்லதிகார உரியியல் நூற்பா வில் ‘ பொருள் நிலை அல்லது 
( சொ . 384 ) என்று இளம்பூரணரும் தெய்வச் சிலையாரும் பாடங் 
கொண்டுள்ளனர் . உரியவெனப்பட்ட பொருளின ஆகாது என்பது 
இத்தொடருக்கு இளம்பூரணர் கூறும் உரை . சேனாவரையர் 
பொருள் நிலை அல்ல எனப் பாடங் கொண்டு , பொருளேயன்றி 
எனப் பொருள் கொள்கிறார் . நச்சினார்க்கினியரும் சேனாவரையரைப் 
பின்பற்றுகிறார் . பொருள் நோக்கில் இங்குப் பாடம் மாறுபட்டிருந் 
தாலும் , அமைப்பு நிலையில் ஓர் எழுத்து விடுபட்டமையால் அமை 
வது இப்பாடம் . 


எச்சவியலில் பலர் சொல் நடைத்தென ( சொல் . 415 ) என 
இளம்பூரணர் கொண்ட பாடத்தைச் சேனாவரையரும் நச்சினார்க் 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


29 


கினியரும் ஏற்கின்றனர் . பலரைச் சொல்லும் சொன்னடைத்தாக ) 
என்பது இதற்கு இளம்பூரணர் கொண்ட பொருள் . தெய்வச் 
சிலையார் பல சொன்னடைத்தென எனப் பாடங்கொள்வதோடு 
அதற்கேற்பப் பல சொன்னடைத்தாகி எனப்பொருளும் கொள்கின் 
றார் . பொருள் நிலையில் மாற்றம் பெறும் இவ்வேறுபாட்டை ஓர் 
எழுத்துவிடுபட்டமையால் நிகழ்ந்த எழுத்து வேறுபாட்டுப் பகுப் 
பில் அடக்கலாம் . சொல்லதிகாரத்தில் 

இப்பிரிவில் அமைவன 
இரு வேறுபாடுகள் . 

பொருளதிகாரத்தில் இளம்பூரணர் கொண்ட 21 இடங்களில் 
பிற்கால 

உரையாசிரியர்கள் பாடங்கொள்ளும்போது ஓர் எழுத்து 
விடுபட்ட மாறுபாடு உள்ளது . சான்றாக வினைவலர் பாங்கினும் 
( பொ . 25 ) என்ற இளம்பூரணர் பாடம் வினைவல பாங்கினும் 
என்றும் , சீரியல் மருங்கினும் ( பொ 362 ) என்ற இளம்பூரணர் 
பாடம் . சீரிய மருங்கினும் எனப் பிற உரையாசிரியர்களால் பாடங் 
கொள்ளப்பெற்றுள்ளன . 


பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் 

கொண்ட 

பாடங்களில் 
எழுத்து விடுபடல் என்னும் இப்பிரிவில் அடங்கத்தக்கவை கீழே 
உள்ளன . இவண் குறிப்பிடப் பெற்ற பாடங்களில் சில பொருள் 
வேறுபாடு உள்ளவை . 


மருங்கினற் கெழுதகை ( பொ . 216 ) என்பதில் ற கர 
வொற்று விடுபட்டமையால் எஞ்சிய பகுதி மருங்கின கெழுதகை ) 
என்றாகிறது . அன்புறுதகுவன ( பொ . 227 ) என்ற பாடத்திற்கு 
அன்புறு ‘ தகுந என்பது வேறுபாடு . இங்கு வ கரம் விடுபட்ட 
தோடு நகர - னகர மயக்கமும் இடம் பெற்றுள்ளது . 


உவமைத்தோற்றம் ( பொருள் . 305 ) உவமைத் தன்மையும் 
( பொ . 307 ) என்பன உவமத்தோற்றம் உவமத் தன்மையும் என 
அமைந்திருக்கும் வேறுபாடு எழுத்து விடுபட்டமையால் மட்டுமன்றி 
இருவகைக்கும் இடையில் அமைந்த ஒலி ஒப்புமையாலும் நிகழ்ந் 
ததாகக் கருதலாம் . இவ்வகையில் பொருளதிகாரத்தில் அமைந்த 
பாடங்களின் எண்ணிக்கை 21.1 


பொ . நூ . 25 , 97 , 144 , 144 , 199 , 204 , 216 , 227 , 243 , 
272 , 282 , 286 , 805 , 307 , 362 , 391 , 485 , 510 , 561 , 595 , 655 . 


30 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


4. 3. எழுத்து மாற்றம் 


எழுத்துக்கள் ஒன்று நிற்கும் இடத்தில் பிறிதொன்று வருவ 
தால் வேறுபடும் பாடங்கள் பொருளதிகாரத்தில் மட்டும் உள . 


என்பது 


நீர்வாழ் சாதியும் ( பொ .588 ) 

இளம்பூரணர் 
கொண்ட பாடம் . நீர்வாழ் சாதியுள் என்பது பேராசிரியர் கொண்ட 
பாடம் . இங்குப் பாடத்தின் , இறுதியில் அமைந்த எழுத்து , மாற்றம் 
பெற்றுள்ளதைக் காணலாம் . இம்முறையில் 

இம்முறையில் அமைந்த மேலும் 5 
டங்கள் உள . 
4. 4. எழுத்து முன்பின் இடமாற்றம் 


1 


சொற்களில் அமைந்த எழுத்துக்கள் முன் பின்னாக மாறுவதால் 
நிகழும் வேறுபாட்டுப் பிரிவில் பால் வரை கிளவியின் ( சொ . 170 ) 
பலர் வரை கிளவியின் தடற ஊர்ந்த ( சொ . 213 ) தற்ட ஊர்ந்த 
என்று இரு வேறுபாடுகள் சொல்லதிகாரத்தில் 

எழுத்து , 
பொருள் ஆகிய அதிகாரங்களில் இப்பிரிவைச் சார்ந்த வேறுபாடு 
கள் இல . 


உள . 


எனப் 


பால்வரை கிளவியின் என்று பாடத்தை இளம்பூரணரோடு , 
நச்சினார்க்கினியரும் ஏற்கின்றார் . ஆனால் சேனாவரையர் , தெய்வச் 
சிலையார் , கல்லாடர் ஆகியோர் பலர்வரை கிளவியின் ) 
பாடங்கொள்கின்றனர் . பால்வரை கிளவி என்பது செய்யும் என்னும் 
வாய்பாட்டு முற்றுச் சொல்லை 

உணர்த்துவதாக இளம்பூரணரும் , 
நச்சினார்க்கினியரும் கொண்டனர் . பலர்வரை கிளவி எனப் பாடங் 
கொண்டுள்ளனர் . தடற ஊர்ந்த என்பது இளம்பூரணர் பாடம் . 
பிற உரையாசிரியர் அனைவரும் இதனை ஏற்கவில்லை . தறட 
என்றே பிறர் அனைவரும் பாடங் கொண்டுள்ளனர் . இளம்பூரணர் 
‘ தடற எனப் பாடங்கொண்டிருப்பினும் உண்டது கூயிற்று , குண்டு 
கட்டு 

எனத் தறட வரிசையிலேயே சான்றுகள் காட்டியுள்ளார் . 
எனவே , இளம்பூரணர் கொண்ட பாடமும் ‘ தறட ஊர்ந்த என்றே 
இருத்தல் வேண்டும் எனக் கருத முடிகிறது . 


பால்வரை கிளவி பலர்வரை கிளவி , தடற - தறட என்ற 
இப்பாடங்களின் வேறுபாடுகள் எழுத்துக்களின் முன்பின் மாற்றத் 
தால் நிகழ்ந்தவை எனப்பகுக்கத் தக்கனவாம் . 


1 பொ . நூ : 77,112 , 283 294,335 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


31 


இங்ஙனம் , எழுத்துவகை வேறுபாடுகளாய்ப் பகுக்கத்தக்க 
நிலையில் நான்கு பிரிவுகளில் அமைந்த மொத்த வேறுபாடுகள் 
45 ஆகும் . . இவற்றுள் எழுத்ததிகாரத்தில் 4 ம் , சொல்லதிகாரத்தில் 
6 ம் பொருளதிகாரத்தில் - 35 ம் உள்ளன . 


5. சொல் வேறுபாடுகள் 


T 


சொற்களில் , - நிகழும் மாற்றங்களைச் சொல்வேறுபாடுகள் 
என்னும் தலைப்பில் பகுக்கலாம் . உரையாசிரியர்கள் கொண்ட 
பொருள் நோக்கம் , "ஏடெழுதும் , விரைவு நிலை போன்ற காரணங் 
களால் சொல் அளவிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து பாட்வேறுபாடுகள் 
அமைகின்றன , 


சொல் வேறுபாடுகளாக அமையும் பாட , வேறுபாடுகளில் 
முன்புள்ள பாடத்தில் புதிய சொல்லைச் சேர்த்தல் 2. பழைய 
பாடத்தில் உள்ள ஒரு சொல்லை விடுத்துப் புதிய பாடங்கொள்ளல் 
3. ஒரு பாடத்தில் அமைந்த - சொற்கள் முன்பின்னாக மாறி 
அமைதல் முதலிய மூன்று பிரிவுகள் அமைந்துள - தொல்காப்பி 
யத்தில் அமைந்த இவ்வேறுபாடுகளை இவ்வரிசை முறையில் 
நோக்குவோம் . 


. 


5. 1. சொற் சேர்க்கை 


விளியொடு , கொளலே ( சொ . 151 ) என வரும் பாடம் 
சொல்லதிகாரத்தில் விளிமரபின் இறுதி 

இறுதி நூற்பாவில் அமைந்த 
தொடர் . -இளம்பூரணர் கொண்ட இப்பாடத்தையே சேனாவரையர் , 
நச்சினார்க்கினியர் , தல்லாடர் ஆகியோரும் 

கொள்கின்றனர் . 
தெய்வச் சிலையார் , விளியொடு என்பதில் 

உருபை 
நீக்கி வேற்றுமை என்னும் சொல்லைக் கூட்டி , 

> விளி வேற்றுமை 
கொளலே எனப் பாடங் கொள்கின்றார் . இருவகை வேறுபாடுகளும் 
ஒரே பொருளையே உணர்த்துகின்றன . ஒரு சொற் சேர்க்கையினால் 
ங்கு வேறுபாடு எழுந்துள்ளது . 


சில இடங்களில் கூடுதலாக 

ஒருசொல் 

சேர்த்தலாலும் 
உரையாசிரியர் கொள்ளும் பாடங்கள் வேறுபடுகின்றன . உரியியலில் 
விழுமம் என்ற சொல்லின் பொருளை விழுமம் சீர்மையும் 
இடும்பையும் செய்யும் ( சொ . 347 ) என வரும் நூற்பா உணர்த்தும் 


32 


தமிழ்களில் நூல் பாட வேறுபாடுகள் 


இளம்பூரணர் ‘ விழுமம் என்ற சொல்லுக்குச் சீர்மை , இடும்பை 
என இருபொருள்கள் உளவெனக் கொண்டார் . சேனாவரையரும் 
நச்சினார்க்கினியரும் இவ்விரு பொருளுடன் சிறப்பு என்னும் ஒரு 
பொருளையும் கூட்டிக் கொண்டனர் . எனவே ‘ விழுமஞ் சீர்மையும் 
சிறப்பும் இடும்பையும் என நூற்பா அமைந்தது . இதில் சிறப்பும் 
என்ற சொற் சேர்க்கையால் ‘ செய்பம் என்ற 

முற்றுச்சொல் 
விடுபட்டது . 


சேனாவரையர் கூட்டிய புதிய பொருளோடு , அவரால் விடுக்கப் 
பெற்ற முற்றுச் சொல்லையும் தெய்வச்சிலையார் சேர்த்துப் பாடங் 
கோண்டார் . எனவே ‘ விழுமம் சீர்மையும் சிறப்பும் இடும்பையும் 
செய்யும் என நூற்பா அமைந்தது . இங்கனம் புதிய சொற் 
சேர்க்கையால் பாடங்களில் வேறுபாடும் வளர்ந்தது . 


பொருளதிகாரத்தில் கற்பியல் நூற்பாவில் பகுதிப் பதினொரு 
மூன்றும் ( பொ . 144 ) என்பது இளம்பூரணர் பாடம் . கற்பியலில் 
தலைவனுக்குக் கூற்று நிகழும் இடங்களைத் தொகுத்துக் கூறும் 
நூற்பாவில் அமைந்த தொடர் இது . பதினொரு மூன்று என்பதை 
11X3 எனக் கொண்டு 33 இடங்களில் கூற்று நிகழும் என்று 
இளம்பூரணர் விளக்குவர் . 


நச்சினார்க்கினியர் பகுதிமுப் பதினொரு 

பகுதிமுப் பதினொரு மூன்றும் எனப் 
பாடங்கொண்டு 30+ 3 = 33 இடங்களில் கூற்று நிகழும் எனக் 
கூறுவர் . இருவகைப் பாடங்களும் உணர்த்தும் கருத்து ஒன்றே, 

. 
எனினும் இளம்பூரணர் பாடத்தைவிட நச்சினார்க்கினியர் பாடத்தில் 
ஒரு சொல் சேர்ந்துள்ளது . 


பொருளியல் நூற்பாவில் பொருள் பயன் வரினே ) ( பொ .214 ) 
என வருவது இளம்பூரணர் கொண்ட. பாடத் தொடர் . பொருட் 
பயம் படவரின் என்பது நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் . பயன் 
வரினே என்பது பயம்பட வரின் என்று சொற்சேர்க்கை பெற்று 
வந்தது . பட என்ற புதிய சொற் சேர்க்கையால் இளம்பூரணர் 
பாடத்தில் உள்ள ஏகாரம் நச்சினார்க்கினியர் பாடத்தில் விடுபட் 
குள்ளது . 


செய்யுளியலில் குறிப்பு மொழியே ( பொ . 481 ) என்பது 
இளம்பூரணர் பாடம் . குறிப்பு மொழி யென்ப எனப் பேராசிரியர் 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


33 


நச்சினார்க்கினியர் இருவரும் பாடம் கொண்டுள்ளனர் . இங்கு 
மொழியிறுதி ஏகாரம் விடுபட்டு . என்ப என்னும் முற்றுச் சொல்லும் 
சேர்ந்துள்ளது . 


என 


செய்யுளியலில் முறையினான் ( பொ . 486 ) வரும் 
இளம்பூரணர் பாடத் தொடர் முறை நெறி வகையின் என்று 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் பாடங்களில் அமைந்தது . நெறி , 
வகை , என்ற இருசொற்கள் இங்கு இணைந்துள்ளன . இவற்றின் 
சேர்க்கையால் இளம்பூரணர் பாடத்தின் இறுதியில் அமைந்த 
ஆன் என்னும் சொல் விடுபட்டது . 


சினமென் ( பொ . 536 ) எனவரும் இளம்பூரணர் பாடத் 
துக்கு முன்னர் ‘ வனப்பியல்தாளே வகுக்குங்காலை என்ற சொற் 
றொடர் பேராசிரியர் பாடத்தில் அமைந்துள்ளது . எனினும் நச்சி 
னார்க்கினியர் இங்கு இளம்பூரணரையே தழுவிப் பாடங்கூறியுள்ளார் . 


. 


இங்குக் கூறப்பட்ட ஐந்தும் சொற் சேர்க்கையாலும் , சொற் . 
றொடர்ச் சேர்க்கையாலும் பொருளதிகாரத்தில் அமைந்த பாடங்கள் 


5. 2. சொல் விடுபடல் 


எழுத்ததிகாரத்தில் மொழிமரபில் ஈரொற்றுடனிலையை 
விளக்கும் மூன்று முன்னொற்று ( எ , 4 8 ) என வரும் தொடர் இளம் 
பூரணர் கொண்ட 

பாடம் . 

ஆனால் நச்சினார்க்கினியர் மூன்றும் 
ஒற்ற என்பதைப் பாடமாகக் கொண்டார் . இளம்பூரணர் பாடத்தில் 
இடையில் அமைந்த முன் என்னும் சொல் தச்சினார்க்கினியர் 
பாடத்தில் விடுபட்டுள்ளது . 


2 


என 


உரை 


‘ மூன்று முன்னொற்ற என்பதற்கு யரழஎன்ற மூன்றனுள் 
ஒன்று முன்னே ஒன்றாய் நிற்க 

இளம்பூரணர் 
கொள்வர் . மூன்றும் ஒற்ற என்பதற்கு யாழ என்ற மூன்று 
புள்ளியும் ஒற்றாய் நிற்க என நச்சினார்க்கினியர் உரைகொள்வர் . 
உரைகளின் அமைப்பு மாறுபட்டிருந்தாலும் உரைகள் உணர்த்தும் 
கருத்து ஒன்றே . எனவே இவ்வேறுபாடு பொருள் மாற்றம் தரவில்லை . 


பொருளதிகாரத்தில் இளம்பூரணர் கொண்ட பாடங்களில் 
உள்ள சொற்கள் பிற்கால உரையாசிரியர்கள் கொண்ட பாடங்களி 


34 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இத்தகைய வேறுபாடுகளின் பட்டியல் கீழே 


விடுபட்டுள்ளன . 
தரப்பட்டுள்ளது . 


நூற்பா 


பேரா நச்சி 


விடுபட்ட சொல் 


இளம் பேரா 
பாடம் 


பாடம் 


ஒருபாலாக உடைமை 256 ஒருபால் உடைமை 

ஆக 
( இளம் ) 

( நச்சி ) 
நூலெனப்படுவது நுவலுங் காலை 

நூலெனப்படுவது 

நுவலுங்காலை 
( இளம் , பேரா ) 467 

( நச்சி ) 
ஒருஉத் தொடை ( இளம் ) 528 ஒரீஇத் ( ரோ , நச்சி ) தொடை 
முடுகுவண்ணம் முடிவறியா முடு குவண்ணம் முடிவறியாமல் 
டீல் ( இளம் ) 

534 ( பேரா , நச்சி ) 
தொன்மைதானே சொல் 538 தொன்மைதானே - சொல்லுங்காலை 
லுங் காலை ( இளம் ) 

( பேரா , நச்சி ) 
உரியதோர் நிலைமைக்கு 620 உரிய நிலைமைக்கு 

ஓர் 
( இளம் ) 

( பேரா ) 
பெண்பாலான அப்பெயர் 601 அப்பெயர் 

பெண்பாலான 


மேலே கண்ட பட்டியலால் பாடங்களில் அமைந்த சொற்கள் 
சில முழுமையாக விடுபட்டதோடு , சிலவகைப் பாடங்களில் வேறு 
மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன என்பதை அறியலாம் . ஒருஉத் 
தொடை தொடுக்கும் ( 528 ) என்ற இளம்பூரணர் பாடத்தில் 
‘ தொடை என்ற சொல்விடுபட்டதோடு ஒருஉ என்ற சொல் 
‘ ஒரீஇ என மாறி அமைந்துள்ளது . 


உரியதோர் நிலைமைக்கு ( 620 ) என்ற இளம்பூரணர் 
பாடத்தில் ஓர் என்ற எண்ணுச்சொல் விடுபட்டதுடன் உரியது ) 
என்ற ஒருமைச்சொல் உரிய என்ற பன்மைச் சொல்லாகவும் 
மாற்றமடைந்துள்ளது . 


மேலே கூறப்பட்ட 

ஏழு 

பொருளதிகார வேறுபாடுகளும் 
சொல் விடுபடல் என்னும் பிரிவில் அடங்குவன . இப்பிரிவில் 
சொல்ல திகாரத்தில் அமைந்த வேறுபாடுகள் இல . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


35 


5. 3. சொல் முன்பின் இடமாற்றம் 


எழுத்துக்கள் முன்பின்னாக மாறி அமைதல் போலவே சில 
இடங்களில் சொற்களும் முன்பின் நாக மாறி அமைதல் உண்டு . 


இளம் 


துவைத்தலும் சிலைத்தலும் 

இயம்பலும் இரங்கலும் 
( சொ . 352 ) என வரும் சொல்லதிகார 

நூற்பாத் 

தொடரில் , 
* இயம்பலும் இரங்கலும் என அமைந்த சொல் வரிசை 
பூரணர் உரையில் உள்ளது . பின் வந்த சேனாவரையரும் நச்சினார்க் 
கினியரும் இச்சொல் வரிசையையே கொண்டனர் . ஆனால் தெய்வச் 
சி லயர் இரங்கலு ம் இயம்பலும் என அமைந்த சொல் வரிசையை 
மாற்றிப் பாடங் கொண்டுள்ளார் . பொருள் மாற்றம் இல்லாத இவ் 
வேறுபாடு சொல் முன்பின் மாற்றம் என்னும் பகுப்பில் அடங்கத் 
தக்கது . இரண்டு சொற்கள் தத்தம் இயல்பான இடத்தை விடுத்து 
முன்பின்னாக மாறி நிற்கும் இம்மாற்றம் பொருளதிகாரத்தில் 
செய்யுளியலில் அமைந்த மூன்று நூற்பாக்களில் உள , 


“ தொடைநிலை வகையே ( பொ . 408 ) என்ற இளம்பூரணர் , 

( 
பாடம் தொடை வகை நிலையே எனப் பேராசிரியர் , நச்சினார்க் 
கினியர் ஆகியோரால் கொள்ளப்பட்டுள்ளது . இதில் நிலை , வகை 
என்று சொற்கள் முன் பின்னாக மாறியுள் , 


உள . 


பாட்டளவற்றோடு ( பொ , 461 ) என்பது இளம்பூரணர் 
பாடம் . இதில் பாட்டு + அளவு + அவற்று + ஓடு எனவரும் சொற்கள் 
பேராசிரியர் 

இத் தொடருக்கு பாட்டவற்றள வோடு 
( பாட்டு + அவற்று + அளவு + ஓடு ) 

எனப் 

பாடங்கொண்டுள்ளார் 
இங்கு அளவு , அவற்று என்பன முன்பின்னாக இடம் மாறி 
நின்றுள்ளன , ஓடு என்ற வேற்றுமை உருபு அவற்று என்பதை 
விட்டு அளவு 

என்பதனுடன் சேர்ந்துள்ளது . நச்சினார்க்கினியர் 
இங்கு இளம்பூரணர் பாடத்தை ஏற்றுள்ளார் . 


( பிசி நிலை வகையே ( பொ , 478 ) என்ற இளம்பூரணர் 
பாடம் பிசி வகைநிலையே எனப் பேராசிரியர் , நச்சினார்க்கினியரால் 
கொள்ளப்பட்டுள்ளது . இங்கு நிலை , வகை என்னும் சொற்கள் 
இடம் மாறி நின்றன . சொல் முன் பின் இடமாற்றம் 

என்னும் 
இவ்வகை எழுத்ததிகாரத்தில் இல்லை . 


36 


தமிழ் நூல்களில்பாடவேறுபாடுகள் 


இங்கனம் சொல் வேறுபாடு என்னும் பகுப்பில் 

மூன்று 
பிரிவுகளில் அமைந்த வேறுபாடுகளின் எண்ணிக்கை 19. வெற்றுள் 
எழுத்ததிகாரத்தில் அமைந்தவை ஒன்று மட்டுமே , சொல்லதி 
காரத்தில் 3 ம் பொருளதிகாரத்தில் 15 ம் உள . 


6. பொருள் வேறுபாடுகள் 


பொருள் நிலையில் மாற்றம் நிகழ்வன பொருள் வேறுபாடுகள் 
என்னும் பகுப்பில் அடங்கும் . இம்முறைல் ஒரு சொல் நிற்கு 
மிடத்தில் மற்றொரு சொல் பயின்று வரும்போது , அது இரு வகை 
யில் அமைகின்றது . அவை 1 மிகுதியும் பொருள் வேறுபாடின்றி 
ஏறத்தாழ ஒரே பொருளைத் தரும் வேறு சொல் பயின்று வருதல் 
2. மிகுதியும் பொருள் வேறுபாட்டுடன் வேறு பொருளைத் 

வேறு பொருளைத் தரும் 
பிறிதொரு சொல் பயின்று வருதல் என்பன , 


கடினமான அரியசொல்லை எளிமைப்படுத்தும் விருப்பத்தாலும் 
தாம் கருதிய பொருள் அமைப்பிற்குத் தக்கவ : று பாடத்தைத் 
திருத்தும் முயற்சியாலும் முறையே இவ்விரு வகை வேறுபாடுகளும் 
எழுகின்றன எனலாம் . 


6. 1 ஒரு பொருள் 

பொருள் - வேறு சொல் 


எழுத்ததிகாரத்தில் தொகை மரபு நூற்பா வில் இகர நாற்றுப் 
பெயர் ) ( எ . 155 ) என்னும் தொடர் இளம்பூரணர் கொண்ட படம் . 
இதற்கு இகரமாகிய இறுதியை 22. டைய பெயர் ” என்று இளம்பூரணர் 
உரை வரைந்துள்ளார் . இளம்பூரணன் உரைப்பகுதியில் அமைந்த 
தொடர் இறுபெயர் என்னும் பாடத்தைத் தோற்றுவிக்க , நச்சினார் . 
கினியருக்குத் துணையா ) அமைந்திருக்கலாம் என்று எண்ணத் 
தோன்று கிறது . இளம்பூரணர் கூறும் உரைத் தெ .--ான் அமைப் 
பினைப் பின்பற்றி இகர இழ பெயர் என்னும் பாடம் நக்சினார்க் 
கினியரால் கொள்ளப்பட்டுள்ளது . இகர இறுபெயா 

என்பதற்கு 
இகர ஈற்றுப் பெயர் என நச்சினார்க்கினியர் 

கூறுகின்றார் , 


உரை 


பொது நிலையில் கூறப்புகின் நச்சினார்க்கினியர் இளம்பூரணரின் 
உரைத் தொடரை அடிப்படையாகக்கொண்டு பாடத்தைக் 
கூறினார் என்றும் , இளம்பூரணிரின் மூலத் தொடரைத்தன் உரைத் 


தம் 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


37 


தொடராகக் 

கூறினார் என்றும் மொழியலாம் . ஈற்றுப்பெயர் - இறு 
பெயர் என்ற 

த் தொடர்கள் சொல்லளவில் வேற்றுவடிவின ; 
ஆயினும் ஒரே பொருளைத் தருவனவே , 


உயிர் மயப்தியல் நூற்பாவில் லகரம் நகர 

வொற்றாதலு 
மூரித்தே ( எ . 215 ) என்னும் தொடரில் 

ஆதலும் என இளம் 
பூரணர் கொண்ட பாடத்திற்கு மாற் } 5 ஆகலும் என நச்சினார்க் 
கினியர் கொண்டுள்ளார் , ஆதலும் - ஆகிலும் என்பன ஒரே 
பொருளைத் தருவனவே . 


ஆதலும் என்னும் சொல்லில் உள்ள த என்னும் எழுத்து 
எழுதுமுறையினாலோ செல்லரிப்பினலோ ‘ ஆகலும் எனத் தோற் 
றமளிக்க வாய்ப்புண்டு. எனவே) 

தோத்தில் ஒத்து அமையும் 
ச்சொல் நச்சினார்க்கினியரின் பாடமாகவும் ஆயிற்று எனலாம் . 


. 


சொல்லதிகாரத்தில் மாரைக்கிளவி 

உளப்பட மூன்றும் 
( சொ . 7 ) என்பதில் ‘ உளப்பட மூன்றும் என்பது இனமபூரணர் 
கொண்ட பாடம் . 

சேருவரையர் 

நவரையர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க் 
கினியர் , கல்லாடர் 

ஆகியோரும் 

இளம்பூரணர் பாடத்தையே 
ஏற்றனர் . எனினும் பழைய 

உரையாசிரியர் 

*உட்பட மூன்றும் 
எனப் பொருள் வேறுபாடு இல்லாத பாடமொன்றைக்கொண் 
டுள்ளார் . 


பாடம் , 


‘ வினைப்படு தொகையின் உம்மை வேண்டும் ( சொ . 3 ) 
என்னும் கிளவியாக்க நூற்பால் தொடர் இம்பூரணர் கொ . -- 

‘ வினைப்படுதொகையின் என்பதற்குச் சேனாவரைய 
( வினைப்படு தொகுதியின் எனப் பாடங் கொண்டார் . தெய்ச் 
சிலையார் , நச்சினார்க்கினியர் , கல்லாடர் , பழைய உரையாசிரியர் 
ஆகியோர் சேனாவரையர் பாடத்தையே ஏற்று மொழிந்தனர் , இம் 
முறையில் மேலும் ஆறு வேறுபாடுகள் உள , 1 . 


சான்றாக இல்லென மொ ப ( பொ . 14 ) என்ற இலம்எரலர் 
பாடம் நச்சினார்க்கினியரால் இன்றென மொழிய என்று கொள்பப் 


1 சொ . நூ . 48 , 110 , 140 , 171 , 290 , 392 . 


38 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பட்டுள்ளது . 

இம்முறையில் பொருள் வேறுபாடின்றி அமைந் 
தனவாகக் கருதத்தக்க பாடங்கள் 67 உள . 


1 . 


வேறுபொருள் 


வேறுசொல் 


பாடமாக 


என 


இப்பகுதியில் குறிப்பிடப்பெறும் பாடங்கள் பொருள் நிலையில் 
மாற்றம் உடையன . பொருள் வேறுபாடுடைய இப்பாடங்களில் 
பொருத்தமுடைய பாடங்கள் எவை என்பதுபற்றிப் பின்னே ஆராயப் 
பெறும் . எழுத்ததிகாரத்தில் புள்ளி மயங்கியல் நூற்பாவில் மக்க 
ளென்னும் பெயர் நிலைக் கிளவியும் ( எ . 405 ) என வரும் தொடரில் 
பெயர்நிலைக் கிளவியும் என்ற இளம்பூரணர் பாடத்திற்கு மாற்றாக 
பெயர்ச்சொலிறுதி என்பதைப் 

நச்சினார்க்கினியர் 
கொண்டுள்ளார் . கிளவி- இறுதி 

வரும் இரு சொற்களும் 
சொல்லளவில் வேறு வேறு பொருளைக் குறிப்பன ஆயினும் 
அவற்றால் உணர்த்தப்படும் பொருளில் வேறுபாடு இல்லை . இளம் 
பூரணர் இத்தொடரின் பொருளைக் கூறுமிடத்து மக்கள் என்னும் 
பெயர்ச் சொல்லின் இறுதி 

விரித்து " இறுதி என்ற 
சொல்லையும் சேர்த்து மொழிவர் . இளம்பூரணரின் உரைப்பகுதியில் 
கண்ட சொல்லமைப்பின் வழியே " பெயர்ச் சொலிறுதி என்ற 
பாடத்தை நச்சினார்க்கினியர் படைத்திருக்க 

வேண்டும் 

எனக் 
கருதலாம் . 


என 


குற்றியலுகரப் புணரியல் நூற்பாவில் " எல்லா இறுதியும் 
உகர நிறையும் ( எ . 409 ) என்பது இளம்பூரணர் 

கொண்ட 
பாட 
டத் தொடர் . 

நிறையும் என்பதற்கு நச்சினார்க்கினியர் 
நிலையும் எனப் பாடங்கொள்கின்றார் . " அல்வழி வேற்றுமைப் 
புணர்ச்சிகளில் ஆறு ஈற்றுக் குற்றியலுகரமும் குறுகாது 
மாத்திரையுடன் நிறைய நிற்கும் என இளம்பூரணர் தாம் கொண்ட 


1 பொ . நூ . 14 , 24 , 61,68 , 75 , 76 , 77 , 106 , 109 , 117 , 121 , 
134 , 144 , 144 , 144 , 145 , 148 , 148 , 148 , 149 , 156 , 175 , 
185 , 191 , 199 , 201 , 247 , 253 , 262 , 279 , 296 , 302 , 311 , 
314 , 335 , 357 , 372 , 378 , 378 , 430 , 431 , 437 , 458 , 460 
460 , 469 , 476 , 486 501 , 504,510,534 , 539 , 613 , 613 , 
628 , 645 , 658 ஆகிய 58 ம் இவற்றில் இரட்டித்து அமையும் 
9 இடங்களும் கூடி 67 இடங்கள் . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


39 


பாடத்திற்குப் பொருளுரைப்பர் . நச்சினார்க்கினியர் , அப்புணர்ச்சி 
களில் ஆறு ஈற்றுக் குற்றுகரமும் தன் அரை மாத்திரை பெற்று 
நிற்கும் எனப் பொருள் கொள்வர் . பாடத்திற்கு ஏற்ப உரை 
யாசிரியர்களின் கருத்தும் உரையும் மாறுகின்றன . நச்சினார்க் 
கினியர் தன் கருத்துக்கேற்ப இங்குப் பாடத்தைத் 

பாடத்தைத் திருத்திக் 
கொண்டுள்ளார் எனத் துணியலாம் . 


குற்றியலுகரப் புணரியலின் மற்றொரு நூற்பாவில் ஒற்றும் 
இறுதியும் ’ கெடுதல் வேண்டும் ( எ . 433 ) என்பது இளம்பூரணர் . 
கொண்ட பாடத்தொடர் . இதற்கு ஒற்றும் உகரமும் கெடுதல் 
வேண்டும் என நச்சினார்க்கினியர் பாடம் கொண்டார் . 


இந்நூற்பா, பெருந்திசைப் பெயர்களோடு கோணத் திசைப் 
பெயர்கள் புணருங்கால் ஏற்படும் மாற்றங்களைக் கூறுவது . 
வடக்கு + கிழக்கு என்பது 

புணருங்காலை 

வடக்கு 

என்பதன் 
இறுதியில் உள்ள கு என்ற எழுத்துக்கெடும் . இதனை க் + உ 

பிரித்துக்கொண்டு க் என்ற ஒற்றும் உ என்ற இறுதியும் 
கெடும் என்றார் இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் ஒற்றும் உகரமும் 
எனப் பாடங்கொண்டு இதே கருத்தை மாற்றமின்றிக் கூறுவார் . 
எனவே சொல் வகையால் பொருள் வேறுபாடுடைய இச்சொற்கள் 
குறிப்பிடும் கருத்து ஒன்றே 


எனப் 


H 


சொல்லதிகாரத்தில் வேற்றுமை மயங்கியல் 

நூற்பாவில் 
கேடிவரை இலவே ( சொ . 91 ) என்றும் , இடையியல் நூற்பாவில் 
எல்லே விளக்கம் ( சொ . 264 ) என்றும் , எச்சவியல் நூற்பாவில் 
சினைநிலைக் கிளவியின் ) ( சொ , 443 ) என்றும் , இளம்பூரணர் 
பாடங்கொண்டுள்ளார் . இவற்றுக்குக் கடிநிலை இலவே என் 
‘‘ எல்லே இரக்கம் என்றும் , 

என்றும் , திசை நிலைக் கிளவியின் ) என்றும் 
உரையாசிரியர்கள் சொல்லால் மட்டுமன்றிப் பொருளாலும் 
மாற்றமுடைய பாடங்களைக் கொண்டுள்ளனர் . 


றும் , 


இடையியல் நூற்பாவில் கண்ணிய நிலைத்தே ( சொ . 253 ) 
என்றும் , உரியியல் நூற்பாவில் மென்மையும் செய்யும் ( சொ . 316 ) 
என்றும் , இளம் கரணரும் சேனவரையர் அல்லாத பிற உரையா 
சிரியர்களும் பாடங்கொண்டிருக்க , சேனாவரையர் மட்டும் முறையே 
கண்ணிய நிலத்தே என்றும் , மென்மையும் ஆகும் என்றும் 


40 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பொருள் மாறுபாடுடைய பிற சொற்களைப் பாடங்களாகக் கொண் 
டுள்ளார் . இம்முறையில் வேறு பொருள் தரும் வேறு சொற்கள் 
பயின்ற பாடவேறுபாடுகள் மேலும் 18 உள . 


பொருளதிகாரத்திலும் ஒரு சொல் நின்ற இடத்தில் வேறு 
பொருள் தரும் சொல் நிற்றலால் எழும் பிரிவுக்குரிய வேறுபாடுகளும் 
மிகுதியாகவே உள்ளன இவற்றை 1 . இளம்பூரணரோடு 
பேராசிரியர் வேறுபடும் இடங்கள் 2. இளம்பூரணரோடு நச்சினார்க் 
சினியர் வேறுபடும் 

இடங்கள் 

3. இருவரும் இளம்பூரணர் 
பாடங்களை ஏற்றலும் , வேறுபடலுமாய இடங்கள் 4. பிற இடங்கள் 
என்னும் நான்கு பிரிவுகளில் காணலாம் . 


| 


மெய்ப்பாட்டியல் , உவமவியல் , செய்யுளியல் , மரபியல் என்ற 
நான்கியல்களுக்கு இளம்பூரணர் , பேராசிரியர் உரைகள் உள . 
செய்யுளியல் நீங்கலாகப் பிற இயல்களில் இளம்பூரணர் கொண்ட 
பாடங்களிலிருந்து பேராசிரியர் பாடம் வேறுபடும் 

இடங்களின் 
மொத்த எண்ணிக்கை 27 ஆகும் . சான்றாகக் கெழீஇய நான்கே 
( பொ . 258 ) என்பதற்கு ஊழி நான்கே 

என்று 

வேறுபாடு 
உள்ளது . இளம்பூரணரின் பாடத்திற்குப் பேராசிரியர் கொள்ளும் 
பாடம் 


பொருளதிகாரத்தின் முற்பகுதியான அகம் , புறம் , களவு , 
கற்பு , பொருளியல்களுக்கு , இளம்பூரணர் உரையும் , நச்சினார்க் 
கினியர் உரையும் உள . 

செய்யுளியலுக்கு இருவர் உரையோடு 
பேராசிரியர் உரையும் உண்டு . செய்யுளியல் பகுதியை விடுத்து 
எஞ்சிய முதல் ஐந்தியல்களில் இளம்பூரணர் கொண்ட பாடங் 
களிலிருந்து நச்சினார்க்கினியர் வேறுபடும் இடங்கள் 60 ஆகும் . 
சான்றாக வைகறை விடியல் ( பொ . 9 ) என்பது இளம்பூரணர் 
கொண்ட பாடம் . இதற்கு நச்சினார்க்கினியர் வைகுறுவிடியல் 


1 சொ . நூ . 


86 , 93 , 160 , 171 , 209 , 236 , 276,318 , 398 , 
398 , 402 , 413 , 419 , 419 , 421 , 422 , 426 , 445 


2. பொ . நூ . 254 , 258 , 268 , 268 , 282 , 292 , 308 , 309 , 
546 , 576; 588 , 620 , 628 , 630 , 631 , 633 , 633 , 639 , 645 , 
645 , 645 , 653 , 656 , 656 , 656 , 656 , 656 . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


41 


என்று பாடங்கொள்கிறார் . இம் முறையிலேயே பொருள் வேறுபட்ட 
நிலையில் 60 இடங்களும் உள 1 ,. 


பொருளதிகாரத்தில் இளம்பூரணரோடு பேராசிரியர் 
வேறுபடும் இடங்கள் 27 மட்டுமே . ஆனால் நச்சினார்க்கினியர் 
வேறுபடும் இடங்கள் 60 

மிகுதியாக அமைந்துள்ளன . 
நச்சினார்க்கினியர் இளம்பூரணரிடமிருந்து வேறுபடும் இடங்களில் 
அமைந்த சில பாடங்கள் குறிப்பிடத்தக்கவை . 


என 


தோன்றலும் ( 13 ) , கழிதலும் ( 17 ) ‘ இரங்கலும் ( 17 ) 
என்ற இளம்பூரணரின் ஒரே அமைப்புடைய பாடங்களில் 
தோன்றினும் , கழியினும் , " இரங்கினும் என்று நச்சினார்க்கினி 
யரும் ஒரே அமைப்புடைய வேறுபாடுகளைக் கொண்டுள்ளார் . 


பிரிந்தோன் குறுகி - பரிந்தோன் குறுகி ( 44 ) தொல்லெயிற்று 
- தொல் லெயிற்கு ( 60 ) மாலை நிலையும் - பாலை நிலையும் , ( 77 ) 
உறலருங்குரைமையின் - உறலருங்குன்மையின் ( 144 ) புதல்வனைத் 
தேராது -புதல்வனை நேராது ( 148 ) விளையும் - விளைவும் 168 ) என்பன 
தோற்ற ஒப்புமையால் எழுந்த பாடங்களாகவும் கொள்ளத்தக்க 
இயல்புடையவை ஆயினும் பொருள் வேறுபடும் சிறப்பு நோக்கி 
இவை இப்பிரிவின்கண் அடக்கப்பட்டன . 


ப 


மொழிந்தது கூறி - ஒழிந்தது கூறி ( 42 ) கூட்டிய குடிநிலை 
-கூட்டிய துடிநிலை ( 62 ) தாங்கிய பெருமையம்- தாங்கிய எருமையும் 
( 72 ) பெயர்த்த மனைவி பேஎத்த மனைவி ( 77 ) உணர்ப்புவயின் 
புணர்ப்பு வயின் ( 148 ) என வருவனவும் ஒலி ஒப்புமையால் 
நிகழ்ந்த பாட வேறுபாடுகளாகக் கருதத்தக்க இயல்பு பெற்றிருப் 
பினும் , பொருள் வேறுபாட்டு நோக்கில் இப்பிரிவின்கண் அடக்கிக் 
கொள்ளப்பட்டன . 


1 . பொ . நூ . 9 , 13 , 17 , 17 , 42 , 42 , 43 , 44 , 44 , 51 , 56 ) 
62 , 63 , 68 , 69 , 72 , 72 , 75 , 77,77 , 77 , 77 , 88 , 88 , 96 , 
105 , 105 , 112 , 113 , 128 , 144 , 144 , 144 144 , 145 , 148 , 
148 148 , 149 , 149 , 149 , 151 , 151 , 161 , 166 , 166 , 167 , 
167 , 168 , 170 , 170 , 174 , 175 , 193 . 

193. 199 , 214 , 225 
234 , 240 . 


. 


42 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


செய்யுளியலுக்கு இளம்பூரணர் , 

ளம்பூரணர் , பேராசிரியர் , 

பேராசிரியர் , நச்சினார்க் 
கினியர் ஆகிய மூவர் உரைகளும் உள . வேறுபொருள் தரும் வேறு 
சொல்லாட்சியில் இளம்பூரணரொடு மற்ற இருவரும் ஒருங்கு 
மாறுபடும் இடங்கள் 33 உள . சான்றாக , பொருளவகை ( பொ .310 ) 
என்ற பாடத்தை இளம்பூரணர் கொண்டார் . ஆனால் பேராசிரியரும் 
நச்சினார்க்கினியரும் கூற்றுவகை 

பாடங் கொண்டார் . 
மாத்திரை வகையும் ( பொ .311 ) என்ற இளம் பூ ணர் 

இளம்பூணர் பாடம் 
மாத்திரை அளவும் எனப் பேராசிரியரிடத்தும் , நச்சினார்க்கினிய 
ரிடத்தும் மாறியுள்ளது இம்முறையில் செய்யுளியலில் இளம்பூரண 
ரிடமிருந்து பேராசிரியரும் , நச்சினார்க்கினியரும் மாறுபட்டு ஒரே 
பாடங்கொள்ளும் இடங்கள் 33 உள் . 1 . 


எனப் 


செய்யுளியலில் இளம்பூரணர் பாடங்களில் சிலவற்றைப் 
பேராசிரியர் ஏற்க , நச்சினார்க்கினியர் மட்டும் மாறுபடும் இடங்களும் , 
இளம்பூரணர் பாடங்களில் சிலவற்றை நச்சினார்க்கினியர் ஏற்க , 
பேராசிரியர் மட்டும் மாறுபடும் இடங்களும் , உரையாசிரியர் 
மூவரும் தனித்தனியே தத்தம் கருத்துக்கேற்பட்ட பாடம் கொள்ளும் 
இடங்களும் உள . இவை மூன்று பகுதிகளும் கீழே தொகுத்து 
மொழியப்பட்டுள . 


எண் 


பாடம் 


நூற்பா எண் 


வேறுபாடு 


அ . இளம் . பேரா - நச்சி வேறுபடல் 
தான்நடை இன்றே 

( 329 ) 
செவியறிவாயுறை 

( 462 ) 
புறநிலை என்றிவை 

( 462 ) 
இவை முதலாகிய 

( 488 ) 
மொழியப்படுதல் 

( 492 ) 
மொழிப் 

( 514 ) 
தேர்தல் வேண்டாது ( 541 ) 


தானைடவின்றே 
புறநிலைவாயுறை 
செவியறி வென்றிவை 
இரு முதலாகிய 
மொழியப்படுவது 
அறிய 


ஒதல் வேண்டாது 


1 பொ . நூ , 310 , 311 , 332 , 347 , 349 , 353 , 366 , 368 , 
368 , 385 , 390 , 395 , 401 , 401 , 401 , 407 , 425 , 433 , 433 , 
433 , 440 , 457 , 452 , 468 , 475 480 , 482 , 487 , 441 505 , 
517 , 540 , 547 . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


43 


ஆ . இளம் , பேரா - நச்சி வேறுபடல் 


( 347 ) 


மூவைந்து 
என மொழிதல் 


மூவாறு 
என மொழிப 


( 403 ) 


பரிபாடல்லே 
மென்மையும் 
எனவிருவீற்றும் 
தெரிந்தனர் உரை 
இதன் மாறெண்ணும் 


( 464 ) 
( 479 ) 
( 499 ) 
( 503 ) 
( 504 ) 


புரிபாட்டெல்லை 
எண்மையும் 
எனவிரு கூற்றும் 
தெரிந்தனர் உள்ள 
இதனானெண்ணும் 


இ . மூவரும் தனித்தனியே பாடம் கொள்ளல் 


இறினும் ( இளம் ) 


( 322 ) உரினும் ( பேரா ) , வரினும் ( நச்சி ) 


மூவசை என்ப ( இளம் ) ( 328 ) மூவசையானே ( பேரா ) 

மூவசையான ( நச்சி ) 


உயர்வும் பிறவும் பெறுமே ( 438 ) உயர்பென்றேறவும் பெறுமே 
( இளம் ) 

( பேரா ) 

உயர்பு ஏறவும் பெறுமே ( நச்சி ) 
திரிபின்றி முடிவது 

( 456 ) திரிபின்றி வருவது ( பேரா ) 
( இளம் ) 

திரிவின்றி வருவது ( நச்சி ) 
மெய் பெறும் அவையே ( 489 ) மெய் பெறுவகையே ( பேரா ) 
( இளம் ) 

மெய் பெற சுவையே ( நச்சி ) 


சீர்புனைந்தியாப்பின் ( 536 ) தாயபனுவலோடு ( பேரா ) 
( இளம் ) 

தாயபனுவலின் ( நச்சி ) 
ஆங்கவண் மொழியின் ( 543 ) ஆங்கன மொழுகின் ( பேரா ) 
( இளம் ) 

ஆங்ஙனமொழுகின் ( நச்சி ) 
வருவன உளவெனும் ( 544 ) வருவ உளவெனினும் ( பேரா ) 
( இளம் ) 

வருபவுள வேனும் ( நச்சி ) 


44 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பொருள் வேறுபாடு என்னும் பகுப்பில் அடங்கும் இரு பிரிவு 
களில் அமையும் மொத்தப் பாட வேறுபாடுகள் 235 ஆகும் . 
இவற்றுள் எழுத்ததிகாரத்தில் அமைந்தவை 3 மட்டும் . சொல்லதி 
காரத்தில் 31 ம் , பொருளதிகாரத்தில் 199 ம் உள . 


7. இலக்கண வேறுபாடுகள் 


எழுத்து , சொல் , பொருள் என்ற பகுப்புக்களைவிட வடிவ 
அமைப்பிலும் , பொருள் நிலையிலும் பெரும்பான்மை மாற்றம் பெற்று 
இலக்கணச் சார்பு நிலையில் அமைவன இலக்கண வேறுபாடுகள் . 


இப்பகுப்பினுள் அடங்கும் பிரிவுகள் பலவாகும் . குறில் - நெடில் 
தொடர்புடையவை , ஒருமை - பன்மை அமைப்பைச் சார்ந்தவை . 
இனவெழுத்து , வல்லினம் இரட்டித்தல் , சுட்டுச்சொல் , உடம்படு 
மெய் , அளபெடை , சாரியை , வேற்றுமை உருபு , புணர்ச்சி , தொடர்ப் 
பிரிப்பு , இடைச்சொல் , ஆக்கக்கிளவி , எச்சப் பொருண்மை , சொற் 
சீரடி , போலி , பகர - வகர மயக்கம் , பால் விகுதி , கால இடைநிலை , 
விகாரம் முதலிய பல இலக்கணக்கூறுகளைச் சார்ந்தனவாய்ப்பகுக்கத் 
தக்க வகையில் பல வேறுபாடுகள் உள . இவற்றை இவ்வரிசை 
முறையில் காண்போம் . 


7. 1. குறில்- நெடில் 


குறிலுக்கும் நெடிலுக்கும் ஏடுகளில் மிகுதியும் 

ஏடுகளில் மிகுதியும் தொடர்பு 
உண்டு, குற்றெழுத்துப் பயின்ற பாடங்களை 

நெட்டெழுத்தாக 
மாற்றிக் கொள்ளுதல் ; நெட்டெழுத்துப் பயின்ற பாடங்களைக் 
குற்றெழுத்தாக மாற்றிக் கொள்ளுதல் ; நெட்டெழுத்துப் பயின்ற 
பாடங்களை இரு குறிலாக்கி அமைத்தல் ஆகிய மூன்று உட்பிரிவுகள் 
இதன் கண் அடங்கும் . 


7. 1. 1 , குறில் நெடிலாதல் 

எழுத்ததிகாரத்தில் உயிர் மயங்கியலில் ஏகாரவீற்று இடைச் 
சொற்களுக்கு முடிபுகூறும் நூற்பாவில் மாறுகொள் எச்சமும் 
( எ . 276 ) என்ற தொடர் 

தொடர் இளம்பூரணர் கொண்ட 
உள்ளது . இதில் அமைந்த கொள் என்னும் சொல்லில் முதலில் 
அமைந்த குறில் நச்சினார்க்கினியரால் நெடிலாக மாற்றிக்கொள்ளப் 
பட்டுள்ளது . மாறு கோள் எச்சமும் என்பது நச்சினார்க்கினியர் 
கொண்ட பாடம் . 


பாடமாக 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


45 


ஏடுகளில் இருந்து பெயர்க்குங்கால் குறிலாகவும் நெடிலாகவும் 
எழுதுங்கால் இருவகையாகவும் இப்பாடத்தை எழுதலாம் . எனினும் 
இப்பகுதிக்கு மாறுபாடு கோடலை யுடைய எச்சப் பொருண்மை 
என்பது இளம்பூரணர் கூறும் உரைத்தொடர் . மாறுகோடலையுடைய 
எச்சப் பொருண்மை என்பது நச்சினார்க்கினியர் கூறும் உரைத் 
தொடர் . சொல்லதிகாரத்தில் , 


காப்பின் ஓப்பின் ஊர்தியின் இழையின் 
ஒப்பின் புகழின் பழியின் என்றா ( சொ . 72 ) 


எனவரும் வேற்றுமையியல் நூற்பாப் பகுதியில் ஓப்பின் , ஒப்பின் 
எனவரும் ஒத்தசொற்கள் உள்ளன . இவற்றுள் முதலில் அமைந் 
ததை நெட்டெழுத்தாகவும் பின்னே உள்ளதைக் குற்றெழுத்தாகவும் 
இளம்பூரணரும் , நச்சினார்க்கினியரும் கொண்டுள்ளனர் . பிறஉரை 
யாசிரியர்கள் முன்னுள்ளதைக் குறிலாகவும் 

பின்னுள்ளதை 
நெடிலாகவும் கொண்டுள்ளனர் . 


ஒப்புதல் , ஒத்தல் என்ற அச்சொற்களின் இரு பொருளும் 
உரையாசிரியர்களின் 

வேறுபாட்டால் முன்பின்னாக 
மாறியுள்ளன . 


பாட 


எனினும் , தனித்துக் காணுங்கால் ஓப்பின் என்பதற்கு ஒப்பின் 
என்பதும் ஒப்பின் என்பதற்கு ஒப்பின் என்பதும் வேறுபாடுகளாக 
அமைந்தன என்பதும் அறியத்தக்கது . 


பொருள் திகாரத்தில் புறத்திணையியல் நூற்பாவில் கல்கோள் 
( பொ . 63 ) என்றும் , பொருளியல் நூற்பாவில் அல்லவாயினும் 
(( பொ . 217 ) என்றும் வரும் இளம்பூரணர் கொண்ட குற்றெழுத்துப் 
பயின்ற பாடங்களை முறையே கால்கோள் அல்லாவாயினும் 
என நச்சினார்க்கினியர் கொண்டுள்ளார் . 


மெய்ப்பாட்டியலில் உடுத்தலொடு ( பொ . 258 ) என்ற இளம் 
பூரணர் பாடம் உடுத்தலோடு எனப் பேராசிரியரால் கூறப்பட்டது . 
செய்யுளியலில் சார்பொடு ( பொ . 487 ) எனப் பேராசிரியரின் 
பாடம் . சார் போடு என நச்சினார்க்கினியரால் மொழியப்பட்டது . 
செய்யுளியலில் அஃதன்றென்ப ( பொ . 387 ) என்ற இளம்பூரணர் 
பாடம் அஃதான்ரென்பு எனப் பேராசிரியரால் உரைக்கப்பட்டது 


46 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மரபியலில் ‘ பிணவும் ( பொ . 606 ) என்ற இளம்பூரணர் பாடம் 
பேராசிரியரால் பிணாவும் எனப்பட்டது . 


7. 1. 2. நெடில் குறிலாதல் 


குற்றெழுத்தை நெட்டெழுத்தாக மாற்றிப் பாடங்கொண்டது 
போல , நெட்டெழுத்தாகக் கொண்ட எழுத்தைக் குற்றெழுத்தாக 
மாற்றிக்கொண்ட இடமும் உண்டு . 


எழுத்ததிகாரத்தில் புள்ளிமயங்கியலில் 

மெல்லெழுத்தி 
யையின் இறுதியோடுறழும் ( எ . 343 ) என்பது இளம்புரணர் பாடம் . 
இதற்கு இறுதியொடுறழும் என நச்சினார்க்கினியர் பாடங்கொண்ட 
இடமும் உண்டு . 


" மூன்றாகுவதே ஒடுவெனப் பெயரிய வேற்றுமைக்கிளவி 1 
எனத் தொல்காப்பியர் ஒடு என்னும் வேற்றுமை உருபைச் சுட்டு 
வதால் தொல்காப்பியர் கருத்துக்கியைய இங்கு ஒடு உருபு ஓடு 
உருவாக்கப்பட்டு நச்சினார்க்கினியரால் பாடங்கொள்ளப்பட்டிருக் 
கலாம் . 


பொருளதிகாரத்தில் களவியலில் ‘ வினாவலும் பொ . 113 ) 
என்றும் , பொருளியலில் , ஏனைப்பாற்கண்ணும் ( பொ . 218 ) என்றும் 
வரும் இளம்பூரணர் பாடங்களைக் குற்றெழுத்துப் பயின்ற நிலையில் 
" வினவலும் ’ ‘ எனைப்பாற்கண்ணும் என்ற பாடங்களாக நச்சினார்க் 
கினியர் கொண்டார் . 


செய்யுளியலில் வண்ண மோடு ( பொ . 310 ) உகரமோடு 
( பொ . 313 ) ‘ கிழத்தியோடு ( பொ . 490 ) என வருவன இளம் 
பூரணராலும் தொடர்ந்து பேராசிரியராலும் ஏற்றுக்கொள்ளப் 
பட்டவை . இவற்வை வண்ணமொடு உகரமொடு கிழத்தியொடு 
எனக்கொண்டுள்ளார் நச்சினார்க்கினியர் . 


7. 1. 3. நெடில் இருகுறிலாதல் 

நெட்டெழுத்து இருகுறிலாதலும் , இருகுறில் நெட்டெழுத் . 
தாதலும் இலக்கணமுறை . நேமம்- நியமம் என்றும் , பகுதி - பாதி 


1 சொ . நூ 73 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


என்றும் கூறப்படும் வழக்கு உண்டு . இம்முறையைப் பின்பற்றி 
பாடங்களும் சில வேறுபட்டு அமைகின்றன . எழுத்ததிகாரத்தில் 
உயிர் மயங்கியலில் வாழிய வென்னும் சேயெல் & ளவி , ( எ . 212 ) 
என வருவது இளம்பூரணர் கொண்ட பாடம் . சேயென் கிளவி 
என்றதனால் ... என வரும் உரைவிளக்கத் தொடர் இளம்பூரணர் 
கொண்ட இப்பாடத்தை உறுதி செய்கின்றது . சேயென் கிளவி 
என்பதற்கு செம்மைய என்று உணர்த்தும் சொல் எனப் பொருள் 
கொள்கின்றார் இளம்பூரணர் . 


நச்சினார்க்கினியர் ( சேயென் கிளவி ) என்பதற்குச் செயவென் 
கிளவி எனப் பாடங்கொண்டு செயவென் எச்சக் கிளவி என் 
உரை கூறியுள்ளார் . 


வாழிய வென்னும் சேயென் கிளவி என்பதற்குச் சான்று 
காட்டும் இளம்பூரணர் வாழி கொற்றா என்பதைச் சுட்டுவர் 
இதில் - வாழி என்னும் சொல்லைச் சேய்மைப் பொருள் சுட்டுவது 
என்று இளம்பூரணர் கூறுவதுபோல் கொள்ளாமல் அதனைச் செய 
வென்னும் வாய்பாட்டுச் சொல் எனக் குறிப்பிடுவதே பொருத்தம் 
என்று கருதிச் செயவென்கிளவி என்ற வேறுபாட்டை நச்சினார்க் 
கினியர் இங்குக்காட்டியிருக்கலாம் . இவ்விரு பாடங்களுக்கும் பொருள் 
வேறுபாடு உண்டு . 


முன் நின்ற நெட்டெழுத்துப் பொருள் மாற்றமின்றியும் இரு 
குறிலாக மாறும் இலக்கண மரபை அடியொற்றிப் பொருளதிகாரச் 
செய்யுளியலில் ‘ நாற் பேரெல்லை ( பொ . 384 ) என வரும் இளம் 
பூரணர் பாடத்தைப் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் நாற்பெய 
ரெல்லை எனக் கொண்டுள்ளனர் . 


நெடில் இருகுறிலாக மாறி அமையும் இவ்வகை வேறுபாடு 
சொல்லதிகாரத்தில் இல்லை . 


7. 2. ஒருமையும் பன்மையும் 


ஏடுகளில் ஒருவற்கு - ஒருவர்க்கு என்பதுபோல ஒருமை 
பன்மை மயக்கம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு . இத்தகைய வேறு 
பாடுகள் சிலவற்றிற்கு ஒலி ஒப்புமையும் காரணம் . , இவற்றிடையே 
சில இடங்களில் பொருள் வேறுபாடும் உண்டு. இவற்றுள் தம் 


48 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


கருத்துக்கு ஏற்ற வகையில் அமைந்தவற்றை உரையாசிரியர்கள் 
தங்கள் பாடமாகவும் கொண்டுள்ளனர் . 


7.2 . ( ஒருமை பன்மையாதல் 


சொல்லதிகாரத்தில் இம்முறையில் ஒப்பத்தோன்றும் ஒரு 
வற்கும் ஒன்றற்கும் ( சொ , 218 ) என்று வினையியல் நூற்பாத் 
தொடரில் ஒருவற்கு என இளம்பூரணர் கொண்ட பாடம் , சேனா 
வரையர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் ஆகியோரால் ஒரு 
வர்க்கும் எனக் கொள்ளப்பட்டுள்ளது . கல்லாடர் மீட்டும் இளம் 
பூரணரைப் பின்பற்றினார் . 


பெயரியல் நூற்பாத் தொடரான ஒன்றற்கும் ஒருவர்க்கும் 
ஒன்றிய நிலையே ( சொ . 180 ) என்பதில் இளம்பூரணர் ஒருவர்க்கும் 
எனக் கொண்ட பன்மைச் சொல் நச்சினார்க்கினியத்திலும் , கல்லாடர் 
உரையிலும் ‘ ஒருவற்கும் என ஒருமைச் சொல்ல கப் பயின்றுள்ளது . 
சேனாவரையரும் தெய்வச்சிலையாரும் இங்கு இளம்பூரணரைப் பின் 
பற்றியுள்ளனர் . 


இடையியல் நூற்பாவில் இயற்கைய ( சொ . 267 ) எனப் 
பன்மை. முடிபாக , இளம்பூரணரும் அவரைத் தொடர்ந்து , சேனா 
வரையர் , தெய்வச்சிலையாரும் பாடம் கொள்ள ‘ இயற்கைத்து என 
ஒருமை முடிபாக நச்சினார்க்கினியர் பாடங்கொள்ளுவர் . 


எச்சவியலில் சொல் அளவல்லது எஞ்சுதல் இலவே ( சொ,, 
435 ) என்பதில் ‘ இலவே என இளம்பூரணர் கொண்ட பன்மைச் 
சொற் பாடத்தைச் சேனாவரையர் , தெய்வச் சிலையார் , நச்சினார்க் 
கினியர் , மூவரும் இன்றே ஒருமைச் " சொற்பாடமாகக் 
கொண்டுள்ளனர் . 


என 


மேலும் எச்சவியலிலேயே பிறிதொரு நூற்பாத் தொடராக 
அமைந்த ஆகிடன் உடைத்தே ( சொ . 438 ) என்ற இளம்பூரணர் 
பாடத்தைச் சேனாவரையரும் தெய்வச்சிலையாரும் , நச்சினார்க்கினி 
யரும் கிடன் உடைய என்று கொண்டுள்ளனர் . 


ங்ஙனம் உரையாசிரியர்கள் கொண்ட பாடங்களில் அவரவர் 
கருத்துக்கேற்ப ஒருமையும் பன்மையுமாக மயங்கி வருகின்றன . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


49 


பொருளதிகாரத்திலும் இளம்பூரணர் ஒருமையாகக் கொண்ட 
பாடங்களைப் பன்மையாகப் பின்னுள்ள உரையாசிரியர் கொண்டிரு 
தலால் பாடங்கள் வேறுபட்டுள்ளன . 


அகத்திணையியலில் உரியதாகும் ( பொ . 13 ) என்றும் , கற்பி 
‘ காமக்கிழத்தி ( பொ . 245 ) என்றும் , 

என்றும் , செய்யுளியவல் 
"நில்லாது ( பொ . 334 ) அம்மைதானே ( பொ . 536 ) என்றும் 
மரபியலில் அது சொல்லப்படுமே ( பொ . 564 ) என்றும் வருவன 
இளம்பூரணர் கொண்ட ஒருமைப்பாடங்கள் . 


இவற்றை முறையே உரியவாகும் காமக்கிழத்தியர் - நில்லா 
அம்மை தாமே அவை சொல்லப்படுமே என்று பன்மைப் பாடங் 
களாகப் பிற உரையாசிரியர் - கொண்டுள்ளனர் . அம்மைதானே 
என்ற - இளம்பூரணர் பாடத்தையே பேராசிரியரும் ஏற்றுள்ளார் 
ஒருமை பன்மையாக மாறும் இவ்வகைப்பிரிவு எழுத்ததிகாரத்தில் 
இல்லை . 


7.2.2 . பன்மை ஒருமையாதல் 


பொருளதிகாரத்தில் புறத்திணையியலில் இவர்ந்த மேலோர் ” 
( பொ , 69 ) களவியலில் ‘ உறாஅ ( பொ . 98 ) பாங்கர் நிமித்தம் 
( பொ , 101 ) பொருளியலில் ‘வருவன தாமே ( பொ . 21,8 ) செய்யு 
ளியலில் இலவே) ... ( பொ . 367 ) ‘ மரபின் என்ப. ( பொ . 439 ) 
‘வண்ணந்தரமே ( பொ . 543 ) என வருவன் இளம்பூரணர் கொண்ட 
பாடங்கள் . 


பன்மைத் தன்மையுடையவைாயாய் அமைந்த இப்பாடங்கள் - 
முறையே , இவர்ந்தோன் உறாஅது பாங்கன் வருவகைதானே ) 
இன்றே மரபினது . என்பு --வண்ணந்தானே 

ஒருமைத் - 
தன்மைச்சொற்களாய்ப் பிற்காலத்தில் கொள்ளப்பட்டுள்ளன . 


என 


C 


இவற்றுள் புறம் , களவு , பொருளியல் வேறுபாடுகள் நச்சினார்க் 
கினியர் கொண்டவை . செய்யுளியலில் அமையும் மூன்று வேறு 
பாடுகள் பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் இருவரும் கொண்டவை . 

எழுத்து , சொல் பகுதிகளில் இவ்வகை வேறுபாடுகள் இல . 


50 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


7. 4 , இன எழுத்து மயக்கம் 


ஒருமை - பன்மைச் சொற்கள் போல வல்லினம் , மெல்லினம் 
ஆகிய இன , எழுத்துக்களும் ஒன்றுக்குப்பதில் பிறிதொன்று மயங்கி 
வர அதனாலும் பாடங்கள் வேறுபட்டுள்ளன . 


சொல்லதிகார எச்சவியலில் குறைத்தனவையாயினும் ( சொ , 
447 ) எனவரும் வல்லொற்றுப் பாடத்தை இளம்பூரணரும் அவரைப் 
பின்பற்றிச் சேனாவரையர் , நச்சினார்க்கினியரும் கொண்டுள்ளனர் . 
ஆனால் தெய்வச்சிலையார் இதனைக் குறைந்தன வாயினும் என 
மெல்லொற்றுப் பாடமாகக் கொண்டுள்ளார் . வல்லொற்றும் , மெல் 
லொற்றும் பயின்ற இப்பாடத்தில் பிறவினை , தன்வினை என வினைத் 
தன்மையே மாற்றம் பெறும் நிலையில் பொருள் மாற்றமும் அமைந் 
துள்ளது . 


பொருளதிகாரத்திலும் வல்லினமும் மெல்லினமும் மயங்கி 
வந்த பாட வேறுபாடுகள் உள . த - ந , க - ங , ற - ன என்பன மயங்கிப் 
பாட வேறுபாடுகள் அமைந்துள . 


புறத்தினையியலில் ‘ ஒன்றொடு புணர்த்து ( பொ .75 ), என்றும் , 
உவமையியலில் ‘புணர்த்தன ( பொ , 273 ) என்றும் , செய்யுளியலில் 
‘புணர்த்தும் ( பொ . 320 ) என்றும் , தகர வல்லொற்றுப் பயின்ற 
இளம்பூரணர் பாடங்கள் முறையே ‘ ஒன்றொடு - புணர்ந்து , 
புணர்ந்தன ) புணர்ந்தும் என நகர மெல்லொற்றுப் பாடங்களாக 
மாறியுள்ளன , 


| 


சிதைந்தாகாது ( பொ ., 315 ) என்ற செய்யுளியல் , நூற்பா 
வில் உள்ள இளம்பூரண்ர் பாடம் சிதைத்தாகாது . என் 

மாறி 
யிருப்பதில் மெல்லொற்று இன வல்லொற்றாய் மாறியிருத்தல் 
காணலாம் . 


புறத்திதிணையியலில் வழக்கியல் ( பொ . SUN) என வரும் இளம் 
பூரணர் பாடம் வழங்கியல் என்றும் , செய்யுளியலில் அடங்காது 
(( பெர் , 543 ) என வரும் இளம்பூரணர் பாடம் அடக்காது என்றும் 
மாறியுள்ளன . இங்கு முறையே . க் - ங் , ங் - க் , என , 

எழுத்து 
மயக்கம் அமைந்துள்ளது . 


என 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


51 


செய்யுளியல் நூற்பாவில் 

இளம்பூரணரின் , " செவியுறுத் 
சன்றே ( பொ .419 ) என்பது செவியுறுத்தற்றே என நச்சினார்க் 
கினியரால் கூறப்பட்டுள்ளது . 


7. 4. வல்லினம் இரட்டித்தல் : 


வல்லின எழுத்துக்கள் இரட்டிக்கும் தன்மையன . 
இதனால் சில 

இடங்களில் சொல்லின் வினைத்தன்மையும் 
பொருள் நிலையும் மாற்றம் பெறும் . எழுத்ததிகாரத்தில் புணரியல் 
முதல் நூற்பாவில் ‘ அறுநான் கீறொடு நெறி நின்றியலும் ( எ . 104 ) 
என்பது 

இளம்பூரணர் பாடம் கொண்ட தொடர் . அறு நான் 
கீற்றொடு நெறி நின்றியலும் என்பது நச்சினார்க்கினியர் கொண்ட 
பாடம் . இளம்பூரணர் பாடத்தில் கீறொடு என அமைந்த சொல் 
நச்சினார்க்கினியர் பாடத்தில் கீற்றொடு என வல்லினம் இரட்டித்த 
நிலையில் அமைந்துள்ளது . 


நச்சினார்க்கினியர் கொள்ளும் இப்பாடத்திற்கு இளம்பூரண 
ரின் உரைவிளக்கப் பகுதியே நிலைக்களமாக அமைந்தது . ஈற்றொடு 
என்பது விகாரத்தால் தொக்கது என இப்பகுதியில் இளம்பூரணர் 
விளக்கம் கூறுகிறார் . இவ்விளக்கத்தில் பயின்ற ஈற்றெடு என்ற 
விகாரத்தால் தொகாது அமைந்த சொல்லை நச்சினார்க்கினியர் 
பாடமாகக் கொண்டுள்ளார் . இவ்விரு சொற்களிடையும் பொருள் 
வேறுபாடில்லை . 


பொருளதிகாரத்தில் க் , த் என்ற இரு வல்லெழுத்துக்கள் 
இரட்டித்து வருவனவாக அமைந்துள . 


‘ பின் முறை ஆகிய ( பொ , 170 ) என்ற இளம்பூரணர் பாடம் 
‘பின்முறை ஆக்கிய என்றும் , சிறப்பின் ஆகிய ( பொ . 239 ) 
என்ற இளம்பூரணர் பாடம் சிறப்பின் ஆக்கிய என்றும் இரட்டித்து 
அமைந்ததுள்ளன . 


" பெயர்தலின் ( பொ . 44 ) மதியுடம்படுதல் ( பொ 125 ) 
வழக்கு வழிப்படுதல் ( பொ .213 ) என்ற இளம்பூரணர் பாடங்கள் 
நச்சினார்க்கினியரால் முறையே , “ பெயர்த்தலின் மதியுடம்படுத் 
தல் வழக்கு வழிப்படுத்தல் எனத் தகர வொற்று இரட்டித்த நிலையில் 
பாடங்களாகக் கொள்ளப்பட்டுள்ளன . இத்தகைய பாடவகை சொல் 
லதிகாரப் பகுதியில் அமையவில்லை , 


52 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


7. 5. சுட்டெழுத்து 


அ , இ , உ என்பன சுட்டெழுத்துக்கள் . முன்புள்ள பாடங் 
களில் இல்லாமல் பின்னுள்ள பாடங்களில் சுட்டெழுத்துச் சேர்க்கை , 
முன்புள்ள சுட்டெழுத்துக்கள் பின்னுள்ள பாடங்களில் விடுபடல் , 
ஒரு சுட்டெழுத்துப் பிறிதொரு சுட்டெழுத்தாக மாறுதல் , செய்யுளுக் 
குரிய திரிபை ஏற்று வருதல் எனச் சுட்டெழுத்துத் தொடர்புடைய 
பாடங்கள் நான்கு வகையினவாக அமைந்துள . 
7.5.1 . சுட்டெழுத்துச் சேர்க்கை 


பொருளதிகாரத்தில் பொருளியல் நூற்பாவில் ‘ ஏழுவகைய 
( பொ . 204 ) என்றும் , மரபியல் நூற்பாவில் முடிய வந்த வழக்கின் 
( பொ . 613 ) என்றும் வருவன இளம்பூரணர் கொண்ட பாடங்கள் , 


ஏழுவகைய என்பதற்கு அவ்வெழு வகைய என நச்சினார்க் 
கினியர் பாடங்கொண்டுள்ளார் . அகரச் சுட்டுச்சேர்க்கையினால் ஏழு 
எழுவாக , நெடில் குறிலாகியுள்ளது . 


முடியவந்த வழக்கின் என்பதற்கு முடியவந்த அவ்வழக்கு ) 
எனப் பேராசிரியர் பாடம் கொண்டுள்ளார் . வழக்குக்கு முன்னர் 
அகரச் சுட்டுச் சேர்க்கையால் நீண்ட ஒலியை ஈடுகட்ட வழக்கு 
என்பதன் பின்னர்ப் பயின்ற இன் உருபு பேராசிரியர் பாடத்தில் 
விடுபட்டது . 


3 


இவை அகரச் சுட்டெழுத்துச் சேர்க்கையால் நிகழும் பாட 
வேறுபாடுகள் 


7. 5. 2. சுட்டு விடுபடல் 


சுட்டெழுத்துக்களை எழுதாமல் விட்டு விட நேருங்கால் சுட்டு 
விடுபட்ட சொல் வேறொரு பாடமாக உருக்கொள்கிறது . சொல்லதி 
கார எச்சவியலில் அம்மூவிடத்தான் வினையினும் குறிப்பினும் , 
( சொ , 421 ) என்னும் நூற்பாத்தொடர் சுட்டெழுத்துடன் இணைந் 
துள்ளது . இளம்பூரணர் கொண்ட இப்பாடத்தைச் சேனாவரையரும் 
நச்சினார்க்கினியரும் ஏற்கின்றனர் . ஆனால் தெய்வச்சிலையார் சுட்டு 
விடுபட்ட சொல்லைப் பாடமாகக்கொண்டார் . சுட்டெழுத்து விடு 
பட்டமையால் ஏற்பட்ட ஓசை இழப்பை நிறைவு செய்ய னகர 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


53 


ஒற்று உயிர்மெய்யாகவும் கொள்ளப்பட்டது . எனவே மூவிடத்தான 
வினையினும் குறிப்பினும் என்பது பாடமாக அமைந்தது . எழுத்து 
பொருள் பகுதிகளில் இவ்வகைப் பாடம் இல்லை . 
7. 5. 3. சுட்டெழுத்து மாற்றம் 


பொருளதிகாரம் அகத்திணையியலில் அவற்றின் நிமித்தம் 
( பொ . 16 ) என்ற இளம்பூரணர் படம் இவற்றின் நிமித்தம் என 
நச்சினார்க்கினியரிடம் மாறுகிறது . என்றிச் சிறப்புடை ( பொ . 97 ) 
எனக் 

களவியல் நூற்பாவில் இளம்பூரணர் கொண்ட பாடம் , 
என்றச் சிறப்புடைய என நச்சினார்க்கினியத்தில் மாறியுள்ளது 


அவையும் உளவே ( பொ .256 ) 

என மெய்ப்பாட்டியல் 
நூற்பாவில் இளம்பூரணர் கொள்ளும் தொடர் இவையும் உளவே 
எனப் பேராசிரியரால் கொள்ளப்பட்டது . 

அவையென மொழிப் ( பொ .535 ) எனச் செய்யுளியல் நூற் 
பாவில் அமைந்த இளம்பூரணர் பாடம் , இவையென மொழிப் எனப் 
பேராசிரியரிடத்தும் நச்சினார்க்கினியரிடத்தும் மாற்றம் 
அடைந்துள்ளது . 


இங்ஙனம் சுட்டெத்துக்களின் மாற்றம் பாடம் 

மாற்றம் பாடம் வேறுபடக் 
களமாக அமைந்துள்ளது . 


எழுத்து , சொல் பகுதிகளில் இம்மாற்றம் இல்லை . 
7. 5. 4. சுட்டுச்சொல்- செய்யுள் திரிபு 

உயிர் மயங்கியலில் ஐகார ஈற்று மரப்பெயர்களுக்கு முடிவு 
கூறும் நூற்பாவில் அவை முப்பெயரும் சேமர இயல ( எ . 285 ) 
எனப் பாடங்கொண்டுள்ளார் இளம்பூரணர் . நூற்பாவில் முதல் அடி 
‘ விசை மரக் கிளவியும் ஞெமையும் நமையும் என்றிருப்பதற்கு 
இயைய அவை முப்பெயரும் எனத் தொல்காப்பியர் கூறியிருத்தல் 
வேண்டும் என்பது இளம்பூரணர் கருத்தாகலாம் . 


நச்சினார்க்கினியர் அவை முப்பெயரும் என்பதற்கு ஆ 
முப்பெயரும் என்று பாடங்கொண்டுள்ளார் . முப்பெயரும் என்பது 
புணர்ச்சியில் அம்முப்பெயரும் என்றாகி . பின்னர் நீட வருதல் 
செய்யுளுள் உரித்தே 1 என்ற நூற்பா விதிப்படி ஆ முப்பெயரும் 


எ நூ . 209 


54 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பாடில்லை . 


என்றாயது . 

இவ்விரு சொற்களிடையேயும் பொருள் வேறு 

நூற்பா , செய்யுளமைப்புடனும் சொற் செறிவுடனும் 
அமைதல் வேண்டும் என்ற கருத்தினால் இப்பாடம் தோற்றுவிக்கப் 
பட்டதாகக் கருதலாம் . 


7.6 . உடம்படு மெய் 


தொல்காப்பியர் காலத்தில் உயிரீறு உயிர் முதன்மொழி 
யோடு புணருங்கால் உடம்படு மெய் வருதல் வேண்டும் 

என்ற 
வரையறை வலியுறுத்தப்படவில்லை . 

" எல்லா மொழிக்கும் உயிர்வரு வழியே 

உடம்படு மெய்யின் உருபுகொளல் வரையார் 11 
என வரும் உடம்படு மெய்பற்றிய நூற்பா இக்கருத்தை விளக்கும் . 
இந்நூற்பாவின் விளக்கத்தில் வரையார் என்றதனால் 

என்றதனால் உடம்படு 
மெய் கோடல் ஒருதலை அன்றென்பது கொள்ளப்படும் என இளம் 
பூரணரும் நச்சினார்க்கினியரும் கூறும் தொடராலும் இக்கருத்தை 
உணரலாம் . 


நச்சினார்க்கினியர் உரைப் பதிப்பில் " இத்தொடர்களால் 
தமிழும் ஒரு 

காலத்தில் ஆங்கிலத்தைப்போல்புணர்ச்சியின்றி 
எழுதப்பட்டமை ஊகிக்கப்படும் எனக் குறிப்புரையாசிரியர் தேவ 
நேயப் பாவாணர் எழுதியுள்ளவையாலும் 2 இக்கருத்து வலுவடை 
கிறது . 


பாடமாக 


உள்ளது . 


இம்முறையில் உருபியலில் ஆ எ ஆகும் ( எ . 189 ) என்னும் 
நூற்பாத்தொடர் இளம்பூரணர் கொண்ட 
உடம்படு மெய்யின்றி அமைந்த இப்பாடத்தில் அதனைக் கூட்டி 
ஆ எவ்வாகும் என நச்சினார்க்கினியர் பாடம் கொண்டுள்ளார் . 


உடம்படு மெய்பற்றிய வரையறையின்மையால் இளம்பூரணர் 
உடம்படு மெய்யற்ற தொடரைப் பாடமாகக் கொண்டார் எனவும் , 
உடம்படு மெய் பற்றிய வரையறை இலக்கண முறையில் வலி 
யுறுத்தப்பெற்ற நன்னூலார் காலத்திற்குப் பின்னவரான நச்சினார்க் 
கினியர் உடம்படு மெய்யுடன் கூடிய தொடரைத் தம் பாடமாகக் 
கொண்டார் எனவும் , இங்குக் கொள்ளுதல் பொருத்தமுடையதாக 
அமையும் . 
1 எ நூ . 141 
தொ . நச்சி . கழகப்பதிப்பு ( 1966 ) ப .94 . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


55 


வரை 


என 


இளம்பூரணர் உடம்படு மெய்யின் உருபு கொளல் 
யார் என்ற தொல்காப்பிய விதியைப் பின்பற்றி ஆஎ ஆகும் 

உ.டம்படு மெய்யின்றியே எழுத்ததிகாரத்தில் பாடம் கொண் 
டார் . இங்குச் சொல்ல திகாரத்தில் , இடையியல் நூற்பாவில் ‘ நன்றீற் 
றேயும் அன்றீற்றேயும் ( சொ . 277 ) எனப்பாடங் கொண்டுள்ளார் . 
இங்கு ஏ என்பதன் பின்னர் யகர உடம்படு மெய்பயின்று வந் 
துள்ளது . 

சேனாவரையரும் நச்சினார்க்கினியரும் இளம்பூரணர் 
கொண்ட பாடத்தை அப்படியே ஏற்றுள்ளனர் . ஆனால் தெய்வச் 
சிலையார் ஏமுன் இவ்விருமையும் என்ற நன்னூல் விதிக்கேற்ப 
ஏ முன்னர் இளம்பூரணர் பயன்படுத்திய யகர உடம்படு மெய்யை 
விடுத்து வகர உடம்படு மெய்யைக்கொண்டு நன்றீற்றேவும் 
அன்றீற்றேவும் எனக் கூறியுள்ளார் . 


1 


பிறிதொரு இடையியல் நூற்பாவில் ஏவும் குரையும் ( சொ . 
267 ) என இளம்பூரணரும் தெய்வச்சிலையாரும் வகர உடம்படு 
மெய்யைக் ஏற்றுப்பாடங்கொள்ள , சேனாவரையரும் நச்சினார்க் 
கினியரும் , ஏயும் குறையும் என யகர உடம்படு மெய்யை ஏற்றுப் 
பாடங்கொண்டனர் . இங்கும் ‘ ஏழன் இவ்விருமையும் என்ற நன்னூல் 
நூற்பாவிற்கேற்பப் பாடங்கள் வேறுபடுகின்றன எனக்காண்கிறோம் . 


7. 7. அளபெடை 


உயிரெழுத்துக்களில் நெடில் 

ஏழும் 

அளபெடுக்குங்கால் 
அவற்றிற்கு இனமாய குறில் எழுத்துக்கள் இணைந்து வரும் உயிரள 
பெடை என்னும் இப்பிரிவில் 1. அளபெடைக் குறிச்சேர்க்கை 
2. அளபெடைக்குறி விடுபடல் என்று இரு உட்பிரிவுகள் உள . 
7. 7. 1. அளபெடைக்குறி சேர்தல் 


சொல்லதிகாரத்தில் இளம்பூரணரால் அளபெடையின்றிக் கூறப் 
பட்ட உரியியல் நூற்பாத் தொடர் பே நாம் உருமென ( சொ . 359 ) 
என்பது . சேனாவரையரும் இளம்பூரணரைப் பின்பற்றி அளபெடைக் 
குறியின்றியே இப்பாடத்தைக் கொண்டுள்ளார் . ஆனால் தெய்வச் 
சிலையார் இத்தொடரில் அளபெடைக்குறி சேர்த்துப் பேஎ நாம் 
உருமென எனப்பாடங் கொண்டுள்ளார் . அளபெடைக்குறிச் சேர்க் 
கையால் அமையும் இப்பாடம் எழுத்ததிகாரத்தில் காணப்பெறாதது . 


) 


ரன் . நூ . 162 


56 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பொருளதிகாரத்தில் செய்யுளியலில் அஃதன்றென்ப ( பொ . 
387 ) என்பது இளம்பூரணர் கொண்ட பாடம் . இது பேராசிரியர் 
காலத்தில் அஃதான்றென்ப எனக் கொள்ளப்பட்டது . பேராசிரியர் 
பாடத்தைக் களமாகக்கொண்டு அதா அன்றென்ப 
பாடத்தை நச்சினார்க்கினியர் கொண்டார் . பேராசிரியர் பாடத்தில் 
உள்ள ஆய்தம் விடுபட்டு அளபெடைக்குறி இங்கு இடம் பெற்றுள்ளது . 


என்ற 


செய்யுளியலில் நேர்ந்துடன் வருமே ( பொ . 523 ) என்று 
இளம்பூரணர் , பேராசிரியர் ஆகியோர் கொண்ட பாடம் நேர்ந் . 
துடன் வருஉம் என நச்சினார்க்கினியரால் கொள்ளப்பட்டது . 
இங்கு வருமே என்பதில் ஏ காரம் விடுபட்டு அளபெடைக்குறி 


சேர்ந்தது . 


7.7.2 . அளபெடைக்குறி விடுபடல் 


நூற்பாவில் 


எழுத்ததிகாரத்தில் தொகை மரபில் , இகரவிற்றுப் பெயர்க்கும் 
ஐகாரவீற்றுப் பெயர்க்கும் அல்வழி 

முடிபு கூறும் 
‘ மூவகை நிலை இய ( எ , 159 ) எனவரும் தொடர் இளம்பூரணர் 
பாடத்தில் உள்ளது . இதில் நிலைய என்ற சொல் அளபெடுத்து 
நிலை இய என வந்துள்ளது . இளம்பூரணர் தம் உரையிலும் , 
உரைக்குறிப்பிலும் சுட்டுங்கால் மூவகை நிலைய என்றே அளபெடை 
யின்றிக் குறிப்பிட்டுப் பொருளும் விளக்கமும் கூறுவர் . அளபெடை 
யின்றிக் காட்டப்பெறும் ‘ நிலைய என்பதனையே நச்சினார்க்கினியர் 
பாடமாகக் கொண்டுள்ளார் . இவ்வேறுபாடுகளில் ஓரளவு பொருள் 
மாற்றமும் உண்டு . சொல்லதிகாரத்தில் வேற்றுமை மயங்கியல் 
நூற்பாவில் தொகா அ இறுதியான ( சொ . 101 )என்றும் பெயரியல் 
நூற்பாவில் ஆடூஉ மகடூஉ ( சொ . 160 ) என்றும் , எச்சவியல் 
நூற்பாவில் ‘ வழா அமை இசைக்கும் ( சொ , 332 ) என்றும் இளம் 
பூரணர் அளபெடைக் குறியுடன் பாடப்கொண்டுள்ளார் . இள 
பூரணர் கொண்டுள்ள இப்பாடங்களில் , முதலாவதைச் சேனாவரை 
யர் , நச்சினார்க்கினியர் , கல்லாடர் ஆகியோரும் இரண்டாவதைத் 
தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் , கல்லாடர் ஆகியோரும் , 
அப்படியே ஏற்றுள்ளனர் . 


ளம் 


முறையே , தெய்வச்சிலையாரும் பழைய உரைகாரரும் ‘ தொகா 
இறுதியான என்றும் , சேனாவரையர் ஆடூ மகடூஉ என்றும் , 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


57 


சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் இருவரும் வழாமை இசைக்கும் 
என்னும் அளபெடைக்குறி இல்லாத பாடங்களைக் கொள்வர் . 


இப்பாடங்களில் அமைந்த அளபெடைக்குறி விடுபட்டமை 
யால் இவ்வேறு பாடுகள் எழுந்துள்ளன . 


பொருளதிகாரத்தில் ஏழா அலும் ( பொ . 589 ) 

என்றும் , 
பயாடலபெறாஅ ( பொ . 609 ) என்றும் வரும் மரபியல் 

நூற்பாத் 
தொடர்களை இளம்பூரணர் அளபெடுப்பனவாகக் கொண்டுள்ளார் . 
இவற்றைப் பேராசிரியர் எழாலும் என்றும் , யாடல்பெறா என்றும் 
அளபெடைக் குறி இன்றியே பாடங்களாகக் கொண்டுள்ளார் . 


7.8 . சாரியைகள் 


சாரியை எழுத்துச்சாரியை , சொற்சாரியை என இருவகைப் 
படும் . எழுத்ததிகாரத்தில் எழுத்துச் சாரியை தொடர்பான பாட 
வேறுபாடுகளும் , பொருளதிகாரத்தில் சொல்லில் பயின்றுவரும் 
சாரியை தொடர்பான வேறுபாடுகளும் 
சாரியை தொடர்பான இவ்வேறுபாடுகளை இருஉட்பிரிவுகள் 
உடையனவாகக் கொள்ளலாம் . 


பயின்றுள . 


எனவே 


7. 8. 1. எழுத்துச் சாரியை 


எழுத்துச்சாரியை மாறுவதால் பாடங்கள் எழுந்துள்ளன 
என்பதற்கு எழுத்ததிகாரத்தில் சில பாடவேறுபாடுகள் 

சான்று 
களாயுள்ளன . 


இளம்பூரணர் உயிர்மெய்க்குறிலுக்குக் காரம் என்னும் 
ஏழுத்துச் சாரியையைப் பயன்படுத்த , நச்சினார்க்கினியர் 
அவை 
அனைத்துக்கும் கரம் என்னும் சாரியையை உரியதாகக்கொள்கிறார் . 


காரமும் கரமுங் கானொடு சிவணி 
நேரத் தோன்றும் எழுத்தின் சாரியை 1 


எனக் காரம் , கரம் , கான் ஆகியவற்றைத் தொல்காப்பியர் எழுத்து 
சாரியைகளாகக் குறிப்பிடுவர் . 


1 எ . நூ . 135 . 


58 


தாழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


‘ வரன் முறை மூன்றுங் குற்றெழுத் துடைய ) 1 


என வரும் நூற்பாவில் மூன்று சாரியைகளுமே குற்றெழுத்துக் 
களுக்கு உரியன 

என்றும் தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் . 
எனவே , குற்றெழுத்துக்களுக்கு மூவகைச் சாரியைகளும் 
வென்பது பெறப்படும் 


உள 


1 


இவற்றுள் காரம் என்ற சாரியையை இளம்பூரணர் கொண் 
டார் . டகார மொற்றும் ( எ . 241 ) ‘ றகாரம் ஆகும் ( எ . 445 ) 
வகாரம் ( எ . 452 ), வகாரத்து ( எ . 452 ) மகாரம் ஒற்றும் 
( எ . 463 ) என வருமிடங்களில் காரம் என்னும் சாரியையை இளம் 
பூரணர் பயன்படுத்தியுள்ளார் . நச்சினார்க்கினியர் இவ்விடங்களில் 
டகரம் . றகரம் , வகரம் , மகரம் , எனக் ‘ கரம் என்ற சாரியைேைய 
கொண்டுள்ளார் . 


எழுத்துச் சாரியை மாற்றத்தால் இப்பாட வேறுபாடுகள் 
எழுந்துள . இளம்பூரணர் இங்கெல்லாம் காரச் சாரியையைச் பயன் 
படுத்தியிருப்பினும் கரச் சாரியையை விலக்குதல் அவர் கருத்தன்று 
என்பதற்கு றகரவொற்றாதலும் ( எ .215 ) எனவரும் தொடர் சான்றாக 
உள்ளது . மேலும் காரச் சாரியை ஒன்று மட்டுமே வடமொழியில் 
உண்டு என்பர் அறிஞர் . இதனை , வடவெழுத்திற்குக் காரம் என்ற 
சாரியையே உளது என்பர் அறிஞர்கள் , 2 என வரும் தொடராலும் 
அறியலாம் . 


எனவே 


இளம்பூரணருக்குக் கரச் சாரியையை விலக்குவது 
கருத்தன்று ஆதலாலும் , தமிழில் மட்டுமே பயிலும் கரச் சாரியை 
யைப் பயன்படுத்துவது சிறப்பு எனக் கருதியமையாலும் , நச்சினார்க் 
கினியர் கரச் சாரியையைக் குற்றெழுத்திற்கு உரியதாகக் கொண் 
டார் என்றும் , அதனால் இப்பாடங்கள் அமைந்தன என்றும் 
கூறலாம் . சாரியை மாற்றத்தால் எழுந்த இவ்வேறுபாடுகளிடையே 
பொருள் மாற்றமில்லை . 


1 எ . நூ . 137 . 
2 தொல்காப்பியம் , இளம்பூரணம்- கு . சுந்தரமூர்த்தி பதிப்பு - நூ . 
135 விளக்கவுரை . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


59 


7. 8. 2. செற்சாரியை விடுபடல் 


பொருளதிகாரத்தின் கற்பியலில் , இளம்பூரணர் ஒழுக்கத்துத் 
தோழிக்கு ( பொ , 145 ) என அத்துச் சாரியை பயின்ற சொல்லைத் 
தம் பாடமாகக் கொண்டிருக்க , பின்னே வந்த நச்சினார்க்கினியர் 
ஒழுக்கம் தோழிக்கு என அத்துச்சாரியை இல்லாத சொல்லைத் 
தன் பாடமாகக் கொண்டுள்ளார் . இது சொற்சாரியை விடுபடுதலால் 
நிகழும் பாடம் . 


7. 9. வேற்றுமையுருபுகள் 


வேற்றுமை உருபுகளின் சேர்க்கை , உருபுகள் விடுபடுதல் , 
உருபுகள் மாறிவருதல் ஆகிய மூன்று உட்பிரிவுகளில் வேற்றுமை 
உருபுகள் தொடர்பான பாடவேறுபாடுகள் அமைகின்றன . 
முன்னுள்ளோர் 

விரியாகக் கொண்டவற்றைப் பின்னுள்ளோர் 
தொகையாகக் கொள்ளுதலாலும் , முன்னுள்ளோர் தொகையாகக் 
கொண்டவற்றைப் பின்னுள்ளோர் விரியாகக் கொள்ளுதலாலும் 
இத்தகைய வேறுபாடுகள் எழுகின்றன . 


7.91 . வேற்றுமை உருபுச் சேர்க்கை 


எழுத்ததிகாரத்தில் இளம்பூரணர் அல்பெயரெண்ணும் 
ஆயியல் ( ஏ . 394 ) என்னும் நூற்பாத் தொடரைத் தம் பாடமாகக் 
கொண்டுள்ளார் . அல்பெயர் எண்ணும் என்பதற்குப் பொருட் 
பெயர் அல்லாத எண்ணுப்பெயர் என்பது பொருள் . 


என் 


இளப் பூரணர் கொண்ட பாடத்தில் இன் என்ற வேற்றுமை 
உருபைச் சேர்த்து அல்பெயரெண்ணிணும் 

நச்சினார்க் 
கினியர் பாடங்கொண்டுள்ளார் . வேற்றுமை உருபினைச் சேர்த்த 
மையால் அமையும் இப்பாடத்தில் பொருள் வேறுபாடு இல்லை . 


சொல்லதிகாரக் கிளவியாக்கத்தில் ஈற்று நின்றிசைக்கும் ” 
( சொ . 10 ) என்பது இளம்பூரணர் கொண்ட பாடம் . தெய்வச் . 
சிலையாரும் பழைய உரையாசிரியரும் இம்முறையிலேயே இளம் 
பூரணரைப் பின்பற்றியுள்ளனர் . சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் . 


60 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


- 


கல்லாடர் , ஆகியோர் ஈற்றின் நின்றிசைக்கும் என வேற்றுமை 
உருபை விரித்துப் பாடங்கொண்டுள்ளனர் . 


பொருளதிகார அகத்திணையியலில் வேந்தன் ( பொ . 34 ) 
என்றும் , கற்பியலில் காமத்து ( பொ . 161 ) ‘உயர்ந்தோர் ( பொ , 
169 ) என்றும் , பொருளியலில் உவமம் ஒன்றிடத்து ( பொ . 194 ) 
என்றும் இளம்பூரணர் கொண்ட பாடங்களுக்குப்பதிலாக வேந்தனின் 
காமத்தின் உயர்ந்தோர்க்கு உமைமோடு ஒன்றிடத்து ( பொ . 194 ) 
என நச்சினார்க்கினியர் கொள்ளும் பாடங்களில் முறையே , இன் 
‘ இன் கு ஓடு என்ற வேற்றுமை உருபுகள் சேர்ந்து வந்துள்ளன . 


மெய்ப்பட்டியலில் கையறவுரைத்தல் ( பொ . 262 ) என்ற 
இளம்பூரணர் பாடம் , பேராசிரியத்தில் கையறவுரைத்தலொடு என 
ஒடு உருபு பெற்றுப்பயின்றுள்ளது . 


செய்யுளியலில் ‘ முதுசொல் ( பொ . 384 ) என்பது ‘ முதுசொ 
லோடு என ஒடு உருபு பெற்றும் அல்லது ( பொ . 492 ) என்பது 
‘ அல்லதை என ஐ உருபுபெற்றும் உரைப்பது ( பொ . 508 ) 
என்பது உரைப்பதை என ஐ உருபு பெற்றும் வந்தன . 


மேலும் செய்யுளியலிலேயே ஞகார முதலா ( பொ . 541 ) 
ஒன்பது ஞகாரை முதலா என ஐ உருபு பெற்றும் னகார ஈற்று 
( பொ . 541 ) என்பது னகாரை ஈற்று என ஐ உருபு பெற்றும் 
வந்துள . 


இப்பாடங்கள் உருபுச் சேர்க்கையால் வேறுபட்டுள . 


7. 9. 2. வேற்றுமை உருபு விடுபடல் 


சொல்லதிகாரத்தில் கு , இன் என்ற வேற்றுமை உருபுகளுடன் 
சேர்த்து இளம்பூரணர் கொண்ட பாடங்கள் பின்னுள்ள உரையாளர் 
களால் அவையின்றித் தொகையாகக் கொள்ளப்பட்டுள . கிளவி 
யாக்க நூற்பாவில் ‘ இதனைத்தென அறிந்த சினைமுதற் கிளவிக்கு 
( சொ , 33 ) என வரும் இளம்பூரணர் பாடத்தைத் தெய்வச்சிலையார் 
தவிரப் பிற உரையாசிரியர்கள் அனைவரும் ஏற்றுள்ளனர் . அவர் 
சினை முதற் கிளவி என உருபில்லாததைப் பாடமாகக் கொண்டு 
உள்ளார் . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் . பகுப்பாய்வு 


61 


வினையியல் நூற்பாவில் சினைவினை தோன்றின் சினை யொடு 
முடியா ( சொ 226 ) என வரும் பாடத்தை இளம்பூரணரும் , தெய்வச் 
சிலையார் தவிரப்பிறரும் கொண்டுள்ளனர் . தெய்வச்சிலையார் இன் 
என்பதனை விடுத்துப்புணர்ச்சியில் சகரவொற்று 

சகரவொற்று மிகுந்து வரும் 
நிலையில் தோன்றிச் சினையொடு என்ற பாடத்தைக் கொண்டு 
ள்ளார் . 


எச்சவியல் நூற்பாவில் செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத் 
தினும் ( சொ . 394 ) எனவரும் பாடத்தை இளம்பூரணர் மட்டுமே 
கொண்டிருக்க எஞ்சியோர் ’ இன் விடுபட்டமைந்த பன்னிரு நிலத் 
தும் என்ற பாடத்தைக் கொண்டுள்ளனர் . இவற்றுள் சில பொருள் 
வேறுபாட்டுடன் அமைந்தவை . அப்பாவு எழுத்ததிகாரத்தில் 
இல்லாதது . 


1 


பொருளதிகாரத்தில் வேற்றுமை உருபு 

விடுபடுதலால் 
அமையும் வேறுபாடுகளின் எண்ணிக்கை 7 

ஆகும் . ஒருவனை 
மண்டிய ( பொ . 72 ) என்று புறத்திணையியல் நூற்பாத் தொடரில் 
இளம்பூரணர் பாடத்தில் ‘ ஐ ’ உருபுவிடுபட்டு ஒருவன் மண்டிய 
என நச்சினார்க்கினியத்தில் வந்தது . அதே இயலில் அவையகத் - 
தானும் ( பொ , 75 ) என்ற இளம்பூரணர் பாடத்தில் அகம் என்ற 
சொல்லுருபு விடுபட்டு அவையத்தானும் என நச்சினார்க்கினியரால் 
கொள்ளப்பட்டுள்ளது . 


* நாலெட்டு வகையினும் ( பொ . 112 ) என்று களவியல் நூற் 
பாவில் இளம்பூரணர் கொண்ட பாடத்தினை நாலெட்டு வகையும் 
என நச்சினார்க்கினியர் இன் 

இன் விடுத்துக்கொண்டார் . பிறிதொரு 
களவியல் நூற்பாவில் ஐயக்கிளவியில் ( பொ , 115 ) என்பது இளம் 
பூரணர் பாடம் . அது ஐயக்கிளவி என நச்சினார்க்கினியத்தில் 
பயின்றது . 


பொருளியலில் , அல்லதை ( பொ . 200 ) என்று இளம்பூரணர் 

. 
கொண்ட பாடத்தில் ஐ உருபை விடுத்து , அல்லது என்றும் , உரிமை 
வேண்டினும் ( பொ 221 ) என்று இளம்பூரணர் கொண்ட பாடத்தில் 
இன் உருபைவிடுத்து உரிமை வேண்டியும் என்றும் , பரத்தையை 
( பொ . 229 ) என்று இளம்பூரணர் கொண்ட பாடத்தில் ஐ உருபை 
விடுத்துப் பரத்தை என்றும் நச்சினார்க்கினியர் கொண்டுள்ளார் .. 


62 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


வை அனைத்தும் உருபு விடுபடல் என்னும் பிரிவில் அடக்கத்தக்க 
வேறுபாடுகள் . 


7.9.3 . வேற்றுமை உருபு மாற்றம் 


ஒரு வேற்றுமை உருபு நிற்கும் இடத்தில் பிற்கால 

உரை 
யாசிரியர்கள் வேறு உருபை வைத்துப் பாடங் கொண்டுள்ளனர் . 
இம்முறையில் அமைந்த வேறுபாடுகள் பொருளதிகாரத்தில் 10 உள . 
சான்றாகத் தோலது பெருக்கமும் ( பொ . 68 ) என்பது தோலின் 
பெருக்கமும் என மாறி வந்துள்ளது . இங்கு அது என்ற வேற்றுமை 
உருபிற்குப் பதிலாக இன் என்ற வேற்றுமை உருபு பயின்றுள்ளது . 
இம்முறையில் பொருளதிகாரத்தில் 10 இடங்களில் 1 

வேற்றுமை 
உருபு மாற்றத்தால் அமைந்த பாடங்கள் இடம் பெற்றுள . எழுத்து , 
சொல்ல திகாரங்களில் இப்பிரிவில் பாடவேறுபாடுகள் இல . இவ் 
விடங்களில் அது - இன் , ஆல் - இல் , இன் - ஆன் , ஐ - இன் , ஆன் - இன் , 
கண் - கால் , இல் - உள் , கு - இன் , ஆன் - இன் , ஓடு - இன் என வரும் 
உருபுமாற்றங்கள் முறையே நிகழ்ந்துள்ளன . 


7.10 . புணர்ச்சி 


சொற்கள் ஒன்றோடொன்று புணருங்கால் இடையில் ஒற்றுக் 
கள் மிகுந்து வரும் . சில இடங்களில் ஒற்றுக்கள் விடுபட்டமை 
பாலும் பாடவேறுபாடுகள் அமைகின்றன . 


" கூறிய இயற்கைக் குற்றிய லுகரம் 
ஆற னிறுதி அல்வழி யான 


இளம் 


என வரும் எழுத்ததிகாரக் குற்றியலுகரப் புளரியல் நூற்பாப் , பகுதி 
யில் இயற்கைக் குற்றியலுகரம் என ஒற்றுடன் சேர்த்து 
பூரணர் பாடங்கொண்டுள்ளார் . ஆறனிறுதி அல்வழி , குற்றியலுகரம் , 
கூ றிய இயற்கை என்பதே உரையாசிரியர்கள் பொருள் கொள்ளும் 
கொண்டு கூட்டுமுறை , இங்கு இயற்கை என்பது இயற்கையை 
யுடையது என்னும் பொருளில் முற்றுச் சொல்லாய் நின்றது . இளம் 
பூரணர் கொண்ட இம்முறையிலேயே நச்சினார்க்கினியரும் கொண்டு 
கூட்டிப் பொருள் கொள்கின்றார் . இயற்கை என்பது முற்றுச் சொல் 


1. பொ . நூ . 68,74 , 75 , 87 , 199 , 200 , 227 , 460,510,536 
2. தொ . எ . நூ . 438 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


63 


லாய் நிற்றலால் இடையில் ஒற்றுமிகல் 

கூடாது 

எனக் கருதி 
நச்சினார்க்கினியர் ஒற்றில்லாமல் கூறிய இயற்கை குற்றியலுகரம் 
எனப் பாடங்கொண்டுள்ளார் எனலாம் . 


புணர்ச்சியில் உரிய இடத்தில் வல்லொற்று மிகுந்து வருதல் 
இயற்கை . எனினும் ஒரு நூற்பாவில் ஒரு சொல்லை ஆற்றொழுக்காக 
அடுத்தமைந்த ஒற்றுமிகும் சொல்லோடு கொண்டு கூட்டாமல் , ஒற்று 
மிகாத பிறிதொரு சொல்லுடன் கொண்டு கூட்டி உரை கொள்ளுங் 
கால் , ஒற்றுமிகாமலேயே பாடம் கொள்ளும் இயல்பு நச்சினார்க் 
கினியரிடம் இங்கு அமைந்துள்ளதைக் காணலாம் . சொல்லதிகார 
எச்சவியல் நூற்பாவில் என்றச் சிறப்புடை ( சொ . 421 ) என்பது 
இளம்பூரணரும் , நச்சினார்க்கினியர் அல்லாத பிறரும் கொண்ட 
பாடம் . இளம்பூரணர் முதலியோர் நூற்பாவின் கிடக்கை முறை 
யிலேயே சொற்களைக் கொண்டு கூட்டிப் பொருள் கொண்டுள்ளனர் . 
ஆனால் நச்சினார்க்கினியர் என்ற என வரும் சொல்லை அவ்வா 
றென்ப முற்றியல் மொழியே என்னும் நூற்பாவின் இறுதித் 
தொடருடன் கொண்டு கூட்டிப் பொருள் கொள்வதால் இடையில் 
ஒற்றுமிகாமல் வரும் என்ற சிறப்புடை மரபின் என்ற பாடத்தைக் 
கொண்டுள்ளார் . பொருளதிகாரத்தில் புறத்திணையியலில் பே எய் 
புண்னோன் ( பொ , 77 ) என வரும் இளம்பூரணர் பாடம் போய்ப் 
புண்ணோர் என ஒற்றுடன் நச்சினார்க்கினியரால் கொள்ளப்பட் 
டுள்ளது . புண்னோன் என்ற ஒருமை ‘ புண்ணோர் எனப்பன்மைச் 
சொல்லாகவும் இங்கு மாற்றம் பெற்றது . 


களவியலில் " உடன்பட்டோர்க் கடாவல் ( பொ .112 ) என் 
வரும் இளம்பூரணர் பாடம் உடன்பட்டோர் கடாவல் என ஒற்றின்றி 
நச்சினார்க்கினியரால் கொள்ளப்பட்டுள்ளது . 


7. 11. தொடர்ப் பிரிப்பு 


ஒழிந்ததன் நிலையும் ஒழிந்தவற்றியற்றே ( எ .292 ) என்பது 
உயிர்மயங்கியலில் அமைந்த நூற்பா . இந்நூற்பாவில் ஒழிந்த 
வற்றியற்றே என இளம்பூரணர் பாடங்கொண்டு மேற் சொல்லி 
யொழிந்த ஓகாரங்களின் இயல்பிற்றாய் இயல்பாய் முடியும் எனப் 


64 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பொருள் கூறியுள்ளார் . இளம்பூரணரின் இவ்வுரையைக் களமாகக் 
கொண்டு மொழிந்தவற்றியற்றே என்றே இங்கு நச்சினார்க்கினியர் 
பாடங்கொண்டுள்ளார் . 


“ நிலையு மொழிந்தவற்றியற்றே என்பதை ‘ நிலையும் ஒழிந்த 
வற்றியற்றே நிலையும் மொழிந்தவற்றியற்றே என இருவகையாலும் 
பிரிக்கலாம் . எனவே இளம்பூரணர் உரைவிளக்கமும் , தொடரின் 
பிரிப்பு நிலையுங்கூடி இவ்வேறுபாட்டைத் தோற்றுவித்தன . 


நச்சினார்க்கினியர் " மொழிந்தவற்றியற்யே " என்பதற்கேற்ப 
“ முற்கூறிய ஓகாரங்களின் இயல்பிற்றாய் இயல்பாய் முடியும் 
எனப்பொருள் கூறியுள்ளார் . இவ்வேறுபாடுகளிடையே மிகுதியும் 
பொருள் வேறுபாடு இல்லை . 


7. 12. இடைச்சொற்கள் 


பல . 


இடைச்சொற்கள் 

இவற்றிற் குரிய இலக்கணங்களை 
விரித்துக் கூறும் முறையில் சொல்லதிகாரத்தில் இடையியல் என 
ஓரியல் தொல்காப்பியரால் அமைக்கப்பட்டுள்ளது . 


។ 


இடைச்சொற்கள் பலவும் சேர்ந்து வருதல் , விடுபடுதல் , 
மாறிவருதல் என்ற மூவகை நிலைகளிலும் அமைவதாலும் சில 
இடங்களில் பின்னுள்ள சொல்லோடு இணைந்த இடைச்சொல் 
அதனை விடுத்து முன்னுள்ள சொல்லொடு இணைந்து வரலானும் , 
மற்றும் சில இடங்களில் முன்புள்ள இடைச்சொல் விடுபட்டு அவ் 
விடங்களில் வேற்றுமை உருபு இடம் பெற்று வருவதாலும் பாட 
வேறுபாடுகள் எழுந்துள . இடைச்சொற்கள் தொடர்பாக வரும்பாட 
வேறுபாடுகள் இந்த உட்பிரிவுகளில் அடங்குவன . 


7. 12. 1. இடைச்சொல் சேர்க்கை 


சொல்லதிகாரத்தில் வேற்றுமையியலில் கொள்ளும் அதுவே 
( சொ .74 ) உரியியலில் எய்யாமை அறியாமை ( சொ . 336 ) என்றும் 
அவற்றொடு கொளலே ( சொ . 384 ) என்றும் வருபவை இளம்பூரணர் 
பாடங்கள் . 


முதல் பாடத்தைப் பழைய உரையாசிரியர் தவிரப் பிறரும் , 
மூன்றாம் பாடத்தை இளம்பூரணரோடு நச்சினார்க்கினியரும் ஏற்றுள் 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


65 


ளனர் . இரண்டாம்பாடத்தை இளம்பூரணர் தவிரப் பிறர் கொள்ள 
வில்லை . 


பழைய 

உரையாசிரியர் மற்று என்னும் இடைச்சொல் 
சேர்த்துக் கொள்ளுமற்றதுவே என முதல் பாடத்தைக் கொண்டார் . 
சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் மூவரும் 
‘ எய்யாமை அறியாமை என்பதில் இரு சொல்லிடத்தும் ஏகாரம் 
சேர்த்து ‘ எய்யாமையே அறியாமையே என இரண்டாம் பாடத்தைச் 
சுட்டியுள்ளனர் . சேனாவரையர் , தெய்வச்சிலையார் 

ஆகியோர் 
அவற்றொடு என்பதுடன் உம்மை சேர்த்து அவற்றொடுங் கொளலே 
எனக்கூறியுள்ளனர் . இடைச்சொற்களின் சேர்க்கை இங்குப் பாடங் 
களை வேறுபடுத்தியுள்ளது . எழுத்ததிகாரத்தில் இப்பிரிவு இல்லை . 


இடைச்சொல் பின்னே வந்த உரையாசிரியர் பாடங்களில் 
சேர்ந்து அமைந்தமையால் பொருளதிகாரத்தில் 6 இடங்களில் 
பாடங்கள் வேறுபட்டுள்ளன என அறியலாம் . கிழவோட் குரித்தே 
( பொ . 159 ) என்பது உம் பெற்றுக் கிழவோட்குமுரித்தே 
வருகிறது . இம்முறையிலேயே மேலும் 

மேலும் 5 இடங்களில் 1 

படங்களில் உம்மை 
பெற்று வந்தமையால் பாடங்கள் மாறியுள . 


என 


7. 12. 2. இடைச்சொல் விடுபடல் 


என்ற 


எழுத்ததிகாரத்தில் இளம்பூரணர் உம் ) 

இடைச்சொல் 
சேர்த்துப் பாடங்கொண்ட நான்கிடங்களில் 

நச்சினார்க்கினியர் 
உம்மையை விடுத்துப்பாடங்கொள்கிறார் . இரண்டென் எண்ணிற்கும் 
( எ . 440 ) ‘ நமவருங்காலை ( எ . 451 ) வரும் வழி ( எ . 452 ) 
" யாவரும்காலையும் ( எ , 479 ) என்பன இளம்பூரணர் 

கொண்ட 
பாடங்கள் . இவற்றுக்கு , இரண்டென் எண்ணிற்கு , நமவருகாலை 
வருவழி , யாவரு காலை என நச்சினார்க்கினியர் பாடங்கொள்கிறார் 


இளம்பூரணருக்கும் நச்சினார்க்கினியருக்கும் உம்மை பற்றிய 
இப்பாட வேறுபாடுகள் அனைத்தும் குற்றியலுகரப் புணரியல் என்னும் 
இறுதிப் பகுதியில் மட்டுமே அமைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத் 
தக்கதாம் ; 


1 பொ . நூ . 192 , 213 , 319 , 500 , 651 


66 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இளம்பூரணர் இடைச்சொல்லோடு சேர்த்துப் பாடமாகக் 
கொண்ட வற்றுள் இடைச்சொற்களை விடுத்துப் பிறர் கூறியுள்ளமை 
யால் அமைந்த சொல்லதிகாரப் பாடங்கள் கீழேயுள்ள பட்டியலில் 
காட்டப்பெற்றுள . 


ளம் . பாடம் 


நூற்பா ஏற்போர் வேறுபாடு 


வேறுபடுவோர் 


தொகைவயின் 
பிரிந்தே 


78 கல் , ப . உரை தொகைவயின் சேனா, தெய்வ , 

பிரிந்து 


நச்சி 


அவ்வொடும் 


104 கல் , ப . உரை அவ்வொடு 


சேனா, தெய்வ , 
நச்சி 


அகரமும் ஆகும் 128 


அகரம் ஆகும் சேனா, தெய்வ 

நச்சி , கல் 


வருங்காலையும் 276 சேனா , தெய்வ . வருகாலையும் 


நச்சி . 


செய்யுமென் 
கிளவி 


230 சேனா, தெய்வ . செய்யும் கிளவி 


தெய்வ . 


நச்சி 


சுவையினென்று 410 சேனா, நச்சி . சுவையின் 


தெய்வ 


இப்பட்டியலால் ஏ , உம் , என்று , என வரும் இடைச்சொற்கள் 
பிற்கால உரையாசிரியர்கள் 

பாடங்களில் விடுபட்டுள்ளன 
என்பதையும் செய்யுமென்றகிளவி என்பது செய்யுமென் கிளவி 
எனத் தொக்கு நின்றது என்பதையும் , என்று - என்ற இடைச்சொல் 
வரும் ஈரிடங்களிலும் தெய்வச்சிலையார் 

விடுத்துப் 
பாடங் கொண்டுள்ளார் என்பதையும் அறியலாம் . 


அதனை 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


67 


பொருளதிகாரத்தில் இடைச்சொற்கள் விடுபட்டு அமையும் 
வேறுபாடுகளைப் பின்வரும் பட்டியலில் அறியலாம் . 


பாடம் 


நூற்பா 


விடுபட்டஇடைச் 

சொல் 


வேறுடாடு 


புறத்தும் புரைபட ( இளம் ) 105 புறத்துப்புரைப்பட உம் 

( நச்சி ) 
பெண்ணொடும் புணரா 

( இளம் ) 173 பெண்ணொடு புணரார் உம் 

( நச்சி ) 
கிழக்கிடும் பொருளோடு ( இளம் ) 276 கிழக்கிடு பொருளோடு 

( பேரா ) 


உயர் பென்றேவும் பெறுமே 

( பேரா ) 


438 உயர்பு ஏறவும் பெறுமே 

( நச்சி ) 


என் 


460 நெடுவெண்பாட்டு 

( நச்சி ) 


நெடுவெண்பாட்டே 

( இளம் , பேரா ) 
ஒளியுமுடைமையும் 

( இளம் , பேரா ) 


479 ஒளியுடைமையும் 

( நச்சி ) 


உம் , ஏ , என்று எனவரும் இடைச்சொற்களைப் பிற்கால 

உரை 
யாசிரியர்கள் விடுத்தமையால் இப்பாடங்கள் வேறுபட்டுள்ளன . 
7.12.3 . இடைச்சொல் மாற்றம் 


: 


" தத்தம் குறிப்பின் பொருள் செய்குந 1 எனத் தொல்காப்பியர் 
சுட்டும் இடைச்சொற்கள் ஒன்று நிற்கும் இடத்தில் பிறிதொன்று 
பயின்று வரலால் பாட வேறுபாடுகள் எழுந்துள 
எழுத்ததிகாரத்தில் புள்ளி 

மயங்கியல் நூற்பாவில் 
அன்கெடுவழியே ( எ . 351 ) என்னும் தொடர் இளம்பூரணர் 
கொண்ட பாடம் . இதன் இறுதியில் பயின்ற ‘ ஏ ’ என்னும் இடைச் 
சொல்லுக்கு மாற்றாக உம் - என்னும் இடைச்சொல் பெய்து 
அன்கெடு வழியும் என நச்சினார்க்கினியர் பாடங்கொண்டுள்ளார் 

1 சொ . நூ . 245 


68 


த ழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இளம்பூரணர் அன்கெடுவழியே என வரும் பாடத்தில் ஏ 
என்பதை அசையாகக் கொண்டார் . ஆனால் நச்சினார்க்கினியர் 
அன்கெடு வழியும் எனப் பாடங்கொண்டு இங்குள்ள உம்மையைப் 
பிறிதொரு சொல்லோடு கூட்டிப்பொருள் கொள்கின்றார் .. 

ஆன 
என்பதனை மக்களோடும் உம்மையை மருங்கினோடும் கூட்டுக 
என வரும் நச்சினார்க்கினியர் 

விளக்கத் தொடரால் இதனை 
அறியலாம் . 


இளம்பூரணர் கருத்துப்படி ஏ என்பது அசையா தலாலும் , 
நச்சினார்க்கினியர் கருத்துப்படி உம் என்பது பிறிதொரு சொல் 
லோடு கூட்டிப் பொருள் கொள்ளப்படுதலாலும் , அன்கெடு வழி 
என்பதே எஞ்சியது . எனவே வடிவால் மாறுபாடு இருப்பினும் 
இங்குப் பொருள் மாற்றம் இல்லை என அறியலாம் . 


சொல்ல திகார உரியியலில் கழதழ்வும் துனைவும் விரைவின் 
பொருள ” ( சொ . 309 ) என வரும் நூற்பாவில் ‘ பொருள ஏன்பது 
இளம்பூரணர் பாடம் . அ என்பதற்குப்பதில் ‘ ஏ ’ என்பதைச் 
சேர்த்துத் தெய்வச்சிலையார் ( பொருளே எனப்பாடம் கொண் 
டுள்ளார் . 

சேனாவரையரும் நச்சினார்க்கினியரும் இளம்பூரணர் 
கொண்ட பாடத்தையே தங்கள் பாடங்களாகவும் கொண்டுள்ளனர் 


பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியலில் ‘ விளையாட்டென 
( பொ . 255 ) என இளம்பூரணர் கொண்ட பாடத்துக்கு விளையாட் 
டென்று எனப் பேராசிரியரால் பாடம் 

கொள்ளப்பட்டுள்ளது . 
இர்கு என என்னும் இடைச்சொல் ‘ என்று என மாறியுள்ளது . 


செய்யுளியலில் பதினேழ் நிலத்தும் ( பொ . 357 ) என 
இளம்பூரணர் கொண்ட பாடத்தைப் பேராசிரியரும் , நச்சினார்க் 
கினியரும் ‘ பதினேழ் நிலத்த ஏனக் கொண்டனர் . 

ங்கு உம் ) 
என்பது அ என மாறியது . 


செய்யுளியியல் பிறிதொரு நூற்பாவில் என அவையுமன்ன 
( பொ . 416 ) என்பது இளம்பூரணரரும் பேராசிரியரும் கொண்ட 
பாடம் . இதனை நச்சினார்க்கினியர் என்றவையுமன்ன 

எனக் 
கொண்டார் . இதில் என என்பது என்று என 


மாறியது . 


69 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


மரபியலில் ( குலையே ( பொ , 632 ) ஏன்ற இளம்பூரணர் 
பாடத்தைக் குலையென எனப் பேராசிரியர் கொள்வதில் ஏ 
என்பது ‘ என என்று மாறியுள்ள மாற்றத்தைக் காணலாம் , 


7. 12. 4. இடைச்சொல் - இடமாற்றம் 


மரபியலில் குரங்கு குட்டியும் ( பொ .557 ) என இளம்பூரணர் 
பாடம் கொண்டார் . இதில் பின்னுள்ள சொல்லில் உம் என்ற 
இடைச்சொல் சேர்ந்துள்ளது . ஆனால் பேராசிரியர் பாடத்தில் 
பின்னுள்ள சொல்லில் இணைந்த இடைச்சொல் முன்னுள்ள சொல் 
லோடு இணைந்து இடம் மாறி குரங்கும் குட்டி 

நிற்கக் 
காண்கிறோம் . இத்தகையை மாற்றம் எழுத்து , சொல் பகுதிகளில் 
இல்லை . 


என 


7. 12. 5. இடைச்சொல் விடுபட்டு வேற்றுமை உருபுவரல் 


சிலவிடங்களில் இளம்பூரணர் பாடங்களில் அமைந்த இடைச் 
சொற்களைப்பிற்கால உரையாசிரியர்கள் வேற்றுமை உருபுகளாக 
மாற்றிப் பாடங்கொண்டுள்ளனர் . சொல்லதிகாரத்தின் கிள்வியாக்க 
நூற்பாவில் எண்ணுங்காலும் ” ( சொ . 47 ) என்றும் , பெயரியல் 
நூற்பாவில் எண்ணுக்குறிப்பெயரும் ( சொ . 165 ) என்றும் வருவன 
இளம்பூரணர் பாடங்கள் . 

இவற்றில் இறுதியில் உம் என்ற 
இடைச்சொல் பயின்றுள்ளது . தெய்வச்சிலையார் தவிரப் பிற 
உரையாசிரியர்கள் அனைவரும் இளம்பூரணர் பாடத்தையே 
தங்கள் பாடமாகவும் ஏற்றுள்ளனர் . ஆனால் தெய்வச்சிலையார் 
எண்ணுங்காலை என்றும் , எண்ணுக்குறிப் பெயரோடு என்றும் 
இடைச்சொல் பயின்ற இடங்களை வேற்றுமை உருபுகளாக மாற்றி 
நிறைத்துப் பாடங்கொண்டுள்ளார் . 


T 


பொருளதிகாரத்தில் செய்யுளியலில் இடைநிலைப்பாட்டே 
தரவு ( பொ . 437 ) என்பது இளம்பூரணர் 

கொண்ட 

பாடம் . 
நச்சினார்க்கினியரும் இளம்பூரணரைப் பின்பற்றிப் பாடங்கொண் 
டார் . ஆனால் , பேராசிரியர் இடைநிலைப் பாட்டொடு தரவு 
என்பதைக் பாடமாகக் கொண்டார் . இங்கு இடைச்சொல் விடு 
பட்டு ஒடு உருபு வந்துள்ளது . 


70 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இடைச்சொற்களைக் களமாகக் கொண்டு வேறுபட்டு அமைந்த 
பாடங்களின் மொத்த எண்ணிக்கை 35 ஆகும் . 


7. 13. ஆக்கக் கிளவி 


என்பது 


“ செயற்கைப் பொருளை ஆக்கமொடு கூறல் 1 
தொல்காப்பிய நூற்பா . செயற்கையினாகிய பொருள்களையெல்லாம் 
ஆக்கம் கொடுத்துச் சொல்லுக என்பது இந்நூற்பாப் பொருள் . இம் 
முறையில் யாணுக்கவினாம் ( சொ . 375 ) என ஆக்கக் கிளவியாகிய 
ஆம் என்பதனைப் பெற்றுவரும் சொல்ல திகார உரியியல் நூற் 
பாவில் கவினாம் எனவரும் பாடத்தை இளம்பூரணரும் அவரைப் 
பின்பற்றிச் சேனாவரையர் தெய்வச்சிலையாரும் கொண்டுள்ளனர் . 


இதனை யாணுக்கவின் ஆகும் என்று கொள்வர் நச்சினார்க் 
கினியர் . ஆம் என இடைக்குறைந்து தொகுத்து நின்ற ஆக்கக் 
கிளவி , இங்கு ஆகும் என இயல்பாய் விரிந்து நிற்றல் காணலாம் . 
பொருள் மாற்றம் இல்லாவிடினும் இடைக் குறைந்து தொகுத்து 
நின்ற சொல் , இங்கு இயல்பாய் நிற்றலால் பாடம் வேறுபட்டுள்ளது . 
இவ்வகை வேறுபாடு பிற அதிகாரங்களில் இல்லை . 


7. - 14 . எதிர்மறை எச்சப்பொருண்மைச் சொற்கள் 


எதிர்மறை எச்சப் பொருண்மையுடைய பன்மைச் சொல் 
பாடவேறு பாட்டால் எதிர்மறை எச்சப்பொருண்மையுடைய 
ஒருமைச் சொல்லாக மாறியமைந்துள்ளது . 


எழுத்ததிகாரத்தில் குற்றியலுகரப் புணரியல் 

நூற்பாவில் 
அளவும் நிறையும் ஆயியல் திரியா ( எ . 474 ) என்பது இளம் 
பூரணர் கொண்ட பாடம் . நச்சினார்க்கினியர் ‘ ஆயியல் திரியாது ) 
எனப் பாடங்கொண்டார் . திரியா திரியாது என்ற இரண்டும் 
எதிர் மறை வினை எச்சங்கள் . இளம்பூரணர் இதற்குப் பொருள் கொள் 
குங்கால் இதனை எச்சப் பொருண்மையுடையதாகக் கொண்டு 
“ அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் மேற்கூறிய இயல்பில் திரியாதே 
நின்று இன வொற்று மிக்குமுடியும் ” என்று உரை கூறுவர் . இளம் 
பூரணரைப் பின்பற்றி நச்சினார்க்கினியரும் தான் கொண்ட பாடத் 
தையும் எச்சப் பொருண்மையதாகவே அமைத்து 


--- 


1. சொ . நூ . 20 . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


71 


வரைகின்றார் , அளவும் நிறையும் ஆயியல் திரியாது எனத் தாம் 
கொண்ட பாடத்திற்கு ( அளவுப் பெயரும் நிறைப் பெயரும் 
புணருமிடத்து முற்கூறிய இயல்பில் திரியாது இன ஒற்றுமிக்கு 
முடியும் ” என்பது நச்சினார்க்கினியர் உரை . 


எச்சப்பொருண்மை தரும் இச் சொல்லை இளம்பூரணர் 
பன்மைச் சொல்லாகவும் , நச்சினார்க்கினியர் ஒருமைச் சொல்லாகவும் 
கொண்டுள்ளனர் . இவை மிகுதியும் பொருள் மாற்றம் உடையன 
அல்ல . 


7. 15. சொற்சீரடி 


நூற்பாக்களிலும் செய்யுளிலும் சொற்சீரடிப் பயிற்சி தவிர்க்க 
இயலாதது . சொற்சீரடி சேர்க்கப்படுதல் , விடுபடுதல் , மாற்றம் 
என்ற 

பாடங்கள் 

( வறுபடுகின்றன என்பதைத் 
தொல்காப்பியத்தில் காணலாம் . 


மூவகையில் 


+ 


7. 15. 1. சொற்சீரடி சேர்க்கை 


சொல்லதிகாரத்தில் விளி மரபில் 

அன்னென் 

இறுதி 
ஆவாகும்மே ( சொ . 127 ) என்று இளம்பூரணர் கொண்ட பாடத் 
துடன் . சொற்சீரடி சேர்த்து , 


அவற்றுள் 

அன்னென் இறுதி ஆவாகும்மே 
என்ற வடிவில் சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் 
கல்லாடர் ஆகியோர் கூறியுள்ளனர் . 


முந்தைய நூற்பாக்களோடு கருத்து வகையால் இயைபு 
ஏற்படுத்தும் நோக்கில் , தொடர்ச்சிக்காக இச்சொற்சீரடிச் சேர்க்கை 
பிற்காலத்தில் நிகழ்ந்திருக்கலாம் . எழுத்ததிகாரம் , பொருளதிகாரங் 
களில் இவ்வகை வேறுபாடு இல்லை , 


7. 15. 2. சொற்சீரடி விடுபடல் 

சொல்ல திகாரம் வேற்றுமை மயங்கியலில் அவற்றுள் , அ 
எனப் பிறத்தல் ( சொ . 105 ) என்றும் , வினையியலில் அவைதாம் 


72 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


அம் ஆம் ( சொ . 199 ) என்றும் , உரியியலில் அவைதாம் , உறுதவ 
..... ( சொ . 294 ) என்றும் , எச்சவியலில் அவைதாம் , தத்தம் ...... 
( சொ . 434 ) என்றும் இளம்பூரணர் உரையில் சொற்சீரடிகளுடன் 
அமைந்த பாடங்கள் பிற்காலத்தில் சில உரையாசிரியர்களால் 
விடுக்கப்பட்டமையால் பாடவேறுபாடுகள் எழுந்துள்ளன . 


வேற்றுமை மயங்கியல் நூற்பாவில் சொற்சீரடியுடன் அமைந்த 
பாடத்தை இளம்பூரணருக்குப் பின் கல்லாடரும் பழைய 

உரை 
யாசிரியரும் ஏற்றுள்ளனர் . சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , 
நச்சினார்க்கினியர் ஆகியோர் அ எனப் பிறத்தல் 

எனச் சொற் 
சீரடி இல்லாத தொடரைப் பாடமாகக் கொண்டனர் . 


வினையியல் , உரியியல் - நூற்பாக்களில் சொற்சீரடி இல்லாமல் 
தெய்வச் சிலையார் 

சிலையார் ஒருவர் மட்டும் பாடங்கொண்டுள்ளார் . எச்ச 
வியல் நூற்பாவில் நச்சினார்க்கினியர் ஒருவர் மட்டும் சொற்சீரடி 
யின்றிப் பாடங்கொண்டுள்ளார் . எழுத்ததிகாரத்தில் இவ்வகை 
மாற்றமில்லை . 


பொருளதிகாரத்தின் செய்யுளியலில் அவற்றுள் ஒத் 
தாழிசைக்கலி ( பொ . 436 ) என்பது இளம்பூரணரும் , அவருக்குப் 
பின்னர் வந்த பேராசிரியரும் கொண்ட பாடம் . இதனுள் பயின்ற 
அவற்றுள் என்ற சொற்சீரடியை விடுத்து ஒத்தாழிசைக்கலி என்று 
மட்டும் நச்சினார்க்கினியர் பாடம் கொண்டுள்ளார் . சொற்சீரடி 
விடுதலால் பாடம் வேறுபடுதலை இங்குக் காணலாம் . 


7. 15. 3. சொற்சீரடி மாற்றம் 

சொல்லதிகார விளிமரபினுள் உயர்திணையில் விளியேற்கும் 
உயிரீறுகளைக் கூறும் நூற்பாவில் ‘ அவைதாம் இ , உ , ஐ , ஓ என்னு 
மிறுதி ...... ( சொ . 117 ) இளம்பூரணர் , சேனாவரையர் , 
நச்சினார்க்கினியர் , கல்லாடர் ஆகியோர் , அவைதாம் என்ற சொற் 
சிரடியைப் பாடமாக கொண்டுள்ளனர் . ஆனால் தெய்வச் சிலையார் 
இச் சொற்சீரடிக்குப் பதிலாக அவற்றுள் என்பதைச் சொற்சீரடி 
யாகப் பயன்படுத்தியுள்ளார் . 


என 


இங்ஙனம் சொற்சீரடிகள் மாறிவரும் பயிற்சியைப் பொறுத்தும் 
பாடங்கள் வேறுபட்டுள . சொற்சீரடியுடன் தொடர்புடையனவாய் 
அமைந்த மொத்த வேறுடாடுகளின் எண்ணிக்கை 7 . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


73 


7. 16. போலி 


பொருள் வேறுபடாத நிலையில் சொல்லின் 

சொல்லின் முதல் , இடை , 
ஆகிய மூவிடங்களிலும் ஓரெழுத்திற்குப் பதில் மற்றோர் 
எழுத்து நிற்பது போலி எனப்படும் . 


சடை 


மகர னகர ஒற்றுக்கள் போலியாய் அமைதல் மரபு . ஓர் 
எழுத்து நிற்குமிடத்தில் பிறிதோர் எழுத்துப் பயின்று வந்தாலும் , 
போலியால் பொருள் வேறுபடுதல் இல்லை . எனினும் போலியாக 
எழுத்துக்கள் மாற்றம் பெறுதலால் பாடங்கள் வடிவ மாறுபாடு 
அடைகின்றன . 


வினையியலில் அவ்விடன் அறிதல் ( சொ . 233 ) என்று 
இளம்பூரணர் கொண்ட பாடத்தைச் சேனாவரையர் , நச்சினார்க் 
கினியர் , கல்லாடர் ஆகியோர் ஏற்றுள்ளனர் . ஆனால் தெய்வச் 
சிலையார் , அவ்விடம் அறிதல் என னகர ஒற்றுக்குப் பதிலாக 
மகர ஒற்றைக் கொண்டுள்ளார் . இது சொல்லதிகாரத்தில் போலி 
யால் அமைந்த வேறுபாடு என்னும் பகுப்பிற்கு உரியது . பொரு 
ள திகாரத்தில் நிலமென ( பொ . 50 ) வரைவுடம்படுதலும் ( பொ . 
105 ) அகம் ம , பியூடல் ( பொ . 157 ) பொருட்பயன்வரினே ( பொ . 
214 ) பயனிலவே ( பொ . 493 ) என வரும் ஐந்தும் இளம்பூரணர் 
கொண்ட பாடங்கள் . நிலனென வரைவுடன் படுதலும் , அகன்ம 
லியூடல் பொருட்பயம்பட வரினே பயமிலவே என்று நச்சினார் 
க்கினியர் கொண்ட பாடங்களில் அனைத்து இடங்களிலும் மகர , 
னகரங்கள் மயங்கியுள . 


7. 17. பகர- வகர மயக்கம் 


பகர 


இரு வேறு எழுத்துக்களால் முடியும் இரு சொற்கள் பொருள் 
மாற்றமின்றி நிற்றல் உண்டு. இதனை மயக்கம் என்றும் , போலி 
என்றும் பெயர் கொடுத்துக் கூறுவர் . 

வகரங்கள் 

மயங்கி 
நிற்றல் தனித்துக் காணும் சிறப்புடையன . அளபு - அளவு - உருபு 
என்பன பு . வு என இருவேறு எழுத்துக்களால் 

முடிபு 
பெற்றாலும் பொருள் மாற்றமின்றி நிற்கின்றன . எழுத்ததிகாரத்தில் 
ப , வ என்ற இரு எழுத்துக்களும் மயங்கி வருதலால் அளபு - அளவு , 
உ L- உருவு என்ற இரு வேறுபாடுகள் எழுந்துள்ளன .. 


உருவு 


74 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


எழுத்ததிகாரத்தில் பகர உகர வீற்றுச் சொற்களான அளபு , 
உருபு என்பவற்றையே அனைத்து இடங்களிலும் இளம்பூரணர் தம் 
பாடமாகக் கொண்டுள்ளார் . " மெய்யின் அளயே ( எ .11 ) 
அரையளபு ( எ 13 ) அளபு நுவன்றிசினே ) ( எ . 103 ) ( அளபாகும் 
( எ .122 ) அளபொடு ( எ .480 ) என 

வருவன இளம்பூரணர் 
கொண்ட பாடங்கள் . இவ்விடங்களிலெல்லாம் 

உகரச் 
சொல்லான “ அளவு ” என்பதை நச்சினார்க்கினியர் தம் பாடங் 
களாகக் கூறுகின்றார் . 


வகர் 


உருபு 


புணரியல் நூற்பாவில் ‘உருபுகொளல் வரையார் ( எ . 141 ) 
என்றும் , தொகைமரபு நூற்பாவில் தன்னுருபிரட்டலும் ( எ . 

எ .161 ) 
என்றும் 

என்னும் சொல்லைப் பாடமாக இளம்பூரணர் 
கொண்டுள்ளார் . உருபு எனப் பாடங்கொண்ட இந்த இரு 
இடங்களிலும் இளம்பூரணர் உருபு என்பதற்கு வடிவு என்பதைப் 
பொருளாகக் கூறுகின்றார் . 


உருபு என்ற சொல்லுக்கும் ( உருவு என்ற சொல்லுக்கும் 
பொருள் வேறுபாடு இல்லை என்பதும் இளம்பூரணர் கருத்தாக 
அறிகிறோம் . இளம்பூரணர் நூன் ட்ரபு! நூற்பா வில் உருவு 
திரிந்துயிர்த்தலும் ( எ .17 ) எனப் பாடங்கொண்டு அங்கும் உருவு 
என்பதற்கு வடிவு என்றே பொருள் கொண்டிருப்பதால் . இதனை 
அறியலாம் . மேலும் இதனால் உருபு - உருவு என்ற இரு சொற் 
களுமே இருவேறிடங்களில் இளம்பூரணரால் பாடங்களாக 
ஆளப்பட்டுள்ளன என்பதையும் , இவற்றுள் பெரும்பான்மையாக 
ஆளப்பட்ட பாடம் ‘ உருபு என்னும் சொல்லே என்பதையும் 
அறியலாம் . 


நச்சினார்க்கினியர் புணரியல் நூற்பாத் தொடருக்கு உருவு 
கொளல் வரையார் என்றும் , தொடகை மரபு நூற்பாத் தொடருக்குத் 
“ தன்னுரு இரட்டலும் என்றும் பாடங் கொண்டுள்ளார் . 


உரையாசிரியர்கள் பசர வகர எழுத்து மீ பக்கத்தால் பிற 
இப்பாடங்களை அவரவர் கருத்திற்கேற்பக் கொண்டுள்ளனர் 
என் பதன இதனால் அறியலாம் . இப்பாடங்களிடையே பொருள் 
வேறுபாடில்லை . 


73 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


எழுத்ததிகாரத்தில் பகர வகர மயக்கத்தால் அளபு , உருபு 
என்ற சொற்கள் மயங்கி வந்தமையால் பாடவேறுபாடுகள் 
அமைந்தது போலச் சொல்லதிகாரத்திலும் அளவு , உருபு , என்ற 
சொற்களில் பகர வகரங்கள் மயங்கி வேறுபாடுகள் அமைந்துள்ளன . 
மேலும் பிரிபு உயர்பு கவர்பு என்ற பெயர்ச்சொற்களிலும் , 
படுப - படுவ என வினைச்சொல்லிலும் பகர வகா மயக்கம் 
தொடர்ந்துள்ளது . 


சொல்லதிகாரம் விளிமரபில் விளியேற்கும் பெயர்கள் 
சேய்மையில் அளபிறந்து ஒலிப்பதைக் கூறும் நூற்பாவில் எல்லாப் 
பெயரும் அளபிறந்தனவே ( சொ .149 ) என இளம்பூரணர் அளபு 
என்ற சொல்லையே எழுத்ததிகாாத்தில் கொண்டது போல இங்கும் 
பாடமாகக் கொண்டுள்ளார் . எழுத்ததிகாரத்தில் அளவு என்று 
இளம்பூரணர் கொண்ட பாடங்களுக்கெல்லாம் அளபு என்பதைப் 
பாடமாகக் 

கொண்ட நச்சினார்க்கினியர் , சொல்லதிகாரத்தில் 
இளம்பூரணரைப் பின்பற்றி , அளபு என்பதையே தமது பாட 
மாகவும் கொண்டுள்ளார் என்பது அறியத்தக்கது . சேனாவரையர் 
கல்லாடர் ஆகியோரும் அளபு என்பதையே பாடமாகக் 
கொண்டனர் . தெய்வச்சிலையார் மட்டும் அனைவருக்கும் மாறாக 
அளவு என்பதை இங்குப் பாடமாகக் கொண்டார் . 


பகர 

வகர மயக்கத்தால் சொல்லதிகாாத்தில் நிகழும் 
பிறபாடங்களும் , அவற்றைக் கொண்ட 

உரையாசிரியர்களும் , 
பாடங்கள் பயிலும் நூற்பாக்களின் 

எண்ணிக்கையும் கீழே 
சுட்டப்பட்டுள்ளன . 


படம் 


உரையாசிரியர்கள் 


நூற்பா எண் 


உருபு - உருவு 


சொ . 24 


1. உருவென மொழியினும் இளம் , நச்சி , கல் ,ப.உரை 
உருபென மொழியினும் சேனா, தெய்வ . 


2. அம்மூ உருபின 
அம்மூ உருவின 


இளம் , சேனா, தெய்வ , கல் , ப ,உரை 
நச்சி 

சொ . 157 


| 


76 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ரிபு - பிரிவு 


இளம் 


3. பிரிவு வேறுபடூஉம் 

பிரிபு வேறுபடூஉம் 
திரிபு வேறுபடூஉம் 


நச்சி , கல் . 
சேனா, தெய்வ . 


சொ . 217 


உயர்பு - உயர்வு 


4. உயர்பாகும் 
உயர்வாகும் 


இளம் , சேனா , தெய்வ . 
நச்சி . 


சொ . 295 


கவர்பு - கவர்வு 


5. கவர்வு 

கவர்பு 


இளம் , சேனா, நச்சி . 
தெய்வ . 


சொ . 356 


படுப் - படுவ 


6. இடையெனப்படும் 
இடையெனப்படுவ 


இளம் , நச்சி , கல் 
சேனா. தெய்வ . 


சொ . 244 


பொருளதிகாரத்தில் சார்பு , இழிபு , திரிபு , உயர்வு , வருப 
எனவரும் சொற்களின் இறுதியில் வகர , உகர எழுத்துக்கள் 
மயங்கி வருதலால் பாடங்கள் அமைந்துள . 


பகர , வகர மயக்கத்தால் பொருளதிகாரத்தில் நிகழும் வேறு 
பாடுகள் கீழே தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . 


பாடம் 


நூற்பா எண் 


வேறுபாடு 


சார்பு - சார்வு 


1. சார்பும் ( இளம் ) 


43 


சார்வும் ( நச்சி ) 


2. சார்வொடு ( இளம் ) 


487 


சார்பொடு ( பேரா ) 
சார்போடு ( நச்சி ) 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


77 


இழிபு - இழிவு 


3. இழிவே ( இளம் ) 

91 
4. இழி படிக்கெல்லை ( இளம் பேரா ) 464 


இழிபே ( நச்சி ) 
இழிவடிக்கெல்லை ( நச்சி ) 


திரிபு - திரிவு 


5. திரிபின்றி ( இளம் , பேரா ) 


456 


திரிவின்றி ( நச்சி ) 


6. திரிபின்றி முடித்தல் ( இளம் ) 


544 


திரிவின்றி முடித்தல் 
( பேரா , நச்சி ) 


உயர்பு - உயர்வு 
7. உயர்படியாக ( இளம் , பேரா ) 464 உயர்வடியாக ( நச்சி ) 


வருப - வருவ 


8 . 


வருவ உளவெனினும் ( பேரா ) 544 வருபவுளவேனும் ( நச்சி ) 


என 


இவற்றுள் உயர்பு - உயர்வு என்ற ஒன்று மட்டும் சொல்லதி 
காரத்திலும் பயின்றது . அங்கு அமைந்தது போலவே உயர்பு என 
இளம்பூரணரும் , உயர்வு 

நச்சினார்க்கினியரும் இங்கும் 
கொண்டுள்ளனர் . பேராசிரியர் இளம்பூரணரைப் பின்பற்றுகிறார் . 
எஞ்சியவை பொருளதிகாரத்தில் பயின்ற புதிய பகர வகர 
மயக்கங்கள் , தொல்காப்பியத்தில் பகர வகர மயக்கத்தால் நிகழ்ந்த 
பாடவேறுபாடுகளாக அமைந்தவை 24 ஆகும் . 


7. 18. பால் மாற்றம் 


, 


பொருளதிகாரத்தில் மட்டும் அமைந்த 

இலக்கண வேறு 
பாடுகளும் சில உள . அவற்றுள் பால்மாற்றம் என்பது ஒன்று 
இளம்பூரணர் ஆண்பால் சொற்களாகக் கொண்டவற்றைப் பெண் 
பால் சொற்களாகவும் , பெண்பால் சொற்களாகக் கொண்டவற்றை 
ஆண்பால் சொற்களாகவும் பிறர் மாற்றிக் கொண்டுள்ளனர் . 


களவியலில் , கிழவோன் , ( பொ . 105 ) என்று இளம்பூரணர் 
கொண்ட பாடத்தை நச்சினார்க்கினியர் 

கிழவோள் எனக் 


78 


தமிழ் நூல்களில்பாடவேறுபாடுகள் 


கொள்கிறார் . இதில் னகர ணகர ஒலி மயக்கத்தால் கிழவோன் 
கிழவோண் என ஆகிப் பின்னர் 

ஆகிப் பின்னர் கிழவோள் என மாறியிருக் 
கலாம் எனக் கருதலாம் . 

. 


களவியலில் இளம்பூரணர் பாடங்களாகிய அவள் ( பொ . 112 ) 
என்பது அவன் என்றும் , ‘ முயற்சிபெறாள் ( பொ . 126 ) என்பது 
முயற்சிபெறான் என்றும் , பொருளியலில் , அவள் வயின் ) 
( பொ . 202 ) என்பது அவன் வயின் என்றும் நச்சினார்க்கினியரால் 
கொள்ளப்பட்டுள்ளன . பெண்பாலாக அமைந்தவை இங்கு ஆண் 
பாலாக மாற்ற மடைந்துள்ளன . 


7. 19. பால் விகுதி மாற்றம் 


ஒரே பாலுக்குரிய விகுதிகளில் ஒன்றுக்குப் பதிலாகப் பிறி 
6. தான்று அமைவதாலும் பொருளதிகாரத்தில் பாடங்கள் 
வேறுபடுகின்றன . 


புறத்திணையிய லில் சேர்த்திக்கொண்டான் ( பொ . 77 ) 
என்றும் , களவியலில் "“ எனப்படுவாள் ( பொ -122 ) என்றும் , 
கிழவற்கில்லை ” ( பொ . 133 ) என்றும் வரும் இளம்பூரணர் பாடங்கள் 
முறையே சேர்த்திக் கொண்டோன் எனப்படுவோள் கிழவோற் 
கில்லை என 

நச்சினார்க்கினியரால் கொள்ளப்பட்டுள்ளன . 
பொதுவாக இளம் பூரணர் ஆண் , ஆள் எனக் கொண்ட விகுதிகளை 
நக்சினார்க்கினியர் ஓன் , ஓள் எனக் கொண்டார் 

கொண்டார் என்பது இங்கு 
அமைந்த பொது அமைப்பு . 


7. 20. கால இடைநிலை மாற்றம் 


பொருளதிகாரத்தில் மட்டும் பயின்ற பிறிதொருவகை வேறு 
பாடு கால இடைநிலை மாற்றம் என்பது . செய்யுளியலில் , தொடை 
யுணர்ந்தோரே ( பொ .375 ) எனவரும் இளம்பூரணர் பாடத்தைத் 
“ தொடையுணர்வோரே எனப் பேராசிரியரும் , நச்சினார்க்கினியரும் 
கொண்டுள்ளனர் . இங்குக் காலம் காட்டும் இடைநிலை 

இடை நிலை மாற்றம் 
பெறுகிறது . 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


79 . 


7. 21. விகாரம் 


களமாக 


பொருளதிகாரத்தில் தொகுத்தல் விரித்தல் விகாரங்களும் 
பாடவேறுபாடு எழக் 

அனமந்துள்ளன . செய்யுளியலில் 
" என்னாது ( பொ . 509 ) எனவரும் முழுச் சொல்லில் இடைக்குறைவு 
நேர்ந்து எனாது என வேறுபட்டுள்ளது . என்னாது என்பது 
இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் . எனாது என்பது 
பேராசிரியர் கொண்ட பாடம் . 


மரபியலில் குணச்சொலும் ( பொ .620 ) எனவரும் தொகுத் 
தல் விகாரச் சொல்லை 
சொல்லை இளம்பூரணர் பாடமாகக் 

கொண்டார் . 
‘ குணச்சொல்லும் என விரித்து முழுச் சொல்லாகப் பேராசிரிய 
பாடங்கொண்டார் . 


7. 22. வினை எச்சம் பெயரெச்சமாதல் 


பயின்ற 


வினை எச்சச் சொற்கள் பெயரெச்சங்களாக மாறி அமைதலும் 
பொருளதிகாரத்தில் 

சிறப்புவகை . அகத்திணையியலில் 
சிவணி ( பொ .29 ) என்றும் , களவியலில் 

மயங்கி ( பொ .105 ) 
என்றும் , கற்பியலில் புல்லி ( பொ .144 ) என்றும் வரும் இளம் 
பூரணர் பாடங்கள் வினை எச்சங்களாக 

இவை முறையே 
" சிவணிய என்றும் , மயங்கி என்றும் , புல்லிய என்றும் 
நச்சினார்க்கினியத்தில் பெயரெச்சங்களாக மாறி நின்று பொருள் 
வேறுபட்டுள்ளன . 


உள . 


பாட 


இலக்கண வேறுபாடு என்னும் பெரும் பகுப்பில் அமைந்த 
மொத்தப் பிரிவுகளின் எண்ணிக்கை 22 ஆகும் . இப்பிரிவுகளில் 
அடங்கிய மொத்தப் 

வேறுபாடுகளின் எண்ணிக்கை 198 
ஆகும் . இவற்றுள் எழுத்ததிகாரத்தில் அமைந்தவை 28 ம் சொல்லதி 
காரத்தில் அமைந்தவை 48 ம் பொருளதிகாரத்தில் அமைந்தவை 
122 - ம் ஆகும் . 


8. ஒப்புமைநிலை வேறுபாடுகள் 


ஏடுகளில் எழுத்துக்களிடையே அமைந்த தோற்ற ஒப்புமை 
யாலும் , ஏட்டுப் பாடங்களை 

உச்சரிக்குங்கால் ஏற்படும் ஒலி 


80 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ஒப்புமையாலும் , எழுத்துக்களிடையே ஏற்படும் ஒலிமயக்கங் 
களாலும் பாடங்கள் வேறுபடுதல் இயல்பு . இம்முறையில் பகுக் 
கத்தக்கனவாக அமைந்த வேறுபாடுகள் இவண் சுட்டப்பெற்றுள . 


8. 1. தோற்ற ஒப்புமை 


“ இசைக்குமன் சொல்லே ( சொ .1 ) என்பது சொல்லதிகார 
முதல் நூற்பாத் தொடரில் இளம்பூரணர் கொண்ட பாடம் . 
நச்சினார்க்கினியரும் இப்பாடத்தையே ஏற்றார் . பிறர் இசைக்கு மன 
சொல்லே எனப்பாடங்கொண்டனர் . 


" இல்லென மொழிப் ( சொ . 105 ) என்பது இளம்பூரணரும் , 
பழைய உரையாசிரியர் தவிரப் பிற உரையாசிரியர்களும் கொண்ட 
பாடம் . பழைய உரையாசிரியர் இதனை இலவென மொழிப எனக் 
கொண்டுள்ளார் . 


பல் பொருட்கு ( சொ . 292 ) என இளம்பூரணர் கொண்ட 
பாடத்தைச் சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் 
ஆகியோர் பல பொருட்கு என்று கொள்வர் . இங்ஙனமே ஏற்றம் 
( சொ . 331 ) என இளம்பூரணர் சேனாவரையர் , தெய்வச்சிலையார் 
ஆகியோர் பாடங்கொண்டிருக்க நச்சினார்க்கினியர் ‘ எற்றம் எனக் 
கூறி வேறுபடுகிறார் . பிறிதொரு இடத்தில் பலபெயர் ( சொ . 411 ) 
என இளம்பூரணர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் ஆகியோர் 
கொண்ட பாடத்தைப் பல் பெயர் எனக்கூறிச் சேனாவரையர் 
வேறுபடுகின்றார் . 


இசைக்குமன் - இசைக்குமன , இல்லென - இலவென , பல்பொரு 
குட் - பல பொருட்கு , ஏற்றம் - எற்றம் , பலபெயர் - பல்பெயர் எனவரும் 
இப்பாடவேறுபாடுகள் உரையாசிரியர்கள் கருத்துக்கியையக் கொள் 
ளப்பட்டனவாயினும் ஏடுகளில் இப்பாடங்களிடையே தோற்ற ஒப்பு 
மை உள்ளது என்பது உணரத் தக்கதாகும் . மெய்யெழுத்துக்கட்குப் 
புள்ளியின்மை , ல - வ எழுத்துக்களின் ஒப்புமைத் தோற்றம் சில 
குறில் - நெடில் வேறு பாடின்மை முதலிய ஏடெழுது முறைகளை 
உளங்கொண்டு பார்த்தால் , இவ்வேறுபாடுகள் தோற்ற ஓப்புமை 

ஏடுகளில் பிறந்து உரையாசிரியர்களுக்குப் பாடங்க 
ளாயின என உணரலாம் . எனவே தோற்ற ஒப்புமை என்னும் 
பகுப்பில் இவை அடக்குதற்கு உரியன . எழுத்ததிகா, த்தில் 
இவ்வகை வேறுபாடுகள் இல . 


காரணமாக 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


81 


ஏடு எழுதுவோரின் எழுது முறையாலும் , சில வேளைகளில் 
ஏடுகளில் எழுத்துப் பகுதிகளைச் செல்லரித்துவிடலாலும் , 

ஓர் 
எழுத்துப் பிறிதொரு எழுத்தாகத் தோற்றங்காட்ட , 

அதனைப் 
பிறழ உணர்ந்த நிலையில் புதிய பாடம் உருவாகும் . இம்முறையில் 
அமைந்தனவாகப் பகுக்கத்தக்க வேறுபாடுகள் சிலவும் உள , அவை 
கீழே சுட்டப் பெற்றுள . 


இளம் - பாடம் 


நூற்பா 
எண் 


வேறுபடும் 
பாடங்கள் 


வேறுபடும் 
உரையாசிரியர் 


பின் வாவென்றலும் 
நீவாவென்றலும் 
சீர் நிலை பெறவே 
ஏற்றலங்கடையே 
செம்பொருளாயின 


( 112 ) பின்வரவென்றலும் நச்சி . 
( 207 ) நிவர வென்றலும் 

நச்சி . 
( 335 ) சீர்நிலை பெறலே நச்சி . பேரா 
( 346 ) ஒற்றலங்கடையே பேரா . நச்சி . 
( 430 ) செம்பொருளாயின் பேரா . நச்சி . 
( 440 ) ஆங்கென் 

பேரா . நச்சி . 
( 511 ) உரைத்தல் 

நச்சி . 


ஆங்கென 


உணர்த்தல் 


உயிர் மெய் நெடில் குறி ( r ) யை ர என்றும் னகர 
மெய்யை உயிர் மெய்யாகவும் , ணகரத்தை உயிர்மெய் ஐகாரக் 
குறியாகவும் , ( )ை வகரத்தை லகரமாகவும் கொள்ளும் ஒப்புமை 
நிலையில் பொருளதிகாரத்தில் இப்பாட வேறுபாடுகள் எழுந்துள்ளன . 


8. 2. ஒலி ஒப்புமை 


ஏடுகளை ஒருவர் படிக்க , மற்றவர்கள் அதனைப் படியெடுத்தல் 
ஏடுகள் பரவிய ஒருமுறை . ஏடு படிப்போர் நாவின் ஒலிப்பு 
நிலைப்பிறழ்ச்சியால் ஓர் எழுத்தொலியைப் பிறிதோர் ஒலியாக 
ஒலித்தலும் , ஏடு படிப்பதைக் கேட்போர் செவியின் கேட்பு 
நிலைப் பிறழ்ச்சியால் ஓர் எழுத்தொலியைப் பிறிதோர் ஒலியாகக் 
கேட்டலும் இயல்பு , இக்காரணத்தால் பிறந்தன வாகக் கருதத்தக்க 
பாடவேறுபாடுகள் இத்தலைப்பில் பகுத்தற்குரியன . 


82 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இளம் பேரா . பாடம் 


நூற்பா வேறுபாடு 


பேறுபாடு 
கொண்ட 
உரையாசிரியர் 


எண் 


காதல் கைம்மிக 


( இளம் ) 113 காதல்கைமிக 


நச்சி . 


அடிநிலைகாறும் ( இளம் ) 409 அடி நிறைகாறும் நச்சி . 
முற்றடியின்றி ( இளம் ) 428 முட்டடியின்றி பேரா . 
தொடைநிலை ( இளம் ) 512 தொடர்நிலை பேரா . நச்சி . 
பெறுமே 

பெறுமே 


ஆங்கனமொழிகின் ( பேரா ) 543 ஆங்ஙன 

மொழுகின் 


நச்சி . 


நிகழும் 


ஒலி ஒப்புமை நிலையில் 

பொருளதிகாரத்தில் 
இம்மாற்றங்களின் எண்ணிக்கை 5 . 


8. 3. ஒலிமயக்கம் 


தகர நகர ஒலிகளும் , ணகர னகர ஒலிகளும் னகர நகர 
ஒலிகளும் , ரகரறகர ஒலிகளும் , ளகர ழகர ஒலிகளும் , ககர ஙகர 
ஒலிகளும் ஒலிப்பு நிலையில் மயங்கி நிற்றல் இயற் கை . இத்தகைய 
ஒலிமயக்கத்தால் நிகழும் பாடங்களு ஒப்புமை நிலையில் 
கருதத்தக்கனவே , 


" அவணுறு ( பொ . 207 ) என்று பொருளியலில் அமைந்த 
இளம்பூரணர் பாடம் அவனுறு என நச்சினார்க்கினியரிடத்தில் 
வேறுபடுகிறது . தன்னிலை ( பொ . 98 ) என இளம்பூரணர் களவியல் 
நூற்பாவில் கொண்ட பாடம் ‘ தந்நிலை என நச்சினார்க்கினியரிடத் 
தில் அமைந்தது . 


கற்பியலில் புகர்ச்சியும் ( பொ . 14. ) ‘ சத்தலும் ( பொ . 166 ) 
என்ற இளம்பூரணர் பாடங்கள் புகற்சியும் ‘ ஏற்றலும் என 
நச்சினார்க்கினியரால் கொள்ளப்பட்டன . 


பொருளியலில் வரும் வேட்கைக் கிளவியில் , ( பொ . 205 ) 
என்ற இளம்பூரணர் பாடம் , வேட்கைக் கிழவியின் என்று நச்சி 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


83 


என்ற 


னார்க்கினியத்தில் வேறுபடுகிறது . இதுபோல , மெய்ப்பாட்டியலில் 
வரும் அறனழிந்துரைத்தல் ( பொ . 265 ) 

இளம்பூரணர் 
பாடம் அறனளித்துரைத்தல் எனப் பேராசிரியத்தில் 

வேறுபடு 
கிறது . இதில் ழகர ளகர ஒலி மயக்கத்தொடு தகர நகர இன எழுத்து 
மயக்கமும் சேர்ந்துள்ளது . 


செய்யுளியலில் ஆங்கனம் ( பொ . 514 ) எனப் பேராசிரியர் 
கொண்ட பாடம் ஆங்ஙனம் என நச்சினார்க்கினியரால் கொள்ளப் 
பட்டுள்ளதும் ஒலிமயக்கத்தால் அமைவதாகக் கருதத்தக்க பாட 
வேறுபாடே . எழுத்ததிகா ரத்திலும் சொல்லதிகாரத்திலும் இத் 
தகைய வேறுபாடுகள் இல்லை . 


ஒப்புமை நிலையில் தொல்காப்பியத்தில் அமைந்த வேறுபாடு 
கள் மூன்று பிரிவுகளில் மொத்தம் 24. இவற்றுள் சொல்லதிகாரத் 
தில் அமைந்தவை 5. எஞ்சிய அனைத்தும் - பொருளதிகாரத்தில் 
அமைந்த வேறுபாடுகள் . 


தொல்கப்பியத்தில் மூன்று அதிகாரங்களிலும் உரையாசிரி 
யர்கள் வேறு டும் 531 வேறுபாடுகளும் இக்கட்டுரைக்கண் ஐந்து 
பெரும்பகுப்பினுள் அடக்கி மொழியப்பட்டுள . பகுப்புக்கள் , அவற்றின் 
பிரிவுகள் , ஒவ்வொரு பிரிவின் கீழும் அதிகாரந்தோறும் அமைந்த 
வேறுபாடுகள் ஆகியன கீழே தொகுத்துப் பட்டியலில் காட்டப் 
பெற்றுள்ளன . 


மொத்தம் 


எண் . பகுப்பு பிரிவு எழுத்ததி சொல்ல பொருள் 

காரத்தில் திகாரத்தில் அதிகாரத்தில் 
அமைந் அமைந் 

அமைந் 
தவை தவை 

தவை 


1 . 


எழுத்துவேறுபாடுகள் 


2 


8 


12 


1. எழுத்துச் 

சேர்க்கை 
2. எழுத்துவிடு 

படல் 


: 


2 


21 


25 ) 


84 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


6 


6 


| 


ப 


3. எழுத்து 

மாற்றம் 
4. எழுத்து 
முன்பின் இட 

மாற்றம் 


45 


- 


2 


2 


| 


2. சொல்வேறுபாடுகள் 


- 


2 


110 


7 
8 


1 


1. சொற்சேர்க்கை 
2. சொல்விடுபடல் 
3. சொல் முன்பின் 

இடமாற்றம் 


19 


1 


3 


| 


3. பொருள் வேறுபாடுகள் 


1. ஒருபொருள் 

வேறு சொல் 
2. வேறுபொருள் 

வேறுசொல் 


2 


8 


67 


" 77 ) 


1 


245 


3 


23 


142 


168 ) 


4. இலக்கண வேறுபாடுகள் 


குறில் - நெடில் 


6 


அ . குறில் - நெடிலாதல் 1 
ஆ . நெடில் - குறிலா தல் 1 
இ . நெடில் 

இருகுறிலா தல் 1 


9 ) 
6 


ல|| 


17 


1 


2 | 


2. ஒருமை - பன்மை 


क 


ஒருமை 


ஒருமை ஆதல் 


பன்மை ஆதல் 
பன்மை 
3. இனவெழுத்து 
4. வல்லினம் இரட்டித்தல் 1 
5. சுட்டெழுத்து 


10 
/ 


|| 


5 
7 
7 
5 


101 
7 | 

> 31 
8 
6 


1 


தொல்காப்பியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


85 


2 


- 


1 


அ ) சேர்க்கை 
ஆ ) விடுபடல் 
இ ) மாற்றம் 
ஈ ) செய்யுள் திரிபு 


| 
IAIN 


21 
1 
4 
1j 


6. உடம்படு மெய் 


1 


2 


3 } - 3 


7. அளபெடை 


| 


1 
3 


அ ) சேர்க்கை 
ஆ ) விடுபடல் 


2 
2 


3 
6 


) 


9 


1 


8. சாரியை 


அ ) எழுத்துச் சாரியை 
ஆ ) சொற்சாரியை 


| 
அ 


|| 


1 


5 
1 


6 


9. வேற்றுமை உருபுகள் 


அ ) சேர்க்கை 
ஆ ) விடுபடல் 
இ ) மாற்றம் 


|| 
- 


-|ை 


10 

7 
10 


12 
10 
10 


36 


1 


1 


2 


4 } 


4 


10. புணர்ச்சி 


1 


-- 


1 } 1 


11. தொடர்ப்பிரிப்பு 


| 


12. இடைச் சொற்கள் 


ஆ ) சேர்க்கை 
ஆ ) விடுபடல் 
இ ) மாற்றம் 
) 


4 
1 


3 
6 
1 


6 
6 
4 
1 
1 


9 
16 
6 35 


* ) இவற்றுமை உருபுவரல் 


2 


2 


3 ) 


1 


1 


| 


--- 


1 } 


13 ) ஆக்கக் கிளவி 


14. எதிர்மறை எச்சப் 

பொருண்பைச் சொற்கள் 


1 


--- 


1 } 1 


15. சொற்சீரடி 


1 


1 


|| 


அ ) சேர்க்கை 
ஆ ) விடுபடல் 
இ ) மாற்றம் 


1 ) 
5 > 
1 ) 


7 


1 


- 


86 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


16. போலி 


1 


5 


6 } 


6 


17. பகர - வகர மயக்கம் 


7 


8 


9 


24 } 24 


18. பால் மாற்றம் 


4 


4 } 4 


19. பால் விகுதி மாற்றம் 


||| 


3 


3 } 3 


20. கால இடைநிலை மாற்றம் 


1 


1 } 1 


21. விகாரம் 


2 


2 } 2 


22. வினை எச்சம் பெயரெச்சம் 


ஆதல் 


- 


3 


| 


3 } 3 


5. ஒப்புமைநிலை வேறுபாடுகள் 


5 


1 ) தோற்ற ஒப்புமை 
2 ) ஒலி ஒப்புமை 
3 ) ஒலி மயக்கம் 


|| 


7 
5 
7 


|| 


12 ) 
524 
7 ) 


38 


93 


400 


531 } 


தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்களிலும் அமைந்த 
பாடம் வேறுபடும் 542 நூற்பாக்களில் 894 இடங்களில் உள்ள 
1040 வேறுபாடுகளையும் முழுமையான கண்ணோட்டத்தில் பகுப் 
பாய்வு செய்யும் பணியின் ஒரு பகுதி இது . உரையாசிரியர்கள் 
தமக்குள் வேறுபடும் 531 இடங்கள் இக்கட்டுரைக்கண் பகுத்து 
அமைக்கப்பட்டுள்ளன . 


பாட வேறுபாடுகளின் அமைஃபு நிலையை அடிப்படையாகக் 
கொண்டும் அவற்றின் வடிவ நிலையில் நிகழ்ந்த மாறுபாட்டை 
அடிப்படையாகக் கொண்டும் இவ்வேறுபாடுகள் ஐந்து பெரும் 
பிரிவுகளில் அடங்கிய 34 உட்பிரிவுகளில் இக்கட்டுரையில் பகுத் 
துக் கூறப்பட்டுள்ளன . இப்பகுப்பு நிலையினால் பொருள் வேறுபாடு 
என்னும் பகுப்பில் அடங்கும் பாட வேறுபாடுகளின் எண்ணிக்கை 
யும் , இலக்கண வேறுபாடுகள் என்னும் பகுப்பில் அடங்கிய உட் 
பிரிவுகளில் எண்ணிக்கையும் மிகுதியான அளவில் 

உள்ளதை 
அறியலாம் . 


3. தொல்காப்பியப் பதிப்புக்களும் 

பாடவேறுபாடுகளும் 


தொல்காப்பியத்தின் மூலமும் உரையும் பல பதிப்புக்களாகத் 
தொகுப்பாகவும் , தனித் தனியாகவும் வெளிவந்துள்ளன . பல்வேறு 
ஆண்டுகளில் , பல்வேறு நிலைகளில் அவ்வப்போது வெளிவந்த 
பதிப்புக்களில் அமைந்த மூலபாடங்கள் , அவற்றின் வேறுபாடுகள் 
குறித்து ஆய்தல் பாடவேறுபாட்டு நோக்கில் இன்றியமையாத பணி . 


பதிப்பாசிரியர்கள் , மூலமாகக் கொண்ட ஏடு அல்லது பதிப்பில் 
காணப்பெறும் பாடங்களைத் தங்கள் பதிப்பிலும் மூல பாடங்களாகக் 
கொண்டிருப்பர் . அல்லது பொருளுணர்ச்சியின் அடிப்படையில் சில 
பாடங்களைத் தாங்களே திருத்தியும் புதுக்கியும் வெளியிட்டிருப்பர் . 
ஒரே உரையை வெளியிட்ட பல பதிப்புக்களில் , அவரவர் கொண்ட 
மூல ஏடுகளுக்குத்தகப் பாடங்களும் வேறுபட்டு அமைதல் 
இயற்கையே . 


பதிப்புக்களில் அமைந்த பாடங்கள் , அவற்றின் வேறுபாடுகள் , 
அவற்றின் வளர்ச்சி நிலை , பாடங்களைத்திருத்துவதிலும் வேறுபடுத் 
துவதிலும் பதிப்பாசிரியர்கள் கொண்ட பங்கு ஆகியன இப்பகுதி 
யின் ஆய் பொருள்கள் . 


1. பதிப்புக்கள் 


தொல்காப்பியப் பதிப்புக்கள் 1849 ஆம் ஆண்டு முதல் 
இன்று வரை ஏறத்தாழ 130 ஆண்டுகால வரலாற்று நோக்குக்கு 
உரியன . 


தொல்காட்பியப் பதிப்புக்களை ஆறு வகையினவாகப் பிரித்து 
ஆய்தல் பொருந்தும் . தொல்காப்பிய நூற்பாக்களின் மூலம் மட்டுமே 
கொண்ட மூலப் பதிப்புக்கள் ஒருவகை . அதிகார வாரியாக உரை 
யாசிரியர்களின் உரைகளோடு வெளியிடப் பெற்ற உரைப்பதிப்புக்கள் 
இரண்டாம் வகை . தொல்காப்பியப் பொருண்மையைக் களமாகக் 
கொண்டு எழுதப்பெறும் ஆய்வுரைகளிலும் , ஆய்வு நூல்களிலும் 
ஆங்காங்கே தொல்காப்பிய நூற்பாக்களை மேற்கோள்களாகப் பெற்ற 
ஆய்வுப் பதிப்புக்கள் மூன்றாம் வகை , மேற் கொள் நிலையில் தொல் 
காப்பிய நூற்பாக்கள் சுட்டப்பெற்ற தனித்தனி ஆய்வுக் கட்டுரை 


88 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


களும் மூன்றாம் வகைக்குள் அடக்கிக் கொள்ளுதற்குரியன . தொல் 
காப்பியத்துடன் நன்னூல் மற்றும் பிற இலக்கண நூல்களை ஒப்பிட்டு 
ஆய்வு நிகழ்த்தப்பெறும் ஒப்பாய்வுப்பதிப்புக்கள் , வேறுபட்ட பல்வேறு 
உரைகளைத் தொகுத்து அமையும் உரைவளப்பதிப்புக்கள் , தெளி 
வுரை , விளக்கவுரை , குறிப்புரை என்று தொல்காப்பிய நூற்பாக் 
களுக்குப் புதுமுறையில் விளக்கம் கூறுவனவாக அமைந்த புத்துரைப் 
பதிப்புக்கள் ஆகியன எஞ்சிய பிற மூன்று வகைகள் . 


இவண் சுட்டப்பெற்ற அடிப்படையில் கடந்த 130 ஆண்டு 
களாக வெளியிடப்பெற்ற தொல்காப்பியப் பதிப்புக்கள் வகைவாரி 
யாகக் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


1.1 . மூலப் பதிப்புக்கள் 


உள . 


தொல்காப்பிய நூற்பாக்களின் மூலம் மட்டும் தொகுத்து 
வெளியிடப் பெற்ற மூலப் பதிப்புக்கள் பல 

1858 ஆம் 
ஆண்டு முதல் தொல்காப்பிய மூலப் பதிப்புக்கள் பல்வேறு ஆண்டு 
களில் பல்வேறு பதிப்பாசிரியர்களால் வெளியிடப்பெற்றுள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


முதலில் பதிப்பிக்கப் 
பெற்ற ஆண்டு 


எஸ் . சாமுவேல் பிள்ளை 

( தொ . நன் ) 


1853 


1922 


பு . சி . புன்னைவன நாதன் மதுரை 
கா . நமச்சிவாய முதலியார் 
( எ . சொ ) 

வி . குமாரசாமிநாயுடு 


1922 


1924 


3 , ( பொ ) 


و 


தி . சு . பாலசுந்தரம் 


கழகம் 


1943 


மே . வி . வேணுகோபாலப்பிள்ளை 
வி . மு . சுப்பிரமணியம் 
மு . சண்முகம்பிள்ளை 


மர்ரே 


1960 


க . ப . அறவாணன் 


தமிழ்க்கோட்டம் , சென்னை 


1975 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


89 


இவற்றில் முதலிரு பதிப்புக்கள் பாட வேறுபாட்டு நோக்கில் 
துணை புரிவனவல்ல . கா . நமச் சிவாய முதலியாரின் தொல்காப்பியம் . 
எழுத்து , சொல் , தொல்காப்பியம் - பொருளதிகாரம் ஆகிய இரு 
நூல்களிலும் அடிக்குறிப்புக்களில் சில பாடவேறுபாடுகள் குறிப் 
பிடப் பெற்றுள்ளன . இப்பதிப்பில் எழுத்து . சொல்லதிகாரங்களின் 
மூலபாடங்கள் 

இளம்பூரணத்தை அடியொற்றியும் அமைந் . 
துள்ளன ! 


தி . சு . பாலசுந்தரனார் ( இளவழகனார் ) பதிப்பாசிரியராக 
அமைந்த கழக மூலப் பதிட்பு நச்சினார்க்கினியரும் , பேராசிரியரும் 
கொண்ட மூல பாடங்களைக் கொண்டு பதிப்பிக்கப் பெற்றுள்ளது 
இளம்பூரணர் கொண்ட பாடங்களின் வேறுபாடுகள் 8 இடங்களில் 
மட்டும் அடிக்குறிப்புக்களாக இப்பதிப்பில் குறிப்பிடப் பெற்றுள்ளன 


மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை , வி . மு . சுப்பிரமணியம் , 
மு . சண்முகம் பிள்ளை 

ஆகியோரைப் பதிப்பாசிரியர்களாகக் 
கொண்டு வெளிவந்த மர்ரே பதிப்பகத்தின் மூலப் பதிப்பு , பாட 
வேறுபாட்டு நோக்கில் பெரிதும் பயன் தரும் பதிப்பாகும் . எந்த 
உரையாசிரியரையும் சார்ந்து மூலபாடங்கொள்ளாமல் , யார் கொண்ட 
மூலபாடம் பொருள் தெளிவுக்குப் பயன்படுகிறதோ அதனை இப் 
பதிப்பின் மூலபாடமாகப் பதிப்பாசிரியர்கள் கொண்டுள்ளனர் என் 
பதும் , தங்கட்குக் கிடைத்த பிற அனைத்து வேறுபாடுகளும் நூலின் 
இறுதியில் பிற்சேர்க்கையாகத் தொகுத்துத் தரப்பெற்றுள்ளன 
என்பதும் இப்பதிப்பின் சிறப்புக்கூறுகள் .2 


பாட 


மர்ரே பதிப்பின் பிற்சேர்க்கையில் 

வேறுபாடுகள் 
என்ற தலைப்பில் எழுத்ததிகாரத்தில் 30 வேறுபாடுகளும் , சொல் 
லதிகாரத்தில் 74 வேறுபாடுகளும் , பொருளதிகாரத்தில் 483 வேறு 
பாடுகளும் தொகுத்துத் தரப்பெற்றுள்ளன . இத்தொகுப்பில் , மூல 
பாடங்களுக்குப் பதிப்புக்களிலும் ஏடுகளிலும் 1963 ஆம் ஆண்டு 
வரை கிடைத்த அனைத்து வேறுபாடுகளும் ஒரு சேரத் தொகுக் 
கப்பெற்றிருப்பது பாட வேறுபட்டு ஆய்வில் சிறப்பாகப் பயன் 


1. தொ . பொ . நமச்சிவாய முதலியார் ( 1924 ) பதிப்பு , முன்னுரை 
2. தொ . மர்ரே ( 1960 ) - பதிப்புரை 


90 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


படத்தக்க பணியாகும் . மூலப் பதிப்புக்களிலும் உரைப்பதிப்புக் 
களிலும் பாட வேறுபாடுகள் சுட்டப்படுவது உண்மையாயினும் 
1960 இல் வெளிவந்த மர்ரே மூலப்பதிப்பின் பாடபேதங்கள் 
அனைத்தும் ( பெரும்பாலான ) எழுத்து , சொல் , பொருள் மூன்றுக் 
கும் ஒருங்கே தொகுத்திருப்பது தொல்காப்பிய வளர்ச்சியில் 
ஒருமைல்கல்லாகும் . என்று 1 இப்பாட வேறுபாட்டுத் தொகுப்புப் 
பணி பாராட்டப் பெறும் . 


தொல்காப்பியக் களஞ்சியம் என்ற நூலின் பதிப்பாசிரியர் 
க . ப . அறவாணன் , இந்நூலின் இறுதியில் பாட வேறுபாடுகள் 
என்ற தலைப்பில் , வேறுபாடுகளின் தொகுப்பினை அளித்துள்ளார் . 
இது மர்ரே பதிப்பைப் பின்பற்றி அமைந்துள்ளது . 


1. 2. உரைப் பதிப்புக்கள் 


உள , 


தொல்காப்பிய எழுத்ததிகாரத்துக்கு இளம்பூரணர் , நச்சினார்க் 
கினியர் ஆகிய இருவர் உரைகள் உள . சொல்லதிகாரத்துக்கு 
இளம்பூரணர் , சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் , 
கல்லாடர் , பெயர் அறியப் பெறாத பழைய உரைகாரர் ஆகியோரின் 
உரைகள் 

பொருளதிகாரம் முழுமைக்கும் இளம்பூரணர் 
உரை உள்ளது . அகம் , புறம் , களவு , கற்பு , பொருள் , செய்யுளியல் 
என்ற ஆறு இயல்களுக்கு நச்சினார்க்கினியர் உரையும் , மெய்ப்பாடு 
உவமம் , செய்யுளியல் , மரபியல் என்ற நான்கு இயல்களுக்குப் 
பேராசிரியர் உரையும் உள . உரையாசிரியர்கள் கொண்ட தொல் 
காப்பிய மூலபாடங்கள் அந்தந்த உரைப்பதிப்பில் இடம் பெறும் . 
அதிகரர வாரியாக வெளிவந்த உரைப் பதிப்புக்களும் , பாட வேறு 
பாட்டு ஆய்வு நோக்கில் அப்பதிப்புக்களின் சிறப்புக்களும் கீழே 
குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


1 . 


தொல்காப்பியச் சிந்தனைகள் - தொல்காப்பியப் பதிப்புக்கள் 
ச . மெய்யப்பன் , ப . 48 . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


91 


= HLAYATTIUtIE 


- 


1.2.1 . எழுத்து - இளம்பூரணம் 


பதிப்புக்கள் 


எழுத்ததிகாரம் - இளம்பூரணர் உரைக்குரிய 
நான்கு , அவை கீழே பட்டியலில் தரப்பட்டுள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


1868 


சுப்பராயச் செட்டியார் பூவிருந்தவல்லி கன்னியப்ப 

முதலியார் 


வ . உ . சிதம்பரம்பிள்ளை அ த்தியர் அச்சகம் , 

அம்பாசமுத்திரம் 


1928 


தேவநேயப் பாவாணர் 


கழகம் 


1955 


1969 


கு . சுந்தரமூர்த்தி 


s 


இவற்றுள் , சுப்பராயச்செட்டியாரின் முதற் பதிப்பு செம்மை , 
பெறாத பதிப்பு ; பாடவேறுபாடுகள் இடம் பெறாதது .1 


வ . உ . 


சிதம்பரம்பிள்ளையின் பதிப்பு ஓரளவு செம்மைசான் றது . 
பாடவேறுபாடுகளும் , உரை வேறுபாடுகளும் சில இடங்களில் குறிப் 
பிடப் பெற்றுள்ளன . 1941 ல் தூத்துக்குடி விக்டோரியா அச்சகத்தில் 
இதன் மறுபதிப்பு எவ்வித மாற்றமுமின்றி வெளியிடப்பட்டுள்ளது ; 


கழகத்தின் சார்பில் 1955 ல் வெளிவந்த இளம்பூரணப் பதிப் 
பில் அடிக்குறிப்பில் சில பாடவேறுபாடுகள் குறிப்பிடப் பெற்றுள்ளன , 
1969 ல் கு . சுந்தரமூர்த்தியைப் பதிப்பாசிரியராகக் கொண்டு வெளி 
வந்த பதிப்பும் அடிக்குறிப்பில் பாட வேறுபாடுகளைப் பெற்றுள்ளது . 
மேலும் பதிப்பாசிரியரின் ஆராய்ச்சி முன்னுரைப் பகுதியில் பாட 
வேறுபாடுகள் என்ற பிரிவில் இளம்பூரணரும் , நச்சினார்க்கினியரும் 
வேறுபடும் இடங்களாக 35 இடங்கள் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . 


1. தொ . எ , இளம் . கு . சுந்தரமூர்த்தி , பதிப்புரை , ப . 6 


. 


92 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


1.2 . 2. எழுத்து - நச்சினார்க்கினியர் 


எழுத்ததிகாரத்துக்குரிய நச்சினார்க்கினியர் உரையின் பதிப் 
புக்கள் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


1849 


மழவை மகாலிங்க ஐயர் 
சி . வை . தாமோதரம்பிள்ளை 
த . கனகசுந்தரம்பிள்ளை 
சி . கணேசையர் 
தேவநேயப் பாவாணர் 
கு . சுந்தரமூர்த்தி 


கழகம் 
நா . பொன்னையா 

கழகம் 


1901 
1923 
1937 
1944 
1965 
1967 


சரசுவதி மகால் ,தஞ்சை 


எழுத்ததிகாரம் இளம்பூரணப் பதிப்பைவிட நச்சினார்க் 
கினியத்துக்குப் பதிப்புக்கள் மிகுந்துள்ளதைப் பட்டியலால் அறிய 
லாம் . 

தொல்காப்பியப் பதிப்புக்களிலேயே முதல் முதலாக வெளி 
வந்த சிறப்பு மழவை மகாலிங்க ஐயரின் எழுத்து- நச்சினார்க்கினியப் 
பதிப்புக்கு உரியது . இப்பதிப்பு கிடைத்தற்கரியது . 


சி . வை . தாமோதரம் பிள்ளையின் பதிப்பு , பல ஏடுகளைப் 
பார்த்துத் திருத்தம் செய்து வெளியிடப் பெற்ற பதிப்பாகும் . ஆங்காங் 
கே பாட வேறுபாடுகள் சில குறிப்பிடப்பட்டுள்ளன. த . கனகசுந் 
தரம்பிள்ளையைப் பதிப்பாசிரியராகக் கொண்ட கழகப் பதிப்பில் 
ஒரே இடத்தில் மட்டுமே அடிக்குறிப்பில் ஒரு வேறுபாடு சுட்டப் 
பெற்றுள்ளது . இது 1933 ல் இரண்டாம் பதிப்பாக வெளிவந்தது . 

பாடவேறுபாட்டுப் பணியில் சி . கணேசையரின் பதிப்பு , 
சிறப்பாகக் குறிப்பிடத் தக்கது . “ இவர் தம் பதிப்பினைப் பாட நுண் 
பதிப்பு எனப் பகரலாம் . இவருக்கு 

முன்னர் 

பல பதிப்புக்கள் 
வெளிவந்தமையாலும் , தொல்காப்பியம் செவ்விய வடிவம் பெற்ற 
மையாலும் ஐயர் அவர்கள் முயற்சி பொற்குடத்திற்குப் பொட்டிட் 
டதுபோல விளங்கிற்று ” என இவரது பணி பாராட்டப்பெறுகின்றது . ! 


தொல்காப்பியச்சிந்தனைகள் - தொல்காப்பியப் பதிப்புக்கள் , ச . 
மெய்யப்பன் , ப . 48 . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


93 


தேவநேயப் பாவாணரைப் பதிப்பாசிரியராகக் கொண்ட 
கழகப் பதிப்பு 1944 ல் முதற் பதிப்பாக வெளிவந்தது . தொடர்ந்து 
பல மறு பதிப்புக்கள் வெளியிடப் பெற்றுள்ளன . இதில் அடிக்குறிப் 
பில் பாட வேறுபாடுகள் சுட்டப்பட்டுள் . 


கு . சுந்தரமூர்த்தியின் பதிப்பில் இளம்பூரணர் 

கொண்ட 
வேறுபட்ட பாடங்கள் நூலின் அடிக்குறிப்பில் குறிப்பிடப் பெற்றுள் 
ளன . சரசுவதி மகால் வெளியீடு பாடவேறுபாட்டு நோக்கில் 
மிகுதியும் துணைபுரிவதன்று . 


1. 2 , 3 , சொல் - இளம்பூாணம் 


சொல்லதிகாரத்திற்கு ரிய இளம்பூரணர் உரைக்கு வெளிவந்த 
பதிப்பு ஒன்று மட்டுமே . 


கொண்டு மறு 


பாட 


கு . சுந்தரமூர்த்தியைப் பதிப்பாசிரியராகக் 
பதிப்புக்கள் சிலவும் வெளிவந்துள , கழகம் இந்நூலை 1963 ல் முதன் 
முதலில் வெளியிட்டுள்ளது . 

கு . சுந்தரமூர்த்தியின் பதிப்பின் அடிக்குறிப்பில் சில 
வேறுபாடுகள் குறிப்பிடப் பெற்றுள்ளன 
1.2.4 . சொல் -சேனாவரையம் 

சொல்லதிகாரத்தின் சேனாவரையர் உரை மிகுதியும் வழக்குப் 
பயிற்சி உடையது . ஆதலால் மிகுதியான எண்ணிக்கையில் இதற் 
குப் பதிப்புக்களும் வெளிவந்துள்ளன 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


இராசகோபால்பிள்ளை 


1868 


பு , கந்தசாமி முதலியார் 
சி . வை . தாமோதரம்பிள்ளை 
கழகம் 


ஆறுமுகநாவலர் 
கந்தசாமியார் 


1885 


1923 


சி . கணேசையர் 


நா . பொன்னையா 


1938 


1941 


பவானந்தம்பிள்ளை 


தனலெட்சுமி புக்டிப்போ 


1955 


1965 


கு . சுந்தரமூர்த்தி 


94 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இவற்றுள் , இராசகோபால் பிள்ளையின் பதிப்பு பாட வேறு 
பாட்டு ஆய்வுக்குப் பயனற்றது . எனினிம் ஏட்டிலிருந்து அச்சுக்கு 
வந்த பெருமை இப்பதிப்புக்கு உரியதாகும் . 


ஆறுமுக நாவலரைப் பதிப்பாசிரியராகவும் , சி . வை . தாமோ 
தரம்பிள்ளையைப் பதிப்பாளராகவும் கொண்டது ஒரே பதிப்பு 
" தமிழ் நூல் பதிப்பு வரலாற்றில் 19 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி 
யில் சிறப்புடன் விளங்கியவர் ஆறுமுக நாவலர் அவர்கள் . தொல் . 
சொல் . சேனாவரையத்தைச் சி . வை . தா . அவர்களைக் கொண்டு 
1892 இல் சிறந்த முறையில் வெளியிட்டுள்ளார்கள் . பிழையற்ற 
பதிப்பு என்பது அப்பதிப்பின் தனிச்சிறப்பு ” என இப்பதிப்புப் 
டாடாட்டப் பெறுகின்றது .1 


உள . 


கழகத்தின் சார்பில் கந் , ச . மியாரைப் பதிப்பாசிரியராகக் 
கொண்ட சேனாவரையப் பதிப்பில் , அடிக்குறிப்பில் பாட வேறு 
பாட்டுக் குறிப்புக்கள் 

பின்னர் இப்பதிப்பு , தேவநேயப் 
பாவாணரின் குறிப்புரை , ஆ . பூவராகம் பிள்ளையின் விளக்கவுரை 
ஆகியவற்றோடு பல முறை மறுபதிப்புக்களாக வெளியிடப் பெற் 
றுள்ளது . அவற்றிலும் சில பாடவேறுபாடுகள் அடிக்குறிப்புக்களாக 


உள . 


கணேசையரின் பதிப்பிலும் இன்றியமையாத பாட வேறுபாடு 
கள் 

அடிக் குறிப்பில் இடம் பெற்றுள்ளன . பவானந்தம் 
பிள்ளை பதிப்பு , தனலட்சுமி புக் டிப்போ பதிப்பு ஆகியன 
வேறுபாட்டு நோக்கில் பயன்படுவன அல்ல . 


UIL 


பல 


கு . சுத்தரமூர்த்தியின் பதிப்பில் 

அடிக்குறிப்புக்களில் 
இடங்களில் பாடவேறுபாடுகள் சுட்டப்பெற்றுள்ளன . மேலும் தன் 
ஆராய்ச்சி முன்னுரையில் பாட பேதமும் நூற்பா அமைப்பும் 
என்ற பகுதியில் " சொல்லதிகார உரையாசிரியர்கள் அறுவரில் 
சேனாவரையர் மட்டும் தனித்துப் பாடம் கொள்கின்ற இடம் ஒன்றே 
யாகும் . ” எனப் பாட வேறுபாட்டு நோக்கில் துல்லியமான குறிப் 
பையும் தருகின்றார் பதிப்பாசிரியர் . 


1 தொல்காப்பியச் சிந்தனைகள் - தொல்காப்பியப் பதிப்புக்கள் , 
ச . மெய்யப்பன் , ப . 44 . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


95 


1. 2. 5. தெய்வச்சிலையார் 


தெய்வச்சிலையாரின் சொல்லதிகார உரைக்கு இருபதிப்புக்கள் 


உள . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


ஆர் . வேங்கடாசலம் 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் 


1929 


கு . சுந்தரமூர்த்தி 


கழகம் 


1963 


பாட 


கரந்தைத் தமிழ்ச்சங்கப் பதிப்பில் சில இடங்களில் 
வேறுபாடுகள் அடிக்குறிப்பில் சுட்டப்பெற்றுள்ளன . மூல ஏட்டில் 
பிழையான பாடங்கள் இருப்பினும் பிழையென அறிந்தே அச்சில் 
வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இப்பதிப்பு ஒரு சில 
இடங்களில் பிழையான பாடங்களோடும் வெளியிடப்பட்டுள்ளது .. 
பின்னர் செம்மையான ஏடு கிடைத்து அதன் மூலம் திருத்தம் 
பெற்ற பகுதிகள் , நூலின் பிற்சேர்க்கையாக இணைக்கப்பட்டுள்ளன . 
இம்முறையில் தெய்வச்சிலையார் கொண்ட மூல பாடங்கள் திருத்தம் 
பெற்றுள்ளன . கு . சுந்தரமூர்த்தியின் கழகப் பதிப்பு , பிற பதிப்புக் 
களைப் போல அடிக்குறிப்பில் பாடவேறுபாடுகளைப் பெற்றுள்ளது . 


1. 2. 6. சொல் - நச்சினார்க்கினியம் 


சொல்லதிகாரம் நச்சினார்க்கினியத்துக்கு உள்ள பதிப்புக்கள் 
ஐந்து . அவை கீழே குறிப்பிடப் பட்டுள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


மழவை மகாலிங்க ஐயர் 

185 
சி . வை . தாமோதரம்பிள்ளை 

1892 
மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை பவானந்தர் கழகம் 1941 
கு . சுந்தரமூர்த்தி 

கழகம் 

1962 
இராம . கோவிந்தசாமிப்பிள்ளை சரசுவதி மகால் , தஞ்சை 1962 


96 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


மழவை மகாலிங்க ஐயரின் சொல் - நச்சினாக்கினியப் பதிப்பு , 
சொல் நச்சினார்க்கினியருரைக்கு முதல் வெளிவந்த பதிப்பு ; 
கிடைத்தற்கரியது . 


வேறு 


சி . வை . தாமோதரம்பிள்ளை பதிப்பில் ஒரு சில பாட 
பாடுகள் மட்டும் அடிக்குறிப்பில் இடம் பெற்றுள்ளன . பவானந்தர் 
கழகப் பதிப்பில் இடம் பெற்ற பாட வேறுபாடுகளும் ஒரு சிலவே . 
கழகப் பதிப்பில் கு . சுந்தரமூர்த்தியின் ஆராய்ச்சி முன்னுரைப் 
பகுதியில் நச்சினார்க்கினியர் கொண்ட இரு பாடங்கள் பொருத்த 
மாக அமைந்த சிறப்பு விளக்கப்பட்டுள்ளது . அடிக்குறிப்பிலும் 
பாடவேறுபாடுகள் இடம் பெற்றுள்ளன . சரசுவதிமகால் பதிப்பிலும் 
சில வேறுபாடுகள் சுட்டப்பெற்றுள்ளன . 


1.2.7 . சொல் - கல்லாடம் 


கல்லாடனாரின் சொல்லதிகார உரை அண்மைக் காலத்தில் 
தான் வெளியிடப்பெற்றது . கீழே குறிப்பிட்டுள்ள இரு பதிப்புக்கள் 
வெளிவந்துள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


கு . சுந்தர மூர்த்தி 


கழகம் 


1964 


தெ.பொ. மீனாட்சி சுந்தரனார் தமிழ்நாடு அரசு 


1971 


கழகப் பதிப்பு , அடிக்குறிப்பில் பாட வேறுபாடுகளைப் 
பெற்றுள்ளது . தெ . பொ . மீனாட்சிசுந்தரனாரின் கல்லாடப் பதிப்பில் 
ஏடுகளில் கண்ட பிழைப்பாடங்கள் அனைத்தும் ஆங்காங்கே அடிக் 
குறிப்பில் விரிவாகச் சுட்டப்பெற்றுள்ளன . கல்லாடனார் கொண்ட 
மூல பாடங்களில் மட்டும் 104 வேறுபாடுகள் இப்பதிப்பில் சுட்டப் 
பெற்றுள்ளன என்பது அறியத்தக்கது . ( மலும் பிற பதிப்புக்களின் 
அடிக்குறிப்பில் பிற உரையாசிரியர் கொண்ட பாடங்களும் பிற 
ஏடுகளில் 

காணப்பெறும் பாடங்களும் குறிக்கப்படுதல் மரபு . 
ஆனால் கல்லாடர் உரைப்பதிப்புக்காகக் கொள்ளப்பட்ட கல்லாடர் 
உரையின் பல்வேறு மூல ஏடுகளில் மட்டுமே இந்த 104 வேறு 
பாடுகள் 

உள்ளதாகக் காட்டப் பெற்றிருப்பது இப்பதிப்பில் 
குறிப்பிடத்தக்க வேறுபாடாகும் . 


தொல்காப்பியப் பதிப்புச்களும் பாடவேறுபாடுகளும் 


97 


சொல்லதிகாரத்தில் இடையியலில் 10 ஆம் நூற்பா வரையி 
லுமே கல்லாடர் உரை உள்ளது . 


1. 2. 8 சொல் -பழைய உரை 


தொல்காப்பியச் சொல்லதிகாரத்துக்கு அமைந்த 

அமைந்த பழைய 
உரை தனிப்பதிப்பாக வெளியிடப் பெறவில்லை ; கல்லாடர் உரைப் 
பதிப்புடன் சேர்த்துப் பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . வேற்றுமை 
மயங்கியல் 33 ஆம் நூற்பா வரையிலுமே அமைந்தது பழைய உரை . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் / பதிப்பாளர் 


ஆண்டு 


கு . சுந்தரமூர்த்தி 


கழகம் 


1964 


தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் 


தமிழ்நாடு அரசு 


1971 


இரு பதிப்புக்களிலும் பிறவற்றைப் போல அடிக்குறிப்பில் 
பாட வேறுபாடுகள் அமைந்துள்ளன . 


1.2 . 9. பொருள் - இளம்பூரணம் 


பொருளதிகாரம் இளம்பூரணத்துக்கு வெரியான பதிப்புக்கள் 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் / பதிப்பாளர் 


ஆண்டு 


வ . உ , சிதம்பரம்பிள்ளை ( 1 , 2 இயல் ) 


1928 


( 3,5 இயல் ) 


1933 


வ . உ . சிதம்பரம் பிள்ளை ( 6-9 இயல் ) 


1935 


கழகம் 


1953 


வ . உ . சி . பதிப்பு , கழகப் பதிப்பு , ஆகியனவற்றில் அடிக் 
குறிப்பில் சில பாடவேறுபாடுகள் சுட்டப்பெற்றுள . 


98 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


1. 2. 10. பொருள் - நச்சினார்க்கினியர் 

பொருளதிகாரம் நச்சினார்க்கினியத்துக்கு மிகுதியாக உரைப் 
பதிப்புக்கள் வெளிவந்துள்ளன . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் / பதிப்பாளர் 


ஆண்டு 


தாமோதரம்பிள்ளை 1-5 இயல் 


1885 


எஸ் . பவானந்தம் பிள்ளை 1-5 
இயல் 

1916 
ரா , ராகவையங்கார் செய்யுளியல் , மதுரைத் தமிழ்ச் சங்கம் 1917 
வையாபுரிப்பிள்ளை 
ம . நா . சோமசுந்தரம் பிள்ளை எஸ் . கனகசபாபதிப் 1934 
1-5 இயல் 

பிள்ளை 
1-2 இயல் 

கழகம் 

1947 
சி . கணேசையர் 1-5 இயல் 

1948 


3-5 இயல் 


கழகம் 


1950 


கு . சுந்தரமூர்த்தி செய்யுளியல் 


கழகம் 


1965 


தாமோதரம்பிள்ளையின் பதிப்பு , ஏட்டிலிருந்து பெயர்த்து 
வெளியிடப்பெற்ற சிறப்புக்குரிய முதற் பதிப்பு . அதனைத் தொடர்ந்து 
எஸ் . பவானந்தம்பிள்ளை , பொருள் - நச்சினார்க்கினியத்தைப் பதிப் 
பித்துள்ளார் . இவ்விரு பதிப்புக்களும் கிடைத்தற்கரியன . 


எஸ் . வையாபுரிப் பிள்ளையால் பரிசோதிக்கப்பட்டு , ம . நா 
சோமசுந்தரம் பிள்ளையால் திருத்தங்கள் செய்யப்பட்டு , திரிசிரபுரம் 
எஸ் . கனகசபாபதிப்பிள்ளையால் 1934 ல் வெளியிடப் பெற்ற பதிப் 
பில் அடிக்குறிப்பில் 

பாடவேறுபாடுகள் குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . 


ஒரு சில 


பின்னர் கழகவழியே 1947 , 1950 ஆம் ஆண்டுகளில் வெளி 
யான இரு பதிப்புக்களிலும் , 1948 ல் வெளியான கணேசையரின் 
பதிப்பிலும் அடிக்குறிப்புக்களாக இன்றியமையாத பாடவேறுபாடுகள் 
சுட்டப்பெற்றுன . இவை அனைத்தும் செய்யுளியல் நீங்கலாக வந்த 
பதிப்புக்கள் . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


99 


செய்யுளியல் - நச்சினார்க்கினியப் பதிப்பு முதலில் மதுரைத் 
தமிழ்ச் சங்கப்பதிப்பாக ரா . ராகவஐயங்காரால் வெளியிடப்பெற்றது . 
இதில் ஒரு சில இன்றியமையாத வேறுபாடுகள் மட்டும் அடிக் 
குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 1965 ல் கு . சுந்தரமூர்த்தியைப் 
பதிப்பாசிரியராகக் கொண்டு கழக வழி வெளிவந்த பதிப்பில் அடிக் 
குறிப்பில் பெரும்பாலான பாட வேறுபாடுகள் குறிப்பிடப் பெற்றுள் 
ளன . மேலும் ஆராய்ச்சி முன்னுரைப் பகுதியில் செய்யுளியலில் 
மட்டும் 112 இடங்களில் உரையாசிரியர்கள் ஒருவர் ஒருவரோடு 
மாறு பட்டுரைக்கும் பாட வேறுபாடுகள் உள என்ற குறிப்பும் , 
பிற உரையாசிரியர் இருவரோடும் நச்சினார்க்கினியர் வேறுபட 
உரைக்கும் பாட வேறுபாடுகள் என்ற தலைப்பில் 30 வேறுபாடு 
களும் பட்டியலிட்டுக் காட்டப் பெற்றுள்ளன . 


1. 2. 11 பொருள் - பேராசிரியம் 


பொருளதிகாரம் - பேராசிரியத்துக்கு வெளியான பதிப்புக்கள் 
ஐந்து . 


பதிப்பாசிரியர் 


பதிப்பகம் பதிப்பாளர் 


ஆண்டு 


= 


தாமோதரம்பிள்ளை 6-9 இயல் 

1885 
எஸ் . பவானந்தம்பிள்ளை 6-9 இயல் 

1917 
வே . துரைசாமி ஐயர் 6-9 இயல் எஸ் . கனகசபாபதிப்பிள்ளை 1935 
சி . கணேசையர் 6-9 இயல் 

1943 
6-9 இயல் 

கழகம் 

1951 


இவற்றுள் முதலிரு பதிப்புக்கள் கிடைத்தற்கரியன . எஸ் . 
கன சபா பதிப்பிள்ளை , சி . கனேசையர் ஆகியோர் பதிப்புக்களில் 
அடிக்குறிப்பில் இன்றியமையாத பாடவேறுபாடுகள் ஒரு சில குறி 
பிடப் பெற்றுள்ளன . கழகப் பதிப்பில் அடிக்குறிப்பில் ஓரளவு 
மிகுதியாகப் பாட வேறுபாடுகள் உள . 


தொல்காப்பியத்துக்கு வெளியான 

வெளியான உரைப் பதிப்புக்களான 
இவற்றின் பயன்பாடு இங்கே குறிப்பிடப் பெம்மது . 


100 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1.3 ஆய்வுப் பதிப்புக்கள் 


தொல்காப்பியப் பொருண்மையில் பல்வேறு நிலைகளை அடிப் 
படையாகக் கொண்டு ஆய்வு நுல்களாகவும் , ஆய்வு உரைகளா 
கவும் , ஆய்வுக் கட்டுரைகளாகவும் அமைந்த வைபல . 

தொல்காப்பியம் பற்றித் தமிழில் 40 ம் , ஆங்கிலத்தில் 10 ம் 
இதுவரை ஆய்வு நூல்கள் வெளியாகியுள்ளன . தொல்காப்பியப் 
பொருளை மையமாகக் கொண்டு நிகழ்த்தப்பட்டு வெளிவந்த ஆய்வு 
ரைகளின் எண்ணிக்கை 10. தொல்காப்பியம் பற்றி இதுவரை 
தமிழில் 270 ம் ஆங்கிலத்தில் 95 ம் ஆய்வுக் கட்டுரைகள் வெளி 
யாகியுள்ளன . 


1 


. 


தொல்காப்பியப் பொருண்மை அடிப்படையாகக் கொண்டு 
ஆய்வு நிகழ்த்தப் பட்டவற்றுள் தொல்காப்பிய நூற்பாக்கள் பல 
ஆங்காங்கே மேற் கோள்களாகச் சுட்டப்பெற்றுள்ளன , மேற்கோள் 
காட்டப்பெறும் நூற்பாக்கள் அனைத்தும் யாரேனும் ஓர் உரையாசி 
ரியர் கொண்ட பாடங்களைத் தழுவியே பெரும்பாலும் அமைந்துள . 
எனவே இவை பாடவேறுபாட்டு ஆய்வில் மிகுதியும் துணைபுரிவன 
அல்ல . 
1. 4. ஒப்பாய்வுப் பதிப்புக்கள் 

பழமை சான்ற தொல்காப்பிய நூற்பாக்களையும் அவற்றோடு 
எழுத்து சொல் , பொருள் , யாப்பு , அணி என்ற ஐவகைக் கோணங் 
களில் கருத்துத் தொடர்புடைய பிற இலக்கன நூற்பாக்களையும் 
இணைத்து ஒப்பாய்வு நிலையில் பதிப்பிக்கப்பெற்றவை ஒப்பாய்வுப் 
பதிப்புக்களாகும் . தொல்காப்பியம் தொடர்பான ஒப்பாய்வுப் 
பதிப்புக்கள் இங்கே தரப்பட்டுள்ளன 


. 


பதிப்பு 


பதிப்பாசிரியர் பதிப்பகம் 


ஆண்டு 


1858 


தொல்காப்பியம் - நன்னூல் - 

பதிப்பு சாமுவேல் பிள்ளை 
தொல்காப்பியம் - நன்னூல் - 

ஒப்பியல் - எழுத்து . க . வெள்ளைவாரணன் 


1962 


1 தொல்காப்பியக் களஞ்சியம் , க . ப . அறவாணன் , பக 124.126 . 


101 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


தொல்காப்பியம் - நன்னூல் - 

ஒப்பியல் - சொல் 


1971 


தொல்காப்பியம் - நன்னூல் 


டாக்டர் ரா . சீனிவாசன் 


1972 


இலக்கணத் தொகை - 

எழுத்து 


டாக்டர் ச . வே . சுப்பிர 

மணியன் 


1967 


1971 


இலக்கணத் தொகை - சொல் 


1978 


இலக்கணத் தாகை - பாட்பு 


இப்பதிப்புக்கள் பாட வேறுபாட்டு ஆய்வுக்கு ஓரளவு துணை 
பரியவல்லவை . உரையாசிரியர் -ளின் மூலகளே இப்பதிப்புக்களில் 
அளப்பட்டிருப்பினும் அடி - றிப் க்களாகச் சிலவும் , கருத்தை 
நிறுவும் நோக்கில் குறிப்பிடப் பெற்றனவாகக் சிலவும் 
வேறுபாடுகள் உள . 


பாட 


1. 5. உரைவளப் பதிப்புக்கள் 


தொல்காப்பியப் பகுதிகளுக்குப் பல்வேறு உரையாச்ரியர்களின் 
உரைகளை சேரத் தொகுத்து 

வெளியிடப் பெற்றவை 
உரைவளப் பதிப்புக்கள் . 


ஒரு 


பதிப்பு 


பதிப்பாசிரியர் பதிப்பகம் 


ஆண்டு 


சொல்ல திகார உரை 

க் 
கோவை 


ஆபிரகாம் அருளப்பன் 
டாக்டர் . வி . ஐ . சுப்பிரமணியம் 1971 


உரைவளம் தொல் 
காப்பியம் பொருளதிகாரம் 

( அகத்திணையியல் ) மு . அருணாசலம் பிள்ளை 


1974 


இப்பதிப்புக்களிலும் உரையாசிரியர்கள் 

கொண்ட 

மூல 
பாடங்களின் வேறுபாடுகள் , பிற வேறுபாடுகள் ஆகியன குறிப் 
பிடப் பெற்றுள்ளன . 


102 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


1. 6. புத்துரைப் பதிப்புக்கள் 


பல 


தொல்காப்பியத்துக்குப் பழமையாக அமைந்த உரைகளுக்கு 
மேலும் 20 ஆம் நூற்றாண்டின் புதிய நோக்கில் உரைகள் 
எழுந்துள்ளன ; அமைப்பு வகையாலும் , கருத்து வகையாலும் 
பலமாறுபாடுகளுடன் இவை அமைந்தன . 


....... 


பதிப்பு 


பதிப்பாசிரியர் 


ஆண்டு 


-ப் 


1 


சொல்லதிகாரம் -குறிப்புரை 


பி . எஸ் . சுப்பிரமணிய 

சாஸ்திரி 


1930 


எழுத்ததிகாரம் - குறிப்புரை 


1937 


1 , 


பொருட்படலம் - புறத்திணையியல் 

( புத்துரை ) 


டாக்டர் . சோமசுந்தர 

பாரதியார் 


1942 


பொருட்படலம் - அகத்திணையியல் 

( புத்துரை ) 


1942 


பொருட்படலம் - மெய்ப்பாட்டியல் 

( புத்துரை ) 


1945 


தொல்காப்பியம் - எளியவுரை 


புலியூர்க்கேசிகன் 


1961 


தொல்காப்பியம்- யாப்பு 

உறுப்பு - புதியவுரை 


ஆபிரகாம் அருளப்பன் 1968 


தொல்காப்பியம் - பொருளதி 

காரம் 


புலவர் குழந்தை 


1968 


என்ற 


குறிப்புரை , புத்துரை , புதிய உரை , எளிய உரை 
பெயர்களால் வெளியான இவ்வுரைப் பதிப்புக்களில் புதிய உரை 
யாசிரியர்கள் தங்கள் கருத்துக்கு ஏற்பச் சில பாடங்களைத் திருத் - 
தம் செய்து வழங்கியுள்ளனர் . புதிய நோக்கில் உரைதரும் நோக் 
குக்கேற்பச் சில பாடங்கள் திருத்தப் பெற்றுள்ளன . பாடவேறு 
பாட்டு நோக்கில் இப்பதிப்புக்களின் பயன்பாடு ஓரளவு குறிப்பிடத் 
தக்கதேயாகும் . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


103 


2. பதிப்புக்களில் பாட வேறுபாடுகள் 


அறுவகைப் 


மேலே குறிப்பிடப்பெற்ற 

பதிப்புக்களிலும் 
அமைந்த பாட வேறுபாடுகளில் இங்கு ஆய்வு நிகழ்த்தப் பெறு 
கிறது . பதிப்பாசிரியர்கள் தாம் புதியனவாக அறிந்து எழுதிய 
பாடங்கள் , பிற உரையாசிரியர்கள் கொண்டன்வாகக் கருதி மாறு 
படக் கூறும் பாடங்கள் , தமக்கு முந்திய பதிப்புக்களில் அமைந்தன 
வாகக் கூறும் பாடங்கள் , ஏடுகளில் அமைந்தனவாகக் குறிப்பிடப் 
பெறும் பாடங்கள் ஆகியன இக்கட்டுரைக்கண் ஆராயப் பெறு 


கின்றன . 


3. எழுத்ததிகாரத்தில் வேறுபட்டுகள் 


தொல்காப்பிய எழுத்ததிகாரப் பகுதியில் பதிப்புக்களால் 
மட்டும் புதியனவாக அறியப்பெறும் பாடவேறுபாட்டு இடங்களின் 
எண்ணிக்கை 45. இவற்றுள் உரையாசிரியர்கள் இருவரும் ஒரே 
பாடம் கொள்ள , பதிப்புக்களில் மட்டும் புதிதாகப் பாடம் வேறு 
படும் இடங்கள் 41. உரையாசிரியர்களும் தாம் கொண்ட பாடங் 
களில் வேறுபட அவற்றுக்கு மேலும் பதிப்புக்களில் புதியனவாக 
வேறுபடும் இடங்கள் 4. 45 இடங்களிலும் மொத்தம் அமைந்த 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை 48. 3.இடங்களில் இரண்டிரண்டு 
வேறுபாடுகளும் , 42 இடங்களில் ஒரே வேறுபாடுமாக இவை உள . 


மேலே குறிப்பிடப் பெற்ற 45 இடங்களில் அமைந்த 48 
வேறுபாடுகளையும் பதிப்பு வாரியாக ஆய்ந்து பகுத்தலும் , அவற் 
றில் சிலவற்றிற்குப் பொருந்திய பாடங்கள் எவை என நிறுவுதலும் 
பொருத்தமுடையவாகும் . 


3.1 . கழகப் பதிப்பில் வேறுபாடுகள் 


UTL 


கழகப் பதிப்பில் முதன்முதலாகப் பயின்ற நான்கு 
வேறுபாடுகளில் பொருந்திய பாடங்கள் எவை என இப்பகுதிக்கண் 
ஆராயப்பெற்றுள்ளது . 


3.1.1 . எகரம் - ஒகரம் 


அகர இகரம் ஐகாரமாகும் ’ ” ( எ . 54 ) என்ற நூற்பாவில் 
ஐகாரமாகும் என்பதற்கு ‘ எகரமாகும் என்றும் 

அகர உகரம் 


104 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ஒளகாரமாகும் ( எ . 55 ) என்ற நூற்பாவில் ஒளகாரமாகும் என் 
பதற்கு ‘ ஒகரமாகும் என்றும் கழக மூலப்பதிப்பில் ( 1943 ) பாட 
வேறுபாடுகள் அடிக்குறிப்பில் காட்டப்பெற்றுள்ளன , இவை 
டொருந்தாத பாடங்கள் . 


- 


அகரமும் இகரமும் கூடி ஐகாரம் என்றும் , அகரமும் உகர 
மும் கூடி ஔகாரம் என்றும் போலியாக ஒலிக்கும் என்பது இந் 
நூற்பாக்கருத்து . இந்நூற்பாக் கருத்தினால் தொல்காப்பியர் காலத் 
தில் ஐ ஔ என்பன கூட்டொலிகளாக விளங்கின என அறிய 
லாம் .1 நன்னுலார் காலத்தில் தொல்காப்பியர் கூறிய இக்கூட் 
டொலிக் கொள்கை மேலும் நுட்பமாக உரைக்கப்பட்டுள்ளது 
அகரக் கூறும் இகரக்கூறும் யகரக் கூறும் கலந்து ஐகாரமாகவும் , 
அகரக்கூறும் உகரக்கூறும் , உகரக்கூறும் கலந்து ஒளகாரமாகவும் 
ஒலிக்கும் என்பர் நன்னுலார் 2. சிவஞான முனிவரும் இந்நூற்பா, 
கூட்டொலிகளை உணர்த்துவது என்றும் கருத்து உடையவரே.3 
இதனை நுன் மரபில் வைக்காமல் மொழி மரபில் வைத்துள்ள 
மையால் ஐகாரத்திற்கு அ இ என்பதும் ஔகாரத்திற்கு அ உ 
என்பது போலியாக வரும் என்றே நூற்பா உணர்த்துவதாகக் 
கூறுவர் வேங்கடராஜுலு ரெட்டியார் .4 கூட்டெழுத்துக்கள் அல்லது 
போலி எழுத்துக்கள் என எம் முறையில் கொண்டாலும் ‘ ஐகார 
மாகும் , ஔகாரமாகும் என வருவனவே பொருந்திய பாடங்கள் . 


. 


1. S. 54 States that a + i becomes ai and S. 55 states that 

a tu is au . That means that ai and au were pronounced 
as dipthongs during Tolkappiars time - Naccinarkkaniars 
conception of phonology - S . V. Shanmugam P.74 


2. அம் முன் இகரம் யகரம் என்றிவை 
எய்தின் ஐயொத் திசைக்கும் அவ்வோ 
இவ்வும் வவ்வும் ஒளவோ ரன்ன - நன் நூ , 125 


3. அகரக் கூறும் இகரக்கூறும் தம்முளொத்து எகரமொலிக்கும் 
அகரக்கூறும் உகரக்கூறும் தம்முளொத்து ஓகரமொலிக்கு 
மெனக்கொள்க.- நன் . நூ . 125 - சிவஞான முனிவர் விளக்கம் . 
4. எழுத்ததிகார ஆராய்ச்சி , வே . வேங்கடராஜிலு ரெட்டியார் 


.ப 5 ) 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


105 


3.1.2.அ ஐ ஒள எனும் மூன்று 

சகரம் எந்த எழுத்துக்களோடு மொழி முதலில் வரும் 
என்பதை , 

( சகரக் கிளவியும் அவற்றோ ரற்றே 
அ ஐ ஔ எனும் மூன்றலங்கடையே 


எனவரும் நூற்பா உணர்த்துகிறது . ச , சை , சௌ என்ற மூன்றும் 
அல்லாத பிற 9 சகர உயிர் மெய்யும் மொழி முதலாக வரும் என்பது 
இந்நூற்பாக்கருத்து . ‘ அ ஐ ஔ எனும் மூன்றலங்கடையே என் 
பதற்கு அவை ஔ எனும் ஒன்றலங்கடையே என்ற பாடம் கழக 
மூலப் பதிப்பில் முதல் முதலாகக் குறிப்பிடப் பெற்றுள்ளது . இது 
அறிஞர்களின் ஆராய்ச்சிக்கும் விவாதத்துக்கும் உரிய பாட வேறு 
பாடாக விளங்குகின்றது . 

ச என்ற எழுத்து மொழி முதலில் வரும் என்னும் கருத்து 
டையவர்கள் ‘ அவை ஔ எனும் ஒன்றலங் கடையே என்ற பாடமே 
சிறந்தது என்பர் . வராது என்போர் நூற்பாப் பாடமே சிறத்தது 
என்பர் . 
இலக்கண விளக்கம் , சகரம் 

சகரம் ஐகாரத்தோடும் , ஒளகாரத் 
தோடும் மட்டும் வராது என்பதை ஐ ஔ வலவொடு சகாரமும் 2 
எனக் கூறுகிறது . நன்னுலார் , பிரயோக விவேக நூலார் ஆகியோர் 
சகரம் எல்லா எழுத்தொடும் கூடி மொழி முதலாக வரும் எள்பர் . 

நன்னூலார் சகரம் எல்லா எழுத்தொடும் கூடிவரும் என்று 
கூறியது தொல்காப்பியர் கருத்துக்கு மாறாக இருப்பினும் , தொல் 
காப்பியர் காலத்தில் இத்தகைய சொற்கள் தமிழில் பயிலாமையே 
தொல்காப்பியர் அங்ஙனம் விதி செய்தற்குரிய காரணம் என்பர் 
சிவஞான முனிவர் . 3 


3 


1. தொ . எ . நூ . 62 . 
2. இல . விள . நூ . 27 . 

இனி , “ சகரக்கிளவியும் அவற்றோரற்றே , அ ஐ ஔ எனும் 
மூன்றலங்கடையே ” என்பது முதலாக இன்னோரன்ன சில எழுத்துக் 
களை மொழிக்கு முதலாகாவென ஆசிரியர் தொல்காப்பியர்விலக் 
கின ராலோவெனின் 

இவ் வடமொழிகளும் திசைச்சொற்களும் 
அக்காலத்து இவ்வாறு தமிழின்கட் பயின்று வாராமை பற்றியென்க 
நன் . நூ . 106 சிவஞானமுனிவர் விளக்கம் . 


106 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


சங்க இலக்கியங்களில் சகரம் முதன் மொழியாகப் பயின்று 
வரும் 54 சொற்களை எடுத்துக் காட்டி 


சரி சமழ்ப்புச் சட்டி சருகு சவடி 
சளி சகடு சட்டை சவலி - சவி சரடு 
சந்து சதங்கை சழக்காதி ஈரிடத்தும் 
வந்தனவாற் சம்முதனும் வை 


எனச் சகர முதன் மொழி பயின்ற மயிலை நாதரின் மேற்கோள் 
நூற்பாவையும் சுட்டி , 1 " முழு முதல் அரணமும் வருபகை பேணார் ) 
ஆரெயிலும் அமைத்துக் கொண்ட தொல்காப்பியர்காலத் தமிழர் 
சட்டி செய்யத் தெரியாதிருந்தனர் என்பது பெரு நகைப்புக்கிட 
மான தாகும் என்றுக் கூறி , அவை ஒள எனும் ஒன்றலங்கடையே 
என்ற பாடமே பொருந்தும் எனக் கூறுவர் தேவ நேயப் பாவானர் . 2 


இவ் இரு பாடங்களில் எந்தப் பாடம் ஏற்புடையது எனக் 
காண்போம் . ச , சை , சௌ ஆகிய மூன்று எழுத்துக்கள் மொழி 
முதலில் வராது என்பது புதிய வேறுபாட்டின்படி 

கிடைக்கும் 
கருத்து . அங்ஙனம் கொண்டால் ச , சை , ஆகிய இரு எழுத்துக்களும் 
மொழி முதலில் பயின்று வரும் இலக்கியத் தமிழ்ச் சொற்களை 
இதற்கு எடுத்துக்காட்டுகளாகக் காட்டவேண்டும் . பாவாணரும் , 
பிறரும் சகர முதன் மொழிச் சொற்களை மட்டுமே காட்டுகின்றனர் . 
‘ சை மொழி முதற் சொற்கள் காட்டப்படவில்லை . 

மேலும் சகர 
முதன் மொழிச் சொற்களை எல்லாம் சிவஞான முனிவர் கருத்துப் 


1. நன் . மயிலை உரைமேற்கோள் . 
2. தொ . எ . ந . கழகப்பதிப்பு ( 1955 ) நூ . 62. அடிக்குறிப்பு . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாட வேறுபாடுகளும் 


107 


படி வடசொற்களாகவும் , திசைச்சொற்களாகவும் கொள்ள இயலும் . 
அவற்றைத் தூய தமிழ்ச் சொற்களாகவே ஏற்பதில் கருத்து வேறு 
பாடு உண்டு . எனவே ச , சை , சௌ என்ற கருத்தை உணர்த்தும் 
அ , ஐ , ஔ எனும் மூன்றலங்கடையே என்ற பாடமே பொருத்த 
முடையதாகக் கொள்ளலாம் . தொல்காப்பியர் தம் காலத்திருந்த 
மொழிவழக்கைக் கருத்திற் கொண்டே நூற்பா செய்தார் என்று 
கொள்ளலாம் . 


பிற்காலத்தில் எங்கும் தமிழ் எதிலுந்தமிழ் ” என்ற தமிழ் 
இயக்க வளர்ச்சிக் காலத்தில் இத்தகைய பாடவேறுபாடுகள் எழுந் 
திருக்கலாம் , 


3.1.3 . யகர வரிசை 


மொழி முதல் எழுத்துக்கள் பற்றிய பகுதியில் யகர வரிசை 
யில் யா என்ற ஓர் எழுத்து மட்டுமே மொழி முதலில் வரும் 
என்ற கருத்தை ஆ வோடல்லது யகர முதலாது 1 என வரும் 
நூற்பா உணர்த்தும் . 


கழக மூலப் பதிப்பில் இந்நூற்பா 


" அஆ உஊ ஒ ஒள 
ஆறோ டல்லது யகர முதலாது 


என்று வடிவ வேறுபாட்டுடனும் உள்ளது . இதன் படி , ய , யா , யு , யூ 
யோ , யௌ என்பன யகர் வரிசையில் மொழி முதலில் வரும் 
என்பது கருத்தாகும் . பிற்கால இலக்கண நூல்களின் தாக்கத்தால் 
விளைந்த பாட வேறுபாடாக இதனைக் கருத முடிகிறது . 


அ ஆ உ ஊ ஓ ஔ யம் முதல் 32 என்பது நன்னூல் 
நூற்பா . நன்னூல் நூற்பாக் கருத்தும் , வடிவ 

வேறுபாட்டு 
நூற்பாக்கருத்தும் ஒன்றாகவே அமைந்துள்ளதைக் காணலாம் . 
எனவே நன்னூல் பயிற்சிக்குப் பின்னர் இப்பாட வேறுபாடு எழுந் 
திருத்தல் வேண்டும் 


1 தொ . எ . நூ . 65 
2 நன் .. நூ . 104 


108 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


தொல்காப்பியர் கால மொழியியல்பை , உரையாசிரியர்கள் 
கொண்ட பாட வேறுபாடுகளே சுட்டுகின்றன . பிற்கால இலக்கண 
நூல்களின் தாக்கம் பெற்ற கருத்துக்களை விளக்கும் பாடவேறு 
பாடுகள் தொல்காப்பிய மூல பாடங்களாக இருக்க இயலாது என்பது 
அங்கை நெல்லி . “ இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் கூறுமாறு 
போல யகரம் ஆகாரத்தோடு கூடிவரும் சொற்களே தமிழ்ச்சொற் 
ளன்றி ஏனைய எழுத்துக்களுடன் வரும் சொற்கள் தமிழ்ச்சொற்கள் 
அல்ல . ஆதலின் , அவற்றை ஆசிரியர் கூறாதொழிந்தார் 

எனக் 
கூறுதலே அமைவுடத்தாகும் எனப் பதிப் பாசிரியர் சுந்தரமூர்த் 
தியும் உரையாசிரியர்கள் 

கொண்ட 

ஏற்புடையது 
என்பதைத் தன் கருத்தாக மொழிவர் , 1 


பாடமே 


மேலே காட்டப் பெற்றவை , கழக மூலப்பதிப்பில் தான் 
வேறுபாடுகளாக முதன் முதலில் கட்டப்பெற்றுள்ளன . 


பாட 


3. 2. மர்ரே பதிப்பில் வேறுபாடுகள் 


எழுத்திகாரத்தைப் பொறுத்தவரை மர்ரே பதிப்பின் 

மூல 
பாடங்கள் அனைத்தும் இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் கொண்ட 
பாடங்களே . பிற் சேர்க்கையில் எழுத்ததிகாரத்தில் பாடம் வேறு 
படும் 30 இடங்களில் 30 வேறுபாடுகள் பட்டியலாகக் குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . இவற்றில் 8 இடங்களில் மட்டுமே இதுவரை பயின் 
வாராத பாடங்கள் உள . இவை பொருள் வேறு படுத்தும் பாடங்கள் 
அல்ல . 


ஏனை மூன்றே ( எ . 12 ) என்பதற்கு ஏனைய மூன்றே என்றும் 
மென்மையாக ( எ . 224 ) என்பதற்கு மெய்ம்மையாகிய என்றும் 
அமைந்த வேறுபாடுகளில் 

ஏனைய 

ஆக - ஆகிய என்ற 
விரித்தல் விகாரம் அமைந்துள்ளது . தோற்ற ஒப்புமையில் அமைந்த 
ஒரே பொருளைத்தரும் இருவேறு சொற்களும் இவண் வேறுபாடு 
களாயுள . 


ஏனை 


தொ , எ . இளம் . நூ 63. கு . சுந்தரமூர்த்தி பதிப்பு ( 1969 ) ப . 58 


தொல்காப்பிடப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


109 


பாரியை உள்வழிச் சாரியை கெடுதலும் 
சாரியை உள் வழித் தன்னுருபு நிலையலும் ” ( எ . 158 ) 


என 


என 


உள . 


வரும் நூற்பாப்பகுதியில் உள்வழி 

ஈரிடத்தும் 
வருவனவற்றிற்கு உளவழி என ஈரிடத்தும் பாடங்கள் , 
தோற்ற ஒப்புமையால் அமைந்த இவை பொருள் வேறுபாடு 
இல்லாதவை . 


சில 


ஏடு பெயர்த்து எழுதுவோர் தொடர்ச்சி இயைபு நோக்கிச் 

இடங்களில் தாமே சொற்சீரடியைச் சேர்த்து எழுதுவர் . 
அம்முறையில் , 


" தத்தந் திரிபே சிறியவென்ப ” ( எ . 88 ) 
* நிறுத்த சொல்லும் ... புணர் நிலைக்குரிய ( எ . 111 ) 


எனவரும் நூற்பாக்களில் முறையே அவைதாம் “ அவற்றுள் ” என 
வரும் சொற்சீரடிகள் சேர்க்கப் பட்டமையால் அவைதாம் 
தத்தந்திரியே என்றும் , அவற்றுள் நிறுத்த சொல்லும் ... என 
வரும் இரு பொருள் வேறுபாடற்ற பாடங்கள் அமைந்துள்ளன . 


ஏடெழுதும் விரைவில் சொற்கள் முன்பின்னாக மாறி அமைதல் 
இயற்கை .. முன்னுள்ள சொல் பின்னாகவும் பின்னுள்ள சொல் 
முன்னாகவும் இடம் பெயர்ந்து ஒலிக்கும் முறை பாட வேறுபாடுகளை 
எழுப்பவும் களமாகிறது . 


" வல்லெழுத்தியையின் ( எ . 358 ) என்னும் தொடர் 
இயையின் வல்லெழுத்து என இடம் மாறிப் பாடவேறுபாடாகி 
யுள்ளது . 


ஒலி 


ஒருவன் ஏடு படிக்க , ஒருவன் எழுதுங்கால் , 
ஒப்புமையால் சொற்களில் பிறழ்ச்சி ஏற்பட்டுப் பாடம் அமைகிறது . 
இம்முறையில் ஆசிரியர்க்க ( எ . 390 ) என்பதற்கு ஆசிரியற்க 
என்ற பாடம் இப்பதிப்பில் உள்ளது . 


பெற்ற 


இவை மர்ரேபதிப்பின் பிற்சேர்க்கையில் இடம் 
6.பாருள் வேறுபாடற்ற பாட வேறுபாடுகள் . 


110 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


3. 3. கன்னியப்ப முதலியார் பதிப்புப் பாடம் 


எழுத்து இளம்பூரணத்துக்குக் கன்னியப்ப முதலியாரின் 
பதிப்பே முதலாவதாகும் . கி . பி . 1868 ல் அச்சான நூல் இது . 
இந்நூலில் 3 பாடவேறுபாடுகள் முதன் முதலில் குறிப்பிடப் 
பட்டுள்ளன . எனினும் அவை மூன்றும் பொருள் வேறுபடுத்தும் 
சிறப்புடையன அல்ல . 


" அவற்றுவழி மருங்கிற் சாரியை வருமே ( எ .119 ) என்னும் 
நூற்பாவில் அவற்றுவழி என்பதற்கு அவற்றுள்வழி என்றும் , 
" ஐகார ஔகாரங்கானொடுந் தோன்று ( எ . 138 ) என்னும் 
நூற்பாவில் கானொடும் என்பதற்குக் கானொடு என்றும் ஆவயின் 
ஒற்றிடை மிகுதல் ( எ . 476 ) என்ற நூற்பாப் பகுதியில் ஆவயின் 
என்பதற்கு ஆயின் என்றும் வேறுபாடுகள் உள்ளன . கன்னியப்ப 
முதலியார் பதிப்பில் அமைந்த இவ்வேறுபாடுகள் இளம்பூரணரின் 
சில பாடங்களாகவே பிற்காலத்தில் குறிப்பிடப்பட்டன என்பது 
அறியத்தக்கது . 


வ . உ . சிதம்பரம்பிள்ளை பதிப்பில் இளம்பூரண உரை ஏடுகள் 
மேலும் கிடைத்தமையால் இப்பாடங்கள் திருத்தம் பெற்றன .. 
மூலபாடங்களாக ஒரு பதிப்பில் பிழையான பாடங்கள் குறிப்பிடப் 
பெற்றிருப்பினும் , பிற்காலப் பதிப்புக்களால் பாடங்கள் திருத்தம் 
பெற்றமைக்கு இது சான்றாக உள்ளது . வ . உ . சிதம்பரம்பிள்ளையால் 
திருத்தம் பெற்ற இப்பாடங்கள் பிற்கால இளம் பூரணப் பதிப்புக் 
களில் தொடர்ந்து பின்பற்றப் பட்டன . 


3. 4. வ . உ . சிதம்பரம்பிள்ளை பதிப்புப் பாட வேறுபாடுகள் 


இளம் 


1928 ல் வெளியான வ . உ . சிதம்பரம் பிள்ளையின் 
பூரணர் பதிப்பு திருத்தம் பெற்ற பாடங்களோடு மட்டுமன்றிப் 
புதிய பாடங்களையும் தந்துள்ளது . எழுத்ததிகார இளம்பூரணப் 
பதிப்பில் இ 

ம் முறையில் 

எட்டுப் புதிய பாடங்கள் இடம் 
பெற்றுள்ளன . 
3. 4. 1. மெய்மயங்குடனிலை 


தனி மெய்மயக்கத்திற்குப் பெயரும் முறையும் தொகையும் 

உணர்த்தும் 
அம்மூவாறும் வழக்கியல் மருங்கின் 
மெய்ம்மயங் குடனிலை தெரியும் காலை ( எ . 22 ) 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


111 


என்ற நூற்பாவில் மெய்ம்மயங்குடனிலை என்பதற்கு " மெய்மயக் 
குடனிலை என்பதே இளம்பூரணர் பாடம் என வ . உ . சிதம்பரம் 
பிள்ளை பதிப்பில் தவறாக உள்ளது என்றும் , பின்னர் வந்த பதிப் 
புக்களில் கன்னியப்ப முதலியார் பதிப்பை யொட்டி மெய்மயங் 
குடனிலை என்ற பாடமே இளம்பூரணர் பாடமாகக் கொள்ளப்பட்டது . 
பிந்திய பதிப்புக்கள் பிழையாக பாடம் தந்தாலும் முந்திய பதிப் 
புக்கள் தந்த திருத்தப் பாடங்களையே பிற்காலத்தில் வந்த பதிப் 
பாசிரியர்கள் ஏற்றனர் என்பதற்கு இது சாள்று . 


1 


தொல்காப்பியர் கூறும் இந்நுற் பாக்கருத்தை அடியொற்றி 
கசதப ஒழிந்த ஈரேழன் கூட்டம் 
மெய்ம் மயக் குடலிலை 1 


எனவரும் நன் நுல் நூற்பா அமைந்தது . நன்னுல் நூற்பாவில் 
மெய்ம்மயக்குடனிலை என்ற பாடம் இடம் பெற்றுள்ளதால் , இதன் 
தாக்கம் தொல்காப்பிய நூற்பாவிலும் படிந்தது எனலாம் . எனவே 
மெய்மயங்குடனிலை என்பதற்கு மெய்மயக்குடனிலை என்ற 
பாடம் 

அமைந்தது . எழுத்துக்கள் ஒன்றோடொன்று மயங்கி 
வருதல் பற்றியே நூற்பா கூறகிறது . எழுத்துக்கள் பிற எழுத்துக் 
களை மயக்கி வரும் இயல்புடையன அல்ல . எனவே மெய்மயங் 
குடனிலை என்ற பாடமே பொருத்த முடையதாகும் . 

மெய்மயக்குடனிலை என்று உ . சிதம்பரம்பிள்ளை 
பதிப்பில் ( 1928 ) கண்ட இப்பாடம் கழக மூலப்பதிப்பு ( 1943 ) 
மர்ரே மூலப் பதிப்பு ( 1960 ) தொல்காப்பியக் களஞ்சிய மூலப் 
பதிப்பு ( 1975 ) ஆகியவற்றிலும் பிற்காலத்தில் மூலபாடமாகக் 
கொள்ளப்பட்டது . 


* மெய்மயங்குடனிலை என்பதே பொருந்திய பாடம் என்பதை 
யும் , அச்சொல் தரும் பொருண்மைகளையும் வேங்கடராஜுலு 
ரெட்டியார் விரிவாக விளக்கியுள்ளார் . 2 


1 நன் . எ . நூ . 110 . 
2 மெய்மயங்குடனிலை என்பது மெய்மயங்குவதாகிய உடனிலை 
என்று பொருள்படும் , உடனிலை - கிம்யோகம் . இனி மெய்மயங்கு 
என்பது வேற்று நிலை மெய் மயக்கத்தையும் உடனிலை என்பது 
உடனிலை மெய்மயக்கத்தையும் குறிப்பது என்றும் கொள்ளலாம் 
தொல்காப்பிய எழுத்ததிகார ஆராய்ச்சி - வேங்கடராஜிலுரெட்டியார் . 


112 


தமிழ் நூல்களில் பாட வேறுப டுகள் 


3. 4. 2. போலி 


அகரத்தின் பின்னர் இகரம் இன்றி யாரப் புள்ளயும் ஐ என் 
பதற்குப் போலியாக வரும் என்ற கருத்தை 


அகரத்து இம்பர் யகரப் புள்ளியும் 
ஐயன் நெடுஞ்சினை பொய்பெறத் தோன்றும் 31 


என்ற நூற்பாவில் தெல்காப்பியர் கூறுவர் . அகர இரம் ஐகார 
மாகும் ” ” ( 54 ) என்றும் அர உகரம் 

ஔகாரமாகும் ” ( 55 ) 
என்றும் இதற்கு முன்னர் நூற்பாக்கள் உள்ளமையால் அநரத்தின் 
பின்னர் உகரமேயன்றி வகரரம் ஒள என்.த குப் பே . லிபாக 
வரும் என்ற கருத்தும் இந்த நூற்பாவிலோ இதனைத் தொடர்ந் 
தோ தொல்காப்பி யால் நெள்ளப்பட்டிருத்தல் வேண்டும் எனக் 
கருதுவர் . இக்ட் ருது இடம் பெற வேண்டிய இன்றியமையாமை 

உணர்ந்து இளம்பூரணரும் , நச்சினார்க்கினியரும் தத்தம் 
உரையில் விதப்புக்கிளவியாக இக்கருத்தைப் பெற வைத்துள்ளனர் . 


யை 


வ . உ . சிதம்பரம்பிள்ளை தன் பதிப்பில் இந் நூற்பா 


" அகரத்திம்பர் யவகரப்பு புள்ளியும் 
ஐயன நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் ( எ . 56 ) 


என்றிருத்தல் வேண்டும் எனக் குறிப்பிட்டுள்ளது அறியத்தக்கதாகும் 


மேலும் " காலப்பழமையில் எடு பெயர்த்து எழுதினோர் 
யவகரப்புள்ளி யும் என்பதனை யகரப் புள்ளி , எனவும் ஐயென 
நெடுஞ்சினை என்பதனை ஐ எனெடுஞ்சினை எனவும் பிழையாக 
எழுதினர் போலும் . அப்பிழைப் பாடத்தைப் பிழையற்ற பாடமெ 
னக் கருதி உரையாசிரியர் அதற்குத் தக்கவாறு உரையெழுதிச் 
சென்றனர் போலும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் . 


2 


1. தொ . எ . நூ . 56 . 


2. தொ . எ . இ . வ . உ . சிதம் பரம்பிள்ளை பதிப்பு ( 1928 ) ப . 23 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


113 


வ . உ . சிதம்பரம்பிள்ளையின் விளக்கப்பகுதியில் , ஏடுபெயர்த்து 
எழுதுங்கால் பாடங்கள் விடுபட்டிருக்கலாம் என்று குறிப்பிடுவது 
ஏற்கத்தக்கதே . எனினும் அனைத்து ஏடுகளிலும் குறிப்பிட்ட இந்த 
இரு இடங்கள் மட்டுமே விடுபட்டன என்று கொள்வது பொருத்த 
மாகத் தெரியவில்லை . 


பி.சா. சுப்பிரமணிய சாஸ்திரியார் தனது குறிப்புரையில் , 
அகரத்திம்பர் வகரப்புள்ளியும் 
ஒளவெ னெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் 


என்ற சூத்திரம் , மயக்கதால் , ஏடெழுதுவோரால் விடப்பட்டது 
என்பது என் கொள்கை எனக் குறிப்பிட்டுள்ளார் 1 . 


என 


பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியாரின் கருத்து மொழியமைப்பு 
நோக்கில் பொருந்துவதன்று வேங்கடராஜுலு ரெட்டியார் 
மறுத்துரைத்துள்ளார் 2 


எனவே வ.உ. சிதம்பரம்பிள்ளையின் கருத்துப்படி நூற்பா 
சிதைந்துள்ளது என்றும் , பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் , 
கருத்துப்படி நூற்பாவிடுபட்டது என்றும் , கொள்ள வேண்டும் . 
இம்முறைகளில் கொண்டால் , விதப்புக் கிளவியால் கருத்துக்களைப் 
பெறவைக்கும் உரையாசிரியர்களின் உரிமை பறிக்கப்படும் குற்றம் 
தங்கும் . மேலும் தொல்காப்பியர் செறிவாா நூற்பிக்கும் சிறப்புடைய 
வர் என்ற சீரும் சிதையும் . எனவே உரையாசிரியர்கள் கொண்ட 
வாறு கொள்வதே ஏற்புடையதாகும் . 


1 தொ . எ .பி.சா . சுப்பிரமணியசாஸ்திரி , குறிப்புரை( 1937 ) ப .69 


2 மொழியின் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் ஐகாரத்திற்கு 
அய் என்பது வரும் என்றவாறாகும் . இதனால் “ அகரத்திம்பர் 
வகரப்புள்ளியும் ஒளவென் நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் 
என்று சூத்திரம் செய்யாத தன் காரணமும் புலனாகும் . என்னை 
யெனின் ஒளகாரம் மொழியின் இடை 
டையிலும் கடையிலும் 
நிற்பதன்மையின் அஃது அவ் என்றாதல் இல்லை , - தொல் 
காப்பிய எழுத்ததிகார ஆராய்ச்சி வேங்கடராஜுலு ரெட்டியார் ப . 60 


114 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


3. 4. 3. பிறபாடல்கள் 


வ . உ . சிதம்பரம்பிள்ளையின் பதிப்பில் கண்ட பிற பாட வேறு 
பாடுகள் பொருட் சிறப்பில்லாதவை . போல் மொழிவயின் ( எ . 
51 ) என்பதற்குப் போலும் மொழிவயின் - என்றும் , 

- , னகாரை 
முன்னர் ( எ . 52 ) என்பதற்கு ‘ னகார முன்னர் என்றும் , என் 
மனார் புலவர் ( எ . 147 ) என்பதற்கு என்மனார் ஆசிரியர் என் 
றும் . இன்னென் சாரியை ( எ . 476 ) என்பதற்கு இன்னாம் சாரியை 
என்றும் ஆவயின் எ . 476 ) என்பதற்கு ஆனவயின் என்றும் 
பாட வேறுபாடுகள் குறிப்பிடப் பெற்றுள்ளன . இவற்றால் பொருள் 
மாற்றம் நிகழ்தலில்லை . 


3. 5. கு . சுந்தரமூர்த்தி பதிப்பு வேறுபாடுகள் 

கு . சுந்தரமூர்த்தி , எழுத்து - இளம்பூரணம் , நச்சினார்க்கினி 
யம் ஆகிய இரண்டையும் பதிப்பித்துள்ளார் . இவர் பதிப்பில் 
இதுவரை அறியப்பெறாத ஒரு பாட வேறுபாடு இடம் பெற்றுள்ளது . 

ஆள ஆகும் ( எ . 189 ) என்பது இளம்பூரணர் பாடம் . ஆ 
எவ்வாகும் என்பது நச்சினார்க்கினியர் பாடம் . இவற்றுக்கு மேலும் 
ஆ எய்யாகும் என்ற ஒரு பாடத்தை இருபதிப்பிலும் கு . சுந்தர 
மூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் . 


என 


நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் உயிர்வரின் 
இடையில் ய் அல்லது வ் 

உடம்படு மெய்தோன்றும் 
என்பது பொதுவிதி . தொல்காப்பியர் காலத்தில் உடம்படு மெய் 
வருதல் உண்டு ; எனினும் அது வரையறுக் கப்பட்டவிதியாகப் 
போற்றுப்படவில்லை . இதனை , 


“ எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே 

உடம்படு மெய்யின் உருபுகொளல் வரையார் ” ) 1 
என்ற நூற்பாவால் தொல்காப்பியர் விளக்குவர் . நன் நூலார் , 

“ இஈஐ வழி யவ்வும் ஏனை 
உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ் விருமையும் 
உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் > 2 


1 தொ . எ . நூ . 141 . 
நன் . எ . நூ . 162 


தொல்காப்பியப் பதிப் க்களும் பாடவேறுபாடுகளும் 


115 


என்ற நூற்பாவால் இதனை மேலும் வரையறை செய்து இன்ன 
உயிரீற்றுக்குப்பின் இன்ன மெய்வரும் என விதந்தோதினார் . எனினும் 
நன்னூல் உரைகாரர் எகர ஈறுவரின் எகர ஈறு ஒழியக் கொள்க , 
என்றார் .1 உயிரீறாக எகரம் வருமாயின் உடம்படு மெய்யின்றி வரும் 
என்பது இதன் கருத்து . இம்முறையில் உடம்படு மெய்யின்றி 
இளம்பூரணர் பாடம் கொண்டார் . நன்னுல் கருத்தாகிய “ ஏனை 
உயிர்வழி வவ்ம் என்ற விதியைப் பொதுவான தாக , எகரத்துக் 
கும் உரியதாகக் கொண்டு ஆ . எவ்வாகும் 

வகர 

உடம் 
படுமெய் பயின்ற பாடத்தை நச்சினார்க்கினியர் கொண்டார் . ஏ 
முன் இவ்விருமையும் என்ற நன்னூல் விதியை எகரத்துக்கும் 
உரியதாகப் பிறழக் கொண்ட நிலையில் யகர உடம்படு மெய் 
சேர்த்து ஆஎய்யாகும் . என்ற பாடம் தோன்றி யிருக்கலாம் என்று 
கருத முடிகிறது . பொருள் வேற்றுமைக்கு உரிய தன்று இப்பாடம் 


என 


3. 6. வேங்கடராஜுலு ரெட்டியார் கூறும் பாடங்கள் 


வே . வேங்கடராஜுலு ரெட்டியாரின் எழுத்ததிகார ஆராய்ச்சி 
நூலில் அவர் கொண்ட மூல நூற்பாக்களில் , வடிவங்களில் சில 
மாறுபாடுகளைக் காண்கிறோம் . மாறுபட்ட இவ்வடிவங்களை இவரே 
தம் நூலில் முதன் முதலாகக் குறிப்பிட்டுள்ளார் . இவை பதிப்பில் 
நேர்ந்த அச்சுப்பிழைப் பாடங்களாகக் கொள்ளுதற்கு 

கொள்ளுதற்கு உரியன 
அல்ல . அவர் தாமே இப்பாடங்களை அமைத்திருத்தல் வேண்டும் 
எனக் கருத முடிகிறது . 


‘ அகரமோடுயிர்த்தலும் ( எ . 17 ) ஏனை உயிரோடு ( எ . 17 ) 
என வரும் பாடங்களுக்கு அகர மொடுயிர்த்தலும் ஏனை உயி 
ரொடு என நொ லை நீக்கிக் சறிலைப் பயன்படுத்துவதால் வேறு 
பாடுகள் எழுந்துள்ளன . 


மஃகான் புள்ளி முன் ( எ . 28 ) என்பதற்கு முன் , சொற் 
சீரடி சேர்த்தமையால் அவற்றுள் மஃகான் புள்ளி முன் என்று 
வேறுபாடு அமைந்தது . அவற்றுள் நிறுத்த சொல்லின் ( எ . 109 ) 
எனவும் , அவற்றுள் இன்னின் ( எ . 121 ) எனவும் வருவனவற்றுள் 
சொற்சீரடியை 

நீக்கியமையால் நிறுத்த சொல்லின் இன்னின் 
என்றும் பாடவேறுபாடுகள் அமைந்தன . 


1. ந . எ . நூ . 162. சங்கர நமச்சிவாயர் உரை . 


116 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


‘ மூன்றும் வினா ( எ . 32 ) என்றவிடத்தில் மூன்றும் வினாஅ 
என அளபெடைக் குறி சேர்த்தமையாலும் முறை தொகஉம் 
( எ . 351 ) என்ற விடத்தில் முறை தொகும் என அளபெடைக் 
குறி விடுத்தமையாலும் பாடங்கள் வேறுபட்டுள்ளன . 


அளவிற் கோடலின் ( எ . 50 ) என்பதற்கு அளபிற் கோட 
லின் என்றும் , நான்கன் ஒற்றே ( எ . 467 ) என்பதற்கு நான்கன் 
மெய்யே என்றும் வரும் வேறுபாடுகள் ஒர பொருள் தரும் பிற 
சொற்களால் அமைந்தவை . 


இவண் குறிப்பிட்ட பாட வேறுபாடுகளால் பொருள் மார்ரம் 
நிகழவில்லை . எனினும் இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் இருவருமே 
உடன்பட்டு ஒன்றாக ஏற்ற இப்பாடங்களில் முதன் முதலாக ( ப் 
பதிப்பில் புதியனவாக வேறுபாடுகளைக் காட்டியுள்ளார் வேங் : ட 
ராஜுலு ரெட்டியார் . 


3.7 . பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் கூறும் பாடங்கள் 


பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியாரின் தொல்காப்பியம் எழுத் 
ததிகாரக் குறிப்புரையில் இதுவரை அறியப்பெறாத சில பாடங்கள் 


உள . 


அகர முதல் னகர விறுவாய் முப்பஃதென்ப ( எ .1 ) 
என்பது நூற்பாவில் பயின்ற தொடர் . ஆனால் குறிப்புரையாசிரியர் 
இதனை எடுத்தாளும் போது முப்பதென்ப - என்று வேறுபட்ட 
பாடத்தைக் குறிப்பிடுகின்றார் . நூற்பாப் பாடம் முப்பஃதென்ப 
என்றிருப்பதை முப்பதென்ப என விளக்கப் பகுதியில் ஆண்டுள்ள 
மையால் இங்குப் பாடம் வேறுபடுகிறது . 


" பஃதென்கிளவி ஆய்த பகரங்கெட ( எ . 445 ) என்பதில் 
‘ பஃதென்கிளவி என்பதற்கு , பத்தென்கிளவி என்று இப்பதிப்பில் 
பாடம் உள்ளது . எழுத்து நச்சினார்க்கினியத்தின் முதற் பதிப்பான 
மழவை மகாலிங்கையர் பதிப்பில் ( 1849 ) பத்தென் கிளவி என்றே 
பாடம் இருந்ததாகவும் , பின்னர்த் தாமோதரம்பிள்ளை பதிப்பிலும் , 
கழகப் பதிப்பிலும் , இது ப்ஃதென்கிளவி எனத் திருத்தம் பெற்ற 
தாகவும் அறிகிறோம் . மகாலிங்கையர் பதிப்புப் பாடத்தைப் பின் 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


117 


பற்றிச் சுப்பிரமணிய சாஸ்திரியாரும் பஃதென் கிளவி - எனப் பாடம் 
கொள்கின்றார் . 


என 

உரை 


அளபிற் கோடல் ( எ . 102 ) என்பதற்கு அளவிற்கோடல் , 
என்ற 

பாடம் இந்நூலில் உள்ளது . அளபு - அளவு 
யாசிரியர்கள் இருவரும் பிற இடங்களில் பாடங் கூறுவதில் வேறு 
படுவர் . ஆனால் இங்கு இருவரும் அளபு என்று ஒரே பாடத்தைக் 
கொண்டனர் . குறிப்புரையாசிரியரோ 

அளவு 

பாடங் 
கொண்டு இங்கு வேறுபடுகின் றனர் . 


எனப் 


> 


நிறையின் கிளவியும் ( எ . 446 ) என்பதற்கு இப்பதிப்பில் 
நிறையென் கிளவியும் என்ற பாடம் அமைந்துள்ளது . இவை 
ஒரே பொருளைத் தரும் வேறு சொற்களால் அமைந்தனவே தவிரப் 
பொருளை வேறுபடுத்துவன அல்ல . 


‘ மெய்ந்நிலை ) (( எ . 30 ) என்பதற்கு மெய்நிலை 

என ஓர் 
எழுத்து விடுபட்ட பாடத்தை இளம்பூரணர் கொண்டார் என்ற 
குறிப்பை இந்நூலில் காண்கின்றோம் . எனினும் பிற்கால இளம் 
பூரணர் பதிப்புக்களில் மெய்ந்நிலை என்றே திருத்தமான பாடம் 
இடம் பெற்றுள்ளது . 


எண்ணின் இறுதி அன்னொடு சிவணும் ( எ . 199 ) என்பது 
‘ எண்ணின் இறுதி அன்னொடுஞ் சிவணும் என்றிருப்பின் நலம் 
எனக் 

இக்குறிப்புரையாசிரியர் குறிப்பிடுவதால் ஒரு பாடமும் , 
மக்களென்னும் பெயர்நிலைக் கிளவியும் ( எ . 405 ) என்பதற்கு 
மக்களென்னும் பெயர்நிலைக் கிளவி என்று இப்பதிப்பில் உள்ள 
மையால் 

ஒரு பாடமும் முறையே உம்மைச் சேர்க்கையாலும் , 
நீக்கத்தாலும் அமைந்துள்ளன , 


ஆடூஉ மகடூஉ ஆயிரு பெயர்க்கும் ( எ .272 ) என்பதில் ஆடூஉ 
மகடூஉ என்றிருப்பதற்கு ஆடூ மகடூ என்றிருப்பதே பொருத்த 
முடையதாகும் என்பது குறிப்புரையாசிரியரின் கருத்து . ஆடு , 
மகடூ என்பனவே பாடமாக இருத்தல் வேண்டும் என்பதற்குக் 
கீழ்வரும் காரணங்களையும் உரையாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


1. ஊகார ஈற்றுச்சொற்களுக்கு விதிகூறும் பகுதியில் இந் 
நூற்பா அமைந்துள்ளது . 2. ஆடூ , மகடூ என்ற பாடங்களே சொல் 


118 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


லதிகாரத்தில் சேனாவரையரால் கொள்ளப்பட்டன . 3. ஆடூஉ 
மகடூஉ என்பன தொல்காப்பியர் கருத்துப்படி உகர ஈறுகளேயன்றி 
ஊகார ஈறுகள் ஆகா . 4. இவை குற்றெழுத்தின் பின்னர் ஊகாரத் 
தைக் கொண்ட ஈரெழுத்தொரு மொழிகள் அல்ல . எனவே 

குற் 
றெழுத்திம்பரும் ( எ . 268 ) என்ற நூற்பாக்கருத்துப்படி உகரம் 
பெற்றன என்று கொள்ள இயலாது . 


இக்காரணங்களால் ஆடூ , மகடூஉ என்பனவே பாடமாக 
இருத்தல் வேண்டும் எனத் தம் கருத்தை விளக்கியுள்ளார் ஆசிரியர் , 
ஒருபாடத்தை உறுதி செய்வதில் பதிப்பாசிரியர்களுக்கு இருந்த 
ஆழ்ந்த ஈடுபாடு இதனால் புலனாகின்றது. இப்படியிருத்தல் 
வேண்டும் எனத் தம் கருத்தை உணர்த்துவது நோக்கமே தவிர , 
தம் கருத்துக்கிசைந்தவாறு மூலபாடத்தைத் திருத்தம் செய்தல் 
இல்லை என்ற பதிப்பு நெறியையும் இக்குறிப்புரையாசிரியரிடத்தில் 
ண்கின்றோம் . 


இம்முறையில் இக்குறிப்புரைப் 
பாடங்களின் எண்ணிக்கை பத்து . 


பதிப்பால் 


அறியப்பெறும் 


3 , 8. கா . நமச்சிவாய முதலியார் பதிப்புப் பாடம் 


கா . நமச்சிவாய முதலியார் பதிப்பில் 
அவ்வழி 


பன்னீரு பிரும் தந்நிலை திரியா ( எ . 84 ) என்பதில் அவ்வழி 
என்பது மூலபாடம் . அவ்வழிப் என ஒற்றுச் சேர்ந்த பாடத்தையே 
இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் கொண்டுள்ளனர் . இவ்வேறு 
டாட்டினால் பொருள் வேறுபாடு எதுவும் இல்லை . 


4. சொல்லதிகாரத்தில் வேறுபாடுகள் 


116. உரை 


சொல்லதிகாரத்தில் பதிப்புக்களில் காணப்பெறும் பாட வேறு 
பாடுகளின் எண்ணிக்கை மிகுதி . பதிப்புக்களில் இதுவரை அறியப் 
பெறாதனவாக அமைந்த பாடங்களின் எண்ணிக்கை 116 . 
யாசிரியர்கள் தமக்குள் பாடங்கொள்வதில் வேறுபடும் இடங்களில் 
பதிப்புக்களிலும் 16 இடங்களில் 

பாடங்கள் 

வேறுபட்டுள்ளன 
எனவே பதிப்புக்களில் பாடம் வேறுபடும் இடங்களின் மொத்த 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


119 


எண்ணிக்கை 132. இந்த இடங்களில் 

இடங்களில் காணப்பெறும் மொத்தப் 
பாட வேறுபாடுகளின் எண்ணிக்கை 147. 121 இடங்களில் ஒவ் 
வோர் வேறுபாடுகளும் 10 இடங்களில் இரண்டிரண்டு வேறுபாடு 
களும் அமைந்துள . 


சொல்லதிகாரப் பதிப்புக்களில் அமையும் பாட வேறுபாடு 
களைப் பதிப்புவாரியாகக் காண்போம் . 


4. 1. மர்ரே பதிப்பு மூல பாடங்கள் 


மர்ரே பதிப்பில் மூலத்தில் அமைந்த இருவேறுபாடுகள் 
புணர்ச்சியைப் பிரிப்பதால் 

அமைபவை : 

பொருள் வேறுபாடு 
அற்றவை . 


ஈற்று நின்றிசைக்கும் ( சொ , 10 ) 

என்ற 

இளம்பூரணர் 
பாடத்துக்கு ஈற்றில் நின்றிசைக்கும் என்பதும் பாடம் . 

பாடம் . ஈற்றில் 
நின்றிசைக்கும் என்பது மர்ரே பதிப்பின் மூலபாடம் . 


இரட்டுப் பிரிந்திசையா ( சொ , 48 ) என்ற இளம்பூரணர் 
பாடத்துக்கு இரட்டிற் பிரிந்திசையா என்பதும் பாடம் . மர்ரே 
பதிப்பில் இரட்டின் பிரித்திசையா என அமைந்துள்ளது . 


4. 2. மர்ரே - பிற்சேர்க்கைப் பாடம் 


மர்ரே பிற்சேர்க்கையில் புதியனவாக அமைந்தவை 
வேறுபாடுகள் . புதிய பாடங்கள் கீழே பட்டியலில் குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . 


உரையாசிரியர்களின் பாடம் 


பதிப்புப் பாடம் 


மாற்றம் 


பெயரொடு 


நெடில் - குறில் 


பெயரும் ( இளம் , சேனா, நச்சி , 
கல் ) பெயரோடு ( தெய்வ ) 
கதழ்வும் துணைவும் ( இளம் , 

பேரா , தெய்வ , நச்சி ) 


கதழ்வும் 
துணையும் 


உடம்படுமெய் 

மாற்றம் 


நேர்பும் ( இளம் , சேனா, தெய்வ , 

நச்சி நேர்வும் 


ப - வ வேறுபாடு 


120 


தமிழ் நூல் பாடவேறுபாடுகள் 


துயவென்கிளவி ( இளம் , சேனா , 

தெய்வ நச்சி ) துய்வென்கிளவி 


தோற்ற 


ஒற்றுமை 


எழுத்துவிடு 

.டல் 


முனைவு முனிவு ( இளம் , சேனா, 

தெய்வ , நச்சி ) முனைமுனிவு 
அம்மூவிடத்தான் ( இளம் , சேனா, 

நச்சி ) 
மூவிடத்தான ( தெய்வ ) 

மூவிடத்தான் 


தோற்ற 

ஒப்புமை 


ஆஅகுநவும் ( இளம் , சேனா , 

தெய்வ , நச்சி ) ஆகுநவும் 


அளபெடைக் 
குறி விடுபடல் 


மர்ரே பதிப்பில் பிற்சேர்க்கையில் காணப்படும் இப்பாடங்கள் 
ஏடெழுதுவோரால் நிகழ்ந்தவை . இப்பாடங்களில் பொருள் மாற்றம் 
இல்லை . 
4. 3. மயிலைநாதர் பாடம் 

அவற்றுள் , செய்கென் கிளவி விளையொடு முடியினும் அவ் 
வியல் திரியா தென்மனார் புலவர் ( சொ . 201 ) எனவரும் நூற்பாவில் 
உரையாசிரியர்கள் அனைவரும் திரியாது என்று ஒரு 

என்று ஒரு முகமாக 
ஒரே பாடங்கொண்டுள்ளனர் . ஆனால் இந்நூற்பாவை நன்னூல் 
உரையில் 1 மேற்கோள் காட்டும் மயிலை நாதர் ‘ திரியா என்மனார் 
புலவர் எனப் பாடங்கொண்டுள்ளார் . 


என 


இந்நூற்பாவில் செய்கென் கிளவி என்ற ஒருமைச் சொல்லே 
எழுவாயாக இருத்தலால் திரியாது 

உரையாசிரியர்கள் 
கொண்ட ஒருமை வினை முடிபே பொருந்திய பாடமாக அமையத் 
தக்கதாகும் . 


4. 4. சி . வை . தாமோதரம்பிள்ளை பதிப்புப் பாடம் 

தாமோதரம்பிள்ளை பதிப்பில் சொல்ல திகார மூலபாடத்தில் 
மூன்று இடங்களில் வேறுபாடுகள் முதன் முதலாகக் குறிப்பிடப் 
பட்டுள்ளன . 


" பொருண்மை சுட்டல் வியங்கொள வருதல் ( சொ .67 ) 
என்ற நூற்பாப் பகுதியில் ‘ வியங்கொள வருதல் என்பது ‘ வியங் 
கோள் வருதல் என வந்தது . இப்பாடம் பொருள் வேற்றுமை 
செய்வதன்று . 


1 நன் , மயிலை - நூ . 332 . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


121 


எல்லே விளக்கம் ( சொ . 264 ) என்னும் தொல்காப்பிய 
நூற்பாவின் பாட வேறுபாடு மிகுதியும் அறிஞர்களின் கருத்து வேறு 
பாட்டுக்குரியது . ‘ விளக்கம் என்பது இளம்பூரணர் கொண்ட 
பாடம் . “ இலக்கம் - என்பதைச் சேனாவயைர் , தெய்வச் சிலையார் , 
நச்சினார்க்கினியர் ஆகியோர் கொண்டனர் . தாமோதரம்பிள்ளை 
பதிப்பில் எல்லே இரக்கம் என்ற பாடவேறுபாடு குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . 


‘ எல்லே இரக்கம் என்ற இப்பாடத்தை அரசஞ் சண்முகனார் 
ஆராய்ந்து கண்டார் என்றும் , இருப்பை - இறுப்பை என்றாதல் 
போல எல்லே இரக்கம் என்பது எல்லே இலக்கம் என்றாயிற்று 
என்றும் , திருநாவுக்கரசர் , ஆண்டாள் பாடல்களில் எல்லே என்பது 
இரங்கற்பொருளில் வந்துள்ளது . என்றும் க . வெள்ளைவாரணனார் 
கூறுவது ? இவண் அறியத்தகும் செய்தியாகும் . இவற்றுள் பொருந்திய 
எது எனத் தொல்காப்பிய 

மூலபாட ஆய்வு 

என்னும் 
பகுதியில் விளக்கப்பெறும் . 


பாடம் 


இனி , ஏவும் குறையும் ( சொ . 267 ) என வரும் இளம் 
பூரணர் பாடத்தைத் தெய்வச்சிலையாரும் கொண்டிருப்ப , ஏயுங் 
குரையும் எனச் சேனாவரையரும் , நச்சினார்க்கினியரும் பாடங் 
கொண்டுள்ளனர் . இதற்கு ஓவும் குரையும் என்ற வேறுபாடு 
தாமோதரம்பிள்ளை பதிப்பில் காணப்படுவது அறியத்தக்கது . ஏ - ஓ 
தோற்ற ஒப்புமையால் இவ்வேறுபாடு விளைந்திருக்கலாம் எனக்கருது 
வது பிழையாகாது . 


4. 4. 5. கரந்தைப் பதிப்புப் பாடம் 

கரந்தைத் தமிழ்ச் சங்கம் வெளியிட்ட தெய்வச்சிலையார்பதிப்பில் 
“ அம்முக்கிளவியும் சினைவினை தோன்றின் சினையொடு முடியா ) 
( சொ .226 ) எனவரும் நூற்பாப்பகுதியில் தோன்றின் என்பதற்குத் 
தோன்றில் - எனையுனரப் பாடம் , 

அடிக்குறிப்பு அமைந் 
துள்ளது . தோன்றின் - தோன்றில் என்ற உருபு மாற்றம் இங்கு 
ஒரு வேறுபாட்டைத் தோற்றியுள்ளது . இதில் பொருள் மாற்றம் 
இல்லை . 


என்று 


1 தே . 6 , 45-3 , பாவை : 15 ; 
2 தொல்காப்பியக் சிந்தனைகள் , தொல்காப்பியத்தில் சில நூற்பாக் 
களின் பொருள்விளக்கம் , க . வெள்ளைவாரணம் , பக் 262-263 . 


122 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


4. 6. கு . சுந்தரமூர்த்தி பதிப்புப் பாடம் 


கு . சுந்தரமூர்த்தியின் சேனாவரையப் பதிப்பில் வேறுபதிப் 
புக்களில் இடம் பெறாத நான்கு பாடங்கள் இடம் பெற்றுள்ளன . 
( இரட்டைக் கிளவி இரட்டுப் பிரிந்திசையா ” ( சொ . 48 ) 

) 
என்ற நூற்பாவில் இளம்பூரணர் • இரட்டுப் பிரிந்திசையா எனப் 
பாடங் கொண்டார் . பிறர் ‘ இரட்டில் பிரிந்திசையா என்றனர் . 
கு . சுந்தரமூர்த்தியின் சேனாவரையப்பதிட்பில் ( 1979 ) இரட்டைப் 
‘ பிரிந்திசையா 

எனப் பாடங் கொள்வர் இளம்பூரணர் என்ற 
தவறான அடிக்குறிப்பைக் காண்கிறோம் . கு . சுந்தரமூர்த்தி விளக்கம் 
எழுதிப் பதிப்பித்த இளம்பூரணர் உரைப்பதிப்பிலேயே “ இரட்டுப் 
பிரிந்திசையா என்ற இளம்பூரணர் டாடம் தெளிவாக உள்ளது . 
ஆனால் அவரின் சேனாவரையப் பதிப்பின் அடிக்குறிப்பு , இம் 
முறையில் ஒரு பாடத்தை இளம்பூரணர் பெயரால் எழுப்பியுள்ளது . 

. சுந்தரமூர்த்தியின் சேனாவரைய முதல் பதிப்பில் ( 1966 ) இரட்டுப் 
பிரிந்திசையா எனச்சரியாக 

அடிக்குறிப்பு அமைந்துள்ள தும் 
குறிப்பிடத்தக்கது . 


சொல் நச்சினார்க்கினியக் கழகப் பதிப்பில் பழியின் என்றா 
( சொ . 72 ) என்பதற்குப் பழிப்பின் என்றா என்றொரு வேறுபாடு 
அமைந்துள்ளது . இவ்வேறுபாடு அவரது இளம்பூரணம் , 
வரையம் , கல்லாடம் , பழைய உரைப்பதிப்புகள் ஆகிய எதனுள்ளும் 
குறிப்பிடப் பெறவில்லை என்பது அறியத்தக்கது . இது பொருளை 
வேறுபடுத்தவில்லை . 


சேனா- 


கு . சுந்தரமூர்த்தியின் சேனாவரையம் , கல்லாடம் , பதிப்புக் 
களில் சொல்லெனப் படுப ( சொ . 155 ) என்பதற்கு , சொல் 
லெனப்படுவ -என்ற வேறுபாடு குறிப்பிடப் பெற்றுள்ளது . எழுத் 
தெனப்படுப - எழுத்தெனப்படுவ 

எழுத்ததிகார முதல் 
நூற்பாவில் அமைந்த வேறுபாட்டின் தாக்கம் இது எனலாம் . 


என 


4. 7. பி .சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் கூறும் பாடங்கள் 


பி.சா. சுப்பிரமணிய சாஸ்திரியாரின் சொல்லதிகாரக் குறிப் 
புரையில் மூன்று இடங்களில் இதுவரை 

காணப்பெறாத 
வேறுபாடுகளைக் காண்கிறோம் . 


UITL 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


123 


வேற்றுமை மயங்கியலில் உள்ள ஒரு நூற்பா 
“ ஏனையுருபும் அன்ன மரபின . 

மானம் இலவே சொல்முறையான ( சொ . 107 ) 
என்று அமைந்துள்ளது . மானம் இலவே என்றே அனைத்து 
உரையாசிரியர்களும் பாடங்கொண்டு அச்சொற்குக் குற்றம் என்றும் 
பொருள் கொண்டுள்ளனர் . 

மானம் என்பதற்குப் பிரமானம் என்பது பொருளே தவிர , 
குற்றம் என்ற பொருள் இல்லை என்றும் , ஹானம் - என்ற வட 
சொல்லின் திரிபாகிய ஆனம் - என்ற சொல்லுக்கே குற்றம் என்று 
பொருள் உண்டு என்றும்- நிகண்டுகளில் மானம் 

என்பதற்குக் 
குற்றம் என்று பொருளிருந்தாலும் அது வடமொழிச் சொற்களின் 
சந்தியைத் தவறாகப் பிரித்து வழங்கிய சொல்லாகலாம் 

என்றும் 
காரணங்கள் கூறி , இங்கு ஆனம் - என்பதே பொருந்திய பாடம் 
எனக் கூறுவர் பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் . ஆனம் என்ற 
பாடம் பொருத்தமில்லை 

என்பது 

மூலபாட ஆய்வு என்னும் 
கட்டுரையில் விளக்கப்பட்டுள்ளது . 


பெயரியலில் அமைந்த மற்றொரு நூற்பா 
" தன்னுளுறுத்த பன்மைக் கல்லது 
உயர் திணை மருங்கின் ஆக்கமில்லை ” ) ( சொ , 164 ) 


என்று அமைந்துள்ளது . இந்நூற்பாவிற்கு இளம்பூரணர் உரை 
இல்லை . 

எனினும் இதுபற்றிய சேனாவரையர் விளக்கப் பகுதியால் 
நூற்பாவின் வடிவம் 

" தன்னுளுறுத்த பன்மைக் காங்கால் 
உயர்திணை மருங்கி னல்ல தாகாது 


என்றே இளம்பூரணத்தில் இருக்க வேண்டும் 

எனக் 

கூறுவர் 
பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் . அங்ஙனம் கொண்டால் பன் 
மைக்கல்லது-என்பதற்குப் பன்மைக் காங்கால் என்றும் - ஆக்கமில்லை 
என்பதற்கு அல்லதாகாது என்றும் பாடவேறுபாடுகள் அமைகின்றன . 
பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி இளம்பூரணர் கொண்ட நூற்பாவின் 
வடிவம் மாறுபட்டிருக்க வேண்டும் என்ற 

என்ற கருத்தினர் அல்லர் . 


1 தொ . சொ - சேனா. நூ . 187 விளக்கம் . 


124 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


எனினும் , இளம்பூரணர் உரை சேனாவரையர் கூறியாங்கு அமைய 
வேண்டும் என்று கூறுவர் . 


4. 8. இலக்கணத் தொகை - சொல் ! பதிப்புப் பாடம் 


டாக்டர் ச . வே . சுப்பிரமணியத்தின் இலக்கணத் தொகை 

பதிப்பில் பிறப்பதிப்புக்களில் இல்லாத பதினைந்து பாடங்கள் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . 


சால் 


- .... 


உரையாசிரியர் பாடம் 


பதிப்புப் பாடம் 


மாற்றம் 


மாரைக்கிளவி 


மாரைக்கிளவியும் 


உம் - சேர்க்கை 


குன்றிய ஓகரத்து 


குன் றயலுகரத்து 


அச்சுப்பிழை 


வினைவேறுபடூஉம் 


அவற்றுள் வினைவேறு 
படூஉம் 


சொற்சீரடி 

சேர்க்கை 


னளரவென் இறுதியும் 


னரளவென் இறுதியும் 


எழுத்து இட 

மாற்றம் 


குறிப்பின் தோன்றலும் குறிப்பில் தோன்றலும் 


வேற்றுமை 
உருபு 


மாற்றம் 


மருங்கின் தோன்றலும் மருங்கில் தோன்றும் 


30 


T 


திரிபு 


திரிவு 


ப - வ 


மயக்கம் 


உணர்த்தற்கு 


உணர்த்து தற்கு 


எழுத்துச் 


சேர்க்கை 


இயற்கைய 


இயற்கைத்து 


பன்மை - ஒருமை 


நிலையினும் 


நிலை இதும் 


ஒலி ஒப்புமை 


உணர்த்தற்கும் 


உணர்தற்கும் 


எழுத்து விடு 

படல் 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


125 


மரபின 


மரபில் 


வேற்றுமை 
உருபு மாற்றம் 


எண்ணின்பெயரோடு 


எண்ணியற் பெயரோடு 


ஒருபொருள் 

வேறுசொல் 


இருமொழி மேலும் 


இருமொழி நிலையலும் 


வேறுபொருள் 
வேறு சொல் 


| 


அவற்றவற்றியலான் 


அவற்றவற்றியல்பான் 


ஒருபொருள் 
வேறு சொல் 


இங்குக் காட்டப்பெற்ற வேறுபாடுகள் பொருள் மாற்றமில்லா 
நிலையில் பல்வேறு சூழல்களால் உருவம் மாறுபட்டுப் பாட வேறு 
பாடுகளாயவை , ஒன்று மட்டுமே பொருள் மாற்றம் தரும் நிலையில் 
வேறுபட்டுள்ளது . ( இருமொழி மேலும்- இருமொழி நிலையலும் ) 
இப்பதிப்பு வேறுபடும் பதினைந்து இடங்களிலும் உரையாசிரியர்கள் 
அனைவரும் ஒரேபாடத்தைக் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத் 
தக்கது . 


4 , 9. தெ . பொ . மீனாட்சிசுந்தரம் பதிப்புப் பாடம் 


டாக்டர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரத்தின் தொல்காப்பியம் - 
சொல்லதிகாரம் - கல்லாடர் உரை நூல் பாடவேறுபாட்டு ஆய்வில் 
முக்கியமான ஓரு பதிப்பாகும் . 


டாக்டர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரம் இப்பதிப்பில் தொல் 
காப்பியச் சொல்லதிகாரத்துக்குரிய கல்லாடர் உரை , பழைய உரை 
ஆகியவற்றை ஒரே நூலாகப் பதிப்பித்துள்ளார் . இப்பதிப்புக்கு 
அவருக்குக் கிடைத்த ஏடுகள் , அச்சு நூல்கள் , கையெழுத்துப் 
பிரதிகளின் எண்ணிக்கை-11 . இவற்றுள் காணப்பெறும் அனைத்து 
வேறுபாடுகளும் இப்பதிப்பில் இடம் பெற்றுள்ளன . 


பாட 


உளறல்கள் . என்று தோன்றும் 

பேதங்களையும் இப் 
பதிப்பில் கொடுக்க நான் பின் வாங்கவில்லை . இன்றுள்ள நிலையில் 
பின்னெழக்கூடிய ஆராய்ச்சிக்கு இவற்றில் எவை ஓரு பயனும் 
தராது போய்விடும் என்று அறுதியிட்டுக் கூற முடியாதது ஒரு 


126 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


காரணம் . ஷேக்ஸ்பியருடைய நூல்களை அச்சிட்டோர் முன்னோர் 
உளறல்கள் என்று கொண்ட பாடங்களையும் இப்போது 

ப்போது பொரு 
ளாழம் உள்ளவையெனக் கொண்டு பதிப்பிக்கக் காண்கிறோம் . 
பிழைபட்ட பாடங்களேயானாலும் அவற்றின் வழியே பெயர்த்து 
எழுத வந்தவர்கள் தமிழை உச்சரித்த வழக்கத்தையும் , அவர்கள் 
காலத்தில் வழங்கிய கையெழுத்து முறைகளையும் அறிய முடிகின்றது 
என்பது இரண்டாவது காரணம் " . இங்ஙனம் தன் பதிப்பில் பிழை 
யெனக் கருதிய வேறுபாடுகளையும் சுட்டியுள்ளமைக்கு அவர் இரு 
காரணங்கள் குறிப்பிட்டுள்ளார் . இம்முறையில் கல்லாடர் மூல 
பாடத் திலும் பழைய 

உரைகாரரின் மூலபாடத்திலும் அமைந்த 
பாடவேறுபாடுகனின் 

எண்ணிக்கை 104. இவற்றுள் 
பொருள் வேறுபாடுடையன சிலவே . அவை பற்றிய ஆய்வினை 
மூலபாட ஆய்வியல் என்ற பகுதியில் காணலாம் . 


மொத்த 


4. 10. கா . நமச்சிவாய முதலியார் பதிப்புப் பாடம் 

கா . நமச்சிவாய முதலியாரின் பதிப்பில் ( 1922 ) சொல்லதி 
காரத்தில் குறிப்பிடப் பெறும் மொத்தப் பாடங்கள் 16 ல் முதன் 
முதலாக இப்பதிப்பினால் அறியப்பெறும் பாடங்களின் எண்ணிக்கை 
7. இப்பாடங்கள் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


உரையாசிரியர்கள் பாடம் பதிப்புப் பாடம் 


மாற்றம் 


தெரிந்த கிளவி ஆதலும் தெரிந்த கிளவி ஆகலும் தக - ஒப்புமை 
ஒருவினை கிளவார் ஒருவினைக்கிளவார் 

ஒற்று மிகல் 
பின்சார் அயல் பின்சார் பயல் 

எழுத்துமாற்றம் 


தேவகை எனாஅ 


தேம்வகை எனாஅ 


எழுத்துச் 

சேர்க்கை 


பிரிந்தே ( இளம் , கல் , ப.உரை ) 
பிரிந்து ( சேனா, தெய்வ , நச்சி ) பிரித்தே 


ந - த இன ஒப்புமை 


காலமும் கருவியும் 
வினையும் உளப்பட 


காலையும் கருவியும் சொல்மாற்றம் 
வினையும் உளப்பட்ட வல்லினம் இரட்டித்தல் 


1 தொல்காப்பியம் - சொல்லதிகாரம் - கல்லாடனார் விருத்தி 
டாக்டர் . தெ.பொ. மீனாட்சி சுந்தரம் , ப . 67 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


127 


இங்குக் குறிப்பிடப் பெற்ற பாடங்களில் பொருள் வேறுபாடு 
தரும் ஓரிரு பாடங்கள் பினனே ஆய்வு செய்யப்பட்டுள . 


சொல்லதிகாரப் பகுதியில் பதிப்புக்களால் அறியப்படும் 
பெரும்பாலான பாடங்கள் 

பாடங்கள் மிகுதியும் பொருள் வேறுபாடு செய்யா 
தவை . 


5. பொருளதிகாரத்தில் வேறுபாடுகள் 


எழுத்து , சொல் 

பகுதிகளைவிடப் பொருளதிகாரப்பகுதி 
நூற்பாக்கள் மிகுந்தது ; வழக்குப் பயிற்சி மிக்கது ; எனவே பாட 
வேறுபாடுகளும் பதிப்புக்களில் அதிகமாக இருத்தல் இயற்கையே . 


பாட 


பொருளதிகார நூற்பாக்கள் 317 ல் வேறுபாடுகள் அமைந்துள 
இவற்றுள் பதிப்புக்களில் மட்டுமே வேறுபடும் இடங்களின் எண் 
ணிக்கை 210. இவற்றுக்கு மேலும் உரையாசிரியர்கள் பாடங் 
கொள்வதில் வேறுபடும் இடங்கள் 

டங்கள் 63 ல் 

பதிப்புக்களும் , 
வேறுபாடுகளைக் குறிப்பிட்டுள்ளன. மொத்தத்தில் பதிப்புக்களில் 
278 இடங்களில் 298 வேறுபாடுகள் அமைந்துள்ளன . இவற்றில் 
255 இடங்களில் ஒவ்வொரு வேறுபாடும் 20 இடங்களில் இரண்டி 
ரண்டு வேறுபாடுகளும் , ஓர் இடத்தில் 3 வேறுபாடுகளும் பதிப்புக் 
களில் 

இவ்வேறுபாடுகள் அமைந்த மொத்தப் பதிப்புக் 
களின் எண்ணிக்கை ஏழு . 


உள . 


பொருளதிகார வேறுபாடுகளைப் பதிப்பு வாரியாகக் 

காண் 
போம் . 


5.1 . கழகப் பதிப்புப் பாடங்கள் 


கழகத்தின் தொல்காப்பிய மூலப்பதிப்பிலும் உரைப்பதிப்புக் 
களிலும் பிற பதிப்புக்களில் அறியப்பெறாதனவாக அமைந்த பாட 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை 61 ஆகும் . 


எழுத்துக்கள் விடுபடுதலால் , மறைந்தவை உரைத்தல் ( பொ . 
268 ) என்பதற்கு மறைந்தவை உரைத்த என்றும் இயற்கை 
புல்லிய ( பொ .507 ) என்பதற்கு இயற்புல்லிய - என்றும் வேறு 
பாடுகள் எழுந்துள . 


128 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


எழுத்துச் சேர்க்கையால் தலை வரு’ பொருளான் ( பொ .507 ) 
என்பதற்குத் தலைவரும் பொருளான் என்றும் , எழுத்து மாற்றத் 
தால் முடியநாட்டல் ( பொ . 383 ) என்பதற்கு முடிய நாட்டில் 
என்றும் வேறுபாடுகள் உள . 


மறியுமென்று ( பொ . 545 ) என்பது சொல் விடுபட்டமை 
யால் மறியும் என வேறுபாடாயிற்று . 


ஒரு பொருளைத் தரும் வேறு சொற்களின் பயிற்சியால் தலை 
மகள் ( 77 ) சிறுவன் ( 77 ) முதலிய பாடங்கள் எழுந்தன . 
வேறு பொருளைத் தரும் வேறு சொற்கள் பயின்றமையால் இவட் 
பெறும் என்றே ( 347 ) உயர் பென் றறையவும் பெறுமே ( 438 ) 
போன்ற பாடங்கள் அமைந்தன . 


தோற்ற ஒப்புமையால் வேறுபாடுகள் எழுந்தமைக்கு மாக்களி 
ன நிடமாக்கள் இன்றிய ( 116 ) நீவா வென்றலும் - நீவர வென்றலும் 
( 207 ) என்பன போன்ற பல சான்றுகள் உள . 


மின்னகை - இன்னகை ( 77 ) மாய்ந்தபூசல் - ஆய்ந்த பூசல் 
( 77 ) ஆயிடைப் பெய்ந்நீர் - வாயுடைப் பெய்ந்நீர் ( 116 ) போன்ற 
வேறுபாடுகள் ஒலி ஒப்புமையால் எழுந்தவை எனலாம் . 


இளிவும் - இழிவும் ( 44 ) உள்ளுறை - உள்ளுரை ( 49 ) இயை 
யுமன் - இசையுமன் ( 193 ) புணர்த்தும் - புணர்ந்தும் ( 194 ) ஆகியன 
முறையே ள - ழ , ற - ர , ய - ச , த - ந , எழுத்து மயக்கத்தால் உருவாய 
வேறுபாடுகள் . 


வேற்றுமை உருபு விடுபட்டமையால் வேண்டினும் - வேண்டியும் 
( 112 ) என்றும் , ஏகாரம் விடுபட்டமையால் இடை நிலைப்பாட்டே 
தரவு-இடை நிலைப்பாட்டுத்தரவு ( 437 ) என்றும் , உம்மை விடுபட் 
டமையால் மிகுதலும் - மிகுதல் ( 347 ) என்றும் , வல்லினம் இரட்டித் 
தமையால் ஆறின தருமையும் - ஆற்றின தருமையும் ( 134 ) என்றும் , 
குறிலை நெடிலாக்கியமையால் நெஞ்சமொடு நெஞ்சமோடு ( 43 ) 
என்றும் பல்வேறு நிலைகளில் இப்பதிப்புக்களில் பாட வேறுபாடுகள் 
மலிந்தன . இவற்றுள் பொருள் மாற்றத்திற்குரிய வேறுபாடுகள் 
சில உண்டு . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


129 


5. 2. மர்ரே பதிப்பு மூல பாடங்கள் 


மர்ரே பதிப்பில் மூலமாய் அமைந்த பகுதியில் பிற பதிப்புக் 
களில் இடம் பெறா த 27 பாடங்கள் முதன் முதலாய் அறியப் 
படுகின்றன . 


இல்லென ( பொ . 14 ) இலவென , நனியழல் , ( 77 ) நணி யழல் , 
னகாரை ஈற்று ( 541 ) - ள நாரை ஈற்று , பல்வகையானும் ( 646 ) - 
பலவகையானும் எனவரும் வேறுபாடுகள் எழுத்துக்களின் தோற்ற 
ஒப்புமையால் விளைந்தனவாம் . 


கண்டோர்ச்சுட்டி ( 42 ) என்பதற்குக் கண்டோர் சுட்டி 
என்றும் , உடன் பட்டோர்க் கடாவல் ( 112 ) என்பதற்கு உடன் 
பட்டோற் கடாவல் என்றும் வருவன எழுத்துக்களிள் ஒலி ஒப்பு 
மையால் பிறந்த வேறுபாடுகளாகக் கருதத்தக்கவை . 


ஏறத்தாழ ஒரே பொருளைத் தரும் வேறு சொற்கள் அமைவ 
தாலும் பாடங்கள் வேறுபடுவ துண்டு என்பதற்கு பரத்தைமை 
( 229 ) ‘ பரத்தமை என்றும் அவ்வமாக்களும் ( 510 ) அவ்வம் 
மாக்களும் என்றும் ஆங்கென ( 514 ) ஆங்கு வென என்றும் 
வரும் வேறுபாடுகள் சான்றுகளாயுள . 


முற்றிலும் வேறுபொருள் வேறு சொற்கள் 

சொற்கள் அமைவதாலும் 
பாடங்கள் வேறுபடும் . ‘ இறந்தது நினைய ’ ( 170 ) என்பதற்கு இறந் 
தது நிலை இ என்றும் தன்னையழிதலும் ( 207 ) என்பதற்குத் 
தன்னையறிதலும் என்றும் , பழமை மேற்றே ( 538 ) என்பதற்கு 
யாப்பின் மேற்றே என்றும் அப்பரும் ( 546 ) என்னபதற்கு 
உம்பலும் என்றும் வருவன இதற்குக் காட்டுக்களாய் உள்ளன . 


1 


என 


பரிவு நீக்கிய ( 144 ) என்பதற்குப் பரிவில் நீக்கிய 
வருவது வேற்றுமை உருபு சேர்க்கைக்கும் , களவினிற் கிளவிக்கு 
( 490 ) என்பதற்குக் களவின் கிளவிக்கு என வருவது வேற்றுமை 
உருபு விடுபட்டமைக்கும் , மரபில் ( 63 ) 

( 63 ) என்பதற்கு மரபின் 
என்றும் , ஆங்செழு வகையால் ( 74 ) என்பதற்கு ஆங்கெழு 
வகையான் என்றும் வருவன வேற்றுமை உருபு மாற்றத்திற்கும் 
எடுத்துக்காட்டுக்களாய் அமைந்து , இக்காரணங்களாலும் பாட 
வேறுபாடுகள் எழும் என்பதை உணர்த்துகின்றன . 


130 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


நெடில் குறிலானமையாலும் ( 656 ) உம் - இடைச்சொல் சேர்க் 
கையாலும் ( 68 ) வல்லொற்றுவிடுபடு தலாலும் ( 144 ) எழுத்து 
விடுபடுதலாலும் ( 183 ) ளகர ழகர வேறுபாடின்மையாலும் ( 205 ) 
பாடங்கள் வேறுபட்டு அமைந்தன வும் இப்பதிப்பில் உள . 


பெரும்பாலான பதிப்புக்கள் யாரேனும் ஓர் உரையாசிரியரைச் 
சார்ந்தே மூல பாடங்களைக் கொண்டிருக்க , எந்த உரையாசிரிய 
ரையும் சாராது , பொருளுணர்ச்சியையே முதன்மையாகக் கொண்டு , 
உரையாசிரியர்களால் ஆளப்படவில்லை 

ஏடுகளில் 
அமைந்த பாடங்களும் பதிப்பின் மூல பாடங்களாய்க் கொண் 
டிருப்பது இப்பதிப்புக்குரிய தனிச்சிறப்பாகும் . 


யென்றாலும் 


5. 3. மர்ரே - பிற்சேர்க்கைப் பாடங்கள் 


டர்ரே பதிப்பின் பிற்சேர்க்கையில் ஏடுகளாலும் பதிப்புக்களா 
ஓம் அறியப் பெறும் பாடங்கள் அனைத்தும் ஓருசேரத் தொகுத்துத் 
தரப்பட்டுள்ளன . ஏறத்தாழ 480 வேறுபாடுகள் இப்பட்டியலில் 
சுட்டப்பெற்றிருப்பினும் 178 மட்டுமே இப்பதிப்புப் பிற்சேர்க்கை 
யால் புதியனவாக அறியப்பெறும் பாடங்கள் . 


பிற்சேர்க்கையில் கண்ட பாடங்கள் பல்வேறு களங்களை 
அடிப்படையாகக் கொண்டு எழுத்துள்ளன . எழுத்துச் சேர்க்கை 
யால் அமைந்த வேறுபாடுகளுக்குத் தொகை இ ( பொ . 20 ) - 
* தொகைஇய அன்னபிறவும் ( 39 ) - அன்னவை பிறவும் என்பன 
சான்றுகள் . எழுத்து விடுபட்டமையாலும் பாடங்கள் வேறுபடுதல் 
உண்டு என்பதற்கு மயங்கிய ( 131 ) - மயங்கி என்பதும் , எழுத்து 
மாறியமைவதால் பாடங்கள் 

வேறுபடுதல் உண்டு என்பதற்கு 
இறுவதை ( 51 ) உறுவதை என்பதும் உதாரணங்களாக 


உள 


ஒரே பொருளை வேறு சொற்களால் கூறுவதால் பாடங்கள் 
வேறுபடும் . ‘ எழுமூன்று துறைத்தே ( 63 ) - என்பதற்கு . மூவேழ் , 
துறைத்தே எனப் பாடம் அமைந்திருப்பது இதற்குக் காட்டாகும் . 
அனைநெறி மரபிற்று ( 66 ) என்பதற்குப் பன்னெறி மரபிற்று என 
வரும் வேறுபாடும் , வேறுபொருள் தரும்வேறு சொற்களாலும் பாட 
வேறுபாடு அமைதல் உண்டு என்பதைக் காட்டுகிறது , 


131 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


திணைநிலைப்பெயரே ( 22 ) என்பதற்குத் திணைநிலப் பெயரே 
என்றும் , நடுதல் ( 68 ) என் : தற்கு நடுகல் என்றும் வருவன் 
முறையே ஒலி ஒப்புமையாலும் எடுகள் அரித்த நிலையில் ஏற்படும் 
தோற்ற ஒப்புமையாலும் , பாடங்கள் வருதல் உண்டு என்பதை 
விளக்குகின்றன . 


இவர்தலும் ( 68 ) என்பதில் உம்மை விடுபட்டமையால் 
இவர் தல் என்பது வேறுபாடாயிற்று . அன்றி ( 69 ) என்பதுடன் 
உம்மை சேர்த்தமையால் அன்றியும் என்பது பாடமாயிற்று . 


கணவனை ( 77 ) என்பதில் வேற்றுமை உருபு விடுபட்டமை 
யால் கணவன் என்று பாடம் எழுந்ததையும் என் றிச்சிறப்புடைய 
( 97 ) என்பதில் சுட்டெழுத்து மாற்றம் நிகழ்ந்தமையால் என்ற 
சிறப்புடை என்ற பாடம் எழுந்ததையும் , ‘ பெயர்த்தமனைவி ( 77 ) 
என்பதில் இரு குறில் நெடிலாகும் மரபுப்படி பேர்த்தமனைவி 
என்ற பாடம் எழுந்ததையும் காண்கின்றோம் . பொருள் மாற்றம் 
செய்யும் வேறுபாடுகளின் பொருத்தம் பின்னே மூலபாட ஆய்வியல் 
பகுதியில் நிகழ்த்தப்பட்டுள்ளது . 


5. 4. கா . சுப்பிரமணியபிள்ளை கூறும் பாடம் 


பழந்தமிழர் நாகரிகம் அல்லது தொல்காப்பியப் பொருளதி 
காரக் கருத்து ( 1939 ) என்பது கா . சுப்பிரமணியபிள்ளையின் நூல் . 
தொல்காப்பியப் பொருளதிகாரச் செய்திகளை சுருங்கிய நிலையில் 
செறிவுடன் ஆராய்ந்து உரைக்கப்பட்டது இந்நூல் . ( மாயோன் 
மேயகாடுறை உலகமும் ( பொ . 5 ) என்ற நூற்பாவில் மாயோன் 
என்பதே இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் கொண்ட பாடம் . 
மாயோன் என்பதற்கு இளம்பூரணர் மாயவன் என்று விளக்கம் 
கூறினார் . நச்சினார்க்கினியர் கடல் வண்ணன் என்று விளக்கம் 
கூறினார் . பின்னர் வந்த எந்தப் பதிப்பும் மாயோன் என்ற 
சொல்லுக்குப் பாடவேறுபாடு எதனையும் குறிப்பிடவில்லை . 


அ 


கா . சுப்பிரமணியபிள்ளை தனது நூலில் மாயோள் என்பதே 
இதற்குப் பொருந்திய பாடம் எனக் குறிப்பிட்டுள்ளார் . காட்டிற்குத் 
தெய்வம் மாயோன் என்று பிற்காலத்தார் கருதினும் மாயோளாகிய 
கருநிறமுடைய அம்மையையே சிறப்பாகக்கொள்ள வேண்டும் . 


132 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


மாயோள் மேயக் காடுறையுலகமும் என்ற பாடமே சிறந்தது எனக் 
குறிப்பிட்டுள்ளார் . 


நாட்டுப்புறங்களிலும் காடுகளிலும் பெருவழக்காக வழிபடப் 
படுந் தெய்வம் சக்தியின் வேக வடிவமாகிய காளியே என்றும் , 
பிற்காலத்தே மரபொற்றுமை பற்றிக் கோவலர் மாயோன் வழி 
பாட்டைக் கைக்கொண்டனர் என்றும் , மாயோனும் மாயோளும் 
உடன் பிறந்தார் என்னும் கொள்கையும் இக்கருத்தை அரண் செய் 
கிறது என்றும் தன் நூலில் அவர் விளக்கம் கூறியுள்ளார் . 


இப்பாடத்துக்கு எந்தவொரு ஏட்டிலும் சான்றில்லை என்ப 
தாலும் தத்தம் கருத்துக்குத்தக மூலபாடத்தைத் திருத்தம் செய்வது 
தொல்காப்பியருக்குப் பெருமை சேர்க்காது ஆதலாலும் , மாயோன் 

உரையாசிரியர் கொண்ட பாடமே இங்குத் தகவுடையது 
6 னலாம் : 


என 


5. 5. புலவர் குழந்தை கூறும் பாடங்கள் 


புலவர் குழந்தை தன் பதிப்பில் தொல்காப்பிய மூலபாடங் 
களுக்குச் சில இடங்களில் புதிய வேறுபாடுகளைக் காட்டுவது மட்டு 
மன்றித் தொல்காப்பிய அமைப்பு முறையில் பெரிய மாற்றங்களையும் 
அமைத்துள்ளார் : 


தொல்காப்பிய நூற்பாக்கள் பல , இடம் மாறியும் மிகச் சேய்மை 
நிலையிலும் உள்ளன என்பது புலவர் குழந்தை கருத்து . புதிய 
உரை , புதிய அமைப்பு , 

நூற்பாக்களின் புதிய வைப்பு முறை 
முதலாயவை இப்பதிப்பில் குறிப்பிடத்தக்கவை . 


பொருள் திகாரம் முதற்பகுதி என்ற இப்பதிப்பில் அகத்திணை 
யியல் , பொருளியல் , கள்வியல் , கற்பியல் , மெய்ப்பாட்டியல் , 
புறத்திணையியல் என ஆறு இயல்கள் இவ்வரிசை முறையிலேயே 
அமைந்துள்ளன . பழைய மரபுப்படி ஓர் இயலில் அமைந்த நூற் 
பாக்கள் சில பிறிதொரு இயலில் இப்புதிய பதிப்பில் சேர்க்கப்பட் 
டுள்ளன : 


1 பழந்தமிழர் நாகரிகம் அல்லது தொல்காப்பியப் பொருளதிகாரக் 
கருத்து , கா , சுப்பிரமணியபிள்ளை ப . 21 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


133 


விடுத்து , 


பாடவேறுபாட்டு 


நூலின் அமைப்பு நிலையை 
நோக்கில் மட்டும் காண்போம் . 


" ஏந்துபுகழ் ( 63 ) என்பதற்கு ஏய்ந்து புகழ் என்றும் 
அவையகத்தானும் ( 75 ) என்பதற்கு அவையத்தானும் . என்றும் , 
‘ முதல்து ( 85 ) என்பதற்கு ‘ முதலான என்றும் நல்யாழ்த்துணைமை 
யோர் ( 89 ) 

என்பதற்கு நல்லியாழ்த்துணமையோர் என்றும் 
இன்னவை ( 98 ) 

என்பதற்கு அன்னவை என்றும் 
‘ வழுவின்று ( 109 ) என்பதற்கு வழுவின்றி என்றும் வருவன சில 
வேறுபாடுகள் . 

அழிவு தலைவந்த ( 109 ) அறிவு தலைவந்த வாவென்றலும் 
( 112 ) வருகென்றலும் உள்பட்டோர் கடாவல் ( 112 ) , உடன் 
பட்டோற் கடாவல் அழி தலை வரினும் ( 113 ) அறிவுதலை வரினும் 
உணர்வுடம்படினே ( 114 ) போக்குடன் கிளப்பின் , அவர்கட் 
படுமே ( 169 ) இவர்கட்படுமே என்பன மற்றும் சில குறிப்பிடத் 
தக்க வேறுபாடுகள் , 


பதிப்பாசிரியர் , மூலபாடங்களைத் திருத்துவதற்கு அடிப்படை 
யாக ஏதும் மூல ஏடுகளை அடிப்படையாகக் கொண்டாரா என்று 
குறிப்பிடவில்லை . எனினும் இதுவரை கிடைக்கப் பெறாத பலவேறு 
பாடுகள் இப்பதிப்பில் கிடைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க 

சில இடங்களில் பதிப்பாசிரியர் தன் கருத்துக்குத்தக , 
தனக்குச் சரியென்று பட்டதை வைத்து மூலபாடங்களைத் தன்னிச் 
சையாகத் திரித்துக் கொண்டுள்ளார் என்றும் தோன்றுகிறது . 


தாகும் . 


புலவர் குழந்தையின் பதிப்பில் புதிய பாடங்களாகக் 
கிடைக்கும் வேறுபாடுகளின் மொத்த எண்ணிக்கை 27 ஆகும் . 
5. 6. நாவலர் சோமசுந்தர பாரதியார் பதிப்புப் பாடம் 


தொல்காப்பியப் பொருளதிகாரத்தில் அகத்திணை இயலுக்குப் 
புத்துரை தந்த டாக்டர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தன் 
பதிப்பில் உரையாசிரியர்கள் 

கூறாத 

ஒரு பாடத்தைக் கொண் 
டுள்ளார் . 


வைகறை விடியல் மருதம் ( பொ , 9 ) என்ற நூற்பாவில் 
வைகறைவிடியல் என வருவது இளம்பூரணர் பாடம் . இதற்கு 


134 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


" வைகுறுவிடியல் எனப்பாடங் கொண்டார் நச்சினார்க்கினியர் . 
நாவலர் பாரதியார் நூற்பாவில் மூலத்தில் “ வைகுறுவிடியல் மருதம் 
எனக் கொண்டாலும் குறிப்பில் வைகுறிளவேனில் மருதம் என்ற 

த்தையும் குறிப்பிட்டுள்ளார் . 


UTL 


“ வைகுறிளவேனில் மருதம் எனும் பாடம் மருதத்திணைக்குப் 
பொழுதும் பருவமும் வழுவாதுரைக்கும் சிறப்புடைத்து எனவும் 
நாவலர் இப்பாடத்தைப் பாராட்டிக் கூறுவர் . 


தொல்காப்பிய அகத்திணையியல் - உரைவளப் பதிப்பாசிரியர் 
மு . அருணாசலம்பிள்ளை இப்புதிய பாடம் சிறப்புடையதென்றாலும் 
சிறுபொழுது ஆறு என்னும் கொள்கையோடு இது மாறுபடுமாத 
லால் பொருந்தாது எனக் கூறுவர் 1 . 


தாயி 
வதால் 


நாவலர் கூறும் பாடம் பொருள் நிலையில் சிறப்புடைய 
2. , தொல்காப்பியரின் இலக்கணக் கொள்கையோடு முரணு 

பொருத்தமன்று என்பது இதனால் புலனாகும் . மேலும் 
தாவலரே இதனை மூலபாடமாகக் கொள்ளாமையும் இக்கருத்துக்குத் 
துணை செய்கிறது . 
5.7 . மு . அருணாசலம்பிள்ளை பதிப்புப்பாடம் 


மு . அருணாசலம்பிள்ளையின் தொல்காப்பியம் - அகத்திணையியல் 
உரை 

வளப்பதிப்பில் பிறவற்றில் இல்லாத சில வேறுபாடுகள் 
அமைந்துள்ளன . 


இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் இருவரும் கொண்ட இரு 
வகைப்பிரிவும் ( பொ . 13 ) என்பதை ‘ இருவகை பிரிவும் என்றும் 
உரைத்திறநாட்டம் ( பொ . 44 ) என்பதை உரைத்திய நாட்டம் 
என்றும் இப்பதிப்புத் தவறாகக் குறிப்பிட்டுள்ளது . மேலும் ‘ நீக்கலின் 
வந்த , " கண்டோச்சுட்டி ( பொ . 42 ) 

இளம்பூரணர் 
கொண்ட பாடங்களும் ‘ நீக்கலினாகிய கண்டோற்சுட்டி எனத் 
தவறாகச் சுட்டப் பெற்றுள்ளன ( பொ . 392 ) இவை தவிர புதியன 
வாகக் கூறப்பெற்ற பாடவேறுபாடுகள் எவையும் 

எவையும் இப்பதிப்பில் 
இல்லை . 


என 


1 தொல்காப்பியம் - அகத்திணையியல் - உரைவளம் . மு . அருணாசலம் 

பிள்ளை , ப . 102 . 


தொல்காப்பியப் பதிப்புக்களும் பாடவேறுபாடுகளும் 


- 135 


தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்களுக்கும் அமைந்த 
பல்வேறு பதிப்புக்களில் காணப்பெறும் பாட 

வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை கீழே பட்டியலில் குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


எண் . பதிப்பு 


எழுத்து சொல் பொருள் 


61 


2 


27 


-- 


7 


178 


-- 


4 


3 


--- 


7 


1 


1. கழகம் 

4 
2. மர்ரே - மூலம் 

8 
3. மர்ரே - பிற்சேர்க்கை 
4. கன்னியப்ப முதலியார் பதிப்பு 

3 
5. வ . உ . சிதம்பரம்பிள்ளை பதிப்பு 

7 
6. கு . சுந்தரமூர்த்தி பதிப்பு 

1 
7. வேங்கடராஜுலு ரெட்டியார் பதிப்பு 9 
8. பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரி நூல் 10 
9. கா . நமச்சிவாய முதலியார் பதிப்பு 1 
10. மயிலை நாதர் உரை 
11. தாமோதரம்பிள்ளை பதிப்பு 
12 , கரந்தைப் பதிப்பு 
13. இலக்கணத்தொகை - சொல் - பதிப்பு 
14. தெ . பொ . மீனாட்சிசுந்தரம் பதிப்பு 
15. கா . சு . பிள்ளை நூல் 
16. புலவர் குழந்தை பதிப்பு 
17. டாக்டர் சோமசுந்தர பாரதியார் 

பதிப்பு 
18. மு . அருணாசலம்பிள்ளை உரைவளப் 

பதிப்பு 
19. அச்சுப்பிழை 

5 


3 


1 


15 


104 


|IL 


1 


- 


27 


| 


1 


3 


48 


147 


298 


பொருள் , சொல் , எழுத்து என்ற இறங்குவரிசையில் பதிப்பு 
களால் அறியப்பெறும் பாட வேறுபாடுகள் அமைந்துள . 


136 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


எழுத்ததிகாரம் தொடர்பான எட்டுப் பதிப்புக்களில் மொத்தம் 
45 இடங்களில் 49 வேறுபாடுகள் அமைந்தன . சொல்லதிகாரம் 
பற்றிய பத்துப் பதிப்புக்களில் மொத்தம் 132 இடங்களில் 147 பாட 
வேறுபாடுகள் உள . பொருளதிகாரம் பற்றிய 7 பதிப்புக்களில் 278 
இடங்களில் 298 பாட வேறுபாடுகள் இடம் பெற்றுள்ளன . மொத் 
தத்தில் தொல்காப்பியம் முழுமையும் 455 இடங்களில் மொத்தம் 
493 பாட வேறுபாடுகள் பதிப்புக்களால் அறியப்பெற்றுள்ளன . 
பாடவேறுபாட்டுப் பணியில் பதிப்புக்களின் பெரும் பங்கு இதனால் 
புலனாகும் . 


பதிப்புக்கள் பலவாக இருப்பினும் காலவரிசை அடிப்படையில் 
எந்தெந்தப் பாடங்கள் எந்தெந்தப் பதிப்புக்களில் முதலாவதாகக் 
காணப்படுகின்றனவோ அவை மட்டுமே இங்குக் கொள்ளப் 
பட்டுள்ளன . 


4. தொல்காப்பிய உரைகளில் 

பாட வேறுபாடுகள் 


உரையாசிரியர்கள் தங்கள் கருத்துக்கு இசைந்தவற்றை மூல் 
பாடமாகக் கொண்டுள்ளனர் . அத்துடன் மட்டுமன்றித் தத்தம் 
உரைகளில் மூலபாடத்தைப் போற்றும் வகையில் பல பணிகளும் 
செய்துள்ளனர் . சில இடங்களில் உயைாசிரியர்கள் பிறர் பாடத்தை 
யும் தம்முரையில் சுட்டிச் சென்றுள்ளனர் . 


உரையாசிரியர்களின் உரைக்குறிப்புக்களிலும் , உரை விளக் 
கங்களிலும் பாட வேறுபாட்டு ஆய்வுக்குப் பயன்படத்தக்க குறிப்புக் 
கள் உள்ளன . இவற்றை ஆய்தல் இன்றியமையாதது . 


1. உரையாசிரியர்களின் கால வரிசை 


தொல்காப்பிய உரையாசிரியர்கள் கி . பி . 12 ஆம் நூற்றாண்டு 
முதல் கி . பி . 15 ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர்கள் . இவர்கள் 
வாழ்ந்த காலத்தை வரிசைப்படுத்திக் கொள்ளுதல் இந்த ஆராய்ச் 
சிக்கு இன்றியமையாதது . 


உரையாசிரியர்களில் காலத்தால் முத்து விளங்கும் பெருமை 
இளம்பூரணருக்கு உரியது . முதன் முதலாகத் தொல்காப்பியம் 
முழுமைக்கும் உரைவகுத்த சிறப்பு நோக்கி இவரை உரையாசிரி 
யார் என்ற சிறப்புப் பெயரால் குறித்தல் தமிழ் வழக்காகும் . 

இளம்பூரணரின் காலம் கி . பி . 11 ஆம் நூற்றாண்டு எனவும் 
கி . பி . 12 ஆம் நூற்றாண்டு எனவும் ? இருவேறு வகையாகக் கூறப் 
பட்டாலும் இவர் காலம் கி.பி. 12 ஆம் நூற்றாண்டு என்பதே 
பலருக்கும் ஒப்பமுடிந்த கருத்து . 

இளம்பூரணருக்குப் பின்னர் காலவரிசையில் அடுத்து வரு 
பவர் . 

பேராசிரியர் . இவர் கி . பி . 12 ஆம் நூற்றாண்டுக்குப் பிற் 
பட்டவர் எனக் கூறுவர் . எனினும் கி . பி . 13 ஆம் நூற்றாண்டின் 
முற்பகுதியில் வாழ்ந்தவர் என்பது அனைவராலும் ஏற்றுக் கொள்ளம் 
படும் கருத்து . 


1. உரையாசிரியர்கள் - மு . வை . அரவிந்தன் , ப . 146 
2. தெர் . எ . இளம் - கு . சுந்தரமூர்த்தி ( 1969 ) ஆராய்ச்சி முன்னுரை , 


ப . 12 


3. 


ரையாசிரியர்கள் - மு . வை . அரவிந்தன், 

அரவிந்தன் , ப . 200 


138 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பேராசிரியரை அடுத்துக் 

காலவரிசையில் மூன்றாவதாக 
விளங்குபவர் சேனாவரையர் . மாறவர்மன் குலசேகரன் காலத்தில் 
( கி . பி . 1268-1311 ) இவர் வாழ்ந்தார் எனக் கல்வெட்டுக்களால் 
அறியப்பெறுதலால் , இவர் காலம் கி . பி . 13 ஆம் நூற்றாண்டின் 
பிற்பகுதி எனத் துணியப்படுகிறது . கி . பி . 1280 ல் சேனாவரையர் 
உயிர் நீத்தார் என்றும் கல்வெட்டின் துணைகொண்டு 

கணக் 
கிட்டுரைப்பர் . 


1 


மூவருக்குப் பின் நான்காமவராகக் கருதத்தக்கவர் தெய்வச் 
சிலையார் . உரையாசிரியர் தெய்வச்சிலையார் மாறவர்மன் குலசேகரன் 
காலத்தில் ( 1268-1311 ) திருநெல்வேலிப் பகுதியில் சேனாவரை- , 
யருக்குப் பின்னர் வாழ்ந்தவர் ஆகலாம் என்று கருதப்படுவதால் 2 
இவர் காலம் கி.பி. 14 ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருத்தல் 
வேண்டும் எனக் கருதலாம் . 


காலவரிசையில் தெய்வச்சிலைலயாரை அடுத்து நச்சினார்க் - 
கினியர் வருகின்றார் . இவர் கி.பி. 14 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி 
யினர் என்றும் 3 பிற்பகுதியினர் என்றும் 4 இருவேறு கருத்துக்கள் 
கூறப்படுகின்றன . எனினும் நச்சினார்க்கினியர் காலம் 14 ஆம் 
நூற்றாண்டின் முற்பகுதி என்பதே பெரும்பாலோர் ஏற்கும் கருத்து . 


நச்சினார்க்கினியருக்குப் பின்னரே வரிசை முறையில் கல்லா 
டரும் பழைய உரையாசிரியரும் வருகின்றனர் . கல்லாடர் உரை 
யில் இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் கருத்துக்களும் , பழைய உரை 
காரர் உரையில் இளம்பூரணர் சேனாவரையர் , நச்சினார்க்கிணியர் 


1 தொ . எ நச்சி . கு . சுந்தரமூர்த்தி ( 1969 ) - ஆராய்ச்சி 

முன்னுரை , ப . 18 


2 உரையாசிரியர்கள் - மு . வை . அரவிந்தன் , ப . 212 


3 தொ . எ நச்சி - கு , சுந்தரமூர்த்தி ( 1969 ) ஆராய்ச்சி 

முன்னுரை ப . 18 


4 உரையாசிரியர்கள் .... மு.வை. அரவிந்தன் , ப . 228 , 


தொல்காப்பிய உரைகளில் பாடவேறுபாடுகள் 


139 


கருத்துக்களும் காணப்படுகின்றன , கல்லாடரின் காலம் கி.பி .14 
அல்லது 15 ஆம் நூற்றாண்டு என்பர் கு.சுந்தரமூர்த்தி 1 . கி.பி. 
அல்லது 16 ஆம் நூற்றாண்டாகலாம் என்பர் மு.வை. அரவிந்தன் . 
எனினும் கல்லாடர் காலம் கி.பி. 15 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி 
எனத் துணியலாம் . பழைய உரைகாரர் காலம் 

கி பி . 14 ஆம் 
நூற்றாண்டின் பிற்பகுதி என்ற கருத்து வழங்கினாலும் கி.பி. 15 ஆம் 
நூற்றாண்டின் பிற்பகுதி என்பது பொருத்தமாக இருக்கும் . 


இம்முறையில் காலவரிசையைப் பகுத்துக் கொள்வதால் 
உரைகளில் இடம் பெறும் பாடவேறுபாடுகள் பற்றிய கருத்துக்களை 
வரலாற்று நோக்கில் கணிக்க இயலும் . எந்தப் பாடம் முந்தியது , 
எந்தப் பாடம் பிந்தியது என்ற வகையில் பாட 

வகையில் பாட வேறுபாடுகளின் 
தோற்றத்தையும் வளர்ச்சியையும் அறிய இக்காலவரிசை 

க்காலவரிசை முறை 
பெரிதும் துணை செய்யும் . 


2. உரையில் பாடங்களைப் பேணுதல் : 


உரையாசிரியர்கள் உரை கூறும் நெறியால் 
திலைப்படுத்திப் போற்றியுள்ளனர் 


பாடங்களை 


சான்றாக , 


தொல்காப்பிய எழுத்ததிகார உரையாசிரியர் இளம்பூரணர் 
தன் உரைக் குறிப்புக்களிலும் விளக்கங்களிலும் எந்தெந்த வகையில் 
பாடங்களை ஆராய்ந்து நிலைப்படுத்தியுள்ளார் எனக் காண்போம் . 


2.1 . கண்ணழித்துப் பொருளுரைத்தல் 


இளம்பூரணர் , நூற்பாக்களுக்குப் பொருளுரைக்குங்கால் 
நூற்பாவில் அமைந்த சொற்களைக் கண்ணழித்துப் பொருளுரைக் 
கின்றார் . சான்றாக , 


1. தொ , சொ . கல்- கு . சுந்தரமூர்த்தி ( 1964 ) ஆராய்ச்சி 

முன்னுரை . ப . 14 
2. உரையாசிரியர்கள் ... மு.வை. அரவிந்தன் . ப . 220 . 


140 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


" மெய்யின் அளபே அரையென மொழிப் ( எ .11 ) 
என்ற நூற்பாவிற்கு , 


வென்று 


( இ.ள் ) மெய்யின் அளபு - மெய்யது மாத்திரையினை 

அரையென மொழிப - ( ஒரோவொன்று ) 
அரைமாத்திரையுடைய 

சொல்லுவர் 

எ - று ) 
எனச்சொல் பிரித்து உரை கூறியுள்ளார் . இங்ஙனம் பிரித்துப் 
பொருளுரைக்கும் முறையால் , இளம்பூரணர் கருதும் தொல்காப் 
பியரின் மூல பாடங்களை உரைப் பகுதியால் உறுதி செய்து கொள்ள 
வாய்ப்பு ஏற்படுகிறது . இளம்பூரணர் கொண்ட பாடம் ‘ அளபா 
அளவா என்பது போன்ற ஐயங்கள் இச்சொற்பிரிப்பு முறையால் 
களையப்படுகின்றன . 


2. 2. விதப்புக்கிளவிகள் கூறுதல் 


உரை விளக்கங்கள் கூறுங்கால் நூற்பாவில் பயின்ற 

பாடங் 
களை விதப்புக் கிளவிகளாக்கிக் கருத்து விளக்கம் செய்யும் முறையும் 
இளம்பூரணரின் உரைகூறும் உத்தி . சான்றாக , 


" ஓரள பாகும் இடனுமா ருண்டே 
தேருங்காலை மொழிவயி னான " ( எ . 57 ) 


எனவரும் நூற்பாவின் விளக்கத்தில் " தேருங்காலை என்றதனால் - 
முதற் --ண் சுருங்காதென்பது கொள்க , " இடன் -என்றதனான் 
இக்குறுக்கம் சிறுபான்மை யென்பது கொள்க ” என எழுதுகின்றார் . 
இதனால் தேருங்காலை இடன் எனவரும் மூல பாடங்கள் மாற்றத்துக் 
கிடமின்றி உறுதி செய்யப்படுகின்றன . தேருங்காலை என்ற பாடம் 
" ஓருங்காலை என்றோ ஆயுங்காலை என்றோ மாற்றம் பெற வழி 
பில்லை . 

விதப்புக் கிளவிகளாக்கி விளக்கம் கூறும் முறையால் மூல 
பாடங்கள் பேணப்படுவதற்கு இது சான்று . 


2. 3. தொடர்விளக்கம் கூறுதல் 


உரைவிளக்கத்தின் போது , நூற்பாவில் 

பயின்ற 

அரிய 
தொடர்களுக்கு விளக்கம் கூறுதலும் இளம்பூரணர் உரையில் கண்ட 
பிறிதொருமுறை . 


தொல்காப்பிய உரைகளில் வேறுபாடுகள் 


141 


" புள்ளியில்லா எல்லா மெய்யும் ( எ . 17 ) எனத் தொடங்கும் 
நூற்பாவில் " உருவு திரிந் துயீர்த்தல் 

துயீர்த்தல் ) என்ற தொடர்பயின் 
றுள்ளது . இளம்பூரணர் உருவு திரிந்துயிர்த்தலும் மேலும் கீழும் 
விலங்கு பெறுவன விலங்கு பெற்று உயிர்த்தலும் , கோடுபெறுவன 
கோடுபெற்று உயிர்த்தலும் , புள்ளி பெறுவன புள்ளி பெற்றுயிர்த் 
தலும் எனக் கொள்க என விளக்கம் எழுதியுள்ளார் . 
திரிந்துயிர்த்தல் என்ற அரியதொடருக்கு விளக்கம் கூறும் இவ் 
வுத்தியாலும் மூலபாடம் போற்றப்படும் சிறப்பைக் காணலாம் . 


உருவு 


2. 4. இலக்கண விளக்கம் தருதல் 


பயின்ற 


உரைவிளக்கத்தின் 

இறுதியில் பாடங்களாகப் 
சொற்களுக்கு அல்லது தொடர்களுக்கு இலக்கன விளக்கம் தரப் 
படுதலும் உண்டு . " அளபிறந்துயிர்த்தலும் ( 33 ) எனத் தொடங் - 
கும் நூற்பாவில் நரம்பின் மறைய என்பதில் மறைய 
என்ற சொல்லுக்கு மறையும் என்பதன் உம்மை விகாரத்தால் 
தொக்கது ; அகரம் செய்யுள் விகாரம் " என இலக்கன விளக்கம் 
கூறுகிறார் இளம்பூரணர் . இவ்விளக்கத்தால் மறையும் > மறை ( யும் ) > 
மறை + « > மறைய என்று மூல பாடம் அமைந்ததைத் தெளிவாக 
உணர முடிகிறது . மேலும் அப்பாடம் மறக்க இயலாத நிலையில் 
நெஞ்சிலும் பதிகிறது . சொல்லுக்கு இலக்கன விளக்கம் தரப்படும் 
உரை உத்தியாலும் மூலபாடங்கள் போற்றப்படுகின்றன . 


உரையாசிரியர்கள் பின்பற்றிய உத்தி முறைகள் பலவற்றுலும் 
நூற்பாவின் மூல பாடங்கள் உரைகள் பேணப்பட்டன 
இவற்றால் அறியலாம் . 


என்று 


3. பாடங்கள் உருவாகும் சில களங்கள் 


உரை கூறுவதிலும் , விளக்கம் கூறுவதிலும் . உரையாசிரியர் . 
கள் வேறுசில உத்தி முறைகளையும் கடைப்பிடிக்கின்றனர் . 
அம்முறைகள் , பிற்காலத்தில் பாடங்களில் வேறுபாடு தோன்றும் 
களங்களாக அமையவும் வாய்ப்புண்டு . 


பயின்ற 


விளக்கம் கூறுதற்காக , நூற்பாவில் 

சொல்லை 
உரையாசிரியர் 

மீண்டும் எடுத்து மொழியுங்கால் அதன் முழு 


142 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


வடிவையும் கூறாமல் அச்சொல்லில் அமைந்த அசையை விடுத்தும் , 
வேற்றுமை உருபை விடுத்தும் , விகுதியை மாற்றியும் , சொற்களை 
மட்டும் சுட்டுதலும் உரையாசிரியர்கள் பின்பற்றும் உரைகூறும் 
முறை . 


இவற்றிற்குச் சான்றுகள் கீழே காட்டப்பட்டுள்ள . இளம்பூரனர் 
" அவற்றுள் இகர ஈற்றுப்பெயர் திரிபிடனுடைத்தே ( எ .15 ) என்ற 
நூற்பாவின் விளக்கத்தில் “ இடனுடைத்து - என்பதனான் .... என்று 
எ என்னும் ஈற்றசையை விடுத்துக் கூறியுள்ளார் . 


என 


" சுட்டு முதலாகிய ... ( எ .160 ) எனத் தொடங்கும் நூற்பாவில் 
சொல்லிய மருங்கின் 

வரும் தொடரை விளக்கத்தில் 
கூறுங்கால் “ சொல்லிய மருங்கு என்றதனால் ... ” என்று இன் 
என்னும் வேற்றுமை உருபை விடுத்துக் கூறியுள்ளார் . 


" வேற்றுமையல்வழி ) ( எ .159 ) என்ற நூற்பாவில் பயிலும் 
‘ நிலையே என்ற சொல்லை விளக்கத்தில் கூறுங்கால் , “ பெயர்க்கிளவி 
மூவகை நிலைய - எனவே ... என்று அளபெடைக் குறியை விடுத்துக் 
கூறியுள்ளார் . 


உரைநெறியும் , உத்தியும் அறியாத நிலையில் , இவ்விடங்களில் 
“ திரிபிடனுடைத்தே என்பதற்குத் திரிபிடனுடைத்து என்றும் . 
( சொல்லிய மருங்கின் என்பதற்குச் சொல்லிய மருங்கு என்றும் . 
நிலையே என்பதற்கு நிலையை என்றும் பாடவேறுபாடுகள் 
எழுவதற்கு இத்தகைய இடங்கள் 

உள்ளன 
கருதலாம் . 

அத்தகைய வேறுபாடுகள் இன்றுவரை எழவில்லை 
எனினும் எதிர் காலத்திம் தோன்ற வாய்ப்புண்டு என்று கருதலாம் . 


களமாக 


என்று 


இப்பகுதிகள் எழுத்ததிகாரம் - இளம்பூரணத்திலிருந்து சான் - 
றுக்காகக் 

கூறப்பட்டவை . இம்முறையில் எழுத்ததிகாரம் --- 
இளம்பூரணத்தில் மட்டுமன்றித் தொல்காப்பியத்தின் அனைத்துப் 
பகுதிகளிலும் அனைத்து உரைகளிலும் இதனைப் போன்ற இடங்களும் 
இங்குக் காட்டப் பெற்ற உத்திமுறைகளேயன்றி வேறு 

சில 
உத்திமுறை பயின்ற இடங்களும் ஏராளமாகவுள . உரையாசிரியர் 
கள் பின்பற்றிய இவ்வுதித்முறைகளால் மூல பாடங்கள் எவ்வாறு 
போற்றப்பட்டு நிலைப்படுத்தப்பெற்றன என்பதை 

இதனால் 
அறியலாம் . 


தொல்காப்பிய உரைகளில் வேறுபாடுகள் 


143 


4. எழுத்ததிகார உரையில் பாடங்கள் 


எழுத்ததிகார உரையில் உரையாசிரியர்களின் குறிப்புக் 
களால் அறியப் பெறுவன மூன்று பாடங்கள் . அவற்றை இங்குக் 
சாண்போம் . 


4. 1. படுவ - படுப் 


தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பா 


எழுத்தெனப்படுப 
அகரமுத னகர விறுவாய் 
முப்பஃதென்ப 
சார்ந்துவரன் மரபின் மூன்றலங் க்டையே ( எ .1 ) 


என்பது . இது எழுத்துக்களது பெயரும் முறையும் தொகையும் 
உணர்த்துவது . 


இந்நூற்பாவின் விளக்கத்தில் செய்யுளின்பம் நோக்க வகரம் 
நீக்கிப் பகரம் இடப்பட்டது என இளம்பூரணர் குறிப்பிட்டுள்ளார் .1 
இதனால் எழுத்தெனப்படுப - என்பதில் படுவ என்ற சொல்லே 
இருத்தல் வேண்டும் என்றும் படுவ - என்பதில் இறுதியில் உள்ள 
வகரத்தை நீக்கிப் பகரம் இடப்பட்டது என்றும் இங்ஙனம் எழுத்து 
மாற்றியமைக்குச் செய்யுளின் இன்னோசை நோக்கமே காரணம் 
என்றும் குறிப்பிட்டுள்ளார் இளம்பூரணர் . 

நச்சினார்க்கினியர் தன் உரை விளக்கத்தில் இதனை மேலும் 
தெளிவுபட வரைந்துள்ளார் . 

படுப - ட் டுவ . படுப - என்பது படுத்தலோசையால் தொழிற் 
பெயராகக் கூறப்படும் . பகரமும் வகரமும் ஈண்டு நிற்றற்குத் தம் 
முன் ஒத்த உரிமையவேனும் எழுத்தெனப்படும் எனத் தூக்கற்று 
நிற்கும் சொற்சீரடிக்குப் படும் என்பது இன்னோசைத்தாய் நிற்றலின் 
ஈண்டுப் படுப என்றே பாடம் ஓதுக . இஃது அன்பெறாத அகர 
வீற்றுப் பலவறிசொல் என்பது நச்சினார்க்கினியர் உரைவிளக்கம் .2 


1 தொ . எ . இளம் . நூ . 1. உரைவிளக்கம் 
2 தொ . எ . நச்சி . நூ . 1. உரைவிளக்கம் : 


144 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


நச்சினார்க்கினியர் கருத்துப்படி இங்கு எழுத்தெனப்படும் 
‘ எழுத்தெனப்படுவ என்ற இரண்டு பாடங்களும் இடம் பெறத் 
தக்கனவே என்பதும் , ஓசையற்று இருப்பதைப் போக்கி , இன்னேசை 
பெற படுப் எனக் கூறப்பட்டது என்றும் , இது அன் பெறாத அசர 
வீற்றுப் பலவறி சொல் என்பதும் விளக்கப்பட்டுள . 


இளம்பூரணர் , நச்சினார்கினியர் உரைக்குறிப்புக்களால் எழுத் 
தெனப் படுப என்பதற்கு எழுத்தெனப்படுவ என்ற பாட வேறு 
பாடும் உண்டு என அறிகிறோம் . பாடங்களை வேறுபடுத்தி உரைக் 
கும் நிலை இளம்பூரணர் காலத்தை விட நச்சினார்க்கினியர் காலத் 
தில் மிகுதியும் இருந்தது எனவும் தெரிகிறது . எனவேதான் நச்சி 
னார்க் கினியர் “ ஈண்டுப் படுப என்றே பாடம் ஓதுக என விதி 
கூறும் முறையில் உரைத்துள்ளார் . 


உயர் 


தொல்காப்பியர் உயர்திணைப் பலர்பால் ஈறாகப் பகர விறுதி 
யையும் 1 அஃறிணைப் பலவறிசொல் ஈறாக அகரத்தை யும் கூறுவர் . 
என்ப ( எ . 3 , 4 ) மொழி ( எ . 8,9 ) 

. " . ) என வருவன 
திணைப் பலர் பால் சொற்கள் , பசுர இறுதி பயின்றவை . ஆனால் 
‘ படுப் என்பது படுவ என்னும் சொல்லின் திரிபு . படுவ என்பது 
படு வன என்ற சொல்லின் குறுக்கம் . படுவன - என்பது அன் பெருமல் 
படுவ என்றாகிப் பின் செய்யுள் இன்னோசைக்காகப் படும் என்றா 
யிற்று என்று உரையாசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் . 


மேலும் அளவு- அளபு ( எ . 103 ) உருவு-உருபு ( எ . 14 ) 
திரிவு - திரிபு ( சொ . 169 ) பிரிவு - பிரிபு ( சொ . 217 ) என்பன போ 
பெயர்ச் சொற்களில் வகரம் , பகரம் மாறி நிற்றல் தொல்காப்பியர் 
பால மொழி வழக்கமாய் இருத்தல் போல , படுவ - படு , 
வினைச்சொல்லிலும் இம்மாற்றம் நிகழ் வதாகக் கொள்ளல ம் . 


என 


பொருள் நிலையில் மாற்றரின்றி துன மந்த இல்.வேறுபாடு , 
இன்னோசைக்காகப் பாடம் மாறியமைதல் உண்டு என்பதை 
உணர்த்துவதோடு , நூலாசிரியன் ஆண்ட மூல பாடமாய் அமைந்த 

உரையாசிரியர்கள் எத்துணை முயற்சியோடு போற்றி 
யுள்ளனர் என்பதையும் புலனாக்குகிறது . 


ஒன்றை 


1 தொ . சொ . நூ . 7 
2 தொ . சொ . நூ . 9 


தொல்காப்பிய உரைகளில் வேறுபாடுகள் 


145 


4.2 . குற்றியலுகரத்தின்னே சரரியை 


( குற்றியலுகரக் கின்னே சாரியை ) ( எ . 168 ) எனவரும் 
நூற்பாவில் நச்சினார்க்கினியரிள் உரைக்குறிப்பால் 

ஒருபாடம் 
அறியப்படுகின்றது . 


குற்றுகர வீற்று அள வுப் பெயர்கள் குறை - என்ற சொல் 
லோடு புணரும் வழி இன் என்ற சாரியை பெறும் என்பது 
இந்நூற்பாக் கருத்து . உழக்கு + இன் + குறை > உழக்கின் குறை 
என வரும் . இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் இருவரும் இந்நூற் 
பாக்கருத்தில் மாறுபடவில்லை . 


நூற்பாவின் 

உரைக்குறிப்பில் குற்றியலுகரக்கு -இதற்கு 
அத்து விதித்து முடிக்க ; குற்றிலுகரத்தின்னே -என்பதும் பாடம் , 

நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டுள்ளார் . 
நச்சினார்க்கினியர் காலத்தில் தொல்காப்பிய 

மூலபாடங் 
களுக்கு வேறுபாடுகள் எழுந்து வழங்கின என்ற குறிப்பை நச்சினார்க் 
கினியரின் இக்கூற்றால் அறியலாம் . 


அவை தாம் 
இன்னே வற்றே அத்தே அம்மே 
ஒன்னே ஆனே அக்கே இக்கே 
அன்னென் கிளவி உளப்படப் பிறவும் 
அன்ன என்ப சாரியை மொழியே 1 


எனவரும் நூற்பா சாரியைகளை உணர்த்துவது . இதில் அத்து , 
அக்கு என்ற இரு சாரியைகளும் ருறிப்பிடப் பெற்றுள . குற்றிய 
லுகரம் - என்ற சொல்லின் பின் அக்கு என்பது சாரியையாகப் 
பயின்றமையால் குற்றியலுகரக்கு என்ற பாடம் 

அமைந்தது . 
அக்கு என்பதற்குப் பதில் ‘ அத்து என்பது சாரியையாக வருங் 
கால் குற்றியலுகரத்து எனவும் பாடம் அமையும் . தொல்காப்பியர் 
அத்து , அக்கு என்ற இரு சாரியைகளையும் வரையறையின்றி 
வழங்கும் பயிற்சியினால் இங்குக் குற்றியலுகரத்து ’ ‘ குற்றியலுகரக்கு 
என்ற பாடங்கள் தோன்றியுள எனலாம் . உரையாசிரியர் நச்சினார்க் 


2. தொ . சொ . நூ . 120 . 


146 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


கினியரால் குறிப்பிடப்படும் 
செய்யவில்லை . 


இப்பாடம் 


பொருள் வேற்றுமை 


4.3 . ஆயியல் திரியா 


இனி , எழுத்ததிகாரத்தில் பிறிதொரு 

பிறிதொரு பாட வேறுபாடும் 
நச்சினார்க்கினியரின் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது அறியத் 
தக்கது . 


" அளவும் நிறையும் ஆயியல் திரியா ( எ . 477 ) என்பது 
குற்றியலுகரப் புணரியலில் அமைந்த ஒரு நூற்பா . 


" ஒரு பஃது , " இரு பஃது ஆகியவற்றின்பின் அளவுப் 
பெயரும் , நிறைப்பெயரும் வந்தால் அவை முற்கூறிய இயல்பில் 
திரியாது என்பது நூற்பாக் கருத்து . அஃதாவது ஆயிரம் என்ற 
சொல்லோடு புணருங்கால் இன் சாரியையைப் பெற்றதுபோல 
இங்கும் இன் சாரியை பெற்று முடியும் என்பது இந்நூற்பாவால் 
உணர்த்தப்படும் மாட்டேற்றுச் செய்தி . 


இந்நூற்பாவின் விளக்கத்தில் " அளவும் நிறையும் அதனோ 
ரன்ன - என்று பாடம் ஓதுவார் . முன்னர்ச் சூத்திரத்து " ஆவயின் ) 
என்றத ஜனும் , அதன் முன்னர்ச் சூத்திரத்து நின்ற என்ற தனானும் 
இவற்றை முடிப்பர் என்று நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டுள்ளார் . 


ஆயியல் திரியா என்பதற்கு உரிய வேறுபாடாக அதனோ 
ரன்ன எனவரும் பாடம் இங்குச் சுட்டப்பெற்றது . இரு பாடங்களும் 
மாட்டேறு கூறுவனவே . தொல்காப்பியர் முன்னர்க் கூறிய நூற் 
பாக்களில் எந்த நூற்பாவின் கருத்து இம்மாட்டேற்றால் தழுவப் 
படுகிறது என்பதை விளக்குவதில் எழுந்த வேறுபாடே இப்பாட 
வேறுபாட்டுக்குக் காரணம் . இரு பாடங்களாலும் சுட்டப்படும் 
கருத்தில் மாற்றம் இல்லை . 


தொல்காப்பிய உரைகளில் வேறுபாடுகள் 


147 


நச்சினார்க்கினியரின் உரையில் காணப்படும் பாடவேறுபாடு 
பற்றிய இவ்விளக்கத் தொடர் எழுத்ததிகாரம் நச்சினார்க்கினியத்தின் 
தாமோதரம் பிள்ளை பதப்பிலும் , கழகப் பதிப்பிலும் காணப் . 
படுவதும் , எழுத்ததிகாரம் - நச்சினார்க்கினியத்தின் மகாலிங்கையர் 
பதிப்பில் இல்லை என்பதும் அறியத்தக்கது . இப்பாடத்தொடர் 
ஏடுபடித்தோரால் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாகக் கருதுவதற்கும் 
வாய்ப்பு உண்டு . 


சொல்லதிகார உரையில் பாடங்கள் 


சொல்லதிகார உரைகளில் உரையாசிரியர்களின் குறிப்பால் 
அறியப் பெறும் பாடவேறுபாடுகளின் எண்ணிக்கை நான்கு . 
அவற்றை இங்குக் காண்போம் , 


5.1 . ஒரு உ வினை 


கிளவியாக்கத்தில் , " வேறு வினைப்பொதுச் சொல் ஒருவினை 
கிளவார் ( சொ . இ . 46 ) என்ற நூற்பா மரபு வழுக்காத்தலை 
உணர்த்துகின்றது . இதற்குரிய விளக்கத்தில் இளம்பூரணர் . “ இனி 
ஒருவும் வினை என்பது ஒரு உ வினை என்றாயிற்று என்றலும் ஒன்று ; 
ஒருஉதல் என்பது நீங்குதல் ” எனக் குறிப்பிடுகின்றார் . 


என 


" வேறு வேறு வினையையுடையவாய் நின்ற சொற்களை 
ஒருவினையாற் சொல்லற்க , பொதுவினையாற்கூறுக என்பது நூற்பாக் 
கருத்து . இக்கருத்தின்படி ஒருவினை என்பது ஒருவினைச் சொல் 
எண்ணுத்தன்மை உடையதாக 

விளங்குதல் அறியலாம் . 
இளம்பூரணர் ஒருஉதல் ) என்ற தொழிற் பெயரைச் சார்ந்த 
ஒருஉ வினை எனப் பிறந்த வினைத்தொகையைப் பாடவேறு 
பாடாகக் கூறுதலும் உண்டு எனக் குறிப்பிட்டுள்ளார் . ஒருவினை 
ஒருஉவினை என்பன மிகுதியும் பொருள் மாற்றம் செய்யாவிடினும் 
ஓரளவு பொருள் வேறுபாடுடைய சொற்களே . இளம்பூரணரே இவ் 
வேறுபாட்டைக் குறிப்பிட்டிருத்தலால் இது பழமையும் பயிற்சியும் 
உடைய வேறுபாடு என்பது புலனாகும் . பின் வந்த உரையாசிரியர் 
எவரும் ஒருவினை என்ற இந்த வேறுபாட்டைத் தம மூலபாட 
மாகக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . மேலும் இளம் 
பூரணர் தவிரப் பிற உரையாசிரியர் எவரும் ஒருவினை என்ற ஒரு 
பாடவேறுபாடு இருப்பதாகவும் சுட்டவில்லை என்பதும் அறியத் 
தக்கது . 


148 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


" ஒருவினை என்றதற்குப் பிரதியாக ஒருஉவினை - என்ற பாட பேதம் 
உளது என்று உரையாசிரியர் 

உரையால் வெளியாகின்றது 
எனப் பி . சா . சுப்பிரமணிய சரஸ்திரியார் , பாடவேறுபாடு உள்ளது 
என்ற குறிப்பை மட்டும் உரைத்துள்ளார் .11 


பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி “ இதுவும் சிறந்த 
யாம் என்ற கருத்துடையவர் . இதனை , 


பாடமே 


“ இனி , வேறுவினைப் பொதுச் சொல் ஒருஉ வினை கிளவார் 
எனப் பாடங்கொண்டு ஒருவும் வினை என்பது ஒருஉ வினையாயிற்று 
என்றும் , ஒருஉதல் - நீங்குதல் என்றும் கூறினர் இளம்பூரணர் . 
எனவே வெவ்வேறு வினைகளையுடைய பொதுச் சொல்லை அப்பொது 
வினின்றும் நீங்கி ஒன்றற்கே உரியதாய சிறப்புவினை கொடுத்து 
முடித்தல் வழுவாம் என அறியலாம் . இப்பாடம் பிறர் உரையில் 
காணாதது ; இதுவும் சிறந்த பாடமேயாம் ” என வரும் விளக்கத்தால் 
அறியலாம் . 


பொருள் வேறுபாடுடைய இவ்விரு பாடங்களுமே 

சிறப் 
புடையன . எனினும் பிற உரையாசிரியர் ஒரு உவினை என்ற 
பாடத்தைப் போற்றவில்லை . இளம்பூரணர் தன் காலத்தில் வழங்கிய 
வேற்றுப் பாடத்தை இவண் குறிப்பிட்டார் என்றும் , அதுவும் 
பொருள் நிலையில் ஓரளவு சிறப்புடைய வேறுபட்ட பாடமேயாம் 
என்றும் இதனால் அறியலாம் . 


5.2 . ஈங்கெனவரூஉம் 


வேற்றுமையியலில் “ மூன்றாகுவதே ஒடுவெனப் பெயரிய 
வேற்றுமைக் கிளவி ( சொ . 73 ) எனத் தொடங்கும் நூற்பாவின் 
இறுதிப் பகுதி , 


இன்னாள் ஏது ஈங்கென வரூஉம் 
அன்னபிறவும் அதன் பால என்மனார் 


என 


அமைந்துள்ளது . இதனுள் 

ஈங்கென வரூஉம் என்ற 
பாடத்தையே அனைத்து உரையாசிரியர்களும் கொண்டுள்ளனர் . 


1 தொ . எ . பி . சா . சுப்பிரமணியசாஸ்திரி - குறிப்புரை , ப . 361 
2 தொ . சொ . பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரி , குறிப்புரை ப . 158 
S தொ . சொ . இளம் - கு . சுந்தரமூர்த்தி விளக்கவுரை, ப . 266 . 


தொல்காப்பிய உரைகளில் வேறுபாடுகள் 


149 


எனினும் , சேனாவரையர் தன் உரை விளக்கத்தில் ஈங்ஙன 
மென்று பாடம் ஓதுவாருமுளர் என்று குறிப்பிட்டுள்ளார் . 


இதனால் ஈங்கெனவரூஉம் என்ற தொடருக்கு ஈங்ஙனம் 
வரூஉம் என்பது வேறுபாடாக விளங்கியது அறியலாம் . இளம் 
பூரணர் இந்த வேறுபாட்டைச் சுட்டவில்லை . எனவே இளம்பூரணர் 
காலத்துக்குப் பின்னரே ஏறத்தாழச் சேனாவரையா காலமாகிய 
கி . பி . 13 ஆம் 

நூற்றாண்டின் பிற்பகுதியில் இப்பாடவேறுபாடு 
தோன்றியிருத்தல் வேண்டும் . 


பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி இவ்வாறு பாடம் ஓதுவார் 
யாரெனத் தெரிந்திலது என்று இவ்வேறுபாட்டுக்கு அடிக்குறிப்பு 
வரைந்துள்ளார் . 


ஈங்கென வரூஉம் என்பது பாடமாயின் 

பாடமாயின் ஈங்கு + என + 
வரூஉம் எனப் பிரிப்பு நிலை அமையும் . ஈங்ஙனம் வரூஉம் என்பது 
பாடமாபின் இங்ஙனம் + வரூஉம் எனப் பிரிப்பு நிலை அமையும் . 
முதல் பாடத்தையும் பிரிப்பு நிலையையும் அனைத்து உரையாசிரியர் 
களும் போற்றியுள்ளனர் . ஈங்ஙனம் வரூஉம் என்ற பாடம் பிற 
உரையாசிரியர்களால் சுட்டும் நிலையிலும் கூடப் போற்றப்படவில்லை 
என்பது அறியத்தக்கது . எனவே இவ்வேறுபாட்டின் பொருட் சிறப் 
பின்மையும் உணரப்படும் 
தொல்காப்பிய மூலபாடங்கள் உரையாசிரியர் 

உரையாசிரியர் காலங்களில் 
வேறுபாட்டுடன் வழங்கப் பெற்ற உண்மையையும் சேனாவரையரின் 
உரைக்குறிப்பு நமக்குப் புலனாக்குகிறது . 


5.3 . பெண்டென்கிளவி 


பெயரியல் நூற்பாவில் " அவை முதலாகிய பெண்டென் கிள 
வியும் ( சொ .160 ) என்ற தொடர் அகைந்துள்ளது . இதற்கு 
உதாரணங்களாக “ அப்பெண்டு , இப்பெண்டு , உப்பெண்டு என் 
பனவற்றை இளம்பூரணர்காட்டியுள்ளார் . இவை பாலறிவந்த உயர் 
திணைப் பெயருக்கு உரிய உதாரணங்கள் . 


சேனாவரையர் இத்தொடருக்குப் புதிய பாடம் ஒன்றைக் குறிப் 
பிட்டுள்ளார் . “ அவை முதலாகிய பெண் டென் கிளவி - இக்காலத்து 
விழுந்தன போலும் . பெண்டன் கிளவியென்று பாடமோதி அவை 


150 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


யாவன அவ்வாட்டி , இவ்வாட்டி , உவ்வாட்டி , என்பாருமுனர் 
என்பது சேனாவரையரின் உரைவிளக்கத்தில் இடம் பெறும் குறிப்பு . 


இளம்பூரணர் அவை முதலாகிய பெண்டென் கிளவி என்ப 
தற்குக் காட்டிய உதாரணங்கள் சேனாவரையருக்குப் பொருத்த 
மாகத் தெரியவில்லை என்பதும் , இதற்குரிய உதாரணங்கள் வழக் 
கிழந்தன என்று கொள்வதே சேனாவரையர் கருத்தென்பதும் இக் 
குறிப்பால் அறியப் பெறும் செய்தி . மேலும் பெண்டென் கிளவி ” 
என்பதற்குப் பெண்டன் கிளவி என ஒரு வேறுபாடு சேனாவரையர் 
காலத்தில் வழங்கியது ; இப்புதிய பாடத்தைக் கொள்வார் அவ் 
வாட்டி , இவ்வாட்டி , உவ்வாட்டி என்பனவற்றை இதற்கு உதா 
ரணங்களாகக் காட்டினர் என்பதையும் இதனால் உணரலாம் . 


இளம்பூரணர் இவ்வேறுபாட்டைச் சுட்டாமல் சேனாவரையரே 
இதனைக் கூறியுள்ளமையால் , சேனாவரையர் காலத்திற்றான் இப் 
பாடம் எழுந்து வழங்கியிருத்தல் வேண்டும் என்பது புலனாகின்றது . 


தெய்வச்சிலையார் “ அவை முதலாகிய பெண்டென் கிளவி 
என்பது சுட்டெழுத்தை முதலாக உடையவாகிப் பெண்மை உணர 
வரும் சொல் ; அத்தன்மையன் , அத்தன்மையான் , அன்னாள் , அனை 
யாள் என்பன ) ) என்று இங்கு விளக்கம் கூறுவர் . 

கூறுவர் . மூலபாடம் 
மாற்றரின்றிக் கொள்ளப்பட்டிருப்பினும் 
உதாரணங்கள் 

இங்கு 
மாற்றம் பெற்றுள்ளன . மேலும் சேனாவரையர் கூறிய வேறு படு 
பற்றிய குறிப்பு இவர் விளக்கத்தில் இடம் பெறாமையால் , இவர் 
காலத்தில் அப்பாடவேறுபாடு மிகுதியும் போற்றப்படவில்லை 
என்றோ , அல்லது பொருட் சிறப்பின்மையால் தெய்வச்சிலையாரால் 
இப்பாடம் விடுக்கப்பெற்றது என்றோ கொள்ள இயலும் , 


நச்சினார்க்கினியர் சேனாவரையரைப் பின்பற்றி , இப்பாட வேறு 
டாட்டு ஆராய்ச்சியில் மேலும் நுட்பமாகச் செல்லுகின்றார் . பெண் 
டன் கிளவி என்ற பாடம் ஓதி , அவ்வாட்டி , இவ்வாட்டி , உவ் 
வாட்டி என்பாரும் உளர் எனச் சேனாவரையரைப் பின்பற்றி , இவ் 
வேறுபாட்டையும் உதாரணங்களையும் கூறியுள்ளார் . சேனாவரையர் 
காலத்தில் தோன்றிய இப்பாட வேறுபாடுகளும் உதாரணங்களும் , 
நச்சினார்க்கினியர் காலத்திலும் நீட்டித்தன 

இதனால் 
புலனாகின்றது . 


என்பது 


தொல்காப்பிய உரைகளில் பாடவேறுபாடுகள் 


131 


( ஊரார் பெண்டென மொழிய ) என்றும் 1 
என்னை நின் பெண்டெனப் பிறர் கூறும் பழிமாறப்பெறு கற்பின் ) , 
என்றும் 2 வரும் இலக்கியப்பகுதிகளை மேற்கோள் காட்டி பெண்டு 
என்பதே பாடம் என்றும் நக்சினார்க்கினியர் நிறுவி விளக்கம் கூறி 
யுள்ளார் . 


கல்லாடர் அவ்வாட்டி , இவ்வாட்டி , உவ்வாட்டி , என்பன 
வற்றை இதற்கு உதாரணங்களாகக் காட்டினாலும் சேனாவரையர் 
நச்சினார்க்கினியர் கூறியாங்கு பெண் டென் கிளவி 
பாடங் கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது . 


என 


இவர் 


பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் உரையாசிரியர்கள் கருத் 
துக்களைச்சுட்டி பெண்டென் கிளவி என்பதும் பொருந்திய பாடம் 
என்று விளக்குவர் . 


வேறுபாடுகளைச் சுட்டுவதிலும் மூலபாடத்தை வரையறுப் . 
பதிலும் உரையாசிரியர்களின் முயற்சி , முனைப்பு ஆகியவற்றை 
இக்குறிப்புக்களால் அறியலாம் . 


5. 4. அதிழ்வு - அதிர்வு 

உரியியலில் அதிர்வும் விதிர்ப்பும் நடுக்கம் செய்யும் ) ) ( சொ 
310 ) என்ற நூற்பா உள்ளது , அதிர்வு , விதிர்ப்பு , என்ற சொற் 
கள் குறிப்பாக நடுக்கம் என்ற பொருளை உணர்த்துவன என்பதை 
இந்நூற்பா குறிப்பிடுகின்றது . 

இந்நூற்பாவின் விளக்கத்தில் அதிழ்வென்று பாடமோதி 
அதிழ்கண்முரசர் - என்று உதாரணங்காட்டுவாருமுளர் ” என்று சேனா 
வரையர் வரைத்துள்ளார் . எனவே அதிர்வும் என்பதற்கு அதிழ்வும் 
என்பது சேனாவரையர் காலத்தில் வேறுபாடாக வழங்கியது என 
அறியலாம் . 

அதிர்கண்முரசம் என இளம்பூரணரும் அதிரவருவதோர் 
நோய் எனச் சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் , தெய்வச்சிலை 
யாரும் அதிர்வு என்னும் சொல் நடுக்கப் பொருளில் பயின்று 
வருவதற்கு உதாரணம் காட்டுவர் . 


1 ஐங் , 113 
2 கலி . 77 ; 10-11 


152 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


அதிர்வு என்பதற்கு அதிழ்வு என வேறுபாடு கூறுவார் 
கூறும் உதாரணம் அதிழ்கண் முரசம் என்பது , இளம்பூரணர் 
காட்டும் உதாரணத்தை ஒட்டியே இவ்வுதாரணமும் அமைந்திருப் 
பதைக் காண , இளம்பூரணர் காட்டும் உதாரணத் தொடரினைப் 
பிறழ உணர்ந்தமையாலோ அல்லது தோற்ற ஒப்புமையில் மயங்கிய 
மையாலோ , இப்பாட வேறுபாடு எழுந்திருக்கலாம் என எண்ணத் 
தோன்றுகிறது , எனினும் அதிழ்வு என்னும் வேறுபாட்டின் பொருட் 
சிறப்பின்மையால் இது பிற்காலத்தில் உரையாசிரியர்களால் போற்ற 
படவில்லை . 


சொல்லதிகார உரைகளில் அமைந்த வேறுபாடுகளில் இளம் 
பூரணரால் ஒன்றும் சேனாவரையரால் இரண்டும் சேனாவரையர் 
நச்சினார்க்கினியரால் ஒன்றும் சுட்டப்பட்டுள்ளன . 


6. பொருளதிகார உரையில் பாடங்கள் 


பொருளதிகாரப் பகுதியில் உரையில் வரும் குறிப்புக்களால் 
அறியப் பெறும் பாட வேறுபாடுகளின் எண்ணிக்கை இரண்டாகும் 


6. 1. கிழவோன் 


ஒன்றாத் தமரினும் ...... ( பொ . 44 ) எனத் தொடங்கும் அகத் 
திணையியல் நூற்பாவில் உரைத்திறநாட்டம் கிழவோன் மேன 
என இறுதியடி அமைந்துள்ளது . இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் 
இருவரும் இதனையே நூற்பாவின் இறுதியடியாகக் கொண்டு 
பொருள் கூறியுள்ளனர் . 


" உரைத்திற நாட்டம் கிழவோன்மேன -என்பது , இவ்விவ் 
விடங்கள் பற்றி உரையாடுங் குறிப்புத் தலைமகன் மேலன் என்ற 
வாறு - என இளம்பூரணரும் , 


" உரைத்திற நாட்டம் கிழவோன்மேன -முற்கூறிய இடங்களில் 
கூற்று நிகழுங் கூறுபாட்டை நிலை நிறுத்துதல் தலைமகனிடத்தவாம் , 
என நச்சினார்க்கினியரும் விளக்கமும் உரையும் கூறியுள்ளமையால் , 
அவர்கள் இருவரும் கொண்ட பாடம் தெளிவாகிறது . 


எனினும் 

இறுதியில் , உரைத்திற நாட்டம் 
உளவாம் கிழவோற்கு - என்பதை ஏனைய பகுதிக்கும் ஒட்டுக ? ) 


நூற்பாவின் 


தொல்காப்பிய உரையில் பாடவேறுபாடுகள் 


153 


என்ற தொடர் ஒன்று இளம்பூரணத்தில் இடம் பெற்றுள்ளதைக் 
காண்கிறோம் . உரைத்திற நாட்டம் கிழவோன் மேன என்ற தொடர் 
‘ உரைத்திற நாட்டம் உளவாம் கிழவோற்கு என இங்கு அமைந் 
துள்ளது . நூற்பாவின் இறுதியடி , பாடவேறுபாடு பெற்றிருப்பதை 
இங்குக் காண்கிறோம் . எனினும் நூற்பாவின் இறுதி உரைத்திற 
நாட்டம் கிழவோன் மேன என்றே இருப்பதால் உரையாசிரியர் 
கூற்றாக வரும் இத்தொடர் பிழைபட்டிருக்கலாம் என எண்ணத் 
தோன்றுகிறது . 


உரைத்திறநாட்டம் கிழவோன் மேன என்ற தொடரே இளம் 
பூரணர் உரையில் , உரைத்திறநாட்டம் உளவாம் கிழவோற்கு - எனப் 
பிழையாக அமைந்துள்ளது என்ற கருத்துக்கு அகத்திணையியல் 
உரைவளப் பதிப்புக் குறிப்பும் அரண் செய்கிறது . இத்தொடருக்கு 
உரிய அடிக்குறிப்பில் உரைத்திற நாட்டம் உளவாங் கிழவோற்கு 
என்பது உரைத்திற நாட்டம் கிழவோன் மேன - என்றிருக்கலாம் 
என்ற குறிப்பு இப்பதிப்பில் உள்ளது . 


எனவே இளம்பூரணத்தில் அமைந்த விளக்கத் தொடர் 
பிழைபட்டிருத்தல் வேண்டும் என்பது நன்கு புலனாகிறது . இளம் 
பூரணர் உரையை ஏடு பெயர்த்து எழுதியோர் இப்பிழைத்தொ 
டரைப் பிறழ்ந்து எழுதியிருக்கலாம் . அதனையே மூல 

ஏடாகக் 
கொண்டு இளம்பூரணர் உரை , படி எடுக்கப் பெற்றுப் பரவி இருக் 
கலாம் . இதனால் , பிழைப்பாடம் கொண்ட தொடர் பதிப்புக்களிலும் 
இடம் பெற்றிருக்கலாம் . இத்தொடர் பிழைபட்டிருத்தல் வேண்டும் 
என்ற குறிப்பை அகத்திணையியல் 

உரைவளப் பதிப்பே முதன் 
முதலில் குறிப்பிட்டுள்ளது . 


6.2 கிழவோட்குவமை 


பொருளதிகார் உவமையியலில் , “ கிழவேட் குவமை ஈரிடத் 
துரித்தே ) ( பொ . 302 ) என்ற நூற்பா தலைமகள் உவமை 

கூறுமி 
டத்தை உணர்த்துகின்றது . இளம்பூரணர் ‘ கிழவோட்குவமை ) 
என்றும் , பேராசிரியர் கிழவோட்குவமம் என்றும் இங்கு வேறுபடு 
கின்றனர் . எனினும் ‘ ஈரிடத்துரித்தே என்ற பாடத்தில் இவரதுக் 
வேறுபடவில்லை . 


154 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இந்நூற்பாவின் உரைவிளக்கத்தில் " இனிக் கிழவோட் 
குவமம் பிரிவிடத்துரித்து என்பது பாடமாக உரைப்பாருமுளர் . 
யா தானுமொரு நிலத்தாயினும் பிரிந்திருந்த விடத்து உள்ளுறை 
யுவமங்கூறப்பெறுங் கிழத்தி என்பது இதன் கருத்து . பெருந்தண் 
வாடையின் முந்து வந்தோனென்பது பிரிவன்றாகலின் ஈரிடம் என்ற 
லே வலிதென்பது எனப் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


பேராசிரியரின் குறிப்பால் ஈரிடத்துரித்தே என்பதற்குப் 
பிரிவிடத்துரித்து என்ற பாடம் அவர் 

அவர் காலத்தில் வழங்கியது 
என்பது அறியப்படும் . இளம்பூரணர் உரை விளக்கத்தில் இப்பாட 
வேறுபாடு பற்றிய குறிப்பு இல்லாமையால் இவ்வேறுபாடு பேராசிரி 
யரின் காலத்தை யொட்டித் தோன்றி வழங்கியது என உணரலாம் . 


என 


பாடம் வேறுபட்டு வழங்கினாலும் எது மூலபாடம் 
வரையறுப்பதில் உரையாசிரியர்களுக்கிருந்த ஈடுபாட்டைப் பேராசிரி 
யரின் விளக்கம் புலப்படுத்துகிறது . பிரிவிடத் துரித்து என்ற பாடம் 
பொருந்தாது என்பதையும் , ஈடரித்துரித்தே என்ற பாடமே 
பொருந்தும் என்பதையும் பேராசிரியர் தம் உரைவிளக்கத்தில் 
குறிப்பிட்டுள்ளார் . 

பொருளதிகாரத்தில் உரைக்குறிப்புக்களால் அறியப்பெறும் 
பாடவேறுபாடுகள் இவை இரண்டு. 


7 . உரைக்குறிப்புப் பாடங்கள் - தொகுப்பு. 

தொல்காப்பியம் முழுமையும் உரைகளில் அமைந்த பாடல் 
வேறுபாடுகள் இங்குப் பட்டியலில் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . 
இவற்றுள் பொருள் வேறுபாடு உள்ளவை தொல்காப்பிய மூல 
பாட ஆய்வு என்ற கட்டுரைக்கண் ஆயப்பெறும் . 


பாடம் 


வேறுபாடு 


வேறுபாடு கூறும் 
உரையாசிரியர்கள் 


அ . எழுத்ததிகாரம் 
1. எழுத்தெனப்படும் எழுத்தெனப்படுவ இளம் , நச்சி - 
2. குற்றியலுகரக் குற்றியலுகரத் நச்சி 

தின்னே 
வல் திரியா அதனோரன்ன 

நச்சி 


தின்னே 


தொல்காப்பிய உரையில் பாடவேறுபாடுகள் 


155 


ஆ . சொல்லதிகாரம் 


4. ஒருவினை 


ஒரூஉவினை 


இளம் 


5. ஈங்கெனவரூஉம் 


ஈங்ஙனப் வரூஉம் 


சேனா 


பெண்டன்கிளவியும் 


6. பெண்டென் 

கிளவியும் 


( சேனா , நச்சி ) 


7. அதிர்வும் 


அதிழ்வும் 


சேனா 


இ . பொருளதிகாரம் 


8. கிழவோன்மேன 


இளம் 


உளவாம் கிழ 

வோற்கு 
பிரிவிடத்து ரித்து 


9. ஈரிடத்துரித்தே 


பேரா 


உரை 


தொல்காப்பியம் முழுமைக்கும் அமைந்த பல்வேறு 
களில் பாடவேறுபாடுகளாகக் குறிக்கப் பெற்றவை இவை ஒன்பது 
மட்டுமே . 


உரையாசிரியர்கள் காலம் வரையிலும் மூலபாடங்கள் மிகுதி 
யும் திரிந்து வேறுபட்டு வழங்கவில்லை என்பதை , உரைகளில் 
அமைந்த வேறுபாடுகளின் குறைந்த எண்ணிக்கை நமக்கு உணர்த் 
துகிறது . பொருள் நிலையால் திரிந்து வழங்கியவற்றைத் தம் 
உரைகளில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் . 


உரையாசிரியர்களின் காலத்துக்குப் பின்னர் அவர்கள் உரை 
களைப் படி எடுத்து ஏடுகளில் எழுதும்போது ஏடு எழுதுவோர் 
பிறழ்ச்சியாலும் குறைகளாலும் மூலத்திலும் உரைகளிலும் பாடங்கள் 
மிகுதியாயின . 


உரையாசிரியர்கள் குறிப்புக்கள் , மூலபாடங்களைப் போற்று 
வதில் அவர்கட்கிருந்த ஈடுபாட்டைப் புலப்படுத்துவதோடு , பாடம் 
போற்றும் பண்பை வளர்க்க வேண்டிய இன்றியமையாமையையும் 
உணர்த்துகின்றன . 


5. தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


தொல்காப்பிய நூற்பாக்களின் இன்றைய மூலவடிவம் தொல் 
காப்பியர் எழுதியபடியே அமைந்துள்ள தா என்ற ஆய்வுக் கண் 
னோட்டம் ஆராய்ச்சி வளர்ச்சியில் தவிர்க்க இயலாதது . 


தொல்காப்பிய நூற்பாக்களின் மூலவடிவம் 

சிதைந்தும் , 
மாறுபட்டும் வேறுபட்டும் வழங்குவதாகக் கருதுவதற்கு உரிய 
காரணங்கள் உள . தொல்காப்பியம் தோன்றிப் பல நூற்றாண்டுகள் 
கழிந்து விட்டமையால் பயிற்சியின் காரணமாகச் சில திருத்தங்கள் 
ஏற்பட்டிருக்கலாம் . பல நூற்றாண்டுகளுக்குப் பின்னர் உரையாசிரி 
யர்கள் உரைகண்டமையால் , அவரவர் கருத்துகளுக்குத் தக மூல 
பாடங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் . பனை ஓலைகளில் எழுதும் பழக் 
கத்தின் காரணமாகப் படி எடுப்பாரின் பிறழ்ச்சியால் பல 

மூல 
வடிவங்கள் திருத்தப்பட்டிருக்கலாம் . எனவே , தொல்காப்பிய 
நூற்பாக்களின் மூல வடிவங்களை ஆய்ந்தறிதல் இன்றியமையாத 
தாகும் . 


1. தொ சாப்பியர் காலம் 


தொல்காப்பிய நூற்பாக்களின் காலப்பழமையைக் கருத்தில் 
கொண்டால் , நூற்பாக்களின் மூல வடிவம் இன்ன வகையில் 
இருந்திருத்தல் வேண்டும் என்று உய்த்தறிய வேண்டிய உணர் 
வின் இன்றியமையாமை புலப்படும் . தொல்காப்பியர் , மகாபாரத 
காலமாகிய கி . மு . 1500 க்கு முற்பட்டவர் என்றும் , களவியலுரைக் 
கணக்கன்படி இடைச்சங்கத்தின் காலம் கி . மு . 5320 என்பதால் 
தொல்காப்பியர் காலமும் இதுவே ய தல் வேண்டும் என்றும் 
கூறுார் க . வெள்ளைவாரணம் 1. தொல்காப்பியர் கி . பி . 4 அல்லது 
5 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரெனக் கொள்ளு லே பொருந்தும் 
என்பது வையாபுரிப்பிள்ளை கருத்து . தொல்காப்பியர் காலத்தைக் 
கணிப்பதில் இன்றைய ஆராய்ச்சி உககில் இந்த இருபெரும் கால 


1 


தமிழ் இலக்கிய வரலாறு - தொல்காப்பியம் . க . வெள்ளைவாரணம் 

பக் 126 - 127 


2 


தமிழ்ச்சுடர்மணிகள் 


எஸ் . வையாபுரிப்பிள்ளை . ப . 39 . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


157 


எல்லைக் கோடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன ! இடைப்பட்ட நிலை 
பில் பல்வேறு காலங்களைத் தொல்காப்பியத்துக்கு உரியதாக்கி 
அறிஞர் பலவகையில் மொழிவர் . பொது நிலையில் தொல்காப்பியம் 
முதற் சங்க காலத்துக்கு உரியது எனக் கொள்ளுதல் பொருந் 
துவதாகும் . 


சென்ற 


இன்றைக்குப் பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர்த் தோன்றிய 
தொல்காப்பியம் , பலரால் பல்வேறு காலங்களில் பல்வேறு சூழல் 
களில் 

படி எடுக்கப்பெற்றுப் பயிலப்பட்டு வந்தது . 
நூற்றாண்டில் தான் முதன் முதலாக இது அச்சில் வெளிவந்தது . 
அச்சேறிய பின்னரும் பதிப்புக்கள் தோறும் மூலபாடங்களின் சில 
வடிவங்கள் செம்மைப் படுத்தப் பெற்றுள்ளன . பதிப்புக்களில் ஏற் 
பட்ட அச்சுப்பிழைகளும் பாடவேறுபாடுகளைப் பெருக்குவதில் குறிப் 
பிடத்தக்க அளவுக்குப் பங்கு பெற்றுள்ளன . 


2. தொல்காப்பியத்தில் விடுபாடும் - இடைச்செருகலும் 


இன்று வழக்கில் இருந்து வரும் தொல்காப்பிய நூற்பாக்கள் 
அனைத்தும் தொல்காப்பியர் எழுதிய வரிசையிலும் அமைப்பிலும் 
உள்ளன என்று கருத முடியாது . தொல்காப்பிய நூற்பாக்கள் சில 
விடுபட்டிருக்கலாம் என்றும் புதியனவாகச் சில இடையில் செருகப் 
பட்டிருக்கலாம் என்றும் கருத இடம் உள்ளது . 


2. 1. விடுபடுதல் 


தொல்காப்பியப் பொருளதிகாரத்தில் , பிரிவின்கண் கூற்று 
நிகழும் இடங்களைக் கூறும் நூற்பாக்கள் உள்ளன . இதுபோலவே , 
தலைவிக்குக் கூற்று நிகழும் இடங்களைக் கூறும் நூற்பா ஒன்றும் 
இங்கு இடம் பெற்றிருக்க வேண்டும் . அங்ஙனம் இடம் பெறாமை 
யால் , எஞ்சியோர்க்கும் எஞ்சுதல் இலவே 72 என வரும் நூற் 


are 


two 


1 At the outset , we have to regard that there 
extreme views, one of which pushes for the Tolkappyam to 
5000 B. C or even before and the other drags it down to 
500 A. D. - தொல்காப்பியச் சிந்தனைகள் - 1978. A Historicall 
pers pective - Dr. S. N. Kandasamy P.9 . 

2 தொ . பொ . நூ . 45 


158 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாவினால் தலைவிக்குக் கூற்று நிகழும் இடங்களை உரையாசிரியர்கள் 
தொகுத்துக் கூறியுள்ளனர் . 


தலைவி கூற்றுக்களைத் தொகுத்துக் கூறும் நூற்பா ஒன்று தொல் 
காப்பியரால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் , ஏடு பெய்ர்த்து 
எழுதியோர் அந்நூற்பாவை விடுத்து எழுதியிருக்க வேண்டும் 
என்றும் இளம்பூரணர் கருதுவர் . தலைமகள் கூற்று தனித்துக் 
கூறல் வேண்டும் , இவரோடு ஒரு நிகரண்மையின் , எனின் ஒக்கும் . 
தலைமகள் கூற்று உணர்த்திய சூத்திரம் காலப்பழமையால் , பெயர்த் 
தெழுதுவார் விழ எழுதினார் போலும் என்பது இளம்பூரணர் 
கூற்று . 


இளம்பூரணர் கருத்துப்படி , தலைவி கூற்றினைத் தொகுத்துக் 
கூறும் நூற்பா ஒன்று இருந்து விடுபட்டிருக்க வேண்டும் எனத் 
தெரிகிறது . பிரிவின்கண் தலைவிக்குச் சில விடங்கரில் மட்டுமே 
கூற்று நிகழுமாதலால் இங்குத் தலைவி கூற்றுக்களைத் தொகுத் 
துணர்த்தும் நூற்பா இருத்தல் வேண்டாம் என்ற கருத்தும் உண்டு 2 


எழுத்ததிகாரத்தில் வரும் போலி பற்றிய நூற்பா 
" அகரத்திம்பர் யகரப்புள்ளியும் 

ஐயென் னெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் 3 
என்று அமைந்துள்ளது . இதன் பின்னர் , 

" அகரத்திம்பர் வகரப்புள்ளியும் 
ஒளவென் னெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் 


1 தொ . பொ . நூ . 45 -உரைவிளக்கம் . 


2 தோழியுடன் போக்குணர்த்தியவழி அதனை மறுத்தலும் , 
பின்னர்ப் போக்கிற்கு உடன்படுதலும் , இடைச்சுரத்தினின்று 
மீண்டுவருங்கால் தாய்க்கும் தன்னாயத்தார்க்கும் தன் வருகையைக் 
கூறுமாறு சொல்லி விடுதலுல் ஆகிய சில இடங்களே , உடன் 
போக்கில் தலைமகள் கூற்று நிகழ்த்தும் இடங்களாதலின் தலைவிக்கு 
முதன்மை தோன்றத் தனியே நூற்பாக் கூறினாரல்லர் - தொல்காப் 
பியப் பொருளதிகாரம் அகக்திணையியல் 

உரைவளம் 
மு . அருணாசலம்பிள்ளை , ப . 492 


3 தொ . எ . நூ . 55 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


យ 


159 


என்ற நூற்பா இருந்திருக்க வேண்டும் என்றும் , அது மயக்கத்தால் 
ஏடெழுது வோரால் 

விடப்பட்டது என்றும் பி . சா . சுப்பிரமணிய 
சாஸ்திரியார் கூறியுள்ளார் . இவர் கருத்துப்படியும் தொல்காப்பிய 
நூற்பாக்கள் சில விடுபட்டிருக்கலாம் என்ற கருத்து 

கருத்து உறுதியா 
கின்றது . இந்நூற்பா , 

அகரத் திம்பர் யவகரப் புள்ளியும் 
ஐயௌ நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் , 


என்ற வடிவில் இருந்திருக்க வேண்டும் என்றும் , காலப் பழமை 
யில் இப்பாடங்கள் பிழையாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என் 
றும் பதிப்பாசிரியர் வ . உ . சிதம்பரம்பிள்ளை கருதுகின்றார் .2 


எனவே , இளம்பூரணர் , பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரியார் 
ஆகியோர் கருத்துப்படி தொல்காப்பிய நூற்பாக்கள் சில காலப் 
பழமையில் ஏடெழுதியோரால் விடுபட்டிருக்கலாம் என்று அறிய 
முடிகிறது . தொல்காப்பிய நூற்பாக்களின் மூல வடிவங்கள் பற்றிய 
சிந்தனை இளம்பூரணர் காலமாகிய கி . பி . 12 ஆம் நூற்றாண்டிலேயே 
ஏற்பட்டிருந்தது என்பதையும் இதனால் அறிகிறோம் .. 


2. 2. இடைச்செருகல் 


1 


தொல்காப்பியத்தில் , பிற்காலத்தில் இடைச்செருகல்களும் 
டம் பெற்றுள்ளன என்ற கருத்தும் உண்டு. அந்நூலில் இடைச் 
செருகல்களாக ஒன்றோ பலவோ நூற்பாக்கள் உள்ளன என்பதில் 
கருத்தொற்றுமை இருப்பதாகவே தோன்றுகின்றது . எந்த எந்த 
நூற்பாக்கள் இடைச்செருகல் என்று கூறும்போது ஒருவர் கூறுகின்ற 
நூற்பாக்களையே மற்றவர்களும் கூறுவார்கள் என்பதற்கில்லை 
என்ற கருத்துத் தொல்காப்பியத்தில் இடைச்செருகல் உண்டு 
என்பதை வலியுறுத்துகிறது . 3 


தொல்காப்பியத்தில் அமைந்த இடைச்செருகல்கள் , சேர்க் 
கைகள் , விடுபாடுகள் , வேறுபாடுகள் முதலியவற்றால் தொல்காப் 


1 தொ . எ . குறிப்புரை - பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரி - ப . 69 . 


2 தொ . எ இளம் . வ . உ . சிதம்பரம்பிள்ளை பதிப்பு- ப . 23 
3 தொல்காப்பியச் சிந்தனைகள் தொல்காப்பியர் காலம் 

சுப . இராமநாதன் , ப . 1 


- 


160 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பியரின் காலம் பற்றிய கொள்கை பலவகையாக வேறுபடுத்திக் 
கூறப்படுகின்றது என்ற கருத்தும் உண்டு 1 

தொல்காப்பிய மரபியலில் 71 ஆம் நூற்பா முதல் 85 ஆம் 
நூற்பா வரையுள்ள பதினைந்து நூற்பாக்கள் இடைச்செருகலாகப் 
பின்வந்தோரால் நுழைக்கப்பட்டவை என்பதை “ ஒன்றற்கொன்று 
நீங்காத தொடர்புடையன வாய் அமைந்த இச்சூத்திரங்களிடையே 
நூலே கரகம் என்பது முதல் அந்தணாளர்க்கு அரசு வரைவின்றோம் 
என்பது முடியவுள்ள பதினைந்து சூத்திரங்களும் சிறிதும் தொடர் 
பற்ற நிலையில் பின்வந்த ஒருவரால் நுழைக்கப்பட்ட இடைச்செருக 
லாம் . இவை தொல்காப்பியனாரால் இயற்றப்பட்டன அல்ல என்பது 
சிறிது நூற்பயிற்சி உடையார்க்குத் தெளிவாகத் தோன்றும் என 
வரும் பகுதியில் க . வெள்ளைவாரணனார் 

க . வெள்ளைவாரணனார் விளக்குவர் . 2 இந்நூற் 
பாக்களுக்கு இளம்பூரணர் , பேராசிரியர் உரைகளும் உள்ளமையால் 
தொல்காப்பியத்தில் நிகழ்ந்த இந்த இடைச்செருகல் இளம்பூரணரின் 
காலமாகிய கி . பி . 12 - ஆம் நூற்றாண்டுக்கும் முந்தியதாக இருத்தல் 
வேண்டும் என்பது புலனாகும் . 

எனவே அமைப்பு நிலையிலும் , நூற்பா வரிசை முறையிலும் , 
தொல்காப்பியர் எழுதியபடியே தொல்காப்பியம் இன்று அமைந் 
துள்ளது என்ற கருத்து இன்றைய ஆராய்ச்சி வளர்ச்சியில் 
பெரிதும் ஆய்வுக்குரியது என்பது அங்கை நெல்லி . 


தொல்காப்பிய நூற்பாக்களின் மூல 

மூல வடிவும் அமைப்பும் 
சிதைவுபட்டமையால்தான் உரையாசிரியர்கள் அவரவர் கருத்துக் 
களுக்கேற்பப் பாடங்களைக் கொண்டுள்ளனர் . உரையாசிரியர்கள் 
நூற்பாக்களுக்கு உரை எழுதுவதோடு , நூற்பாக்களின் மூல வடி. 


1 The life and times of the auther of such a great and 
immortal masterpice of the Tamil genius are often unsettled , 
as the treatise poses many problems of inter polations , addi 
tions , omissions readings etc. to the researchers who have never 
converged in the opinions . instead they stoudly claimed there 
indivitual findings to the conclusive and genuine தொல்காப்பியச் 
சிந்தனைகள் -- A Historical prospective Dr. S. N. Kandasamy P8 . 

2 தமிழ் இலக்கிய வரலாறு - தொல்காப்பியம் - க . வெள்ளை 
வாரணம் , ப . 16 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


161 


வங்கள் இவையே என அவர்கள் ஆராய்க்சி நிகழ்த்தும் நிலையும் 
ஏற்பட்டது . 


3. மூலபாட ஆய்வு 


தொல்காப்பிய நூற்பாக்களின் மூல பாடங்கள் எவை என்ற 
ஆராய்ச்சி இவ்வியலில் எழுத்து , சொல் , பொருள் என்ற அதிகார 
வரிசையில் பெரும்பாலும் நிகழ்த்தப்பெற்றுள்ளது . ஒரு பாடத்தோடு 
தொடர்புடையனவாய் பிற - அதிகாரங்களிலும் இயல்களிலும் உள்ள 
பாடங்கள் ஒருசேரத் தொகுத்து உரைக்கப்பட்டுள்ளன . 


மூன்று அதிகாரங்களிலும் இயல்வாரியாக வேறுபாடு அமைந்த 
நூற்பாக்களின் எண்ணிக்கை , வேறுபடும் இடங்கள் , வேறுபாடுகள் , 
இவ்வேறுபாடுகளில் பொருள் வேறுபாட்டுக் கோணத்தில் ஆயத் 
தக்கவை ஆகிய விவரங்கள் கீழே 

கீழே பட்டியலில் குறிப்பிடப்பெற் 
றுள்ளன . 


எழுத்ததிகாரம் 


33 


9 


24 


11 


18 


3 


நூன்மரபு 
மொழிமரபு 
பிறப்பியல் 


49 


10 


39 


12 


13 


9 


5 


5 


5 


2 


21 
40 


8 


8 


9 


2 


புணரியல் 


30 
30 


2 


16 
32 
22 
28 
84 


8 
2 


10 
2 


| 


9 
2 
10 
7 


93 


9 


12 


தொகை மரபு 
உருபியல் 
உயிர்மயங்கியல் 
புள்ளிமயங்கியல் 
குற்றியலுகரப் 
புணரியல் 


2 


110 


6 


104 


7 


-- 


77 


15 


62 


19 


19 


2 


483 


72 


411 


83 


SO 


27 


162 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


சொல்லதிகாரம் 


கிளவியாக்கம் 


62 


26 


36 


33 


43 


4 


வேற்றுமையியல் 


17 


10 


7 


31 


34 


2 


வேற்றுமை 


மயங்கியல் 


35 


19 


16 


28 


34 


3 


விளிமரபு 


37 


12 


25 


13 


14 


3 


பெயரியல் 


43 


13 


80 


20 


22 ) 


3 


வினையியல் 


49 


22 


27 


29 


33 


2 


48 


12 


36 


15 


18 


2 


இடையியல் 
உரியியல் 


99 


20 


79 


23 


25 


3 


எச்சவியல் 


66 


19 


47 


26 


28 


4 


456 


153 


303 


218 


251 


26 


பொருளதிகாரம் 


அகத்திணையியல் 


58 


22 


36 


38 


44 


8 


புறத்திணையியல் 


30 


15 


15 


55 


62 


7 


களவியல் 


51 


27 


24 


54 


60 


10 


53 


22 


31 


67 


78 


11 


கற்பியல் 
பொருளியல் 
மெய்ப்பாட்டியல் 


52 


28 


24 


49 


58 


5 


27 


11 


16 


19 


20 


உவமையியல் 


38 


16 


22 


18 


18 


2 


235 


134 


101 


216 


273 


26 


செய்யுளியல் 
மரபியல் 


42 


70 


77 


86 


14 


656 


317 


339 


598 


699 


83 


பொகுள் வேறுபடும் பாடங்கள் கீழே வரிசையாக ஆராயப்பட்டுச் 
சிறந்த மூல பாடங்கள் இவை என நிறுவப்பட்டுள்ளன . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


163 


4. அளபு - அளவு 


எழுத்ததிகார நூன் மரபில் பொருள் வேறுபாடுடைய மூன்று 
இடங்களில் வரும் பாடங்களில் அளபே ( எ . 11 ) அரையளபு 
( எ . 13 ) என இளம்பூரணர் கொண்ட பாடங்களுக்கு முறையே 
அளவே அரையளவு 

நச்சினார்க்கினியர் 

கொண்ட 
பாடங்கள் இரண்டு உள . 


என 


இளம்பூரணர் , அளபு என்ற சொல்லையும் , நச்சினார்க்கினியர் 
அளவு என்ற சொல்லையும் பாடமாகக் 

கொண்ட 

இடங்கள் 
எழுத்ததிகாரத்தில் இவ்விரண்டேயன்றி இன்னும் சில உள . 


“ மெய்நெறி வளியிசை அளபு நுவன் றிசினே ” ( எ . 103 ) 
" அளபாகு மொழிமுதல் நிலை இய உயிர்மிசை ) ( எ . 122 ) 
" மகர அளபொடு நிகரலு முரித்தே ( எ . 480 ) 


எனவரும் இடங்களில் அளபு என்றே இளம்பூரணர் பாடங்கொள்ள 
இவ்விடங்களிளெல்லாம் நச்சினார்க்கினியர் ‘ அளவு என்றே பாடங் 
கொள்கின்றார் . 


இளம்பூரணர் , " குறுமையும் நெடுமையும் 

அளவிற் 
கோடலின் ( எ .50 ) எனவரும் இடத்தில் அளபு எனக் கொள் 
ளாது ‘ அளவு என மாறியும் பாடங்கொண்டுள்ளார் .. 


) 


எனவே இளம்பூரணர் அளபு ‘ அளவு என்ற இரண்டையும் 
பாடங்கொண்டுள்ளார் என அறியலாம் . 


நச்சினார்க்கினியத்திலும் ஒரே நூற்பாவில் அளபு அளவு 
என்ற இரு சொற்களுமே பயின்றுள்ளன என்பதும் குறிப்பிடத் 
தக்கது . " அளபிற்கோடல் அந்தணர் மறைத்தே 

என்றும் , 
" மெய்தெரி வளியிசை அளவு 

அளவு நுவன்றிசினே என்றும் ஒரே 
நூற்பாவில் ( எ . 103 ) இரு சொற்களும் பயின்றுள்ளன . 
நச்சினார்க்கினியரும் அளவு அளபு என்ற இரண்டையும் பாடம் 
கொண்டுள்ளார் எனவும் அறியலாம் . 


எனவே 


முடிபு -முடிவு என்றும் , திரிபு - திரிவு என்றும் ஒரே பொருள் 
தரும் இருவனகச் சொற்கள் போல அளபு - அளவு என்பன வும் 


164 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ஒரே பொருள் தரும் இருவகைச் சொற்களாக உளவா , அன்றிப் 
பொருள் வேறுபாடுள்ள இருவேறு சொற்களாக உளவா என்பதை 
இங்குத் துணிய வேண்டும் . இரு சொற்களும் பொருள் வேறுபாடு 
டையனவாகவே உள . 


அளபு - அளவு எனவரும் சொற்களுக்குரிய பொருள்களாக 
ஒரு சில இடங்களில் ( எ . 11 , 13 , 103 ) மாத்திரை என்றும் , ஒரு 
சில இடங்களில் ( எ . 122 , 480 ) அளவைப் பெயர் என்றும் வேறு 
பட்ட பொருள்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


நச்சினார்க்கினியர் , அளபு என்பதற்கும் அளவு என்பதற் 
கும் பொருள் வேறுபாடுண்டு என்னும் கருத்தினர் . இதனை ,, 
‘ அளபு - என்று மாத்திரையாகக் கூறாது . -அளவு - எனச் சூத்திரஞ் 
செய்தமையால் அளவு , தொழின் மேல் நின்றது 1 எனக் கூறியுள்ள 
பகுதியால் அறியலாம் . 


மாத்திரை அளவும் எழுத்தியல் வகையும் ” ( சொ . 2 ) என 
வரும் போது மாத்திரை , அசாவு என வரும் சொற்கள் பொருள் 
நிலையில் வேறுபடுத்தி ஆளப்பட்டுள்ளன . 


மேலே கண்ட குறிப்புக்களால் மாத்திரை எனப் பொருள் 
பயிலும் இடங்களில் இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் இருவரும் 
அளபு எனப் பாடங் கொண்டனர் எனவும் , அளத்தல் தொழிலை 
யுடைய பெயர்ச் சொற்களைச் சுட்டி வருங்கால் அளவு 

எனப் 
பாடங்கொண்டனர் எனவும் கொள்ளல் பொருந்துவதாகும் . 


அளபு எடுத்தல் என்பது மாத்திரையின் மிக்கொலித்தல் 
என்ற பொருளில் அளபெடை என வழங்குவதும் இங்கு அறியத் 
தக்கது . 


பிற்கால ஏடுகளிலும் , பதிப்புக்களிலும் இவ்விரு சொற்களும் 
பொருள் வேறுபாடு அறியாத நிலையில் மயங்கி ஆளப்பட்டுள . 

நூன் மரபில் அளவே ( எ . 11 ) " அரையளவு ( எ . 13 ) 
என வரும் இளம்பூரணர் பாடங்கள் சிறப்புடையன என்பதும் , நச்சி 


1 


தொ . எ . நச்சி . நூ . 50 விளக்கம் 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


165 


னார்க்கினியருக்கும் இப்பாடங்களே கருத்தாக இருத்தல் வேண்டும் 
என்றும் இதனால் அறியலாம் . 


மொழி மரபில் “ குறுமையும் நெடுமையும் அளவிற் கோட 
லின் ) ( எ . 50 ) எனவரும் நூற்பாத் தொடரில் அளவிற் கோட 
லின் என்பதே இளம்பூரண கும் , நச்சினார்க்கினியரும் கொள் நம் 
பாடம் . 

அளவிற்கோடலின் என்பதற்குச் செவி கருவியாக ளைக் 
கின்ற அளவுத் தெ , லாலே செய்யுட்குக் கொள்ளப்படு நலின் 
என்பது பொருள் . அளவைத் தொழில் இங்குப் பொருளாகச்சுட்டப் 
படுதலால் உரையாசிரியர்கள் 

கொண்ட அளவிற் கோடலின் 
என்ற பாடமே சிறப்புடையதாகும் . வேங்கடராஜுலு ரெட்டியாரின் 
எழுத்ததிகார ஆராய்ச்சி நூலால் அறியப்பெறும் அளபிற்கோடலின் 
என்ற பாடம் இங்குப் பொருந்தாது . 

பிறப்பியலின் இறுதியில் புறனடை உணர்த்துவனவாக இரு 
நூற்பாக்கள் உள . நச்சினார்க்கினியர் இவ்விரண்டையும் வேத , 
ஒரே நூற்பாவாகக் கொள்வர் . இவற்றுள் அளபு - அளவு பற்றி - 
பாட வேறுபாடுகள் இரண்டு உள . 


உள்ளது 


அளவிற்கோடல் ( எ . 102 ) என வரும் பாடம் இளம்பூரணர் , 
நச்சினார்க்கினியர் இருவரும் உடன்பட்டது . அளபு நுவன்றிசினே , 
( எ . 103 ) என்ற இளம்பூரணர் பாடத்துக்கு அளபு நுவன்றிசினே 
என நச்சினார்க்கினியர் கொண்டுள்ள தாகப் பதிப்பில் 
இரு இடத்திலும் ‘ மாத்திரை என்ற பொருளையே உரையாசிரியர் 
இருவரும் குறிப்பிட்டுள்ளனர் . 

எனவே முன் கூறப்பட்ட கருத்துக் 
கேற்ப இங்கு ஈரிடத்திலும் ( 102 , 103 ) ( அளவு என்ற பாடத் 
தையே இளம்பூரணரும் நச்சினார்க்சினியரும் கொண்டிருத்தல் 
வேண்டும் எனத் துணியலாம் . எனவே அளவிற்கோடல் ( எ . 
102 ) என்பது " அளபிற் கோடல் என்றும் அளவு நுவன்றிசினே 
( எ . 103 ) என்பது அள நுவன்றிசினே என்றும் திருத்தம் 
பெறல் வேண்டும் .. 
புணரியலில் இன் சாரியையின் இறுதி திரிந்து 

வருவதை 
உணர்த்தும் நூற்பாவில் “ அளபாகு மொழி முதல் ... ( எ . 122 ) 
எனப் பயின்று வரும் தொடரில் அளபு எனப் பாடங்கொண்டுள் 
வார் இளம்பூரணர் . நச்சினார்க்கினியர் 

அளவு 

என | | டங் 
கொ .. வர் . 


166 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


அளபாகுமொழி என்பதற்கு அளவுப் பெயராக வரும் மொழி 
என்பது பொருள் . இது அளவுப் பெயரைச் சுட்டி வருதலால் 
அளவு என்னும் பாடமே இங்கு ஏற்புடையதாகும் . நச்சினார்க் 
கினியர் கொண்டுள்ளது போல , இளம்பூரணர் பாடமும் ‘ அளவாகு 
மொழி முதல் .... என்ற திருத்தம் பெற தக்கதாகும் . 


குற்றியலுகரப்புணரியலில் இரண்டு முதல் ஒன்பது வரை 
யுள்ள சொற்கள் அளவுப் பெயராகிய மா என்பதோடு புணரும் 
கருத்தை விளக்கும் நூற்பாவில் மகர அளபொடு நிகரலு முரித்தே 
( எ . 480 ) என வருவது இளம்பூரணர் பாடம் , இதற்கு 

மகர 
அளவொடு நிகரலுமுரித்தே ) 

நச்சினார்க்கினியர் பாடங் 
கொண்டார் . 


என 


அளவுப் பெயரைக் குறிப்பதாக இச்சொல் பயின்றிருப்பதால் 
மகர அளவொடு நிகரலுமுரித்தே என நக்சினார்க்கினியர் பாடமே 
பொருந்துவதாகும் . அம்முறையில் இளம்பூரணர் பாடமும் திருத்தம் 
பெறத்தக்கது . 


சொல்ல திகாரத்தில் விளியேற்கும் பெயர்கள் சேய்மையில் 
அள பிறந்து ஒலித்தலைப் பற்றிக் கூறும் நூற்பாவில் ( சொ , 149 ) 
அளபிறந்தனவே என்ற பாடம் உள்ளது . தெய்வச்சிலையார் தவிர 
பிற அனைத்து உரையாசிரியர்களும் இப்பாடமே கொண்டனர் . 
தெய்வச்சிலையார் ‘ அளவிறந்தனவே எனப்பாடம் கொண்டார் . 


மாத்திரை இறந்து ஒலித்தல் பற்றியே இங்கு குறிப்பிடப் 
பெறுதலால் அளபிறந்தனவே என்ற பாடமே 

பொருத்தமாகும் . 
தெய்வச் சிலையாரும் இம்முறையிலேயே கொண்டிருக்க வேண்டும் . 
எனினும் தெய்வச்சிலையார் உரையின் கரந்தைத் தமிழ்ச் சங்கப் 
பதிப்பு அளவிறந்தனவே என்ற பாடத்தையே தெய்வச்சிலையார் 
பாடமாகப் பதிப்பித்துள்ளது . இது அளபிறந்தன வே எனத் 
திருத்தம் பெறத்தக்கதாகும் . 


இக்குறிப்புக்களால் உரையாசிரியர்கள் அளவு , அளபு எனப் 
பாடங் கொண்ட இடங்கள் சிலவற்றில் பிறழ்ச்சி ஏற்பட்டுள்ளது 
என்று அறிகிறோம் . மாத்திரை என்று பொருள் பயிலும் இடங்களி 
ளெல்லாம் அளபு என்ற பாடத்தையும் , அளத்தல் தொழிலை 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


167 


யுடைய பெயர்ச் 

சொற்களைச் சுட்டி வருங்கால் அளவு என்ற 
பாடத்தையும் உரையாசிரியர்கள் கொண்டிருத்தல் வேண்டும் எனப் 
புலனாவதால் இச்சொற்கள் பயிலும் இடங்களிலெல்லாம் 
ளுணர்ச்சியோடு தக்கவாறு அவற்றைத் திருத்தியமைத்தல் வேண் 
டும் என்பது இப்பகுதியில் சுட்டப்பெறும் கருத்தாகும் , 


பொரு 


அளபு - அளவு என்பது போல் , உருவு - உருபு என வருவதும் 
பொருள் நிலையில் தெளிவுடன் ஆள வேண்டிய பாடவேறுபாடு . 
புணரியலில் உடம்படு மெய் பற்றிய நூற்பாவில் ( எ . 141 ) “ உடம் 
படு மெய்யின் உருபு கொளல் வரையார் என்ற தொடர் அமைந் 
துள்ளது . இதில் உருபு என்னும் சொல் இளம்பூரணர் பாடமாகப் 
பயின்றுள்ளது . நச்சினார்க்கினியர் உருவு என்று பாடங் கொண்டு 


ள்ளார் . 


• உருபு என்ற சொல்லுக்கும் உருவு என்ற சொல்லுக்கும் 
பொருள் வேறுபாடு உண்டு 

என்பது 

தொல்காப்பியத்தாலேயே 
உணரப்படும் . 


கூறிய முறையின் உருபு நிலை திரியாது ( சொ .70 ) ஆறன் 
உருபினும் நான்கன் உருபினும் ( எ . 162 ) என்று வருங்கால் 
உருபு என்பது வேற்றுமை உருபு என்பதைச் சுட்டுகிறது . உருவு 
என்பது வடிவம் என்னும் பொருளத் தருவது உருவென மொழி 
யினும் ( சொ . 24 ) எனவரும் 

எனவரும் நூற்பாவால் இதனை அறியலாம் . 
எனவே உருபு ’ உருவு என்பன பொருள் வேறுபாடுடைய சொற் 


கள் . 


உவம் 


இப்முறையில் வடிவு என்னும் பொருள் பயின்ற இடத்தில் 

உருபு . 

உருபு 

என்பன 
உருவு என்றும் , வேற்றுமை 
வற்றைச் சுட்டுமிடத்து உருபு என்றும் பயின்று வருதலே தொல் 
காப்பியர் காலப் பொருண்மை வழக்கிற்கு உரியதாகும் . 
உருவு உருவம் என்பன ஒரு பொருட் கிளவிகள் . 


உரு , 


- 


இளம் 


மேலே கண்ட உடம்படு மெய்பற்றிய நூற்பாவில் 
பூரணர் உருபு என்பதற்கும் நச்சினார் க்கினியர் ‘ உருவு என்பதற்கும் 
வடிவு என்றே பொருள் கொண்டுள்ளனர் . வடிவு என்னும் 
பொருளுக்குரியதாக உருவு என்பதையே இங்குப் பாடங்கொள்வது 
பொருட்டெளிவுக்குத் துணைபுரியும் . 

துணைபுரியும் . நச்சிரைக்கி வியர் கொண் 


168 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


ஆதலால் 


உருவு என்னும் பாடமே பொருட்டெளிவுடையது . 
இளம்பூரணர் கொண்ட பாடமும் இதுபோல உருவு எனத்திருத் 
தம்பெறத் தக்கதாகும் . இளம்பூரணரே உருவு என்னும் சொல்லை 
வடிவு என்னும் பொருளில் ஆண்டுள்ளமையால் ( சொ . 24 ) , 
அவர்க்கு இது உடன் படான கருத்தேயாகும் எனக் கொள்ளலாம் . 

பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி உருவு என்ற பாடமே 
இங்குச் சிறப்புடையது என்பதை " 14 1 ஆம் நூற்பாவில் உருபு 
எனப் பாடங் கொள்வதிலும் உருவு என்ற பாடமே சிறப்படைத் 
தாகும் என்று குறிப்பிட்டுள்ளது.ம் 1 அறியத்தக்கதாகும் . 


தொகை மரபில் “ குறிய தன் முன்னர்த் தன்னுரு பிரட்டலும் ” 
என்று இளம்பூரணரும் , குறியதன் முன்னர்த் தன்னுரு இரட்டலும் 
என்று நச்சினார்க்கினியரும் பாடங்கொண்ட 

நூற்பா ( எ . 161 ) 


உள்ளது . 


என்ற 


வடிவு 


உருபிரட்டல் என்ற இளம்பூரணர் பாடத்திற்கும் உரு 
இரட்டல் 

நச்சினார்க்கினியர் பாடத்திற்கும் 
இரட்டுதல் என்பதே பொருள் , வடிவம் என்பதை உரு , உருவு , 
உருவம் என்ற சொற்களே உணர்த்துமேயன்றி உருபு என்பது 
உணர்த்தாது . எனவே இங்கு நச்சினார்க்கினியர் கொண்டவாறு 

ன்னுரு இரட்டலும் என்பதே பொருந்திய பாடம் . இம்முறையில் 
இளம்பூரணர் பாடமும் திருத்தம் பெற வேண்டும் . மேலும் தன்னுரு 
விரட்டலும் என்ற தொடர் தன்னுரு பிரட்டலும் எனத் தோற்ற 
ஒப்புமையால் பிறழ்ந்திருக்கலாம் என்று கருதவும் இடமுள்ளது . 

‘ தன்னுரு இரட்டலும் என்று இளம்பூரணி பாடம் 
திருத்தம் பெற வேண்டும் என்ற கருத்து மேலும் வலிவு பெறகிறது . 


எனவே 


கிளவியாக்கத்தில் உருவென மொழியினும் ....... ( சொ .24 ) 
என வரும் நூற்பாத் தொடரில் இளம்பூரணர்கொண்ட உருவென 
என்பதற்குச் சேனாவரையரும் தெய்வச்சிலையாரும் டருபென 
எனப் பாடங்கொண்டுள்ளனர் . 


இந்நூற்பாவில் உருவு என்னும் சொல் வடிவம் , என் 
பதைக் குறித்து வழங்குகிறது . எனவே இளம்பூரணர் கொண்ட 

தொ . எ . இளம் - கு . சுந்தரமூர்த்தி ( 1969 ) ஆராய்ச்சி 
முன்னுரை , ப . 14 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


169 


உருவு என்பதே சிறந்த பாடமாகும் . நச்சினார்க்கினியர் , கல்லாடர் , 
பழைய 

உரைகாரர் ஆகியோரும் இளம்பூரணரைப் பின்பற்றி 
உருவு என்பதையே பாடமாகக் கொண்டுள்ளனர் . வடிவம் என்ற 
டொருளைப் பயக்கும் இடங்களிலெல்லாம் உருவு என்பதே பாட 
மாகக் கொள்ளப்பட வேண்டும் என முன்னர் 

முன்னர் விளக்கப் பெற்ற 
கருத்து ஈண்டு நினைவு கூரத்தக்கது . 


உருவு என்ற பாடமே சிறப்புடையது என்பதை நச்சினார்க் 
கினியர் பின் வரும் தன் விளக்கத்தில் எடுத்து மொழிந்துள்ளார் . 


“ உருபு - எனப்பகர உகரமாகப்பாடம் ஒதில் , அது வேற்றுமை 
உரு பிற்கும் உவம உருபிற்கும் பெயராய் , வடிவை உணர்த்தாது 
என்று உணர்க . “ அதுவென் உருபு கெட ( சொ . 90 ) எனவும் 
“ உருபினும் பொருளினும் மெய் தடு மாறி ” ( சொ . 97 ) எனவும் , 
" உருபு தொடர்ந்தடுக்கிய ( சொ . 98 , எனவும் , உருபு தொக 
வருதலும் ” ( சொ . 100 ) எனவும் , “ மெய்யுருபு தொகா ( சொ , 10 : ) 
எனவும் , “ யாதன் உருபின் , ( சொ . 102 ) எனவும் பிறாண்டும் 
வேற்றுமைக்கு உருபு என்ற கத்திரஞ் செய்தவாறு காண்க . 
அன்றியும் சான்றோர் செய்யுட்களிலும் உருவு கிளர் ஒளிவினை 

வண்ணங் 
எனவும் ஞாயிற்றுருவு கிளர் 

கொண்ட 1 எனவும் 
‘உருவக்குதிரை ) 2 எனவும் , வேண்டுருவங் கொண்டதோர் கூற்றங் 
கொள் 3 எனவும் பிறாண்டுங் கூறுமாற்றான் உணர்க 

என்பது 
நச்சினார்க்கினியர் விளக்கம் . 4 இலக்கணச் சான்றுகளையும் இலக் 
கியச் சான்றுகளையும் மேற் கோள் காட்டி ஒருபாடத்தை நிறுவுவதில் 
உரையாசிரியர்களுக்கிருந்த ஈடுபாடும் முனைப்பும் இதனால் புலனாகும் 


பெயரியலில் பெயர்ச்சொல்லில் பாகுபாடு கூறும் நூற்பாவில் 
‘ அம்மூவுருபின தோன்றல் ஆறே ( சொ . 157 ) என்ற தொடர் 
உள்ளது . அம்மூவுருவின என்ற பாடத்தை நச்சினார்க்கினியர் 
தவிரப் பிற உரையாசிரியர்கள் ஏற்றுக் கொண்டுள்ளனர் . நச்சினார்க் 
கினியர் அம்மூவுருவின என்று பாடங்கொள்கின்றார் . 


பதிற் 52 : 29.30 
2 அகம் 1 : 2 
கேலி 53 : 9 
4 தொ . எ . நச்சி , நூ . 24 விளக்கம் 


170 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இதற்கு உயர்திணைக்குரிமையுடையவை அஃறிணைக்குஉரிமை 
யுடையவை . இருதிணைக்கும் உரிமை புடையவை என அம்மூன்று 
வகை வேறுபாட்டுடன் தோன்றும் என்பது பொருள் . இவ்விளக் 
கத்தைக் காணுங்கால் அம்மூன்று வகை வடிவு வேறுபாட்டால் 
தோன்றும் என்பதே கருத்தாக அறியப்படும் . வடிவம் என்ற 
பொருள் அமைதலால் அம்மூவுருவின நச்சினார்க்கினியர் 
கொண்ட பாடமே சிறப்புடையது . 


என 


அம்மூவுருவின என்பது நச்சினார்கினியர் பாடம் . அதுவே 
சிறப்புடைத்து எனப் பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி - குறிப்பிட் 
டுள்ளதும் அறியதக்கது 1 . 


பெயரியலில் பெயர்ச்சொல்லின் பாகுபாடு கூறும் அந்நூற்பா 
வில் ( சொ . 157 ) அம்மூவுருபின என்றும் அப்மூவுருவின என்றும் 
பாடவேறுபாடுகள் அமைந்தது போல , வினையியலில் வினைச்சொல் 
லின் பாகுபாடு கூறும் நூற்பாவிலும் ( சொ . 198 ) அம்மூவுருபின 
‘ அம்மூவுருவின என்ற பாடவேறுபாடுகள் உள்ளன . நச்சினார்க் 
கினியர் பெயரியல் நூற்பாவில் அம்மூவுருவின எனப் பாடங் 
கொண்டார் . இங்குக் கல்லாடர் அம்மூருபின் எனப் பாடங் 
கொள்கின்றார் . அம்மூருவின என்ற பாடமே சிறந்தது என்பதற்கு 
முன்னர்க் கூறிய விளக்கங்கள் இங்கும் பொருந்துவனவாகும் . 


நச்சினார்க்கினியர் அங்கு அம்மூருவின என்றும் இங்கு 
அம்மூவுருபின ) எனறும் கொண்டதாகவும் , கல்லாடர் 

கல்லாடர் அங்கு 
அம்மூவுருபின என்றும் இங்கு அம்மூருவின என்றும் பாடம் 
கொண்டதாகப் பதிப்புக்களில் அமைந்திருப்பதைக் காணலாம் . 
எனவே இவ்வகைப் பாடம் கொண்ட முறையில் பிழையிருப்பது 
புலனாகும் . வடிவம் என்ற பொருள் பயிலும் இடத்திலெல்லாம் 
உருவு என்ற பாடத்தையே உரையாசிரியர்கள் கொண்டிருத்தல் 
வேண்டும் என்பதும் அதற்குத் தக்கவகையில் இப்பாடங்கள் 
தொல்காப்பிய மூலத்தில் திருத்தம் பெற வேண்டும் என்பதும் , இங்கு 
நினைவுகொள்ளத் தக்க கருத்துக்கள் . 


தொ . சொ . நச்சி . கு . சுந்தரமூர்த்தி - கழகம் ( 1963 ) ப . 85 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


171 


6. பிரிவு-திரிவு 


அளபு - அளவு , உருபு - உருவு , என்பன போன்று பிரிவு - பிரிபு , 
திரிவு-திரிபு என வரும் பாடங்களும் பகர வகர மயக்கத்தால் பொருள் 
வேறுபட்டு நிற்கும் பாடங்கள் . 


வாதி ) 


என்ற 


விரவு வினையில் பெயரும் , முறையும் , தொகையும் உணர்த்தும் 
வினையியல் நூற்பாவில் ( சொ .217 ) பிரிவு வேறுபடூஉஞ் செய்திய 

தொடர் அமைந்துள்ளது . இளபூரணர் பிரிவு 
வேறுபடூஉம் என்று பாடம் கொண்டார் . சேனாவரையர் தெய்வச் 
சிலையார் இருவரும் திரிபு வேறுபடூஉம் என்று பாடம் கொண்டனர் . 
உருவு- உருபு என்றும் அளவு- அளபு 

என்றும் பகர வகரங்கள் 
திரிந்து பாடங்கள் பயின்றமை போலப் பிரிவு என்ற இளம்பூரணர் 
பாடம் திரிந்து பிரிபு என்றாக அதனை நச்சினாக்கினியரும் , 
கல்லாடரும் கொண்டிருப்பதையும் காண்கிறோம் . இதே முறையில் 
திரிபு என்ற சேனாவரையர் பாடத்துக்கு ஏற்பத் திரிவு என்ற 
பாடமும் உருவாகியிருப்பதைக் கு.சுந்தரமூர்த்தியின் பதிப்பில் 
காண்கிறோம் . 


பிரிவு - பிரிபு , திரிவு - திரிபு என்ற பாடங்கள் 

இருப்பினும் 
பொருள் வேறுபாட்டு நிலையில் பிரிவு- திரிபு என்பனவே இங்குக் 
காணத்தக்கவை , 


பிரிவு வேறுபடூஉஞ் செய்தியவாகி என்பதற்கு உயர் திணைக் 
கண்வரின் உயர் திணைக்கே உரிய என்றும் , அஃறிணைக்கே உரிய 
என்றும் பிரித்துச் செய்யப்படும் என்றவாறு என இளம்பூரணர் 
விளக்கம் கூறுவர் . 


இக்கருத்தையே சேனாவரையரும் கூறுவர் . திரிபு வேறு 
படூஉஞ் செய்தியவாகி- எனவே வேறு வேறு உணர்த்தினல்லது 
ஒரு சொற் சொல்லுதற்கண் இருதிணையும் உணர்த்தாமை பெறுதும் 
என்பது சேனாவரையர் விளக்கம் . 


விளக்கப்படும் கருத்துக்கு ஏற்ற வகையில் அமைவது ‘ பிரிவு 
என்னும் இளம்பூரணர் பாடமே . பிற பாடங்கள் பொருந்தாதவை 

உணரலாம் . 


என 


172 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இளம்பூரணர் கொண்ட பாடமே சிறப்புடைத்தாம் 

எனப் 
பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி கூறுவதும் அறியத்தக்கதாம் ! 


7. மெய்மயங்குடனிலை - மெய்மயக்குடனிலை 


தனி மெய் மயக்கத்திற்குப் பெயரும் முறையும் தொகையும் 
உணர்த்தும் நூன்மரபு நூற்பாவில் (“ மெய்மயங்குடனிலை ” ( எ . 22 ) 
எனவரும் தொடருக்கு மெய்மயக்குடனிலை என்ற பாடம் வ.உ. 
சிதம்பரம்பிள்ளை பதிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது . வல்லின மெல் 
லினம் மயங்கி வந்தமையால் இப்பாடம் வேறுபட்டிருப்பதாகக் 
கொண்டாலும் இரு சொற்களுக்கும் இடையில் பொருள் வேறுபாடு 
உண்டு என்பது அறியத்தக்கதாகும் . மெய்யெழுத்துக்கள் ஒன்றோ 
டொன்று கலந்து வருதல் மெய்மயாகி வருதல் எனப்படும் . மெய்மயக் 
கம் என இதனைக் குறிப்பிடுதல் பிழை இல்லை . எனினும் மயங்குத 
லுக்கும் , மயக்குதலுக்கும் வினைத்தன்மை வேறுபாடு உண்டு . எனவே 
இவை பொருள் வேறுபாடுடைய பாடங்களாகக் கருதப்பட்டன . 


வ.உ. சிதம்பரம்பிள்ளை பதிப்பில் மெய்மயக்குடனிலை என்பது 
இளம்பூரணர் கொண்ட மூல பாடமாகவே மூலத்தில் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . பின்னர் வந்த இளம்பூரணப் பதிப்புக்களில் மெய் 
மயங்குடனிலை என இப்பாடம் திருத்தப்பெற்றுள்ளது . “ மெய்மபங்கு 
மெய்மயக்கம் என்றும் ) எனவரும் இளம்பூரணர் உரையில் 
மெய்மயக்கம் என ஆளப்பட்டிருத்தலால் மூல பாடமும் அப்படி 
இருக்கவேண்டும் என்று கருதி மெய்மயக்குடனிலை எனத் திருத்திப் 
பதிப்பிக்கப்பட்டிருக்கலாம் ஊகிக்க முடிகிறது . மெய்மயங் 
குடனிலை என் தே பொருட் றப்புடைய பாடம் . 


என 


8. மூன்னொற்று 


என 


ஈரொற்றுடனிலையை உணர்த்தும் மொழிமரபு நூற்பாவில் 
( எ . 43 ) யரழ என்னும் மூன்று முன்னொற்ற என இளம்பூரணரும் 
யரழ என்னும் மூன்றும் ஒற்ற 

நச்சினார்க்கினியரும் 
பாடங் கொண்டுள்ளனர் . இளம்பூரணர் பாடம் ய் , ர் , ழ் என்ற 
ஒற்றுக்கள் குறிற் கீழும் நெடிற் கீழும் முதலில் ஒற்றாய் நிற்கும் 
என்று மூன்று ஒற்றுக்களும் நிற்கும் இடத்தை உணர்த்தித் தெளிவுடன் 
உள்ளது . நச்சினார்க்கினியர் கொண்ட பாடத்தில் ஒற்றுக்கள் நிற்கும் 
இடம் தெளிவு படுத்தப் பெற வில்லை . எனவே பொருட்டளி 


1 தொ . சொ . இளம் - கு . சுந்ரர் , தி - கழகம் ( 1463 ) | , 111 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


173 


வுடைமை நோக்கி இளம்பூரணர் பாடத்தை இங்குச் சிறந்தது எனக் 
கொள்ளலாம் . 


9. எகர - ஓகர மாகும் 


மெ . N மரபில் “ அகர இகரம் ஐகாரமாகும் ) ( எ . 54 ) என் 
பதற்கு " அகர இகரம் எகாரமாகும் ” என்றும் " அகர உகரம் ஒள 
காரமாகும் ( எ . 55 ) என்பதற்கு அகர உகரம் ஒகரமாகும் என்றும் 
வரும் வேறுபாடுகள் பதிப்பு வேறுபாடுகளாய்க் குறிப்பிடப் பெற் 
றுள்ளன . 


அகரமும் இகரமும் ஐகாரத்திற்கும் , அகரமும் உகரமும் ஔ 
காரத்திற்கும் போலியாக வரும் என்பது இந்நூற்பாக்களின் கருத்து . 
வேறுபட்ட பாடங்களின்படி கொண்டால் அகரமும் இகரமும் எகாரத் 
திற்கும் , அகரமும் உகரமும் ஒகரத்திற்கும் போலியாக வரும் என் 
பது கருத்தாகும் . 


ஐவனம் - அஇவனம் என்றும் , ஒளவை - அஉவை என்றும் வரு 
வதே வழக்கு , மேலும் ஒலிப்பு முறையாலும் அ , இ - ஐகாரத்தையும் 
அ , உ - ஒளகாரத்தையும் ஒத்துள்ளனவே தவிர அவை முறையே 
எகரத்தையும் ஓசுரத்தையும் ஒத்து அமையவில்லை 

பிராகிருதம் , 
தெலுங்கு , கன்னட மொழிகளிலும் சொற்களிலுள்ள ஐகார 

ஐகார ஔ - 
காரங்களுக்கு முறையே அஇஅஉ என்பன வரும் என்பதைச்சான்று 
களோடு விளக்குவர் 1 . அனைத்துக்கும் மேலாக , கழக மூலப்பதிப் 
பில் கண்ட இவ்வேறுபாடுகளின் சிறப்பின்மை நோக்கி , பிற்காலப் 
பதிப்புக்கள் எவையும் இவ்வேறுபாடுகளைச் சுட்டவில்லை . 
உரையாசிரியர்கள் 

கொண்டவாறு ஐகாரமாகும் , ஒளகார 
மாகும் எனவரும் பாடங்களே சிறப்புடையன . 
10. யகரப்புள்ளி - ஐயென் நெடுஞ்சினை 

மொழிமரபில் மேலே கண்ட . இரு நூற்பாக்களைத் தொடர்ந்து 
அகரமும் யகரப்புள்ளியும் ஐகாரத்துக்குப் போலியாக வரும் என்ற 
கருத்தை , 


1 தொல்காப்பியம் - எழுத்ததிகார ஆராய்ச்சி - வேங்கடராஜீலு ரெட்டி 

யார் பக் 57-59 . 


174 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


" அகரத்து இம்பர் யகரப் புள்ளியும் 
ஐயென் நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் ” ( எ , 56 ) 


என்ற நூற்பா விளங்குகின்றது . இதில் ‘ யகரப்புள்ளியும் ஐயென் 
நெடுஞ்சினை எனவரும் தொடர்கள் இளம்பூரணர் , நச்சினார்க்கி 
கினியர் இருவராலும் ஏற்கப்பட்ட பாடங்கள் . 


அகர இகரம் ஐகாரமாகும் ” என்ற நூற்பாவை அடுத்து 
" அகர உகரம் ஒளகாரமாகும் என்ற நூற்பா அமைந்தது போல 
"( அகரத்து இம்பர் யகரப் புள்ளியும் என்ற நூற்பாவை அடுத்து 

" அகரத் திம்பர் வகரப் புள்ளியும் 

ஒளவென் னெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் 
என ஒரு நூற்பா இடம் பெற்றிருத்தல் வேண்டும் எனக் கருதுவர் .1 
அகரமும் வகரப் புள்ளியும் ஔகாரத்திற்குப் போலியாக வரும் என்ற 
கருத்தை இந்நூற்பா விளக்கும் . 
பதிப்பாசிரியர் 

வ . உ . சிதம்பரனார் இக்கருத்தை விளக்க 
தொல்காப்பிய நூற்பாவின் அமைப்பு மாறியிருத்தல் வேண்டும் 
எனவும் கூறுவார் . 


. 


" அகரத் திம்பர் யவகரப் புள்ளியும் 
ஜயௌ நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் ) 


என்பது அவர் காட்டும் நூற்பாவின் மாறுபட்ட அமைப்பு . இங்கு 
யகரப்புள்ளியும் என்பதற்கு யவகரப்புள்ளியும் என்றும் ) ஐயென் 
னெடுஞ்சினை என்பதற்கு “ ஐயௌநெடுஞ்சினை என்றும் வேறு 
பாடுகள் அமைந்துள்ளதைக் காணலாம் . 


நூற்பாவின் 


வடிவத்தை மாற்றி 

அதன் 

மூலம் 
வ . உ . சிதம்பரம்பிள்ளை விளக்க விழையும் கருத்தை , இளம்பூரணரும் , 
நச்சினார்க்கினியரும் மெய்பெறத் தோன்றும் என்றும் , மெய்பெற 
என்றும் வரும் விதப்புக் - கிளவிகளை 

முறையேகூறிப் பெற 
வைத்துள்ளனர் . 


தொல்காப்பியம் 
சாஸ்திரி , ப . 69 


எழுத்ததிகாரம் குறிப்புரை - பி . சா . சுப்பிரமணிய 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


175 


தொல்காப்பியரின் கருத்தை விதப்புக் 

கிளவியால் பெற 
வைத்தல் உரையாசிரியர்கள் பின்பற்றும் . ஒருவகை உத்திமுறை . 
ஆதலால் வ . உ . சிதம்பரம்பிள்ளை காட்டியபடி நூற்பா அமைப்பை 
மாற்ற வேண்டியதும் , அதில் பாடவேறுபாடுகளைக் கொள்ளுவதும் 
தேவையில்லை . எனவே 

உரையாசிரியர்கள் கொண்டவாறே 
நூற்பா அமைப்பு இருக்கலாம் . 


11. அஐ ஒள - மூன்றலங்கடை 


நூற்பா 


மொழிமுதல் எழுத்துக்களைக்கூறும் 

வரிசையில் 
சகரம் எந்த எழுத்துக்களோடு கூடி மொழி முதலில் வரும் என்பதை , 


சகரக் கிளவியும் அவற்றோ ரற்றே 
அஐஔ எனும் மூன்றலங்கடையே " ( எ .62 ) 


என்ற நூற்பா உணர்த்தும் . சகரம் , அ , ஐ , ஔ என்ற மூன்றெழுத் 
தோடுங் கூடி மொழி முதலில் வரும் என்பதும் நூற்பாக் கருத்து . 
‘ அ ஐ ஔ எனும் மூன்ற லங்கடையே , என்பதற்கு அவை ஒள 
எனும் ஒன்றலங்கடையே என்ற தொடர் பாடவேறுபாடாகக் 
கழக மூலப்பதிப்பிலும் , தொடர்ந்து கழகம் பாவாணர் 

பாவாணர் எழுத்து - 
நச்சினார்க்கினியத்திலும் குறிப்பிடப் பெற்றுள்ளது . 


பாவாணர் தன் பதிப்பில் மொழி முதலில் பயின்றுவரும் 54 
சொற்களைச் சுட்டியும் 1 மயிலைநாதர் மேற்கோளைக் காட்டியும் , 
" அவை ஔ , எனும் ஒன்றலங்கடையே என்ற பாடமே பொருந் 
தும் என்பர் . 

பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தி இவ்விதி பற்றிய 
கருத்து இன்னும் ஆராய்வதற்குரியதாகவே இருக்கிறது என்பர் 2 . 


தொல்காப்பியத்திற்குப் பின்னர் வந்த நன்னூல் , நேமிநாதம் , 
பிரயோக விவேகம் ஆகியன ச , சை , சௌ , என்ற மூன்றும் 
மொழி முதலில் வரும் என்றே கூறியுள்ளன . 


சகரம் மொழி முதலில் பயின்று வருவதற்குச் சான்றுகள் 
உள்ளனவே தவிர சை , சௌ ஆகியன மொழி முதலில் பயின்ற 


1 தொ . எ . நச்சி . தேவ நேயப்பாவாணர் , -கழகம் ( 1955 ) பக் 53-54 , 
தொ . எ . நச்சி . கு . சுந்தரமூர்த்தி ( 1967 ) ப . 73 


176 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மைக்குரிய சான்றுகள் இல . காட்டப்படும் சொற்களில் பல வட 
சொற்களாகவே அமைந்துள்ளன . எனவே தொல்காப்பியர் தன் 
கால மொழி வழக்கிற்கு ஏற்ப இலக்கணம் செய்துள்ளார் எனக் 
கொண்டு அ ஐ ஔ எனும் மூன்றலங்கடையே என்ற பாடத் 
தையே பொருந்துவதாகக் கொள்ளலாம் . 


12. ஆவோடல்லது 


மொழிமரபில் ஆவோடல்லது யகர முதலாது ( எ . 65 ) 
என்ற நூற்பா யா என்ற ஓர் எழுத்து மட்டுமே யகர வரிசையில் 
மொழி முதலில் வரும் என்பதை உணர்த்துகிறது . இதற்கு அ 
ஊ ஒ ஒள ஆறோடல்லது யகர முதலாது என 

நூற்பா 
வடிவம் அமைந்திருப்பதாகக் கழக மூலப் பதிப்புக் குறிப்பிடுகிறது . 
இதன்படி ய , யா , யு , யூ , யோ , யௌ - என்பன மொழி முதலில் 
வரும் என்பது கருத்தாகும் . 


ஆ உ 


என 


1 


“ யவனர் என்றாற் போல்வன விலக்கினவும் வருமாலெனின் 
அவை ஆரியச் சிதைவென்று மறுக்க 

இளம்பூரணரும் 
" யவனர் , யுத்தி , யூபம் , யௌ வனம் என்பன வடசொல்லென 
மறுக்க ” என நச்சினார்க்கினியரும் 2 பிற எழுத்துக்களோடு கூடி 
வரும் யகரமொழி முதற் சொற்களைத் தமிழ் சொற்கள் அல்ல என 
மறுத்துள்ளனர் . 


பிற்கால இலக்கண வளர்ச்சிக்கேற்ப நேமிநாதர் யகரம் 
ஆ ஊ ஓ ஆகிய மூன்றோடும் கூடி மொழி முதலில் வரும் என்றும் , 
நன்னூலார் அ ஆ உ ஊ ஒ ஒள ஆகிய ஆறோடும் கூடி மொழி 
முதலில் வரும் என்றும் கூறியுள்ளனர் . 


தொல்காப்பியர் தன்கால மொழி வழக்குக்கே இலக்கணம் 
கூறியுள்ளார் . ஆதலால் இங்கு அமைந்த பாட வேறுபாடு , அவர் 
கால மொழி வழக்குக்கு அமைவுடையதாக இல்லை . எனவே இவ் 
வேறுபாடு பொருந்தாது . 


3. சொல்லிய மருங்கு 

இகரத்தையும் ஐகாரத்தையும் இறுதியில் பெற்ற சுட்டுச் 
சொற்களும் வினாச் சொற்களும் வல்லெழுத்து மிகுந்தும் உறழ்ச்சி 


தொ . எ . இளம் . நூ . 65 விளக்கம் 

தா . எ . நச்சி . நூ . 65 விளக்கம் . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


177 


யாகவும் முடியும் என்பதை விளக்கும் தொகை மரபு நூற்பாவில் 
( எ .160 ) சொல்லிய மருங்கின் 

என்பதை 

இளம்பூரணரும் 
“ சொல்லியல் மருங்கின் ) என்பதை நச்சினார்க்கினியரும் பாடமாகக் 
சொண்டுள்ளனர் . 


ஓர் எழுத்துச் சேர்க்கையால் இப்பாடம் பிறந்தது 

எனக் 
கருதினாலும் , வேற்றுமை செய்யும் 

நிலையில் 

ச்சொல்லுக்குப் 
பொருள் கொள்ளப்பட்டுள்ளமையால் , இயல்புடைமையால் இஃது 
ஆராயத்தக்கதாயிற்று . 


" வல்லெழுத்து மிகுநவும் உறழாகுநவும் 
சொல்லிய மருங்கின் உளவெனமொழிய 


என்பது இளம்பூரணர் கொண்ட பாடத்தின் படி அமைந்த நூற்பா 
வின் இறுதிப்பகுதி . சொல்லிய மருங்கின் வல்லெழுத்து மிகுநவும் 
உறழாகுநவும் உளவென மொழிப எனக் கொண்டு கூட்டி மேற் 
கொள்ளப்பட்ட மூவகைப் புணர்ச்சி இலக்கணங்களில் ,, இயல்பு 
என்பதனை நீக்கி வல்லெழுத்து மிகுதல் , உறழ்ந்து முடிதல் என்ற 
இரண்டு மட்டும் இங்கு உரியன என்பது அவர் கொண்ட பொருள் 


பொருள் 


சொல் சொல்லப்பட்ட மூன்றில் , இயல் மருங்கின் - இயல்பு 
என்பதை நீக்கி , 

எனப் பிரித்து நச்சினார்க்கினியர் 
கொண்டுள்ளார் . முதலில் மூன்றைச் சுட்டி அடுத்த நூற்பாவில் 
இரண்டைச் சுட்டியமை :பால் எஞ்சிய ஒன்று நீக்கப்பட்டது என்னும் 
கருத்து இயல்பாகவே கிட்டும் . எனினும் அவர் கொண்ட பாடத்தால் 
இக்கருத்தை விளக்க அவர் மிகவும் இடர்ப்பட்டுள்ளார் . 


பொருள் கொள்வதில் அமையும் தெளிவுடைமையால் இளம் 
பூரணர் கொண்ட ‘ சொல்லியமருங்கு என்ற பாடமே பொருந்தும் . 


44 , சேயென் கிளவி - செயவென்கினவி 


உயிர் மயங்கியலில் வாழிய என்னும் சொல்லில் இறுதியிலுள்ள 
யகா 

ஒற்றும் அகரமும் கெட்டு வாழி கொற்றா என வரும் 
என்பதை , 


" வாழிய வென்னும் சேயென்கிளவி 
இறுதி யகரம் கெடுதலும் உரித்தே ( எ 212 ) 


178 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


எனவரும் நூற்பா 

உணர்த்துகிறது . இதில் வாழிய என்னும் 
சேயென்கிளவி என்று பாடங்கொண்டு வாழிய என்று சேய்மைக் 
காலத்தை உணர்த்தும் சொல் எனப் பொருள் குறிப்பிட்டார் 

ளம்பூரணர் . ஆனால் நச்சினார்க்கினியர் வாழிய என்னும் செயவென் 
கிளவி 

பாடங்கொண்டு வாழிய . என்ற செயவென் 
வாய்பாட்டுச் சொல் ” எனப் பொருள் கொண்டார் . 

இதில் 
நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் பொருந்தாது . 


எனப் 


என்பது 


‘ வாழிய கொற்றா என்பதில் ‘ வாழிய என்னும் சொல்லை 
நச்சினார்க்கினியர் உரையில் செயவெனெச்சம் என்று குறிப்பிட் 
டிருப்பது பிழையாக அமைந்துள்ளது . ஏன் எனில் வாழிய 

செய்யிய என்னும் வாய்பாட்டுக் கிளவியே தவிர , 
செயவென்கிளவி அன்று . இதனை வேங்கடராஜுலு ரெட்டியார் 
" வாழிய கொற்றா ” என்னும் உதாரணத்தில் வாழிய என்னும் 
சொல் செயவெ னெச்சமாதலின்மையின் , நச்சினார்க் கினியத்தில் 
பிழைபட்டிருத்தல் 

வேண்டும் எனத்தோன்றுகிறது எனக் 
குறிப்பிடுவர் . 


மகாலிங்கையார் பதிப்பிலும் நச்சினார்க்கினியர் பாடமாகச் 
சேயென்கிளவி என்பதே உள்ளது . பிற்காலப் பதிப்புக்களில் 
இப்பாடம் செயவென்கிளவி எனப் பிழையாக இடம் பெற்றுள்ளது . 
அதற்கு ஏற்றவகையில் நச்சினார்க்கினியரின் உரைத் தொடரும் 
நீட்டப்பட்டது . வாழுங்காலம் தெடுங்காலமாகுக என்னும் 
பொருளைத் தரும் வாழிய வென்று சொல்லப்படும் செயவெனெச்சக் 
கிளவி என்று நச்சினார்க்கினியர் உரைத்தொடர் அமைந்துள்ளது . 
மூலத்தில் இல்லாத நிலையில் உரையின் முற்பகுதி இடம் பெற்றது . 
இக்காரணத்தைக் குறிப்பிட்டு “ செயவென்கிளவி என்ற பாடமிருப் 
பின் ‘வாழுங்காலம் நெடுங்காலமாகுக என்னும் பொருளைத் தரும் 
என உரையில் கூறுதற்கு இடமில்லை . ஆகலின் ( சேயென்கிளவி 
என்ற பாடமே பொருந்தும் எனக் குறிப்பிடுவர் பி.சா. சுப்பிரமணிய 
சாஸ்திரியார் . ? 


1 


தால்காப்பியம் எழுத்ததிகார ஆராய்ச்சி , வேங்கடராஜுலு 

ரெட்டியார் , ப . 135 
தொல்காப்பியம் - எழுத்ததிகரம் - குறிப்புரை - பி . சா . சுப்பிரமணிய 

சாஸ்திரி , ப . 20 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


179 


பதிப்பாசிரியர் கு . சுந்தரமூர்த்தியும் சேயென் கிளவி என்ற 
இளம்பூரணர் பாடமே பொருந்தும் எனக் கூறும் கருத்தினரே . 
இதனை இருகாரணங்களால் நிறுவுவர் . 


( சாவ 


சென்ற நூற்பாவில் செய வெனெச்சத்தைப் பற்றிக் கூற 
வில்லையாதலின் இந்நூற்பாவில் எய்தியதன் மேல் சிறப்பு விதி 
வகுத்தது எனக் கருத்துரை கூறல் பொருந்தாது ஆதலினாலும் , 
செயவெனச்ச மேல் , மேல் 

என்னும் செயவென் 
எச்சத்தோடு ( எ .209 ) இதனையும் ஒருங்குவைத்தல் பொருந்து 
மாகலின் , அவ்விடத்து வையாது ஈண்டுவைத்தல் பொருந்தாமை 
யாலும் சேயென் கிளவி என்ற பாடமே சிறப்புடைத்தாதல் பெற்றாம் 
எனக் கூறுவர் கு . சுந்தரமூர்த்தி . 


பதிப்பாசிரியர்களும் ஆய்வாளர்களும் சேயென் கிளவி 

என்ற 
இளம்பூரணர் பாடமே பொருத்த முடைத்தாகும் என நிறுவி 
யுள்ளனர் . வாழிய என்னும் சொல் , கூறுவான் கருத்துக்நேற்பப் 
பிற பொருளும் பயக்கும் தன்மையது ஆதலால் , சொல்லும் தம் 
பொருளும் இணைந்த 

நிலையில் கூறப்படும் வாழிய வென் து ம் 
சேயென் கிளவி என்ற பாடமே பொருந்துவதாகும் . 


15. மொழிந்தவற்றியற்றே 


உயிர் மயங்கியலில் ஒழிந்ததன் நிலையும் , ஒழிந்த வற்றி 
யற்றே ( 293 ) என வரும் நூற்பா ஒழியிசை ஓகாரம் முடியும் 
யல்பை விளக்குவது . இங்கு ஒழிந்த வற்றியற்றே எனப்பாடங் 
கொண்டு “ மேற்சொல்லியொழிந்த ஓகாரங்களின் இயல்பில் இயல் 
பாய் முடிந்து கொளலோ கொண்டான் எனவரும் என்று கூறுவர் 
இளம்பூரணர் . 


இதனை ‘ மொழிந்தவற்றியற்றே என்ற பாடமாகக் கொண்டு 
( முற்கூறிய ஓகாரங்களின் இயல்பில் இயல்பாய் கொளலோ கொண் 
டான் 

என முடியும் ” என்று நச்சினார்க்கினியர் உரைப்பர் . 


இருவர் பாடமும் ஒரே கருத்தை விளக்குவனவே எனினும் , 
நச்சினார்க்கினியர் பாடம் பொருள் கொள்ளத் தெளிவுடையதாக 


தொ . எ . இளம்- கு . சுந்தரமூத்தி ( 1969 ) ப . 145 . 


180 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடம் 


உள்ளமையால் மொழிந்த வற்றியற்றே என்ற 

LITLOLO 

சிறப் 
புடையதாகும் . இளம்பூரணர் 

பொருளை வேறுபடுத்தும் 
மயக்கத்துடன் உள்ளது . “ ஒழிந்ததன் நிலையு மொழிந்தவற்றி 
யற்றே 

உள்ள மூலத்தைப் பிழையாகப் பிரித்தமையால் 
இளம்பூரணர் பாடம் எழுந்திருக்கலாம் என்றும் கருத இடம் உண்டு . 
எனவே , நச்சினார்க்கினியர் பாடத்தை இங்குச் சிறப்புடையதாக 
ஏற்கலாம் . 


என 


16. உகரம் நிறையும் 


குற்றியலுகரப் புணரியலில் அல்வழியிலும் வேற்றுமையிலும் 
ஆறு ஈற்றுக் குற்றியலுகரமும் மாத்திரையில் நிறைந்து ஒலிக்கும் 
என்ற கருத்தை விளக்கும் வகையில் 


( அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 

எல்லா இறுதியும் உகரம் நிறையும் ( எ . 409 ) 
என ரும் நூற்பா அமைந்துள்ளது . இதில் உகரம் நிறையும் 
என்பது இளம்பூரணர் பாடம் உகரம் நிலையும் என்பது நச்சினார்க் 
கினியர் பாடம் . 


இப்பாடத்தால் பொருள் வேறுபடுகிறது . உரையாசிரியர்கள் 
கருத்துக்களும் மாறுகின்றன . 


அறுவகைக் குற்றுகரங்கள் தனிமொழியில் வருங்கால் குறுகி 
அரை மாத்திரையாயும் , புணர்மொழியில் வருங்கால் குறுகாது ஒரு 
மாத்திரையாயும் நிற்கும் என்பது உகரம் நிறையும் எனப்பாடங் 
கொண்ட இளம்பூரணர் கருத்து . 

அறுவகைக் குற்றுகரங்களும் தனிமொழியில் நிற்குங்கால் 
அரை மாத்திரை பெற்றுக்குறுகி ஒலிப்பது போலவே , புணர்மொழிக் 
கண் வரினும் அதே அரை மாத்திரை பெற்று 

பெற்று நிற்கும் என்பது 
உகரம் நிலையும் எனப் பாடர் கொண்ட நச்சினார்க்கினியர் கருத்து . 


இளம்பூரணர் பாடப்படி அமையும் கருத்துப் பொருந்தாது 
என்பதை நச்சினார்க்கினியர் விளக்கியுள்ளார் . 

குற்றியலுகரத்தை அடிப்படையாகக் கொண்டே நேர்பசை ,, 
நிரைபசை கொள்ளலும் , அவற்றால் அறுபது வஞ்சிச்சீர் அமைதலும் 
19291 எனத்தொடை கொள்ளலும் அமைகின்றன . இங்கு முற்றிய 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


181 


லுகரமாகக் 

கொண்ட இவற்றை ஆண்டுக் குற்றியலுகரமாகக் 
கொண்டால் ‘ மாறுகொளக்கூறல் என்னும் குற்றம் தங்கும் . இங்ஙனம் 
கூறி இளம்பூரணர் கருத்தை நச்சினார்க்கினியர் மறுப்பர் . 


நச்சினார்க்கினியர் கூறும் மறுப்புப் பொருந்தாது என்பதை 
வேங்கடராஜுலு ரெட்டியாரும் , கு . சுந்தரமூர்த்தியும் 

விளக்கு 
கின்றனர் . 

அ ) “ இருவகை உகரமோடு ... ( பொ . 313 ) என்ற செய் 
யுளியல் நூற்பாவால் முற்றியலுகரத்தாலும் நேர்பசை . நிரைபசை 
கொள்ளலாம் . அதனால் வஞ்சியுரிச்சிர் அறுபதும் கொள்ளலாம் . என 
வே நச்சினார்க்கினியர் மறுப்புப் பொருந்தாது . 


இளம் 


ஆ ) தொடை பற்றிக் கருத்து வேறுபாடு உண்டு. 
பூரணர் 13699 என்பர் : யாப்பருங்கல விருத்தியும் இக்கருத் 
தினதே . பேராசிரியர் 13708 என்பர் . நச்சினார்க்கினியர் 19291 
என்று கூறுவர் . எனவே நச்சினார்க்கினியர் கூறும் தொடை 
விகற்பம் பற்றிய கருத்தும் பொருந்தாது . 

இங்ஙனம் வேங்கடராஜுலு ரெட்டியார் விரித்துக் கூறிய 
செய்தியை கு . சுந்தரமூர்த்தி " இருவகை யுகர மோடு ... என 
ஆசிரியர் முற்றுகரத்தையும் நேர்பசை , நிரைபசையுமாகக் கொண் 
டிருத்தலின் இவற்றான் சீர்கோடற்கோ , அன்றித் தொடை கோடற் 
கோ தடையில்லையாதலால் இப் மறுப்புப் பொருந்துவதன்றும் 
கனச் சுருங்க உரைப்பர் 2 , 

நச்சினார்க்கினியர் கருத்துப் பொருந்தாது என்பதை உரிய 
முறையில் தக்க காரணங்கள் காட்டி இவர்கள் மறுத்துள்ளனர் . 


கொண்ட 


இக்கருத்தை நாமும் ஏற்று நச்சினார்க்கினியர் 
பாடம் பொருள் சிறப்பில்லாதது என்று உணரலாம் . 


17. ஒருவினை - ஒரூஉவினை 
கிளவியாக்கத்தில் வேறுவினை 

சொல்லையே 
இளம்பூரணர் உள்ளிட்ட அனைவரும் பாடமாகக் கொண்டுள்ளனர் . 


என்னும் 


தொல்காப்பியம் - எழுத்ததிகார ஆராய்ச்சி - வேங்கடராஜுலு 

ரெட்டியார் , ப . 164 
2 தொ . எ . நச்சி . கு . சுந்தரமூர்த்தி ( 1967 ) 1 , 236 


182 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இளம்பூரணரின் உரையில் இனி ஒருவும் வினை என்பது ஒரூஉ 
வினை என்றாயிற்று என்றலும் ஒன்று . ஒரூஉதல் என்பது ‘ நீங்குதல் 
எனக் குறிப்பிடுவதன் மூலம் ஒருவினை என்பதற்கு ஒரூஉவினை 
என்ற பாட வேறுபாட்டைக் காட்டியுள்ளார் . 


ஒருவினை என்பது ஒருவினைச் சொல் என்ற பொருளில் 
நின்றது . ஒரூஉவினை என்பது ஒருஉதல் என்ற தொழிற் 
பெயரைச் சார்ந்து பிறந்த வினைச் தொகையாய் உள்ளது . 


கு . சுந்தரமூர்த்தி இளம்பூரணர் கூறும் இவ்வேறுபாட்டைச் 
சுட்டி எனவே வெவ்வேறு வினையுடைய பொதுச் சொல்லை அப் 
பொதுவினின்றும் நீக்கி ஒன்றற்கே உரியதாய சிறப்பு வினை 
கொடுத்து முடித்தல் வழுவாம் என அறியலாம் . இப்பாடம் பிறர் 
உரையில் காணாதது . இதுவும் சிறந்த பாடமேயாம் எனப் 
பாராட்டுவர் 1 . 


இளம்பூரணர் காட்டும் இப்பாடம் 

இப்பாடம் வேறுபாடும் , சிறப்பும் 
உடையதாயினும் பின்னர் வந்த உரையாசிரியர் எவரும் இதனைச் 
சுட்டவில்லை என்பதனால் ஒருவினை கிளவார் என்பதே பொருட் 
சிறப்புடையது என இங்குக் கொள்ளத்தக்கதாம் . 


18. மயங்கல் கூடா 


வழக்கு 


கிளவியாக்கத்தில் ஒன்றொழி பொதுச் சொல்லை விளக்கிம பு 
வழுக்காத்தலை நுதலும் நூற்பாவில் ( சொ . 50 ) மயங்கல் கூட 
வழிப்பட்டன என்னும் தொடர் உள்ளது . 

இதில் 
மயங்கல் கூடா என்பதே உரையாசிரியர் அனைவரும் கொண்ட 

டாக்டர் தெ . பொ.மீனாட்சிசுந்தரத்தின் கல்லாட உரைப் 
பதிப்பில் 

“ மயங்கல் சுட்டா என்று பாடம் ஒன்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது . 


வேறுபட்டு அமைந்துள்ள இப்பாடம் மிகுதியும் பொருள் 
வேறுபாடு உடையதன்று . இரண்டும் ஏறத்தாழ ஒரே கருத்தையே 
சுட்டுகின்றன என்பதை நுனித்து நோக்கின் அறியலாம் . எனவே , 
இங்குப் பழமைச் சிறப்பும் , அனைத்து உரையாசிரியர்களாலும் 
ஏற்கப்பட்ட சிறப்பும் நோக்கி 

மயங்கல் கூடா என்பதையே 
பொருந்திய பாடமாக உரைக்கலாம் . 


1 தொ , சொ . இளம் - கு . சுந்தரமூர்த்தி - கழகம் ( 1963 ) ப . 266 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


183 


19. இயல்பின்றே 


" நின்றாங்கு இசைத்தல் இவண் இயல்பின்றே ( சொ . 59 ) 
எனவரும் பிறிதொரு கிளவியாக்க நூற்பாத்தொடரில் இயல்பின்றே 
என்பது அனைத்து உரையாசிரியர்களாலும் கொள்ளப்பட்ட பாடம் . 
டாக்டர் தெ . பொ . மீனாட்சி சுந்தரத்தின் கல்லாட உரைப்பதிப்பில் 
இயல்பின்மேல எனப் பொருள் நிலையில் முரண்பட்ட பாடம் 
ஒன்றுள்ளது . 


Ts 


காலம் , உலகம் முதலாய சொற்கள் நின்றாங்கு நின்று உயர் 
திணைச் சொற்களாய் வாரா என்பது நூற்பாவால் உணர்த்தப்படும் 
கருத்து . இயல்பின் மேல என்று பாடங்கொண்டால் நின்றாங்கு 
நின்று உயர் திணைச் சொற்களாய் வரும் இயல்பின 

எனப் 
பொருள் படும் . 


நின்றாங்கு நின்று உயர் திணைச் சொற்களாய் வாரா என்பதை 
இந்நூற் பாவாலும் , ஈறு திரிந்து வாய்பாடு வேறுபாட்டால் அவை 
உயர் திணைச் சொற்களாய் வரும் என்பதை “ இசைத்தலும் உரிய 
வேறிடத்தான என வரும் அடுத்த நூற்பாவாலும் ஆசிரியர் 
தொல்காப்பியர் தெளிவுறக் கூறியுள்ளமையால் இயல்பின் மேல 
எனப் பொருள் நிலையில் முரண்பட்டு வரும் இப்பாடம் இங்குப் 
பொருந்தாது என்பது தெளிவாம் . 


20. ஒப்பின் - ஒப்பின் 


வேற்றுமை இயலில் இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருள் 
களை விரித்துரைக்கும் நூற்பாவில் 


காப்பின் ஓப்பின் ஊர்தியின் இழையின் 
ஒப்பின் புகழின் பழியின் என்றா ( சொ . 72 ) 


எனவரும் பகுதி இளம்பூரணர் கொண்ட பாடப்படி உள்ளது . 
இளம்பூரணரைப் போலவே நச்சினார்க்கினியரும் பாடம் கோன் 
டுள்ளார் . பிற உரையரகிரியர்கள் , 


- கோப்பின் ஒப்பின் ஊர்தியின் இழையின் 
கம்பக்கழின் பழியின் என்றார் 


184 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


எனப்பாடம் கொண்டுள்ளார் . 


இங்கு ஒப்புதல் , ஒப்புமை எனவரும் இருபொருள் பயின்ற 
சொற்களும் இடம் மாறி நிற்கின்றன . இடம் மாறி அமைந்தாலும் 
இருவகைப் பொருளும் முன்பின்னாக இடம் பெற்று விடுதலால் , 
பொருள் கொள்ளும் வரிசையில் மட்டும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது . 
எனினும் தனித்த நிலையில் நோக்குங்கால் ஒப்புதல் என்ற பொருள் 
பயக்கும் சொல்லுக்கு ஒப்புமை என்ற பொருள் பயக்கும் சொல்லும் , 
ஒப்புதல் என்ற பொருள் பயக்கும் சொல்லும் பாடவேறுபடுகளாக 
அமையும் . 


என 


யாப்பமைப்பு நோக்கில் முதலடி காப்பின் என நெடிலாய்த் 
தொடங்குதற்கு ஏற்ப இரண்டாம் அடியும் 

அடியும் ஓப்பின் 
நெடிலாய்த் தொடங்கின் சந்த ஓசை பொருத்தமாக இருக்கும் . 
எனவே இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் கொண்ட முறையில் 
கொள்ளாது , பிற உரையாசிரியர் காண்டதைப்போல காப்பின் 
ஓப்பின் என்றும் ஒப்பின் புகழின் - என்றும் இந்த இரு அடிகளையும் 
அமைத்துக் கொள்ளலே சிறப்பாகும் . 


கொ 


21. தொகை வருகாலை 


ஓம்படைப் பொருளில் இரண்டு மூன்றாம் வேற்றுமைப் 
பொருள்கள் மயங்கி வருவதை உணர்த்தும் வேற்றுமை மயங்கியல் 
நூற்பா தாம் பிரிவிலவே தொகை வருகாலை ( சொ . 93 ) என 
முடிகின்றது . இங்குத் தொகை வருகாலை என்பதே நச்சினார்க்கி 
னியர் . கல்லாடர் தவிரப் பிறர் கொண்ட பாடம் . நச்சினார்க் 
கினியரும் கல்லாடரும் தொக வருகாலை எனப் பாடம் கொள்ளு 
கின்றனர் . வேற்றுமைத் தொகை வருமிடத்து என்பது இளம் 
பூரணரும் பிறரும் கொண்ட பாடத்துக்குப் பொருள் . வேற்றுமை 
உருபுகள் தொகுத்து வருமிடத்து என்பது நச்சினார்க்கினியர் , 
கல்லாடர் ஆகியோர் கொண்ட பாடத்துக்குப் பொருள் . 


இரண்டும் ஏறத்தாழப் பொருள் முடியில் ஒரே கருத்துடையன 
எனினும் , பொருள் கொள்ளும் நெறியில் இங்கு வேறுபாடு 
உள்ளது . 


" எல்லாத் தொகையும் ஒரு சொல் நடைய ( சொ . 414 ) 
என்ற தொல்காப்பிய நூற்பாக்கருத்துப்படி தொகைச் சொத்தின் 
ஒரு சொல் நடையாய்த் தொகுத்துவரும் என்று சுருக்க நிலவே 
வே பெறப்படும் . எனவே வேற்றுமை உருபுகள் தொகுத்து வருதலே 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


185 


இங்கு வலியுறுத்தப்பட்ட வேண்டிய கருத்தாகக் கொள்ளலாம் , 
அங்ஙனம் கொள்ளவே அப்பொருளைத்தரும் வகையில் அமைந்த 
நச்சினார்க்கினியர் கல்லாடர் ஆகியோரின் தொகவருகாலை என்ற 
பாடம் இங்குப் பொருத்தமாக அமையும் . 


22. அ எனப் பிறத்தல் 


கு , ஐ , ஆன் ஆகிய உருபுகள் செய் புளில் அகர ஈறாக நிற்கும் 
எனக் கூறி , ( சொ . 104 ) அவற்றுள் கு , ஐ , ஆகியன அஃறிணைக் 
கண் அகர ஈறாகாது என்ற கருத்தை விளக்கும் வேற்றுமை மயங் 
கியல் நூற்பா " அவற்றுள் அ எனப்பிறத்தல் ... ( சொ , 105 ) 
எனத் தொடங்குகிறது . " அவற்றுள் என்பது சொற்சீரடி . சொற் 
சீரடி இல்லாமலும் இங்குச்சில உரையாசிரியர்கள் பாடம் கொண்டு 
ள்ளனர் . 


டாக்டர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரத்தின் கல்லாடப்பதிப்பின் 
அடிக்குறிப்பில் இதற்கு அவற்றுள் ஆயெனப் பிறத்தல் என்ற 
பாடம் அமைந்துள்ளது . 


கடி நிலையின்றே ஆசிரியர்க்கு என்பது ஆசிரியர்க்க எனவும் 
கானலோனைக் களிறஞ்சும்மே என்பது காலலோனக் களிறஞ்சும் 
எனவும் , அகர ஈறாகத் திரிந்து வருதலே இலக்கிய வழக்காம் . 
ஆகார ஈறாகத்திரிந்து வருதலுக்குச் சான்றெதுவும் இல்லை . எனவே 
* அ எனப்பிறத்தல் என்ற பாடமே இங்கு ஏற்கத்தக்கது . ஒலி 
ஒப்புமையால் பிற்காலத்தில் இப்பிழைப்பாடம் தோன்றியிருக்கலாம் 


23. மானம் இலவே 


வேற்றுமை மயங்கியலில் நான்காம் வேற்றுமை உருபல்லாத 
பிற , ஒன்றன் பொருண்மைக்கண் பிறிதொன்று மயங்கும் நிலை 
உணர்த்தப்படுகிறது . இதனை , 


ஏனையுருபும் அன்ன மரபின 
மானம் இலவே சொல் முறையான ( சொ . 107 ) 


எனவரும் நூற்பா கூறும் . இங்கு , மானம் இலவே என்ற பாடத்தை 
அனைத்து உரையாசிரியர்களும் ஏற்றனர் . 

அனைவரும் குற்றம் 
என்றே மானம் என்ற சொல்லுக்குப் பொருள் கூறியுள்ளனர் . 


1. தொல்காப்பியம் - சொல்லதிகாரம் - குறிப்புரை , 
186 

தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 
பி.சா. சுப்பிரமணிய சாஸ்திரி , தன் சொல்லதிகாரக் குறிப் 
புரையில் மானமிலவே என்பதற்கு ஆனமிலவே என்ற பாடங் 
கூறி , இதுவே பொருத்தம் என்றும் உரைத்துள்ளார் . 1 

பி.சா. சுப்பிரமணிய சாஸ்திரியார் வடமொழிச்சார்பு நிலையில் 
பாடமொன்றைச்சுட்டி , தன் கருத்தை வழங்கியுள்ளார் . தமிழ் 
நூலுக்கு உரை வழங்குங்கால் பிறமொழி மரபைக் களமாகக் 
கொண்டு பொருளுரைத்தல் பொருந்தாது எனவே உரையாசிரியர் 
கள் கொண்டவாறு , மானவிலவே என்ற பாடமே தமிழ் மரபு 
நிலையில் பொருந்துவதாகும் எனக் கொ ci Cr லாம் . 
24. வழுக்கின்று வழக்கின்று 

ரகர ஈற்று வினையாலணையும் பெயர் , விளி ஏற்பதைக் 
கூறும் விளிமரபு நூற்பா ( சொ . 134 ) வில் 

ஏகாரம் வருதலும் 
வழுக்கின்றென்மனார் என்ற தொடர் உள்ளது . உண்டார் ) 
என்பது ஆரும் அருவும் ஈரொடு சிவணும் ( சொ . 135 ) என்ற 
விதிப்படி உண்டீர் என்றாகி , ஏகாரம் வருதலும் வழுக்கின்று 
என்றமையால் உண்டீர் + ஏ = உண்டீரே எனவரும் , 

டாக்டர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரத்தின் கல்லாடப் பதிப்பில் 
வழுக்கின்று என்பதற்கு ‘ வழக்கின்று என்ற பாடம் உள்ளது .2 
ஏகாரம் வந்தால் குற்றமில்லை என்பதற்கு ஏகாரம் வருதல் வழக் 
கில்லை என்று பொருள் நிலையில் இது முரணான பாடமாக உள்ளது . 
‘ வழக்கின்று என வரும் இப்பாடம் ஏற்கத்தக்கதன்று . வழக்கில்லாத 
ஒனறுக்குத் தொல்காப்பியர் நூற்பா செய்தார் எனக் கொள்ளல் , 
பொருந்துவதாக அமயைாது . 

( ஏகாரம் வருதலும் வழுக்கின்று - என்றதனால் ஏகாரம் பெறாது . 
ஈரொடு சிவணலே பெரும்பான்மை என்பதாம் எனச் சேனாவரை 
யர் இங்கு விளக்கம் வரைந்துள்ளார் . சேனாவரையர் இங்ஙனம் 
குறிப்பிட்டமையால் பிற்காலத்தில் ‘வழக்கின்று என்ற பாடம் 
தோன்றியிருக்கலாம் என்று கருத முடிகின்றது . 

பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரி ( 1930 ) ப . 114 . 
2. தொ . சொ . கல் - டாக்டர் . தெ . பொ . மீனாட்சிசுந்தரம் 
பதிப்பு - ப . 198 . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


187 


25. ஆளெனிறுதி - ஆனெனிறுதி 


வினையாலனையும் பெயர் , பண்புப்பெயர் ஆகியவற்றில் ஆள் 
என்ற இறுதி ஆய் என மாறி விளியேற்கும் என்பதைக் கூறும் 
நூற்பாவில் ( 143 ) ஆளெனிறுதி ஆயாகும்மே விளிவயினான என்ற 
தொடர் அமைந்துள்ளது . இதன்படி உண்டாள் என்பது உண்டாய் 
என்றும் , கரியாள் என்பது கரியாய் என்றும் வரும் . 


டாக்டர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரத்தின் கல்லாட உரைப் 
பதிப்பில் ஆளெனிறுதி என்பதற்கு ஆனெனிறுதி என்ற பாடம் 
அமைந்துள்ளது . 


1 


தொல்காப்பியர் லகார ளகார ஈற்றுப்பெயர்களுக்கே இங்குத் 
தொடர்ந்து ஆறு நுற்பாக்களில் ( சொ . 141-146 ) விதி கூறுகின்றா 
ரேயன்றி ளகர ஈற்றுப் பெயருக்கு விதிகூறவில்லை . 


நூற்பாக்களில் 


மேலும் ளகர ஈறு விதியேற்பது குறித்து முன்னரே எழு 

( சொ . 127-133 ) தொல்காப்பியர் கூறியுள்ளார் . 
எனவே அன்னீறு விளியேற்பது பற்றி மீண்டும் அவர் கூறியிருத்தல் 
இயலாது . 

ஆனிறுதி வினையாலனையும் பெயர் , பண்புப்பெயர் 
வற்றில் விளி ஏற்கும் முறைகள் முன்னரே இருநூற்பாக்களில் ( சொ . 
130 , 131 ) கூறப்பட்டுள்ளது . எனவே இப்பாடம் 

இப்பாடம் பொருந்தாது 
என்பது அங்கை நெல்லி , 


ஆகிய 


26. பன்மைக்கல்லது ஆக்கமில்லை 


பெரும்பான்மையும் 


எல்லாம் என்பது 

உயர்திணையில் 
தன்மைப்பன்மையில் வரும் என்பதை , 


" தன்னு ளுறுத்த பன்மைக் கல்லது 
உயர்திணை மருங்கின் ஆக்கமில்லை ( சொ . 184 ) 


என வரும் பெயரியல் நூற்பா உணர்த்துகின்றது . இந்நூற்பாவில் 
உரையாசிரியர்களிடையே எந்தப்பாட வேறுபாடும் இல்லை , 


தொ.சொ.கல் -டாக்டர்.தெ.பொ . மீனாட்சி சுந்தரம் பதிப்பு - ப .198 


188 .. 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ப.நா.ச.ச. 


ஏனை 


எனினும் கருத்துரைப்பதில் உரையாசிரியர்களுக்கிடையே 
வேறுபாடு உள்ளது என்பதைச் சேனாவரையர் உரையால் அறிகி 
றோம் . எல்லாம் என்னும் இருதிணைக்கும் உரிய பெயர்ச்சொல் உயர் 
திணைக்கு வருங்கால் தன்மைப் பன்மைக்கு வருமேயன்றி 
முன்னிலைப் பன்மைக்கும் , படர்க்கைப் பன்மைக்கும் 
வராது 
என்பது சேனாவரையர் கூறும் கருத்து . எல்லாம் என்னும் சொல் 
தன்மைப் பன்மைக்கு வருங்கால் உயர்த்திணைக்கண் வருமேயன்றி 
அஃறிணையில் வாராது என்பது இளம்பூரணர் கருத்து . இளம்பூரணர் 
ங்ஙனம் கருத்துரைப்பதற்குக் காரணம் எல்லாம் என்னும் சொல் 
உயர் திணையில் தன்மைப் பன்மைக்கேயன்றி ஏனைய படர்க்கையிலும் 
வருவதை நோக்கியேயாம் . சேனாவரையர் இளம்பூரணர் கருத்தை 
மறுப்பர் . 


பி.சா. சுப்பிரமணிய சாஸ்தியார் சேனாவரையரின் மறுப்பை 
அடிப்படையாகக் கொண்டு சேனாவரையர் மறுப்பை நோக்கின் 


தன்னு ளுறுத்த பன்மைக் காங்கால் 
உயர்திணை மருங்கி னல்ல தாகாது 


இளம் 


என 


என்றே இளம்பூரணத்தில் இருத்தல் வேண்டுமெனத் தோன்று 
கிறது என்று குறிப்புவரைந்துள்ளார் . உண்மையில் இந்நூற் 
பாவுக்கு இளம்பூரணரின் உரைப்பகுதி இல்லாமையால் 
பூரணர் கொண்ட 

பாடம் 

எதுவாக இருத்தல் வேண்டும் 
அறிய இயலவில்லை . சேனாவரையர் குறிப்பை வைத்துக் கொண்டு 
இளம்பூரணர் பாடம் இப்படி இருத்தல் வேண்டும் என்று கூறப் 
படுகிறது . இப்பாடத்தை வலியுறுத்தப் போதுமான சான்று இல்லை . 
ஏடுகளில் இத்தகைய பாடம் இருந்தமைக்குச் சான்றில்லை . மேலும் 
சேனாவரையர் பாடமும் , கருத்தும் பொருத்தமாக 

உள்ளன . 


1 எல்லாப் பார்ப்பாரும் , எல்லாச்சான்றாரும் எனப்படர்க்கைக் 
கண் வருதலும் கோடற்குத் தன்னுளுறுத்த பன்மைக்காங்கால் 
உயர்திணை மருங்கிணல்லதாகதென மொழிமாற்றி உரைத் 
தாரால் உரையாசிரியர் 

எனின் ... என்பது சேரைவரையர் 
மறுப்புப்பகுதி . தொ . சொ . சேனா. நூ . 187 . 


2 தொ . சொ . குறிப்புரை , பி . சா . சுப்பிரமணிய சாஸ்திரி ( 1930 ) 


ப . 133 . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


189 


நச்சினார்க்கினியர் தெய்வச்சிலையார் ஆகியோர் சேனாவரையரைப் 
பின்பற்றியே கருத்துக் கூறுகின்றனர் . எனவே இளம்பூரணர் பாடங் 
களாகக் கருதப்படும் பன்மைக் காங்கால் அல்லதாகாது என்பன 
பொருந்தாதவை எனத் துணியலாம் . 


27. எல்லே இலக்கம் 


இளம் 


எல் என்னும் இடைச்சொல்லின் 

பொருளை விளக்கும் 
இடையியல் நூற்பா எல்லே விளக்கம் ( சொ . 264 ) என 
பூரணத்திலும் , " எல்லே இலக்கம் எனச் சேனாவரையம் , தெய்வச் 
சிலையம் , நச்சினார்க்கினியத்திலும் அமைந்துள்ளது . 


எல்வளை என வருவதால் 1 எல் என்ற சொல் விளக்கம் 
என்ற பொருளில் பயின்றதாக இளம்பூரணரும் இலங்குதல் என்ற 
பொருளில் பயின்றதாகச் சேனாவரையரும் பிறரும் உதாரணம் 
காட்டுவர் . 


மேலும் எல் என்பது 

என்பது இடைச்சொல்லா , உரிச்சொல்லா 
என்ற வினாவுக்கும் சேனாவரையர் தெய்வச்சிலையார் இருவரும் தம் 
உரை விளக்கத்தில் கருத்து வரைந்துள்ளனர் . 


எல் 


லென்பது உரிச்சொல் நீர்மைத்தாயினும் ஆசிரியர் 
இடைச்சொல்லாக ஓதினமையான் இடைச்சொல்லென்று கோடும் 
எனச் சேனாவரையரும் , இது உரிச்சொல்லன்றோ எனின் , அது 
குறைச்சொல்லாகி நிற்கும் ; இது குறையின்றி நிற்றிலின் இடைச் 
சொல்லாயிற்று என்று தெய்வச்சிலையாரும் உரைத்துள்ளனர் . 


தாமோதரம்பிள்ளை பதிப்பில் “ எல்லே இரக்கம் என்று ஒரு 
வேறுபாடு குறிப்பிடப்பட்டுள்ளது . இதுவே உரையாசிரியர்கள் 
கொண்ட பிற இரு பாடங்களை விடப் பொருள் பொதிந்த பாடம் 
என்பது ஆராய்ச்சியாளர் துணிபு 2 . 


1. எல் என்னும் லகர ஈற்றுச்சொல் உரிச்சொல்லே . 
இதைத்தொல்காப்பியர் இடையியலில் கூறினார் என்பதும் , 

என்பதும் , உரிச் 


புறம் . 24 
தொல்காப்பியச் சிந்தனைகள் - தொல்காட்பியத்தின் சில நூற் 
பாக்களின் பொருள் விளக்கம் - க . வெள்ளைவாரணம் , ப . 273 


190 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


என்பதும் 


சொல்லாகிய இதனை இடைச்சொல்லென்றே கொள்க 
பொருத்தமில்லாதவை . 


2. எல்லே என்னும் ஏகார ஈற்று இடைச்சொல்லுக்கே 
இங்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது . 


3. இருப்பை என்னும் சொல் இலுப்பை என்றாகும் . ரகரம் 
லகரமாக ஒலிக்கும் ஒலிப்பிறழ்ச்சி இங்கு உள்ளது . இதுபோலவே 
இரக்கம் என்னும் பாடம் 

இங்கு இலக்கம் என மாறியிருத்தல் 
வேண்டும் . 


ப 


4. இச்சொல் பயின்று வரும் இலக்கியப்பயிற்சி இடங்கள் 
இப்பாடத்துக்கும் கருத்துக்கும் அரண் செய்கின்றன . 


மேலே கூறிய கருத்துக்களால் எல்லே இரக்கம் எனவரும் 
பாடமே பொருள் சிறப்புடையது எனத் துணியலாம் , உரையாசிரி 
யர்கள் கொண்ட பாடங்கள் இம்முறையில் திருத்தம்பெறத்தக்கன 
என்று கொள்ளலாம் . 

இக்காரணங்களை ஆராய்ந்து கூறியவர் இலக்கணப் பெரும் 
புலவர் அரசன் சண்முகனார் என்றும் , இவ்விளக்கத்தைத் தனக்கு 
அறிவுறுத்தியவர் ரா . கந்தசாமியார் என்றும் க . வெள்ளைவாரணம் 
குறிப்பிட்டுள்ளார் . 


28. அதிர்வு -அதிழ்வு 


அதிர்வு , விதிர்ப்பு , என்ற உரிச்சொற்கள் ‘ நடுக்கம் என்னும் 
பொருளைத் தருவன . இதனை “ அதிர்வும் விதிர்ப்பும் நடுக்கம் செய்யும் ? 
( சொ . 310 ) எனவரும் உ.ரியியல் நூற்பா உணர்த்தும் . அனைத்து 
உரையாசிரியர்களும் இம்முறையிலேயே பாடங்கொண்டுள்ளனர் . 
இச்சொல் பயின்ற இலக்கியப்பயிற்சி இடங்களும் இப்பொருளை 
விளக்கும் . 


சேனாவரையர் உரையில் " அதிழ்வென்று பாடமோதி அதிழ் 
கண்முரசம் என்று உதாரணங்காட்டுவோருமுளர் என்ற விளக்கம் 
அமைந்துள்ளது . இதனால் அதிர்வு என்பதற்கு அதிழ்வு என்ற 
பாடவேறுபாடு பெறப்படும் . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


-191 


சேனாவரையர் அதிழ் கண்முரசம் என உதாரணம் காட்டுவர் 
எனக்குறிப்பிட்டுள்ளார் . ஆனால் இளம்பூரணர் அதிர்வு என்பதற்கு 
அதிர்ககண் முரசம் என்பதையே உதாரணமாகக் காட்டியுள்ளார் . 
இவ்வுதாரணத்தையே அதிழ்கண் 

முரசம் 

எனக் காட்டுவதை 
நோக்க , இலக்கியத் தொடரில் ஏற்பட்ட பாடவேறுபாடு காரண 
மாக இலக்கண நூலுள்ளும் இவ்வேறுபாடு இடம் பெற்றது எலலம் . 
மிகுதியும் பொருள் வேறுபாடு இன்மையாலும் , சேனாவரையர் உள் 
ளிட்ட அனைத்து உரையாசிரியர்களும் இதனைப்பாடமாக ஏற்காமை 
யாலும் அதிர்வு என்ற பாடமே ஏற்கத்தக்கது . 


29. சிறப்பும் இடும்பையும் 


விழுமம் என்ற சொல் சீர்மை , இடும்பை என்ற பொருள் 
களைத் தரும் ஒர் உரிச்சொல் . இக்கருத்தை விழுமம் சீர்மையும் , 
இடும்பையும் செய்யும் ” ( சொ . 34 ) எனவரும் உரியியல் நூற்பா 
உணர்த்தும் . இது இளம்பூரணர் கொண்ட பாடம் . சேனாவரை 
யரும் நச்சினார்க்கினி பரும் “ விழுமம் சீர்மையும் சிறப்பும் இடும் 
பையும் என நூற்பாவைக்கூறி இளம்பூரணர் கூறியதற்கு மேலும் 
ஒரு பொருளையும் சேர்த்துச்சுட்டினர் . தெய்வச்சிலையார் “ விழுமம் 
சீர்மையும் சிறப்பும் இடும்பையும் செய்யும் எனக்கூறி நூற்பாவின் 
அமைப்பில் இருசாராரையும் தழுவியுள்ளார் . 


இந்நூற்பாவின் . அமைப்புக்களால் விழுமம் என்ற சொல் 
சீர்மை , சிறப்பு இடும்பை என்ற மூன்று பொருள்களைத்தரும் உரிச் 
சொல்லாகும் என்பது சேனாவரையர் , தெய்வச்சிலையார் நச்சினார்க் 
கினியர் ஆகியோர் கருத்தென்பது அறியப்படும் . 


4 


" வேலிடு தானை விழுமியோர் ” 1 என்றும் , “ ஆடுகுடி மூத்த 
விழுத்தினை சிறந்த என்றும்,2 வேந்து விழுமுறலே ) 3 என்றும் 
வரும் இலக்கியப்பயிற்சிகளால் சேனாவரையார் கருத்துண்மை பெறப் 
படும் . எனவே பொருள் நிலையில் விழுமம் என்ற சொல் மேலே 
காட்டியாங்கு மூன்று பொருள்களை உணர்த்துவது என்று கொள்ள 
லாம் . 


புறம் 41 : 2 
புறம் 24:28 
3 புறம் 316 : 12 


192 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


தெய்வச்சிலையார் கொள்ளும் நூற்பா அமைப்பு ஐஞ்சீரின 
தாக நீண்டு , தொல்காப்பிய நூற்பா அமைப்புக்கு மாறுபட்டுள்ளது . 
சேனாவரையரும் , நச்சினார்க்கினி ரும் கொள்ளும் அமைப்பு தொல் 
காப்பிய நூலமைப்பை அடியொற்றியதாக உள்ளது . 


என 


விழுமஞ் சீர்மையும் சிறப்பும் இடும்பையும் என்றே 
நூற்பா அமைந்ததாகக் கொள்ளல் எற்புடையதாகும் . இம்முறை 
யில் கொள்ள இடும்பையும் 
" இடும்பையும் செய்யும் 

இளம்பூரணரும் 
"சிறப்பும் இடும்மையும் செய்யும் எனத் தெய்வச்சிலையாரும் 
கொண்ட பாடங்களை விடச்சிறப்பும் இடும்பையும் எனச் சேனாவரை 
யரும் நச்சினார்க்கினியரும் கொண்ட டாடம் சிறப்புடையது என 
உணரலாம் . 
30. மொழிபுணர் இயல்பு 


பொருள்கோள் வகையை உணர்த்தும் எச்சவியல் நூற்பா 
வில “ அவை நான் கென்ப மொழிபுணர் இயல்பே ” ( சொ . 398 ) 
என்ற தொடர் உள்ளது . ‘ மொழிபுணர் இயல்பே என்பதற்குத் 
தெய்வச்சிலையார் மட்டும் ‘ பொருள் புணர் இயல்பே எனப் பாடங் 
கொள்கின்றார் . 

செய்யுளில் பொருள் கொள்வதற்காக மொழிகள் ஒன்றோ 
டொன்று புணரும் இயல்பே நிரல் நிறை , சுண்ணம் , அடிமறி , 
மொழிமாற்று எனப்பாகு படுத்தப்பெற்றுள்ளது . " நான்கு வகையான் 
மொழிகள் தம்முள் புணரும் செய்யுளகத்து என்று இளம்பூரணர் 
விளக்கம் வரைந்துள்ளது இதனை உணர்த்தும் . 


நிரனிறைப் பொருள் கோள் நூற்பாவில் ( சொ . 399 ) சொல் 
வேறு நிலை இ என்றும் , சுண்ணப் பொருள்கோள் நூற்பாவில் 
( சொ . 400 ) ‘ ஓட்டுவழி அறிந்து துணித்தனர் என்றும் அடிமறிப் 
பொருள்கோள் நூற்பாவில் ( சொ , 401 ) ‘ அடி நிலை திரிந்து என்றும் , 
மொழி மாற்றுப் பொருள் கோள் நூற்பாவில் ( சொ , 403 ) ‘ மொழி 
மாற்றியற்கை என்றும் வரும் தொடர்கள் மொழிகள் ஒன்றோ 
டொன்று புணரும் இயல்புடைமையைப் பேசுவனவே . 


இளம்பூரணர் , சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் ஆகியோர் 
கொண்ட மொழிபுணர் இயல்பே என்ற பாடமே இங்குப் பொருந் 
தும் பாடமாகும் . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


193 


பொருள்கோள் ) என்னும் அமைப்புக்கேற்பப் பொருள் 
புணர் இயல்பு என்ற பாடம் தோன்றியிருக்கலாம் எனக் கருத 
முடிகிறது . 


31. கொண்டீர் - இசைக்கும் 


எச்சவியலில் அசை நிலை அடுக்கைக்கூறும் நூற்பா ( சொ .419 ) 
அமைந்துள்ளது . இதில் கொண்டீர் ) 

என்றும் 

"இசைக்கும் 
என்றும் உள்ளவை இளம்பூரணர் கொண்ட பாடங்கள் . கொண்டீர் 
என் தற்குக் கேட்டீர் என நச்சினார்க்கினியரும் தெய்வச்சிலையாரும் 
பாடம் கொள்வர் . இசைக்கும் என்பதற்கு அசைக்கும் எனச் 
சேனாவரையர் நச்சினார்க்கினியர் ஆகியோர் பாடங்கொள்வர் . 


" கொண்டீர் , கேட்டீர் என்பன வேறு சொற்கள் . வினா 
வொடு பொருந்திய வழி இவை அசைநிலையாய் அடுக்கி வரும் . 
எனவே இரு சொற்களும் அசை நிலையாய் அடுக்கி வருதற்கு உரிய 
னவே . எனினும் இளம்பூரணர் சேனாவரையர் கொண்ட கொண்டீர் 
என்பது பழமைச்சிறப்புடையதாக உள்ளமையால் இதுவே பொருந் 
திய பாடமாக அமையும் சிறப்புப் பெற்றுள்ளது . 


• இசைக்கும் என்று இளம்பூரணரும் , தெய்வச்சிலையாரும் 
கொண்ட பாடத்தைவிட அசைக்கும் என்று சேனாவரையரும் , 
நச்சினார்க்கினியரும் கொண்ட பாடம் இவ்விடத்துக்குப் பொருத் 
தமாக உள்ளது . 


‘ அசை நிலை அடுக்காகி வரும் என்ற பொருளை அசைக்கும் ? 
என்ற சொல்லே இனிது விளக்குகிறது . 


எனவே , கொண்டீர் அசைக்கும் என வரும் இருபாடங்கள் 
இங்குக் கொள்ளத்தக்கன . 


32. சினைநிலைக் கிளவி 


ஒரு சில சொற்களின் வழுவமைதியைக் கூறும் எச்சவியல் 
நூற்பாவில் ( சொ . 413 ) ‘ சினைநிலைக் கிளவி ஆஅகுநவும் என்ற 
தொடர் இளம்பூரணர் பாடமாக உள்ளது . இதற்குத் திசைநிலைக் 
கிளவியின் ஆஅகுநவும் என்பதைப் பிற உரையாசிரியர்கள் 
மாகக் கொண்டனர் . 


பாட 


194 


தமிழ் நூல்களில் ப ! டவேறுபாடுகள் 


என 


இளம்பூரணர் தான் கொண்ட சினை நிலைக்கிளவி என்பதற்கு 
வெண் கொற்றப் படைத்தலைவன் , வென்ளேறக் காவிதி என்பன 
வற்றை உதாரணமாகக் காட்டுவர் . 

திசைநிலைக் கிளவி என்பதற்குத் திசைச் சொல்லிடத்து 
வாய்பாடு திரிந்து வருவன என விளக்கம் கூறி அவை புலியான் , 
பூசையான் என்னும் தொடக்கத்தக்கன 

உதாரணமும் 
காட்டுவர் சேனாவரையர் . 

நச்சினார்க்கினியர் , இளம்பூரணர் சினை நிலைக் கிளவிக்குக் 
கூறும் உதாரணங்களைச் சிறப்பினாகிய பெயர் நிலைக் கிளவி என்பதில் 
அடக்கி மொழிந்துள்ளார் 1 , நச்சினார்க்கினியர் கருத்துப்படி இளம் 
பூரணர் கூறும் சினை நிலைக்கிளவி பெயர் நிலைக் கிளவியின் 

ஒரு 
வகையே என்பது அறியப்படும் . எனவே திசைநிலைக் கிளவி 
என்னும் பாடம் வேறுபட்ட பொருளைச் சுட்டுவதாய் 
அமைந்துள்ளமையால் சிறந்த பாடமாகக் கொள்ளத்தக்க நிலையில் 
உள்ளது . 
33. மாயோன் - மாயோள் 
" மாயோன் மேய 

எனத தொடங்கும் பொருளதிகார 
அகத்திணையியல் நூற்பாவில் ( பொ . 5 ) மாயோன் ) என்பதே 
இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் கொள்ளும் பாடம் . 

இதற்கு 
கா . சுப்பிரமணியபிள்ளை இங்கு மாயோள் என்பதே சிறந்த பாடம் 
என்பர் “ காட்டிற்குத் தெய்வம் மாயோன் என்று பிற்காலத்தார் 
கருதினும் , மாயோளாகிய கரு நிறமுடைய அம்மையையே சிறப் 
டாகக் கொள்ள வேண்டும் . 

மாயோன் மேய காடுறை உலகமும் 
என்ற பாடமே சிறந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் 2 , 

மேலும் நாட்டுப் புறங்களிலும் , காடுகளிலும் டெருவழக்காக 
வழிபடப்படும் தெய்வம் சக்தியின் வேதவடிவமாகிய 

காளியே 
என்றும் , பிற்காலத்தே மரபொற்றுமைபற்றிக் கோவலர் மாயோன் 
வழிபாட்டைக் கைக்கொண்டனர் என்றும் , மாயோளும் மாயோனும் 
உடன்பிறந்தார் என்னும் கொள்கையும் கருதத்தக்கது என்றும் 
அவர் கூறுவர் . 


1 வெண்கொற்றப் படைத்தலைவனும் சிறப்பினாகிய பெயர்க் 
கண் அடங்கும் தொ . சொ . நச்சி . நூ . 449. விளக்கம் . 
2 பழந்தமிழ்ர் நாகரிகம் அல்லது தொல்காப்பியப் பொருளதிகாரக் 
கருத்து - கா . சுப்பிரமணிய பிள்ளை ப . 21 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


195 


தொல்காப்பியத்தில் நிரை கவர் தலாகிய வெட்சித் திணையில் 
தான் கொற்றவை நிலையும் ஒரு சிறப்புத் 

ஒரு சிறப்புத் துறையாகக் 

துறையாகக் - கூறப் 
பட்டுள்ளது 1. சிலப்பதிகாரத்தில் முல்லை நிலப் பாடலாகிய ஆய்ச்சியர் 
குரவைப்பகுதியில் மாயோனையும் பாலை நிலப் பாடலாகிய வேட்டுவ 
வரியில் கொற்றவையையும் போற்றியிருப்பதும் அறியத்தக்கது . 
எனவே முல்லை நிலத்துக்குத் தெய்வமாகக் 

தெய்வமாகக் கொற்றவையைக் 
குறிப்பிடும் வழக்குப் பொருந்தாது . இதனால் மாயோள் என்ற 
பாடமும் பொருந்தாமை அறியலாம் . 


34 , வைகறை விடியல் 


மருதத் திணைக்கு வைகறைவிடியல் 

என்ற 

சிறு 
பொழுதுகள் உரிய , இதனை வைகறை விடியல் மருதம் ( பொ . 9 ) 
எனவரும் 

அகத்திணையியல் நூற்பா உணர்த்தும் . வைகறை 
விடியல் என இளம்பூரணரும் வைகுறு விடியல் என நச்சினார்க் 
கினியரும் பாடங்கொள்வர் . எனினும் இருவருக்கும் கருத்து ஒன்றே . 
‘ வைகுறு விடியல் என்பதற்கு வைகறையும் விடியற்காலமும் 
என்றே நச்சினார்க்கினியர் பொருளுரைத்திருப்பது அறியத்தக்கது . 


நாவலர் சோமசுந்தர பாரதியார் , தம்புத்துரையில் , வைகுறிள 
வேனில் மருதம் என்ற பாடத்தைச் சுட்டுவர் . வைகுறிளவேனில் 
மருதம் - என்னும் பாடம் மருதத்திணைக்குப் பொழுதும் பருவமும் 
வழுவாதுரைக்கும் சிறப்புடைத்து என்றும் பாரதியார் பாராட்டுவார் . 
பெரும் பொழுதையும் சுட்டலால் இப்பாடம் சிறப்பு உடையது 
எனக் கொண்டாலும் மருதத்திற்குரிய பிறிதொரு சிறு பொழுதாகிய 
விடியல் என்பது இப்பாடத்தில் குறிப்பிடப் பெறவில்லை . எனவே 
உரையாசிரியர்கள் கொண்டவாறு மருதத்திற்குரிய சிறுபொழுது 
இரண்டையும் சுட்டும் பாடமே மிகுதியும் சிறப்புடையதாகக் 
கொள்ளலாம் . 


1 தொ , பொ . இளம் . நூ . 62 . 


196 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இக்கருத்தை , இப்பு திய பாடம் சிறப்புடைத் தென்றாலும் , 
விடியலுக்கு வேறிடங்காட்டாமையால் சிறுபொழுது ஐந்தெனவே 
கொள்ளப்படும் . சிறுபொழுதாகிய ஆறென்னும் இவர் கொள்கை 
யோடு இது மாறுபடும் என மு . அருணாசலர் பிள்ளை விளக்கியிருப் 
பதும் அறியத்தக்கது . ! 


வைகறைவிடியல் வைகுறுவிடியல் எனவரும் உரையாசிரி 
யர்கள் கொண்ட 

இரு பாடங்களில் வைகறை விடியல் என்ற 
இளம்பூரணர் பாடம் தெளிவுடையதாக இருத்தலால் , அதனையே 
சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


35. ஒன்றிய மொழி - ஒன்றிய தோழி 


பிரிவின் கண் தலைமகற்குக் கூற்று நிகழும் இடங்களைக் கூறும் 
" ஒன்றாத்தமரினும் ( பொ . 44 ) என்ற அகத்திணையியல் நூற்பாவில் 
ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடுப்பினும் என இளம்பூரண 
ரும் ஒன்றிய தோழியோடு வலிப்பினும் விடுப்பினும் என நச்சினார்க் 
கினியரும் பாடங்கொண்டுள்ளனர் . 


இங்கு நச்சினார்க்கினியர் கொண்ட பாடமே சிறப்புடையது . 
ஒன்றாத்தமரினும் பருவத்தும் , சுரத்தும் , தலைவியை உடன்போக்கில் 
அழைத்துச் செல்லுமுன் தலைவன் தோழியொடு துணிதல் அகப் 
பொருள் மரபு . மேலும் பிரிவின்கண் தோழிக்குக்கூற்று நிகழும் 
இடங்களைச்சட்டும் நூற்பாவில் , உடன் கொண்டு பெயரும் தலை 
மகனோடு தோழிக்குக்கூற்று நிகழும் எனக்கூறப்பட்டுள்ளது . மேலும் 
ஒன்றித்தோன்றும் தோழி மேன ( பொ . 42 ) என்ற தொடரமைப் 
போடு ஒத்த நிலையில் இங்கும் ஒன்றிய தோழியொடு வலிப்பினும் 
விடுப்பினும் என்றுள்ளது . எனவே உரையாசிரியர்களின் இரு 
பாடங்களில் நச்சினார்க்கினியர் கொண்ட ஒன்றிய தோழியொடு 
என்ற பாடமே சிறப்புடையது எனத்துணியலாம் . 


தொல்காப்பியம் - பொருளதிகாரம் - அகத்திணையியல் உரைவளம் , 

மு . அருணாசலம்பிள்ளை ப . 102 . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


197 


36. உரைப்பதே 


உள்ளுறை 

உவமம் கூறும் அகத்திணையியல் நூற்பாவில் 
" உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுறை உவமம் ( பொ . 51 ) என்ற 
தொடர் இளம்பூரணர் பாடமாக அமைந்துள்ளது . இதில் உள்ளு 
றுத்து உரைப்பதே என்பதற்கு உள்ளுறுத்து இறுவதை எனப் 
பாடங்கொள்கின்றார் நச்சினார்க்கினியர் . நச்சினார்க்கினியர் கொண்ட 
பாடம் சொல்லமைப்பில் பொருந்துவதாக அமையவில்லை . மேலும் 
மர்ரே பிற்சேர்க்கையில் உரைப்பதே என்பதற்கு உரைப்பதை 
என்றும் உறுவதை என்றும் பாட வேறுபாடுகள் அமைந்திருக்கக் 
காண்கிறோம் . 


பொருள் நிலையாலும் , அமைப்பு நிலையாலும் , இளம்பூரணரின் 
உரைப்பதே என்ற பாடமே இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளத் 
தக்கதாம் . 


37. ஆயிருபாவினும் 


அகத்திணைக்கு இன்றியமையாத செய்யுளை வல ரயறுத்துக் 
கூறும் “ நாடக வழக்கினும் எனத் தொடங்கும் நூற்பாவில் ( பொ , 
56 ) " கலியே பரிபாட்டு ஆயிருபாவினும் என்ற தொடர் உள்ளது 
ஆயிருபாவினும் என்பது இளம்பூரணர் பாடம் . இங்கு நச்சினார்க் 
கினியர் ஆயிரு பாங்கினும் எனப்பாடம் கொள்கின்றர் . 


நச்சினார்க்கினியர் “ கலியும் பரிபாடலுமென்கிற அவ்விரண்டு 
கூற்றுச் செய்யுளிடத்தும் என்றே உரை கூறியுள்ளார் . நச்சினார்க் 
கினியர் உரைகூறும் அமைப்பை ஆயிருபாங்கினும் என்ற பாடத் 
தைவிட ஆயிரு பாவினும் என்ற பாடமே சிறப்புற உணர்த்துவது 
புலனாகும் . மேலும் கலியே பரிபாட்டு என்று எண்ணி 

எண்ணி ஆயிரு 
பா வினும் என்று முடிவதே பொருத்தமுடையதாக இருக்கும் . என 
வே இளம்பூரணர் கொண்ட ஆயிருபாவினும் என்ற பாடத்தை 
இங்குச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


38. குடிநிலை - துடி நிலை 


வெட்சித்திணைக்குக் குடி நிலை , கொற்றவை நிலை என்னும் 
துறைகளும் உரியன 

என்பதை விளக்கும் புறத்திணையியல் நூற்பா 


198 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


வில் ( பொ . 62 ) மறங்கடைக் கூட்டிய குடிநிலை என்ற தொடர் 
இளம்பூரணர் பாடமாக உள்ளது . இதற்கு நச்சினார்க்கினியர் மறங் 
கடைக்கூட்டிய துடிநிலை எனப்பாடம் கொண்டார் . 


நாவலர் பாரதியார் தம்புறத்திணையியல் புத்துரையில் ( 1965 ) 
துடி நிலை என்றே பாடங்கொண்டார் . மேலும் துடி நிலை என்பதே 
பொருந்தும் என்பதை இனி “ துடி நிலை என்னுமிடத்துக் குடிநிலை 
என இளம்பூரணர் கொண்ட பாடத்தின் பொருத்தம் புலப்பட 
வில்லை . ஆகோள் , கொற்றவை நிலைகளைப் போலக் குடி நிலை 
போர்த்தொடக்கத்திற்கு இன்றியமையாததன்று என்றும் கூறி 


யுள்ளார் . 


எனினும் நாவலர் பாரதியாரே நச்சினார்க்கினியர் கொண்ட 
துடி நிலை என்னும் பாடம் தொல்காப்பியர் கருத்தாகத் தோன்ற 
வில்லை என 1958 ல் எழுதியுள்ளதும் அறியத்தக்கதாகும் . இதனைப் 
பின் வரும் பகுதியால் அறியலாம் . 


" கொற்றவை நிலையைக் கூறும் மறங்கடைக் கூட்டிய என் 
னும் நூற்பாவில் மற்றதைக் குடி நிலை என இளம்பூரணரும் துடி 
நிலை என நச்சினார்க்கினியரும் பாடங்கொண்டுள்ளனர் . குடி நிலை 
யாதெனத் தொல்காப்பியர் கூறாததாலும் , அதுபோர் துவங்குவதற்கு 
இன்றியமையாத நிகழ்ச்சி அன்றாதலானும் அது நேரான பாடமாகா 
தெனக் கண்ட நச்சினார்க்கினியர் அதைத் , துடி நிலை என மாற்றிக் 
கூறினார் போலும் , துடி நிலை மற்றக் கொற்றவைநிலை , கொடி 
நிலை போல் போர் துவங்குவதற்கு முதல் நிகழ்ச்சியாகாததோடு 
தொல்காப்பியரும் , பிற தொன்னூல் ஆசிரியர்களும் அதனை அத்த 
கைய வெட்சியின் சிறப்பு வகையாகச் சுட்டாததால் அதுவும் நச்சி 
னார்க்கினியர் கொண்ட தன்றித் தொல்காப்பியர் கருத்தாகத் தோன்ற 
வில்லை என்பது நாவலர் பாரதியார் விளக்கம் .. 


இக்குறிப்புக்களால் முதலில் நச்சினார்க்கினியர் கொண்ட துடி 
நிலை என்னும் பாடம் பொருந்தாது என்று கருதி , பின்னர் இரு 
பாடங்களில் துடி நிலை என்பதே பொருத்தம் எனப் பாரதியார் 
எண்ணினார் என்பதை இதனால் அறியலாம் . 


1. தொல்காப்பியப் பொருட்படலம் - புறத்திணையியல் புத்துரை 

ச . சோமசுந்தர பாரதியார் , ப . 54 . 
2. பழத்தமிழ் நாடு - ச.சோமசுந்தரபாரதியார் , பக் 85-86 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


199 


இவ்விரு பாடங்களில் , இளம்பூரணரின் ‘ குடி நிலை என்னும் 
பாடமே சிறப்பு டையது எனக் கொள்ளலாம் . சிலப்பதிகாரத்தில் 
வேட்டுவ வரியில் " மறக் குடி தாயம் என்றும் இட்டுத் தலை 
யெண்ணும் எயினரல்லது சுட்டுத் தலைபோகாத் தொல்குடிக்குமரி 
என்றும் குடி நிலை பற்றிக் கூறப்பட்டது காணலாம் . மேலும் வேட்டுவ 
வரியில் வள்ளிக்கூத்து என்னும் பகுதியில் ஒரு பொருள் மேல் 
அடுக்கி வந்த மூன்று தாழிசைகளும் , விற்றொழில் வேடர் குல 
னே குலனும் ” எய்வில் எயினர் குலனே குலனும் வேய்வில் 
எயினர் குலனே குலனும் எனக் குடி நிலையின் பெருமைடையே 
கூறுகின்றன . 


எனவே இளம்பூரணர் கொண்ட குடிநிலை என்ற பாடமே 
இங்குச் சிறப்புடையது எனக் கொள்வதில் தடையேதுமில்லை . 


39.பெருமை - எருமை 


தும்பைத்திணைத் துறைகளை உணர்த்தும் புறத்திணையியல் 
நூற்பாவில் ( பொ . 72 ) கூழை தாங்கிய பெருமையும் என்று இளம் 
பூரணரும் கூழை தாங்கிய எருமையும் என நச்சினார்க்கினியரும் 
பாடம் கொண்டுள்ளனர் . 


உடையும் படையின் பின்னணி தாங்கித் தொடரும் பகை 
ஞரைத் தாக்கித் தகையும் தறுகண்மை , இங்குக் குறிப்பிடப் பெறு 
தலால் எருமையும் என்ற நச்சினார்க்கினியர் பாடமே 

பொருள் 
சிறப்புடையதாக உள்ளது . 


தொடர்கொள் யானையிற் குடர்கால் தட்பக் 
கன்றமர் கறவை மான 

முன் சமத்து எதிர்ந்ததன் தோழற்கு வருமே 
என்று பறநானூற்றுப் பாடற் பகுதியில் , 


கன்றமர் கறவைமான 

எனக் குறிப்பிடப் பட்டுள்ளதும் , 
( சீற்றங்: கனற்றச் - றக்கணித்துச் செல்லுங்கால் 
என்றெருமை போன்றான் இகல்வெய்யோன் ) ) 


1. சியம்பு - வேட்டுவவரி 14 
2. புறம் , 275 


200 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


--- 


என்று வரும் பழம்பாடற் பகுதியும் எருமை என்ற பாடமே இங்குப் 
பொருந்து வதாகும் எனக் கூறும் இலக்கியச் 

சான்றுகளாயுள் . 
பறப்பொருள் வெண்பா மாலையில் எருமை மறம் ஏமஎருமை என 
வரும் தும்பைப் படலத்துறைப்பெயர்களும் இப்பாடத்தைச் 
சிறப்பிப்பனவாகவே உள . எனவே டச்சனார்க்கினியர் கூறியாங்கு 
கூழைதாங்கிய எருமையும் என்பது இங்குப் பொருந்திய பாடமாகக் 
கொள்ளத் தக்கதாகும் . 


கூழை தாங்கிய எருமையும் என்பது தோற்ற ஒப்புமையால் 
கூழைதாங்கிய பெருமையும் என்று ஆகியிருக்கலாம் எனக் கருதவும் 
இடம் உண்டு . 


40 கடிமனை - கட்டில் 


வாகைத் துறைகளை உணர்த்தும் ‘ கூதிர் வேனில் எனத் 
தொடங்கும் புறத்திணையியல் நூற்பாவில் ( பொ .75 ) கடிமனை 
நீத்த பாலின் கண்ணும் என்னும் தொடரை இளம் பூரணரும் , 
கட்டில் நீத்த பாலினானும் என்னுந்தொடரை நச்சினார்க்கினியரும் 
பாடமாகக் கொண்டுள்ளனர் . 


கடிமனை நீத்தபாலும் என்பது பிறர் மனை நயவாமை 
என்பர் இளம்பூரணர் . கட்டில் நீத்த பாலினானும் என்பது அரசன் 
அரச உரிமையைக் கைவிடுதல் என்பர் நச்சினார்க்கினியர் . 


அரசவாகை நிலையுடன் தொடர்புடையதாதலால் இங்கு நச்சி 
னார்க்கினியர் கொண்ட கட்டில் நீத்தபாலினானும் என்ற பாடமே 
சிறப்புடையது . 


நச்சினார்க்கினியரின் பாடமே சிறப்புடையது என்பதையும் , 
இளம்பூரணர் பாடம் இங்குப் பொருந்தாது என்பதையும் நாவலர் 
சோமசுந்தர பாரதியார் மூன்று காரணங்கள் சுட்டி நிறுவுவர் 2 . 


1 

பு . வெ . மா . 139 , 140 . 
2. தொல்காப்யப் பொருட்படலம் , புறத்திணையியல் புத்துரை , 
ச . சோமசுந்தரபாரதியார் , ப . 147 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


201 


1. இங்குக் கடிமனை நீத்த பாலினானும் எனப்பாடங்கொண்டு 
பிறர்மனை நயவாமையைக் குறிக்கும் என்பர் இளம்பூரணர் . அஃது 
அறவொழுக்கமாமெனினும் இல்வாழ்வார் எல்லார்க்கும் பொது அற 
மாதலின் தனி ஒருவர் வாகைக்குரிய வீறாகாது . 2. அன்றியும் 
அதனினும் அமைத்தாகும் அறவழி காம வெறியொழி விறலை 
இதன்கீழ்க் காமநீத்த பாலினானும் எனக் கூறுதலால் அதிலடங்கும் 
பிறர் மனை நயவாமையைத் தனித்தொரு துறையாக்குதலிற் சிறப் 
பில்லை . 3. இன்னும் அப்பாடங் கொள்ளின் இறைமைச் செல்வத் 
தை இகழ்ந்து துறக்கும் உள்ள வெறுக்கையைக் குறிக்கும் வாகைத் 
துறை இல்லா தாழியும் . ஆகையால் இங்குக் கட்டில் நீத்தபால் 
எனும் பாடமே சிறத்தலறிக , 


நாவலர் சோமசுந்தரபாரதியார் காட்டும் காரணங்கள் சிறப் 
பானவை . எனவே நச்சினார்க்கினியர் பாடமே இங்கு ஏற்கத்தக்கது 
என்பது வெள்ளிடைமலை . 


41. காஞ்சி பாடாண்திணைகளில் பாடங்கள் 


காஞ்சித் திணையின் துறைகளை உணர்த்தும் நூற்பாவில் 
( பொ .77 ) தாமே எய்திய தாங்கரும்பையுள் ) என்ற பாடத்தை விட 
" தாமே ஏங்கிய தாங்கரும் பையுள் என்பதும் சொல்லிடையிட்ட 
மாலைநிலையும் என்பதைவிடச் சொல்லிடையிட்ட பாலைநிலையும் 
என்பதும் , புதல்வன் பயந்த தாய்தப என்பதைவிடப் புதல்வன் 
பெயரத் தாய்தம் என்பதும் சிறந்த பாடங்கள் . முன்னர் அமைந் 
தவை இளம்பூரணர் பாடங்கள் . பின்னர் 

உள்ளவை நச்சினார்க் 
கினியர் பாடங்கள் . இங்கெல்லாம் நச்சினார்க்கினியர் கொண்ட 
பாடங்களே காஞ்சித்திணையின் பொருண்மையைச் சார்ந்து எற்றம் 
பெற அமைந்துள 

என்பதை 

நூற்பாவின் பொருள் நிலையால் 
தெளியலாம் . 


பாடாண் திணையின் 

துறைகளை 

உணர்த்தும் தாவில் 
நல்லிசை ) ( பொ .88 ) எனத் தொடங்கும் நூற்பாவில் ‘சிறந்த 


202 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


நாளினிற் செற்றம் நீக்கி என்பது இளம்பூரணர் கொண்ட பாடத் 
தொடர் . இதற்கு சிறந்த நாளணி செற்றம் நீக்கி என்ற பாடத்தை 
நச்சினார்க்கினியர் கொண்டார் . 


பொருளுரைக்கும் இயல்பாலும் , கொண்டு கூட்டு முறையாலும் 
அனைத்துக்கும் மேலாக இன்னோசையுடைமையாலும் இங்கும் 
“சிறந்த நாளணி செற்றம் நீக்கி என்ற நச்சினார்க்கினியர் பாடமே 
ஏற்கத் தக்கதாகும் , 


42. தலைவன் கூற்று 


களவியலில் இருவகைக் குறிபிழைப்பாகிய இடத்தும் எனத் 
தொடங்கும் நூற்பா தலைவனுக்குரிய கூற்றுவகைகளைக் 

கூறுவது 
என இளம் பூரண ரும் , தலைவிக்குரிய கூற்று வகைகளைக் கூறுவது 

நச்சினார்க்கினியரும் கொள்வர் . இதற்கு ஏற்றவகையில் 
நூற்பாவின் இறுதியடியில் கிழவோன் மேன றான இளம்பூரணரும் 
கிழவோண் மேன என நச்சினார்க்கினியரும் பாடம் கொள்வர் . 


என 


காம் 


நச்சினார்க்கினியர் கருத்துப்படி இவை தலைவி கூற்று என்ற 
கருத்தை ஏற்பாரும் உளர் . 1 எனினும் இவற்றைத் தலைவன் 
கூற்றாகக் கொள்ளுதலே ஏற்புடையது . தலைவியின் பால் நிலை பெற் 
றுள் .. நாணமும் மடனும் பெண்மைக்கு அங்கமாதலால் 
ஒழுக்கத்தின் கண் குறிப்பினாலும் இடத்தினாலுமல்லது அவள் பால் 
வேட்கை புலப்படுதல் இல்லை . 

வேட்கை உரையாத் 

கண்கள் 
யாண்டு மின்மையால் வேட்கை காரணமாக அச்சம் நீங்கினாலும் 
நாணமும் மடனுமாகிய இரண்டும் தலைவி பிடத்து என்றும் நீங்காது 
ளவாம் எனக் க . வெள்ளைவாரணரும் கூறி இவை தலைவன் கூற்றே 
என்னும் கருத்தை விளக்குவர் . 2 


1. கிழவோன் மேன என்மனா பு வர் These the learned men 
have said and the places when the lieroine will talk or lave 
her say Tolkappyam - Porulathi Karam E.S. Viratha Rara 
ayyar - P. 121 . 
2. தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் . 

க . வெள்ளைவார 
ணம் , ப . 124 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


203 


.. 


இளம்பூரணர் கொண்டவாறு தலைவன் கூற்று எனக் கொள் 
ளுவதே பொருந்தும் என்பதை இருவகைக் குறி பிழைப்பாகிய இடத் 
தும் - என்று தொடங்கும் சூத்திரம் தலை மகனுக்குரியது என்று இளம் 
பூரணர் கொண்டது பொருத்தமே ; இச்சூத்திரத்தை நச்சினார்க் 
கினியர் கொண்டது போலத் தலைவிக்குரியதாகக் கொண்டால் தலைவி 
களவொழுக்கத்தின் கண் நாணமும் மடமும் அச்சமுமின்றி உரை 
நிகழ்த்திய நாகரிகக் குறைபாட்டிற்கு ஆளஎவாள் 
என மு . வ . 
அரவித்தன் கூறுவார் . 1 


மேலும் களவியற் கண் தலைவி கூற்று நிகழ்தற்குரிய இடங் 
கள் இவ்வியலில் “ மறைந்தவற்காண்டல் ” எனத் தொடங்கும் 
நூற்பாவில் ( பொ , 109 ) கூறப்படுதலாலும் இவை தலைவன் கூற்றுக் 
களேயாம் என்னும் கருத்து உறுதிப்படும் . 

இக்கருத்திற்கேற்ப இந்நூற்பாவில் அமைந்த பொருள் வேறு 
படும் சில பாடங்கள் முடிவு செய்யப்பெறுதல் வேண்டும் . 


வேளாண் எதிரும் விருப்பின் கண்ணும் என்றும் , தாளாண் 
எதிரும் பிரிவினானும் என்றும் " கிழவோன்மேன என்றும் வரும் 
மூன்று தொடர்களிலும் அடிக் கோடிட்டனவாக அமைந்த சொற் 
களுக்கு நச்சினார்க்கினியர் முறையே விருந்தின் கண்ணும் 
வாளாண் எதிரும் , கிழவோண்மேன எனப் பாடங்கொண்டுள்ளார் . 


உரையாசிரியர்களின் உரை அமைப்பை நோக்குங்காலும் , 
இலக்கிய வழக்கினை எண்ணுங்காலும் இளம்பூரணர் கொண்ட 
பாடங்களே இவ்விடத்து ஏற்புடையனவாக அமைந்துள்ளன என் 
பது அறியப்படும் . 


43. அழிவு - அறிவு 


தலைவி கூற்றுக்களைத் தொகுத்துரைக்கும் மறைந்தவற் 
காண்டல் ” எனத் தொடங்கும் பிறிதொரு களவியல் நூற்பாவில் 
( பொ . 109 ) “ அழிவு தலைவந்த சிந்தைக் கண்ணும் ” என்னும் 
தொடரில் உரையாசிரியர் இருவரும் அழிவு என்றே பாடங் 
கொண்டுள்ளனர் . தலைமகள் தன்வயின் உரிமையும் அவன் வயின் 
பரத்தமையும் தோன்றக் கூறும் இடங்களில் இதுவும் ஒன்று . 


1.உரையாசிரியர்கள் 


மு . வை . அரவிந்தன் , ப . 157 . 


204 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


அழிவு என்ற பாடமே பொருள் நிலையில் ‘இங்குப் பொருத்த 
முற அமைந்துள்ளது . இதற்கு அறிவு தலைவந்த எனப் பாடங் 
கொள்வர் புலவர் குழந்தை . இது பொருந்தாது . 


இங்கு மட்டுமன்றி ஆடிய சென்றுழி ‘ அழிவு தலைவரினும் 
( பொ . 113 , என்ற இடத்திலும் அறிவு தலைவரினும் எனப் புலவர் 
குழந்தை பாடங்கொண்டுள்ளதும் பொருந்தாது . 


ஈ.ரிடத்தும் " அழிவு ” ” என்பதற்கு அறிவு என வேறுபாடு 
இடம் பெற்றுள்ளதை நோக்க , எழுத்து ஒப்புமையால் தவறாக 
அச்சிடப்பட்ட பாடமாகவும் இது இருக்கலாம் என எண்ணத் 
தோன்றுகிறது . 


44. பிற களவியல் பாடங்கள் 


பொருள் வேறுபாடு கொண்ட நிலையில் களவியலில் மேலும் 
சில வேறுபாடுகள் உள . 


தன்னொடும் அவளொடும் முன்ன முன் தளை இ ( பொ . 112 ) 
என்றும் , அவள் விலங்குறினும் ( பொ . 112 ) என்றும் காமமேற் 
படுப்பினும் ( பொ . 113 ) என்றும் வரும் இளம்பூரணர் பாடங்களுக்கு 
முறையே தன்னொடு மவளொடும் முதல் மூன்றளை இ அவன் விலங் 
குறினும் காமமெய்படுப்பினும் என்பனவற்றை நச்சினார்க்கினியர் 
பாடங்களாகக் கொண்டுள்ளார் . இவ்விடங்களில் 

இளம்பூரணர் 
பாடங்களே முன்னும் பின்னுமுள்ள நூற்பாக்களின் பொருள் நிலைக்கு 
உகந்த வகையிலும் , பழமைச் சிறப்புடையனவாயும் உள , 
உணர்வுடம்படினே ( பொ ! 114 ) என்று வரும் உரையாசிரியர்கள் 
இருவரும் கொண்ட பாடத்துக்கு இணையாகப் போக்குடன்கிளப்பின் 
எனப் புலவர் குழந்தை கூறும் பாடமும் பொருள் சிறப்பின்றி 
அமைந்துள்ளது . “ அன்னவகையான் ( பொ . 126 ) எனத் தொடங் 
கும் நூற்பாவில் பின்னிலை முயற்சி பொறாள் என இளம்பூரணர் 
பாடங்கொண்டிருப்ப , பின்னிலை முயற்சி பெறான் என நச்சினார்க் 
கினியர் கொண்டுள்ள தும் பொருத்தமற்று உள்ளது . 


மூவகையாலும் மதியுடம்பட்ட பின் அல்லது கூட்டத்திற்குத் 
தோழி முயல பெறாள் என்ற இயல்பான பொருள் நிலை இளம்பூரணர் 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


205 


பாடத்தால் தெளிவாகிறது . நச்சினார்க்கினியர் முயற்சி பெறான் 
எனப் பாடம் கொண்டதற்கேற்ப இதனைத் தலைவனுக்குரியதாக்கு 
கிறார் . இளம்பூரணர் பாடமே இங்கு ஏற்புடையது . 


45 , தலைவனுக்குரியகிளவிகள் 


கற்புக் காலத்தில் தலைவற்கு உரிய கிளவிகளைக் கரணத்தின் 
அமைந்து ( பொ .144 ) எனத் தொடங்கும் கற்பியல் நூற்பா 
தொகுத்துரைக்கின்றது . 


புதல்வற் பசந்த புனிறுதீர் பொழுதின் ) என்ற தொடரில் 
புனிறு தீர் பொழுது எனப்பாடங்கொண்டார் இளம்பூரணர் . நெய் 
யணி மயக்கத்தைப் புரிந்தவளாகிய 

தவளாகிய தலைவி என்று பொருள் 
கொண்டால் புனிறுதீர் பொழுது என்ற இளம்பூரணர் பாடம் 
பொருந்தும் . ஆனால் நச்சினார்க்கினியர் எண்ணெயாடும் மயக்கத்தை 
விரும்பிய தலைவி எனப் பொருள் கொண்டு அதற்கு ஏற்பப் புனிறு 
சேர் பொழுதின் எனப் பாடங் கொண்டுள்ளது சிறப்பாக உள்ளது , 
புனிறு தேர்பொழுதின் எனப் பதிப்பில் அமைந்த பாடம் அத்துணை 
சிறப்புடையதன்று . 


கிழத்தியைக் குறுகி அல்கல் முன்னிய நிறையழி பொழுதின் , 
என்பது இந்நூற்பாவில் பிறிதொரு தொடர் . அல்கல் என்பதற்கு 
இளம்பூரணர் தங்குதல் எனப் பொருள் கொண்டுள்ளார் . 
நச்சினார்க்கினியர் ‘ புல்கு என முன்னிய எனப் பாடங் கொண்டு 
கூடுதலைக் கருதின ) எனப் பொருளும் வரைந்துள்ளார் . இங்கும் 
நச்சினார்க்கினியர் கொள்ளும் பாடம் பொருள் சிறப்பும் பொருத்தமும் 
உடையதாக உள்ளது . அல்கென எனப் பதிப்பில் காணப்பெறும் 
பிறிதொரு பாடம் அல்கல் என இளம்பூரணர் பாடத்தையொட்டிப் 
பிறந்த பொருட் சிறப்பில்லாப் பாடமாகும் . 


இந்நூற்பாவின் இறுதிப்பகுதியில் " பிரிவினெச்சத்துப் புலம் 
பிய இருவரைப் பரிவு நீக்கிய பகுதிக்கண்ணும் ” என்ற தொடர் 
உள்ளது . பிரிவு நிமித்தமாக வருந்தும் தலைவி , காமக்கிழத்தி ஆகிய 
இருவரின் துன்பத்தையும் நீக்கிய என்பது இதன் பொருள் . இது 
இளம்பூரணர் கொண்ட பாடம் . 


206 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இங்குப் பிரிவின் எச்சத்துப் புலம்பிய இருவரைப் பரிவின் 
நீங்கிய எனப் பாடங்கொண்டுள்ளார் நச்சினார்க்கினியர் . நச்சினார்க் 
கினியர் பாடத்தை விட இளம்பூரணர் பாடம் பொருளாழம் உடைய 
தாக உள்ளது . பிரிவின் நீக்கிய எனவரும் மர்ரே பதிப்பின் மூல 
பாடம் இளம்பூரணர் பாடத்தை விடப் பொருள் தெளிவும் இன்னோ 
சையும் பெற்றுள்ளதும் பறிப்பிடத்தக்கதாம் . 


46. உணர்ப்பு வயின் வாரா ஊடல் 


" பெறற் கரும் பெரும் பொருள் எனத் தொடங்கும் தோழி 
கூற்றுக்களைக் கூறும் பிரிதொரு கற்பியல் நூற்பாவில் ( பொ .148 ) 
“ உணர்ப்புவயின் வாரா ஊடலூற்றோன் என்ற பாடம் உள்ளது . இது 
இளம்பூரணர் கொண்ட பாடம் . நச்சினார்க்கினியர் பாடத்தின்படி 
அமையும் பொருள் அகப்பொருள் மரபுக்கு முரண்பாடாக உள்ளது . 


எனினும் நச்கினார்க்கினியர் தான் கொண்ட மூல ஏட்டில் 
உணர்ப்பு என்பது புணர்ப்பு எனத் தோன்றியமையால் தான் 
புணர்ப்பு வயின் வாரா ஊடல் எனப் பாடங்கொண்டுள்ளார் . தான் 
கொண்ட மூல எட்டுப் பாடமே தவறுடையது என உணர்ந்த 
நச்சினார்க்கினியர் உணர்ப்பு எனக் கொண்டே பொருள் வரைந் 
துள்ளார் . மேலும் தன் மூல ஏட்டில் கண்ட இப்பிழையைச் சுட்டும் 
வகையில் உணர்ப்புப் புணர்ப்புப் போல நின்றது என விளக்கமும் 
வரைந்துள்ளார் . மூல ஏட்டின் பாடத்தைப் போற்றும் பண்பும் , 
அதே சமயம் பொருளுணர்ச்சியும் மரபு நிலையும் பிறழாமல் உரை 
கூறும் போக்கையும் இங்குக் காண்கிறோம் . உணராப் புலவியின் 
என இங்கு வரும் பதிப்புப் பாடம் சிறப்பில்லாதது . 


47. இறந்த தனைய -புணர்வதாகும் 


தலை மகளுக்குரிய மரபு கூறும் கற்பியல் நூற்பாவில் ( பொ , 
170 ) இறந்ததனைய கிழவோன் ஆங்கட் கலங்கலுமுரியன் என 
இளம்பூரணர் பாடங் கொண்டிருக்க , கிழவோன் இறந்தது நினைஇ 
ஆங்கட் கலங்கலு முரியன் என நச்சினார்க்கினியர் பாடங்கொண் 
டுள்ளார் . தலைவன் பரத்தமை செய்து ஒழுகியதை நினைத்து என்ற 
பொருளில் வரும் நச்சினார்க்கினியர் பாடம் தெளிவுற அமைந்துள் 
ளமையால் இங்கு ‘ கிழவோன் இறந்தது நினை இ ஆங்கட் கலங்கலு 
முரியன் என்ற பாடத்தையே சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


207 


புறத்தோராங்கண்புணர்வதாகும் ” ( பொ . 174 ) என வரும் 
புறனடை நூற்பா , பாசறையில் தாதியர் , கணிகையர் ஆகிய புறப் 
பெண்டிரது புணர்ச்சி பொருந்தும் என்ற பொருள்படும் . இது 
இளம்பூரணர் கொண்ட பாடமும் பொருளுமாகும் . புறத்தோர் 
ஆங்கண் புரைவதென்ப என நச்சினார்க்கினியர் இங்குப் பாடங் 
கொண்டார் . புறத்தோர் என்பதற்கு அடியோர் , வினைவலர் ஆகிய 
அகப்புறத்தலைவர் எனப் பொருள் கொண்டார் . ஆங்கண் புரைவது 
என்ப என்பதற்குப் பாசறையின் பெண்ணொடு புணர்த்துப் புலனெறி 
வழக்கம் செய்தல் பொருந்தும் எனப் பொருள் கூறுவர் . 

எண்ணரும் பாசறைப் பெண்ணொடும் புணரார் ) ( பொ .173 ) 
என்ற முன் நூற்பாவுடன் இணைத்துக் காணுங்கால் தலைமக்களுக் 
குரிய மரபினையே இந்நூற்பாவும் கூறுவதாகக் கொண்டு , அம் 
முறையில் அமைந்த இளம்பூரணர் உரையே இங்குப் பொருந் 
துவதாகக் கொள்ளலாம் , எனவே புறத்தோர் ஆங்கண் புணர்வ 
தாகும் ) என்ற இளம்பூரணர் பாடம் இங்குப் பொருள் சிறப் 
புடையது . 


48. அவள் - அவன் 
தலைமகளுக்கு மடன் அழியும் இடம் 

டம் கூறும் பொருளியல் 
நூற்பாவில் ( பொ .202 ) தன்வயிற்கரத்தலும் அவள் வயின் வேட் 
டலும் என்பது இளம்பூரணர் கொண்ட பாடம் . இதற்குத் தன் 
வயிற் கரத்தலும் அவன் வயின் வேட்டலும் ’ எனப் பாடங்கொள்வர் 
நச்சினார்க்கினியர் . தன்வயின் கரத்தல் என்பது தலைவன் தலை 
வியிடத்தே புறத்தொழுக்கம் இன்றென்று பொய் கூறுதல் . அவன் 
வயின் வேட்டல் என்பது கரந்து கூறிய தலைவனிடத்துத் தலைவி 
விரும்புதல் . 


அவள் வயின் வேட்டல் - எனப் பாடங்கொண்ட 

இளம் 
பூரணர் தலை மகள் மாட்டுப் புணர்ச்சி வேட்கை தோன்றிய வழி , 
எனப் பொருள் கூறுவர் . நச்சினார்க்கினியர் கூறும் பொருளைவிட , 
இளம்பூரணர் உரை இங்குச் சிறந்துள்ளது . அவள் வயின் என்ற 
பாடத்தை ரற்புடையதாகக் கொள்ளலாம் , 


49. உரிப்புறத்ததுவே 

இறைச்சிப் பொருள் உணர்த்தும் பொருளியல் நூற்பா ( பொ 
225 ) இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே என இளம்பூரணத் 


208 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


திலும் இறைச்சிதானே பொருட்புறத்ததுவே என நச்சினார்க்கினி 
யத்திலும் அமைந்துள்ளது . 


" வெளிப்படச்சொல்லப்பட்ட பொருளின் புறத்தே தங்கிய 
குறிப்புப் பொருளே இறைச்சியென வழங்குவது தமிழ் மரபு 
இறைச்சி என்பதற்கு விளக்கம் கூறுவர் அறிஞர் . 1 


என 


இளம்பூரணர் “ இறைச்சிப்பொருள் என்பது உரிப்பொருளின் 
புறத்தாகித் தோன்றும் பொருள் , அஃதாவது கருப்பொருளாகி 
நாட்டிற்கும் ஊர்க்கும் துறைக்கும் அடையாகி வருவது என்பர் . 


இறைச்சி என்பதற்குக் கருப்பொருட்கு நேயப்பொருள் என்று 
கூறி அது கூற வேண்டுவதோர் பொருளின் புறத்தே புலப்பட்டு 
அதற்கு உபகாரப்படும் பொருட்டண்மையுடைத்தாம் என நச்சி 
கினியர் விளக்குவர் . 


இவ்விரு பாடங்களில் உரிப்புறத்ததுவே என இளம்பூரணர் 
கொண்ட பாடமே பொருத்தமாகும் . உரிப்புறம் எனக் கூறுங்கால் 
கருப்பொருள் என்பது பொருளாகக் கிடைக்கும் இயல்பு பொருட் 
புறம் என்ற நச்சினார்க்கினியர் பாடத்தில் இல்லை . 


மேலும் உள்ளுறைஉவமம் இறைச்சி முதலிய ஐந்தும் பெரும் 
பாலும் அகத்திணைப் பாடலுக்கே உரியவையாகும் ( பொ . 45 ) 
அகத் நிணைப் பாடல்களில் முதல் , கரு , உரி என்ற மூன்று பொருளும் 
இடம் பெறும் ( பொ . 3 ) உள்ளுறை உவமம் தெய்வம் ஒழிந்த 
கருப்பொருளை இடமாகக் கொண்டு பிறக்கும் ( பொ , 50 ) இறைச்சி 
உரிப்பொருளுக்கும் புறம்பாய் வரும் ( பொ . 43 ) என்ற தொல்காப் 
பியர் கருத்துக்களை நினைவில் கொண்டு பார்த்தால் உரிப்புறத்தது 
என்ற பாடம் பொருத்தமாய் இருக்குமோ என்று எண்ண வேண் 
டியுள்ளது எனக் கூறப்படும் கருத்தும் 2 இப்பாடத்தை உறுதி 
செய்யத் துணையாக உள்ளது . 


1 தமிழ் இலக்கிய வரலாறு - தொல்காப்பியம் - க . வெள்ளைவாரணம் , 
ப . 148 


2. உரையாசிரியர்கள் 


மு . வை . அரவிந்தன் , ப . 156 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


209 


50. இன்பம் - மொழியும் 


உள்ளுறை மரபுரைக்கும் பொருளியல் நூற்பாவில் ( பொ .239 ) 
அந்தமில் சிறப்பின் ஆகிய இன்பம் என இளம்பூரணரும் அந்த 
மில் சிறப்பின் ஆக்கிய இன்பம் என நச்சினார்க்கினியரும் கொண்ட 
பாடத்துக்கு மாறாக , அந்தமில் சிறப்பின் ஆகிய மொழியும் என்ற 
பாடம் மர்ரே பிற்சேர்க்கையில் உள்ளது . 


உயர்மொழி ( பொ . 236 ) மங்கல மொழி ( பொ , 240 ) 
அவையல் மொழி ( பொ .240 ) சொல்லிய மொழி ( பொ . 240 ) 
என இந்நூற்டாவின் முன்னும் பின்னும் பயின்ற மொழி என்னும் 
சொல்லின் தாக்கத்தால் மர்ரே பதிப்பின் பிற்சேர்க்கையில் காணப் 
பெறும் இப்பாடம் எழுந்திருக்கலாம் . இப்பாடப் பொருள் சிறப்பில் 
லாதது . நச்சினார்க்கினியர் , இளம்பூரணர் இருவர் பாடங்களில் 
ளம்பூரணர் பாடத்தைச் சிறந்ததெனக் கொள்ளலாம் . 


51. அவையல் மொழி - வைஇய மொழி 

மங்கல மொழியும் ... எனத் தொடங்கும் நூற்பாவில் ( பொ . 
240 ) அவையல் மொழியும் என்று இளம்பூரணர் ஒரு தொடரைப் 
பாடமாகக் கொண்டார் . இதற்கு " வை இய மொழியும் என்பதை 
நச்சினார்க்கினியர் பாடமாகக் கொண்டார் . 


வை இயமொழி என்பது தலைவியும் தோழியும் தலைவன் தம் 
மை வஞ்சித்தானாக் கூறும் மொழி தீங்கை வைத்த மொழியுமாம் ” 
என்று நச்சினார்க்கினியர் கூறுவர் . இது வசவு மொழி என்னும் 
பொருளினையுடையது எனலாம் . 


இங்கு இளம்பூரணர் கூறும் பொருள் விளக்கம் சொல்லதி 
காரப்பகுதிக்கு உரியதுபோல் மங்கலமொழி , இடக்கரடக்கல் என் 
றெல்லாம் வருகிறது . நச்சினார்க்கினியர் இத்தொடர்களுக்கு அகப் 
பொருள் மரபொடுசார்த்திப் பொருளுரைக்கும் பகுதிகள் சிறப்பாக 
உள்ளன . எனவே இங்கு ‘ வைய மொழியும் எனப்புலவர் குழந்தை 
கொண்ட பாடமும் பொருந்துவதன்று . மேலும் ‘ வை இய என்ப 
தே வைய எனப் பிழையாக அச்சில் அமைந்திருக்கலாம் என்று 
கருதவும் இடமுண்டு . 


210 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


52. முன்னம் -முன்னை 


பிறிதொடு படாது பிறட்பொடு நோக்கி , முன்ன மரபிற் 
கூறுங்காலை என வரும் உவமையியல் நூற்பாத் தொடரில் ( பொ .. 
294 ) ‘ முன்ன மரபில் என இளம்பூரணர் கொண்ட பாடத்துக்கு 
முன்னை மரபில் என நச்சினார்க்கினியர் பாடங்கொள்கிறார் . 


முன்னம் என்பது குறிப்பு . இதனைத் தொல்காப்பியர் செய் 
புளியியலில் விளக்கிக் கூறுவர் . 1 இளம்பூரணர் முன்னம் என்பது 
உணர்த்தும் பொருளுணர்ச்சியைக் கருத்தில் கொண்டு ஆண்டுள்ள 
பாடமே சிறப்புடையதாக உள்ளது . நச்சினார்க்கினியர் கொண்ட 
‘ முன்னை மரபு என்பது முன்பு சொல்லிய மரபு எனப் பொருள் 
படும் . 


53. ஈரிடம் 


" கிழவோட்குவமை ஈரிடத்துரித்தே " ( பொ . 302 ) என்ற 
உவமையியல் நூற்பா , தலைமகள் உவமைகூறும் இடம் இரண்டு 
என்பதைச் சுட்டு கிறது . ஈரிடம் என்பதை இனிதுறு கிளவி துன்புறு 
கிளவி எனச் சுட்டுவர் இளம்பூரணர் .. 


நச்சினார்க்கினியர் ஈரிடத்துரித்தே என்று பாடம் கொண் 
டாலும் ஈரிடம் என்பா மருதமும் நெய்தலும் எனக்கூறி இவ் 
விரண்டிடத்தும் பிறந்த பொருள்களைக்கொண்டே தலைவி உள்ளுறை 
உவமம் கூறுவாள் எனக் கூறுகின்றார் . 


நச்சினார்க்கினியர் உடையில் 

உடையில் கிழவோட்குவமம் பிரிவிடத் 
துரித்தே என்று பாடம் உரைப்பாருமுளர் என்று குறிப்பிடப் பெற் 
றுள்ளது . 

" யாதானுமொரு நிலத்தாயினும் பிரிந்திருந்தவிடத்து 
உள்ளுறை யுவமம் கூற பெறும் கிழத்தி " என்பது இதன் கருத் 
தாகக் கூறப்படும் . இப் படம் பொருண்மையும் சிறப்புமுடையது 
இதனை 

ஈரிடமென்றலே வலிதென்பது ” என வரும் 
நச்சினார்க்கினியர் உரைக்குறிப்பால் அறியலாம் . 


அன்று . 


தொ . செய்யு ரியல் , நூ 199 . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


211 


உரையாசிரியர்கள் கொண்ட ஈரிடத்துரித்து என்ற பாடமே 
இங்குச் சிறப்புடையது என்பதும் , இளம்பூரணர் கூறும் பொருளே 
அதற்குப் பொருத்தமுடையது என்பதும் இதனால் அறியத் 
தக்கவை . 


54. செய்யுளியலில் வேறுபாடுகள் 


செய்யுளியலில் பொருள் நிலையில் மாறியமைந்த 25 வேறுபாடு 
களும் கீழே பட்டியலில் குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


நூற்பா எண் 


பதிப்புப் பாடங்கள் 


உரையாசிரியர்கள் 

பாடங்கள் 


310. பொருள்வகை ( இளம் ) 

கூற்றுவகை ( பேரா , நச்சி ) 


311 . 


மாத்திரை வகையும் ( இளம் ) 
மாத்திரை அளவும் ( பேரா , நச்சி ) 


349. நேர் நிரை ( இளம் ) 
நேர் நிலை ( பேரா , நச்சி ) 

நேர் நிறை 
362. ஓரசை ஒப்பின் ( இளம் , பேரா , நச்சி ) நேரசை , ஒப்பின் 
366. அவ்வடிக்கென்ப ( இளம் , பேரா , நச்சி ) அளவடிக்கென்ப 
881. எழுசீர் இறுதி , (இளம் , பேரா , நச்சி ) முச்சீரிறுதி 


406 , எழுநூற்றொன்ப , பஃதென்ப 

( இளம் , பேரா , நச்சி ) 


எழுநூற் றொன்றுமென்ப 


417. வேம்பும் கடுவும் ( இளம் , பேரா , நச்சி ) வேம்பும் கரும்பும் 
419. அவிதல் ( இளம் , பேரா , நச்சி ) நவிலுதல் 


437. போக்கடையென ( இளம் , பேரா , நச்சி ) போக்கிடையென 


438. நாலடியிழிபாய் ( இளம் , பேரா , நச்சி ) நாலிரண்டடி இழிபாய் 


440. அடைநிலைக்கிளவி ( இளம் , பேரா , நச்சி ) இடைநிலைக்கிளவி 


212 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


491. அறுவரொடு தொகைஇ ( இளம் ) 

கிளவியொடு தொகைஇ ( பேரா , நச்சி ) 


499. எனவிரு வீற்றும் ( இளம் , நச்சி ) 

என விரு கூற்றும் ( பேரா ) 


512. தொடை நிலை பெறுமே ( இளம் ) 

தொடர் நிலை பெறுமே ( பேரா , நச்சி ) 


526. முடிந்தது போன்று ( இளம் , பேரா , நச்சி முடிந்தது ஒன்று 


528. ஒரூஉத்தொடை ( இளம் ) 

ஒரீ இத் ( பேரா , நச்சி ) 


536. சீர்புனைந்தியாப்பின் ( இளம் ) 

தாயபனுவலோடு ( பேரா ) 
தாயபனுவலின் ( நச்சி ) 


தாயபனுவலொடு 


541. னகரா ஈற்று ( இளம் ) 

ன காரை ஈற்று ( பேரா ) 
ளகார ஈற்று ( நச்சி ) 


ளகாரை ஈற்று 


341. தெரிந்த மொழியான் ( இளம் ) 

சேரி மொழியால் ( பேரா , நச்சி ) 


மேலே கண்ட 20 இடங்களில் அமைந்தமொத்த வேறுபாடு 
கள் 25. இவற்றுள் பொருள் சிறப்புடையன யாவை எனக் காண் 
போம் . 


55. செய்யுளியலில் சிறந்த பாடங்கள் 


மாத்திரை எழுத்தியல் எனத் தொடங்கும் நூற்பாவில் ( பொ . 
310 ) பொருள்வகை என இளம்பூரணர் கொண்ட பாடத்தின் டி 
செய்யுளியல் நூற்பாவில் பொருள்வகை இலக்கணம் கூறப்படவில்லை .. 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் கொண்ட 

பாடம் கூற்றுவகை 
என்பது . கூற்றுவகைகளைப் பற்றியே செய்யுளியலில் நிறுத்த முறை 
யானே உணர்த்தப் பட்டுள்ளது . எனவே கூற்றுவகை என்டதே 
சிறற்த பாடம் . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


213 


மாத்திரை வகையும் ( பொ . 311 ) என்ற இளம்பூரணர் 
பாடத்துக்குப் பிறர் மாத்திரை அளவும் எனக் கொண்டுள்ளனர் . 
மாத்திரை என்பதோடு அளவு என்னும் சொல் தொடர்புடையது 
மேலும் மாத்திரைகளின் வகைப்பாடுகளை எழுத்ததிகாரம் பேசவில்லை . 
மாறாக , எழுத்ததிகாரத்தில் ஓரள பிசைக்கும் குற்றெழுத்தென்ப ” 
( எ . 3 ) " ஈரள பிசைக்கும் நெட்டெழுத்தென்ப ( எ . 4 ) " மூவள 
பிசைத்தல் ” ( எ 5 ) மெய்யின் அளபே அரையென மொ ழி 
( எ . 11 ) என மாத்திரைகளின் அளவே சுட்டியுரைக்கப்பட்டுள்ளது . 

பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் கொண்ட மாத்திரை 
அளவும் என்பது சிறப்பு டைய பாடம் . 


எனவே 


சீர்க்கு எழுத்து வரையறை உணர்த்தும் நூற்பாவில் நே 
இறுதியாகுங் காலத்து ஒருசீரில் ஐத்தெழுத்துக்கு மிகாது என்பதும் 
நிறை ஈறாகிய வஞ்சியுரிச்சீருக்கு ஆறெழுத்தென்பதும் கூறப்பட் 
டுள்ளது . இத்நூற்பாவின் 

முதலடி யைத் தனி நூற்பாவாகவும் , 
இரண்டாமடியைத் தனி நூற்பாவாகவும் ஆக்கிப் பொரூள் கொள்வர் 
பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் . ‘ ஒருசீர் ஐந்தெழுத்து இறந்து 
வாராது என்பது முதலடியாகிய நூற்பாவிற்குப் பொருள் . 


இரண்டாம் அடியை நேர் நிலை வஞ்சிக்காறும் ஆகும் எனக் 
கொண்டு இரு சீரால் வரும் சமநிலை வஞ்சிக்கு ஒரு சீரில் ஆறெழுத்து 
வரும் எனப் பொருள் கூறுகின்றனர் பேராசிரியரும் நச்சினார்க்கினி 
யரும் . இவர்கள் கொள்ளும் பாடமும் கூறும் பொருளும் பொருத்த 
மாக உள்ளன . எனவே நேர் நிரைவஞ்சி என்னும் பாடத்தைவிட 
நேர்நிலை வஞ்சி என்ற பாடமே ஏற்புடையதாகக் கொள்ளலாம் . 


சீரியல் மருங்கின் ( பொ . 362 ) எனத் தொடங்கும் நூற் 
பாவில் ஓரசையொப்பின் என உரையாசிரியர்கள் மூவரும் பாடங் 
கொண்டுள்ளனர் . சீர்கள் பொருந்தும் நிலையில் நிலைமொழி அசை 
யோடு வருமொழி அசை ஓத்து வருவது நேரொன்றாசிரியத்தளை , 
நிரையொன்றாசிரியத்தளை எனப்படும் என்பது இந்நூற்பாக் கருத்து . 
"‘ ஓரசை ஒப்பின் என்பதற்கு , நேரசை ஒப்பின் என்று பதிப்புப் 
பாடம் 

ஒன்றுள்ளது . இதனால் நேரொன்றாசிரியத்தளை ஒன்று 
மட்டுமே வருவதாகப் பொருள் கொள்ள முடியும் . நிரையொன்றாசிரி 
யத்தளையைக் கொள்ள இயலாது . எனவே ஓரசையொப்பின் ) என 
வருவதே ஏற்புடைய பாடம் , 


214 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


நிரை முதல் ” ( பொ . 369 ) எனத் தொடங்கும் நூற்பாவில் 
வரை நிலையின்றே அவ்வடிக்கென்ப என உரையாசிரியர்கள் மூவரும் 
கொண்ட பாடத்துக்கு வரைநிலையின்றே அளவடிக்கென்ப என்ற 
வேறுபாடு பதிப்பில் காணப்படுகிறது . அவ்வடி என்பதால் சுட்டப் 
படுவன கலிப்பாவுக்குரியதாகக் கூறப்படும் நெடிலடி , கழிநெடிலடி 
ஆகியனவே ( பொ . 365 ) தவிர அளவடியன்று . எனவே பதிப்பில் 
காணப்பெறும் அளவடிக்கென்ப என்னும் பாடம் பொருத்தமில் 


லாதது . 


" எழுசீரிறுதி ஆசிரியங்கலியே ( பொ . 381) என்பது ககலிப் 
பாவுக்கு முடிவுணர்த்தும் நூற்பா . " வெண்பா இயலிலும் பண்பு 
முடியும் ( பொ . 382 ) என வரும் அடுத்த நூற்பாவும் கலிப்பாவுக் 
குரிய முடிவுணர்த்துவதே . உரையாசிரியர்கள் மூவரும் இவ்விரு 
தூற்பாக்களிலும் ஒருமித்த பாடங் கொண்டுள்ளனர் . எழுசீரிறுதி 
( பொ . 381 ) என்பதற்கு முச்சீரிறுதி என்ற பாடம் பதிப்பில் 
உள்ளது . பொருள் நிலையில் முச்சீரிறுதி என்னும் பாடம் பொருத் 
தமுடையதே . எனினும் எழுசீரிறுதி என்பதால் கலிப்பாவின் 
இறுதி , ஆசிரியம்போல் ஈற்றயலடி முச்சீராகவும் , வெண்பாவைப் 
போல ஈற்றடி முச்சீராகவும் வரும் என்ற கருத்து உணர்த்தப் 
படுகிறது . எழுசீரிறு தியாசிரியம் - எனவே ஆசிரியவடி , பலவும் 
வந்து எருத்தடி முச்சீராகவே வருமென்பதூஉம் வெண்பாவியல் ; 
எனவே கட்டளை வெண்பாவானும் சீர்வகைவெண்பாவானும் வந்து 
ஈற்றடி முச்சீரான் வருமென்பதூஉம் பெற்றாம் என இக்கருத்தை 
நச்சினார்க்கினியர் விதாக்குவர் . இக்கருத்து முச்சீரிறுதி என்னும் 
பாடத்தால் பெறப்படாமையால் எழுசீரிறுதி என உரையாசிரியர் 
கள் மூவருங்கொண்ட பாடமே சிறப்புடையது எனக் கொள்ளலாம் . 


தொடைகளின் 

எண்ணிக்கையை விரித்துணர்த்தும் நூற்பா 
வில் ( பொ . 406 ) ஐயிராயிரத்தாறைஞ்னூற்றொடு , தொண்டு தலை 
யிட்ட பத்துக்குறை எழு நூற்றொன்பஃது எனவரும் எண்ணிக்கைத் 
தொடர் உள்ளது . இத்தொடர் மூன்று உரையாளர்களாலும் ஒன் 
மூகவே உரைக்கப்பட்டாலும் , கொண்டு கூட்டிப் பொருள் கொண்டு 
மொத்த எண்ணிக்கை செல்வதில் வேறுபாடு உண்டு . இளம் 
பூரணர் கருத்துப்படி 13699 என்றும் , பேராசிரியர் க 

கருத்துப்படி 
13708 என்றும் , நச்கினார்க்கினியர் கருத்துப்படி 19 ? 91 என்றும் 
இவ்வெண்ணிக்கை கூறப்படும் .பதிப்பொன்றில் எழுநூற்றொன்பஃது 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


215 


என்பதற்கு எழுநூற்றொன்று என்ற பாடம் உள்ளது . முன்னரே 
எண்ணிக்கை வகையில் , மூன்று தொகை உள்ளமையால் இப் 
பாடம் தேவையில்லாதது . 


வாயுறை வாழ்த்தை உணர்த்தும் நூற்பாவில் ( பொ , 419 ) 
வேம்பும் கடுவும் போல எ எவரும் உரையாசிரியர்கள் பாடத்துக்கு 
வேம்பும் கரும்பும் போல் என்றும் , செவியறிவுறூஉவை உணர்ததும் 
நூற்பாவில் ( பொ . 419 ) ‘ புரையோர் நாப்பண் அவிதல் கடனென 
எனவரும் உரையாசிரியர்கள் பாடத்துக்கு புரையோர் நாப்பண் 
நவிலுதல் கடனென என்றும் பதிப்புக்களில் காணப்பெறும் பாடங் 
கள் சிறிதும் பொருத்தமற்றவை என்பதோடு முரணிய பொருள் 
பயப்பனவுமாகும் . 


ஒத்தாழிசைக் கலியின் பாகுபாட்டைக் கூறும் நூற்பாவில் 
‘ தரவு போக்கு அடையென என வரும் உரையாசிரியர்கள் மூவருங் 
கொண்ட பாடத்தில் அடை யென என்பதற்கு இடையென எனப் 
பதிப்பில் பாடம் உள்ளது . அடை என்பது தனிச்சொல் என்னும் 
கலி உறுப்பைச் சுட்டும் சொல் . இடை என்பது தனிச்சொல்லைக் 
குறிப்பிடாது . எனவே அடையென என வருவதே ஏற்புடையது . 
இது போலவே அடைநிலைக் கிளவி ( பொ . 440 ) எனவரும் பிறி 
தொரு நூற்பாவிலும் இடைநிலைக் கிளவி என்ற பதிப்புப் பாடம் 
உள்ளதும் பொருத்தமன்று . தரவுக்கு அடிவரையறை உணர்துங் 
கால் ( பொ . 438 ) நாலடி இழிபாய் எனவரும் உரையாசிரியர்கள் 
பாடத்துக்கு நாலிரண்டடி இழிபாய் எனவரும் பதிப்புப் பாடமும் 
ஏற்புடையதன்று . 


கற்பின் கண் கூறத்தகுவோரை உணர்த்தும் நூற்பாவில் 
( பொ . 491 ) முன்னுறக் கிளந்த அறுவரொடு தொகைஇ என 
இளம்பூரணரும் முன்னுறக் கிளந்த கிளவியொடு தொகை இ எனப் 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர்ரும் பாடங் கொண்டுள்ளனர் . இந் 
நூற்பாவில் ( பொ . 491 ) பாணன் முதலாக அறுவரும் , முன்னூற் 
பாவில் ( பொ . 490 ) பார்ப்பான் முதலாக அறுவரும் கூறப்பட்டுள்ள 
னர் . இவர்கள் கற்பின் கண் கூற்று நிகழ்தது தற்குரியார் என்பதே 
நூற்பாவின் கருத்து . முன்ளர்க் கூறப்பட்ட கிளவியொடு என்பதை 


216 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடமே 


விட அறுவரொடு என்ற 

பொருத்தமாக உள்ளது . 
எனவே இங்கு இளம்பூரணர் கொண்ட பாடமே சிறப்புடையது . 


என 


பிறிதொரு 

நூற்பாவில் ( பொ . 499 ) பரத்தை வாயில் 
எனவிரு வீற்றும் 

இளம்பூரணர் , நச்சினார்க்கினியரும் , 
பரத்தை வாயில் எனவிரு கூற்றும் , எனப்பேராசிரியரும் - பாடங் 
கொண்டுள்ளனர் . இங்கு எனவிரு வீற்றும் என்பதைவிடப் பேராசி 
சியர் கொண்ட எனவிரு கூற்றும் என்ற பாடமே பொருள் நிலையில் 
பொருத்தமுற அமைந்துள்ளது . 


புறனடை விதி கூறும் ஒரு நூற்பா , " மாட்டும் எச்சமும் நாட்ட 
மின்றி , உடனிலை மொழியினும் தொடைநிலை பெறுமே ( பொ . 512 ) 
என அமைந்துள்ளது . இது இளம்பூரணர் கொண்ட பாடம் . இதில் 
தொடை நிலை பெறுமே என்பதற்குத் தொடர் நிலை பெறுமே எனப் 
பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் பாடங்கொண்டுள்ளனர் . தொடர் 
நிலை பெறுமே என்ற பாடமே இங்குப் பொருந்தியதாக அமைந் 
துள்ளது . தொடர் நிலைச் செய்யுள் , மாட்டு எச்சம் ஆகியன இன்றிக் 
கிடந்தவாறே அமையச் செய்யப் பெறுதலும் உண்டு . 
நூற்பாக்கருத்தாகும் . எனவே கருத்தைச் சிறப்புறப் பொருந்தும் 
வகையில் விளக்குவதாக அமைந்த தொடர்நிலை பெறுமே என்ற 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் பாடம் இவண் ஏற்கத்தக்கதாகும் . 


என்பது 


புறப்பாட்டு வண்ணம் முடிந்தது போன்று முடியாதாகும் 
( 6ா . 525 ) என வரும் நூற்பா , புறப்பாட்டு வண்ணம் பற்றிக் 
கறுவதாகும் . இளம்பூரணர் பேராசிரியர் , நச்சினார்க்கினிய 
மூவரும் • முடிந்தது போன்று என்றே பாடம் கொண்டனர் . பதிப்பு 
ஒன்றில் ‘ முடிந்தது போன்று என்பதற்கு முடிந்தது ஒன்று என்ற 
வேறுபாடு உள்ளது . அகப்பாட்டு வண்ணம் 

முடியாததுபோல 
முடிந்து வருவது ( பொ . 525 ) புறப்பாட்டு வண்ணம் 

முடிந்தது 
போல முடியாதது வருவதுமே இலக்கணங்கள் ஆதலால் , ‘ முடிந்தது 
ஒன்று என்ற பதிப்புப்பாடம் பொருத்தமற்றதாக உள்ளது . 


" ஒரூஉ வண்ணம் ஒரூஉத் தொடை தொடுக்கும் ( பொ . 
528 ) என்பது ஒரூஉ வண்ணம் உணர்த்தும் நூற்பா .. 

ஒரூஉத் 
தொடை தொடுக்கும் எனப் பாடங்கொண்ட இளம்பூரணர் ஒரூஉ 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


217 


வண்ணமாவது நீங்கின தொடையாகித் தொடுப்பது எனப் பொருள் 
கூறி அது “ செந்தொடையாம் என விளக்கமும் கூறுவர் . 


பேராசிரியர் ஒரூஉ வண்ணம் ஒரீஇத் தொடுக்கும் எனப் 
பாடங் கொண்டுள்ளார் . மேலும் ஒரீஇத் தொடுத்தலென்பது 
எல்லாத் தொடையும் “ ஒரீஇச் செந்தொடையால் தொடுத்தலென் 
பாரும் உளர் . செந்தொடையும் 

யும் தொடையாகலான் அற்றன் 
றென்பது . என இளம்பூரணர் கருத்தை மறுத்தும் கூறுவர் . 
நச்சினார்க்கினியரும் பேராசிரியர் கொண்ட பாடத்தையே தன் பாட 
மாகவும் கொண்டுள்ளார் . 


4 


இளம்பூரணர் கொண்ட பாடமும் , 

கூறும் 

விளக்கமும் 
தொடைப் பகுதிக்குரிய விளக்கமாக அமைந்துள்ளதே தவிர , 
வண்ணத்திற்குரிய விளக்கமாக அமையவில்லை ஆதலாலும் , 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் பொருள் விளக்க 
நிலையில் சிறப்பாக அமைந்திருத்தலாலும் ஓரீஇத் தொடுக்கும் 


என்ற பாடமே சிறப்புடையதாக ஏற்கலாம் . 


அம்மையென்னும் செய்யுள் வனப்பைக் கூறும் நூற்பா " சின் 
மென்மொழியால் சீர்புனைந்தியாப்பின் அம்மை தானே அடி நிமிர் 
வின்றே ” ( பொ . 536 ) என வருகிறது . இதுஇளம்பூரணர் கொண்ட 
அமைப்பு . சின்மென்மொழியால் தாய பனுவலோடு என்று பேராசிரி 
யரும் ‘ சின்மென் மொழியால் தாய பனுவலின் என்று நச்சினார்க் 
கினியரும் இங்குப் பாடங்கொள்கின்றனர் . 


" தாயபனுவலின் என்பது அறம் பொருளின்ப மென்னும் 
மூன்றற்கும் இலக்கணங் கூறுவன போன்றும் இடையிடையே 
அன்றாயும் தாவிச் செல்வதென்றவாறு . அங்ஙனம் வந்தது பதி 
னெண் கீழ்க்கணக்கு என்று நச்சினார்க்கினியர் இங்கு விளக்கம் 
தந்திருப்பதும் பேராசிரியரும் இம்முறையிலேயே விளக்கம் கூறி 
யிருப்பதும் சிறப்பாக உள்ளன . 


எனவே சின்மென் மொழியால் தாயபனுவலோடு என்ற பாடம் 
சிறப்புடையதாக ஏற்கத்தக்கது . சின்மென் மொழியால் தாய 
பனுவலின் என்ற நச்சினார்க்கினியர் பாடமும் சின்மென் மொழியால் 
தாயபனுவலொடு என்ற பதிப்புப் பாடமும் பொருள் நிலையில் 
பேராசிரியர் பாடத்தை ஒத்தனவே . 


218 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


“ செய்யுள் மொழியால் சீர்புனைந்தி யாப்பின் ( பொ .537 ) 
எனப்பின்னூற்பா அமைப்பின் தாக்கத்தால் சின்மென் மொழியால் 
சீர்புனைந்தியாப்பின் ” ( பொ .536 ) என வரும் பாடம் எழுந்திருக்கலாம் 
எனக் கருதத்தோன்றுகிறது . 


இயைபு என்னும் வனப்பைக் கூறும் நூற்பா ( பொ , 541 ) 
" ஞகார முதலா னகார ஈற்றுப் புள்ளி இறுதி இயைபெனப்படுமே 
என இளம்பூரணத்தில் அமைந்துள்ளது . பேராசிரியர் ஞகாரை 
முதலா னகாரை ஈற்று என வேற்றுமை உருபுடன் இணைத்துப் 
பாடங்கொண்டாலும் இதில் பொருள் மாற்றமில்லை . நச்சினார்க் 
கினியர் ஞகாரை முதலா ளகார ஈற்று எனப்பாடங் கொள்கின்றார் . 
‘ ஞகாரை முதலா னகாரை ஈற்று என்றும் ஒரு பதிப்புப் பாடம் 
உள்ளது . 


தனி மெய்களில் மொழிக்கு ஈறாகவரும் பதினொரு மெய்யெழுத் 
துக்களே இங்குக் குறிப்பிடப்பெறும் மெய்யெழுத்துக்கள் . எனவே 
ஞகரம் முதல் ளகரம் இறுதியாக என்றிருப்பதே பொருத்தம் . 
எனவே ஞகாரை முதலா ளகார ஈற்று எனவரும் நச்சினார்க்கினியர் 
பாடத்தை இங்குச் சிறப்புடையதாக ஏற்கலாம் . 


புலன் என்னும் வனப்பை உணர்த்தும் நூற்பாவில் ( பொ . 
542 ) தெரிந்த மொழியால் என்று இளம்பூரணரும் , சேரிமொழி 
யால் எனப் பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் ஆகியோரும் பாடங் 
கொண்டுள்ளனர் . தெரிந்த மொழி என்பதற்கு வழக்குச் சொல் 
இள 

ளம்பூரணர் பொருள் கொள்வர் . சேரி மொழி - என்பதற்குப் 
பாடிமாற்றங்கண் என்று விளக்கம் கூறப்படும் . இளம்பூரணர் 
கூறும் பாடத்தை விடப் பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் கொண்ட 
பாடமே இங்குச் சிறந்து விளங்குகிறது . 


என 


56. அப்பர் - உம்பல் 


“ எருதும் ஏற்றையும் ) ) ( பொ . 546 ) எனத் தொடங்கும் ஆண் 
பாற் பெயர்கூறும் மரபியல் நூற்பாவில் மோத்தையும் தகரும் 
உதளும் அப்பரும் ” என வரும் தொடரை இளம்பூரணர் , பேராசிரியர் 
இருவரும் பாடமாகக் கொண்டுள்ளனர் . மர்ரே பிற்சேர்க்கையில் 
“ அப்பரும் என்பதற்கு உம்பலும் என்பது பாடமாக 
இங்குக் குறிப்பிடப் பெறும் ஆண்பாற் பெயர்கள் பின்னே நூற்பாக் 


உள்ளது . 


| 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


219 


களில் பயில்பவை . மோத்தையும் தகரும் உதளும் அப்பரும் , 
யாத்த வென்ப பாட்டின் கண்ணே ( பொ . 592 ) எனவரும் நூற் 
பாவில் பயின்ற சொற்களே முன்னரும் ( பொ . 546 ) அமைந்தன . 
பின்னுள்ள நூற்பாவில் அப்பரும் என்றே உள்ளதால் உம்பலும் 
என்பது பொருத்தமில்லாத பாடம் என்பது தெளியப்படும் . 


“ அப்பரென்பது இக்காலத்து வீழ்ந்தது போலும் என்ற 
பேராசிரியரின் குறிப்புரையால் வழக்கிழந்த சொல்லை 

சொல்லை விடுத்துப் 
பிறிதொரு சொல்லைப் புகுத்தும் முயற்சியால் இப்பாடம் 

ப்பாடம் பிறந் 
திருக்கலாம் . 


57 , மாவும் மாக்களும் 


ஐயறிவு உயிரை உணர்த்தும் மரபியல் நூற்பாவில் ( பொ . 
576 ) மாவும் புள்ளும் ஐயறிவினவே என இளம்பூரணரும் 
மாவும் மாக்களும் ஐயறிவின்வே ) எனப் பேராசிரியரும் பாடங் 
கொண்டுள்ளனர் . மாவென்பது நாலுகால் விலங்கு ; புள்ளென்பது 
பறவைகள் ; மாக்கள் என்பது மனவுணர்ச்சியில்லாதார் .. இங்கு 
மாக்கள் எனப் பொது நிலையில் கூறுவது பொருத்தமின்றி உள்ளது , 
நன்னூல் நூற்பாவிலும் 1 விலங்கு புள் ஆகியனவே சுட்டப்பட்டுள . 
எனவே இங்கு இளம்பூரணர் கொண்ட புள்ளும் என்ற பாடத்தைப் 
பொருத்தமுடையதாகக் கொள்ளலாம் . 


58. அறுபிறப்புரிய 


ஆண் பெயர்களைப்பாகுபடுத்தி உரைக்கும் நூற்பா வரிசையில் 
"நீர் வாழ் சாதியும் அது பெறற்குரிய ( பொ , 588 ) என இளம் 
பூரணர் ஒரு நூற்பாவில் பாடங்கொண்டார் . அது என்ற சுட்டு முன் 
நூற்பாவில் ( பொ . 587 ) உள்ள போத்து என்ற பெயரைக் குறிப் 
பிடும் . எனவே நீர்வாழும் உயிரினங்களின் ஆண்பாற் பெயரும் 
போத்து எனக் கூறுதற்குரியது என்ற கருத்துப் பெறப்படும் . 


பேராசிரியர் ‘ நீர்வாழ் சாதியுள் அறுபிறப்புரிய எனப் பாடங் 
கொண்டு “ நீர்வாழ் சாதியுள் அறுபிறப்பென்பன சுறாவும் முதலையும் 
இடங்கரும் கராமும் வராலும் வாளையுமென இவை ” என விளக்கமும் 


1. நன் - உரியியல் , நூ . 8 


220 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கூறியுள்ளார் . இளம்பூரணரைப்போல் பொதுவாகக் கொண்டால் , 
நீர்வாழ் சாதி அனைத்துக்கும் உரியதாகும் ; அது தவறாகிவிடும் . 
எனவே பேராசிரியர் வரையறுத்து ஆறு உயிரினங்களை மட்டும் 
சுட்டியிருப்பது பொருத்தமாக உள்ளது . அறுபிறப்புரிய என்ற 
பேராசிரியர் பாடத்தை இங்குச் சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


59. பாட்டி என்பது 


“ பாட்டி என்பபன்றியும் நாயும் ( பொ . 610 ) என்ற மரபியல் 
நூற்பா பாட்டி என்னும் பெண்பாற் பெயர் பன்றிக்கும் நாய்க்கும் 
உரியது எனச் சுட்டுகிறது . இது இளம்பூரணர் கொண்ட பாடம் . 
இதே கருத்தைப் பாட்டி என்பது பன்றியும் நாயும் ” ” எனப்பேராசிரி 
யரும் கூறுவர் . மர்ரே பிற்சேர்க்கையில் " பாட்டி பன்றியும் நரியும் 
நாயே ” என்றுள்ளமையால் பாட்டி என்னும் பெண்பாற் பெயர் 
பன்றி , நரி , நாய் ஆகிய மூன்றுக்கும் உரியது என்னும் கருத்துச் 
சுட்டப்படுகிறது . இங்குப் புதிதாக ‘ நரி என்பதும் சேர்கிறது . 


தொல்காப்பியர் இதற்கு அடுத்து " நரியும் அற்றே நாடினர் 
கொளினே ” ( பொ . 611 ) எனத் தனி நூற்பா ஒன்று செய்து நரிக்கும் 
இப்பெயர் உரியது என்பதைச் சுட்டுவதால் இவ்வேறுபாடு தேவை 
யற்றதாகிறது . இளம்பூரணர் பாடத்தை இங்குச் சிறந்ததாகக் 
கொள்ளலாம் . முன்னும் பின்னுமுள்ள இரு நூற்பாக்களின் கருத்தை 
யும் ஒரு சொல் , மாற்றத்தால் இவ்வேறுபாடு சுட்டுகிறது என்பதும் 
குறிப்பிடத் தக்கதாகும் , 


60. ஆரமும் தேரும் 


வைசியர் , வேளாளர் ஆகியோருக்கும் வில் , வேல் , கழல் , 
கண்ணி , தார் , ஆரம் , தேர் , மா ஆகியன 

உரிய என்பதை 
உணர்த்தும் மரபியல் நூற் -வில் ( பொ . 628 ) சில வே 

வேறுபாடுகள் 
. 


உள . 


‘ கழலும் என இளம்பூரணரும் பேராசிரியரும் கூற , குழலும் 
என ஒரு பாடவேறுபாடு பதிப்பில் உள்ளது . கழல் என்பதே வீரத் 
தோடு வாழ்ந்த மன்னருக்கு உரியது . எழுத்து மாற்றம் விளைத்த 
பிழையால் இங்குக் குழலும் என்ற பொருந்தாப் பாடம் எழுந்தது . 


தொல்காப்பிய மூல பாட ஆய்வு 


221 


ஆரமும் என்றும் , தேரும் என்றும் இளம்பூரணர் கொண்ட 
பாடங்களுக்குப் பேராசிரியர் ( மாலையும் வாளும் எனக் கொண்டுள் 
ளார் . பேராசிரியர் கூறுவனவும் பொருந்தும் எனினும் , பழமைச் 
சிறப்புடையனவாய இளம்பூரணர் பாடங்களையே இங்குக் 
கொள்ளலாம் . 


மேலும் இச்சிறப்புக்கள் அனைத்தும் மன்னனால் பெற்ற 
மரபினால் வைசியருக்கும் வாணிகருக்கும் உரிய என இளம்பூரணர் 
கூற , இவை முடியுடை வேந்தரல்லாத குறுநில மன்னர்க்குரியன 
எனப் பேராசிரியர் கூறும் பொருள் மாற்றமும் அறியத்தக்கது . 


81. மரத்துக்கு அங்கம் 


இலை , முறி , தளிர் , தோடு , சினை , குழை , பூ , அரும்பு , நனை 
ஆகிய உறுப்புப் பெயர்கள் மரத்துக்கு அங்கமாவன எனக் கூறும் 
மரபியல் நூற்பாவில் ( பொ , 633 ) ‘ முறியே தளிரே என இளம் 
பூரணர் கொண்டதைப் பேராசிரியர் ‘தளிரே முறியே என மாற்றிக் 
கொள்வர் . தளிரே என்பதற்குக் கோடே என்றும் ஒரு பதிப்பு 
வேறுபாடு உள்ளது . 


மேலும் தோடே குழையே என இளம்பூரணரும் , பேராசிரியரும் 
கொள்ளும் பாடங்களுக்குக் கோடே தழையே என்றும் பதிப்புக் 
களில் பாடம் உள . இவையெல்லாம் பிறழ்ச்சியால் விளைந்தவை . 
இங்கெல்லாம் இளம்பூரணர் பாடங்களையே பழமைச் சிறப்பு நோக்கிப் 
பொருந்துவதென ஏற்கலாம் . 


எழுத்ததிகாரப் பகுதியில் அமைந்த மொத்தமுள்ள 483 நூற் 
பாக்களில் பாடவேறுபாடு அமைந்த 72 நூற்பாக்களில் மட்டும் 83 
இடங்களில் பொருள் மாற்றம் செய்யும் 22 வேறுபாடுகள் இப்பகுதி 
யில் ஆராயப்பட்டு நிறுவப்பட்டுள . 


சொல்லதிகாரத்தில் அமைந்த மொத்தமுள்ள 456 நூற்பாக் 
களில் பாடம் வேறுபடும் 153 நூற்பாக்களில் மட்டும் 218 இடங்களில் 
251 வேறுபாடுகள் உள . இவற்றுள் பொருள் வேறுபாட்டு நிலையில் 
ஆயத்தக்கனவாய் அமைந்த 26 வேறுபாடுகள் இப்பகுதியில் 
ஆராயப்பட்டு நிறுவப்பட்டுள்ளன . 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பொருளதிகாரப் பகுதியில் அமைந்த 656 நூற்பாக்களில் 
வேறுபாடுகள் அமைந்த 317 நூற்பாக்களில் 593 இடங்களில் 699 
வறுபாடுகள் உள . இவற்றில் பொருள் வேறுபாடுடையே 83 பாடங் 
கள் பகுதியில் ஆராயப்பட்டு நிறுவப்பட்டுள . 


மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு 
பங்கு அளவு மொத்தப் பாடவேறுபாடுகள் தொல்காப்பியத்துள் 
அமைந்துள . மொத்தப் பாடவேறுபாடுகளின் எண்ணிக்கையில் 
பாதிக்குமேல் உரையாசிரியர்களின் பாடங்களால் அமைந்தனவே . 
மொத்த வேறுபாடுகளின் எண்ணிக்கையில் ஏறத்தாழ 10 சதம் 
மட்டுமே பொருள் வேறுபாடுடைய பாடங்கள் . எழுத்தை விடச் 
சொல்லிலும் , சொல்லை விடப் பொருளிலும் பாடவேறுபாடுகளின் 
எண்ணிக்கை , பொருள் வேறுபாடில்லாதவற்றின் எண்ணிக்கை, 
பொருள் வேறுபாடுள்ள பாடங்களின் எண்ணிக்கை ஆகியன 

கொண்டே வருகின்றன 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


223 


6. சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகள் 

பகுப்பாய்வு 


எட்டுத் தொகை , பத்துப்பாட்டு என அமைந்த நூல்கள் 
தமிழிலுள்ள தொன்மையான இலக்கியங்கள் . அகம் , புறம் என்ற 
இரு பொருள்களின் மேலும் இவ்விலக்கியங்கள் எழுந்துள . இவற் 
றுக்கு அடிப்படை இலக்கண நூலாக விளங்குவது தொல்காப்பியமே 
யென்பது பலரும் ஒப்புக்கொண்ட கருத்து .. 


தொல்காப்பியத்தின் பாட வேறுபாடுகளை முற்பகுதியில் 
விளக்கிய இவ்வாய்வில் , அதனோடு மிகுதியும் தொடர்புடைய சங்க 
இலக்கியப் பாட வேறுபாடுகளை ஆய்வதே இயல்பும் நெறியுமாகும் . 
சங்க இலக்கியங்களைத் தொகுத்த பெருமக்கள் தம் காலத்தில் பல 
ஏடுகளைப் பார்த்து மூலபாடங்களைச் செம்மை செய்திருக்கக் கூடும் . 
அதற்குரிய நேர்சான்றுகள் இல்லையெனினும் உரையாசிரியர்கள் 
மேற்கொண்ட உரைநெறிகளை நோக்கும் போது , பல்வேறு 
வேறுபாடுகளைப் பார்த்து மூலபாடங்களைச் செப்பம் செய்வதும் ஒரு 
நூலுக்குரிய ஒழுங்கு முறையாக இருந்தது என ஊகிக்கலாம் . 


பாட 


உரை 


தொல்காப்பியத்திற்கு உரையாசிரியர்கள் 

பெருகியிருந்த 
அளவிற்கு இடைக்காலத்தில் சங்க இலக்கியங்களுக்கு 
யாசிரியர்கள் பலர் தோன்றவில்லை . நச்சினார்க்கினியரே இவ்விலக் 
கியங்களுக்குப் பேருரையாசிரியராக விளங்குகின்றார் . குறுந்தொகைக் 
குப் பேராசிரியர் உரை எழுதியிருந்தாலும் அவ்வுரை இன்று 
நமக்குக் கிட்டவில்லை . பரிபாடலுக்குப் பரிமேலழகர் உரையுண்டு . 
பதிற்றுப்பத்துக்குக் குறிப்புரை யொன்று உளது . புற நானூறு , ஐங் 
குறு நூற்றுக்குப் பெயர் அறியப்பெறாத பழைய உரையாசிரியர்கள் 
சில குறிப்புக்கள் வரைந்துள்ளனர் . பத்துப்பாட்டு முழுமைக்கும் 
நச்சினார்க்கினியர் உரைவிளங்குகிறது . இவ்வகையில் பாடவேறு 
பாடுகளைக் காண்பதற்குரிய சார்பு நிலைகள் நமக்குக் குறைவாகவே 
யுள . எனினும் நச்சினார்க்கினியர் உள்ளிட்ட தொல்லுரை ஆசிரி 
யர்கள் தம் உரைகளில் ஆங்காங்கு தம் காலத்து வழங்கிய பாட 
வேறுபாடுகளைக் காட்டியும் போந்தனர் . 


சங்க இலக்கியங்கள் நெடுங்காலமாக வழி வழி கற்கப்பட்டு 
வந்த பனுவல்கள் ஆதலின் அவற்றுக்குரிய ஏடுகளின் எண்ணிக் 


224 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கைகளுக்குக் குறைவில்லை . எனவேதான் உ . வே . சா 

உ . வே . சாமிநாதையர் 
போன்ற பதிப்பாசிரியர்கள் ஏடுகள் பலவற்றைத் தேடிப் பார்த்துப் 
பாட வேறுபாடுகளைத் தொகுத்து இந்நூற்றாண்டில் பல்வேறு பதிப் 
புக்களைக் கொண்டு வந்தனர் . இப் பதிப்புக்களே சங்க இலக்கியம் 
பற்றிய இப்பாட வேறுபாட்டு ஆய்வுக்குரிய கருவி நூல்கள் . 


எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு என்ற வழக்குப் பயிற்சியை 
அடிப்படையாகக் கொண்டு எட்டுத் தொகை பற்றிய பாட வேறு 
பாட்டுச் செய்திகள் முன்னரும் , பத்துப்பாட்டிற்குரியன பின்னரு 
மாக இக்கட்டுரை அமைக்கப்பட்டுள்ளது . 


பாட வேறுபாடுகள் பற்றிய ஆய்வு என்பதால் இது தொடர் 
பான கட்டுரைகளை எந்த வரிசையில் அமைப்பினும் பொருந்தும் . 
எனினும் 


" நற்றிணை , நல்லகுறுந்தொகை , ஐங்குறு நூறு 
ஒத்தபதிற்றுப்பத்து , ஓங்கு பரிபாடல் , 
கற்றறிந்தார் ஏத்தும் கலியே , அகம் , புறம் , என்று 
இத்திறத்த எட்டுத்தொகை . ” 


எனவரும் பழம் பாடலின் வைப்பு முறைப்படி எட்டுத் தொகை 
நூல்கள் இக்கட்டுரையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன , 


" முருகு , பொருநாறு , பாணிரண்டு , முல்லை , 
பெருகு வளமதுரைக் காஞ்சி - மருவினிய 
கோலநெடுநல்வாடை , கோல்குறிஞ்சி , பட்டினப் 
பாலை , கடாத்தொடும் , பத்து 


எனவரும் பிறிதொரு பழம் பாடலைப் பின்பற்றி இவ்வாய்வுரையில் 
பத்துப் பாட்டு நூல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள . 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகள் எழுத்து , சொல் , 
பொருள் , இலக்கணம் , ஒப்புமையென ஐம்பெரும் பிரிவுகளில் 
பகுக்கப்பட்டு இக்கட்டுரைக்கண் வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 


1. நற்றிணை 


எட்டுத்தொகை நூல்களின் வரிசையில் முதலாவதாக 
அமைந்த நற்றிணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு . 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


225 


நற்றிணை நானூறு என்பதே இந்நூலுக்கு அமைந்த பழைய பெயர் . 
பெருந்தேவனார் பாடிய கடவுள் வாழ்த்துப்பாடல் 
தொடக்கத்தில் உள்ளது . 


நூலின் 


இந்நூலில் அமைந்த பாடல்கள் ஒன்பது முதல் பன்னிரண்டு 
அடி . 

வரை அமைந்தவை . இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் 
தொல்காப்பியப் பொருளதிகாரப் பகுதியில் மேற்கோள் காட்டும் ஒரு 
நற்றிணைப் பாடலில் ( 380 ) முறையே இரு புதிய அடிகளும் . மூன்று 
பு.திய அடிகளும் காணப்படுகின்றன . இப் புதிய அடிகள் நற்றிணைப் 
பதிப்புக்களில் இல்லை . 


ந்நூலில் அமைந்த பாடல்களில் 234 ஆவது பாடலின் முழுப் 
பகுதியும் 385 ஆவது பாடலின் பிற்பகுதியும் ஏடுகளில் இல்லை என 
இந்நூலின் முதல் பதிப்பாசிரியரும் உரையாசிரியருமான பின்னத் 
தூர் நாராயணசாமி ஐயர் குறிப்பிட்டுள்ளார் 1 . 


2 


சான்றோர் வருந்திய வருத்தமும் ... எனத் தொடங்கும் மேற் 
கோள் பாடலே கிடைக்கப் பெறாத நற்றிணைப் பாடலாக ( 234 ) 
இருத்தல் வேண்டும் எனக் களவியற் காரிகைப் பதிப்பில் பேரா 
சிரியர் வையாபுரிப்பிள்ளை முதன் முதலாகக் குறிப்பிட்டார் . 1957 ல் 
மர்ரே பதிப்பில் சான்றோர் வருந்திய வருத்தமும் எனத் தொடங் 
கும் பாடலையும் " நெருநலும் முன்னாள் எல்லையும் ........... எனத் 
தொடங்கும் பாடலையுங் காட்டி மேற்குறித்த செய்யுட்கள் இரண்டில் 
எது நற்றிணை பில் மறைந்துபோன பாடல் ? என்ற வினாக்குறியும் 
எழுப்பப்பெற்றது . 


1962 ல் வெளியான கழகப் பதிப்பில் சான்றோர் வருந்திய 
வருத்தமும் எனத் தொடங்கும் பாடலே நற்றிணையில் மறைந்த 
234 ஆம் பாடல் என ஏற்றுப் பதிப்பிக்கப் பெற்றது . பின்னிணைப்பில் 
" நெருநலும் முன்னாள் ... எனத் தொடங்கும் பாடலையும் சுட்டி 
“ அறிஞர் ஆய்ந்து பொருந்துவதைக் கொள்க என விளக்கமும் இப் 
பதிப்பில் எழுதப்பெற்றது . 385 ஆம் பாடலின் பிற்பகுதி எந்தப் 
பதிப்பிலும் இல்லை . 


1. நற் - பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் உரை- முகவுரை. 
2. இறை-2 டை- 28- மேற்கோள் 
3. தொ . பொ . களவியல் - நூ . 23. நச்சி , மேற்கோள் 


226 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


1.1 . பாடிய புலவர்கள் 


சங்க இலக்கியத்தில் அமைந்த 2381 பாடல்களில் 1862 
அகத்திணைக்கு உரியவை . இவற்றை 378 புலவர் பெருமக்கள் 
இயற்றியுள்ளனர் .1 நற்றிணையில் மட்டும் அமைந்த பாடல்களைப் 
பாடிய புலவர்களின் எண்ணிக்கையைப் பலவாறாகக் கூறுவர் . 275 
புலவர்கள் என்றும் , 2 192 புலவர்கள் என்றும் 3 187 புலவர்கள் 
என்றும் பல கருத்துக்கள் உள . பல பாடல்களுக்கு ஆசிரியர் 
களின் பெயர் அறியப்பெறாமையே வேறுபட்ட இக்கருத்துக்களுக்குக் 
காரணம் . 


4 


1.2 . பதிப்புக்கள் 

நற்றிணை உரைப்பதிப்பு முதன் முதலாகப் பின்னத்தூர் நாரா 
யணசாமி ஐயரின் பொழிப்புரையோடு 1914 ல் வெளிவந்தது . 
1952 லும் , 1956 லும் கழகம் இந்நூலை வெளியிட்டது . 1962 ல் 
பெருமழைப்புலவரின் விளக்கவுரையோடு இணைத்துக்கழகப் பதிப்பு 
வெளியானது . தொடர்ந்து கழக வழி , இப்பதிப்பு மேலும் சிலமுறை 
வெளிவந்தது . ஔவை துரைசாமி பிள்ளையின் உரையொடு அருணா 
வெளியீட்டகத்தின் மூலம் இரு தொகுதிகளாக வெளிவந்த 
நற்றிணைப் பதிப்புக்களில் ( 1966 ) அடிக்குறிப்பில் பாடவேறுபாடுகள் 
தொகுத்து அமைக்கப்பட்டுள்ளன . 


நற்றிணையின் மூலப்பதிப்பு 1940 ல் சைவ சித்தாந்த சமாசம் 
மூலமாகவும் , 1957 ல் மர்ரே வெளியீட்டகத்தின் மூலமாகவும் , 
1967 ல் பாரி நிலைய வழி சமாச வெளியீட்டின் மறுபதிப்பாகவும் 
வெளியானது . 


1.3 . வேறுபாட்டு வகையும் தொகையும் 

நற்றிணையில் கடவுள் வாழ்த்துடன் கூடிய 401 பாடல்களில் 
269 பாடல்கள் வேறுபாடு கொண்டவை . எஞ்சிய 138 
பாடல்களில் பாடவேறுபாடுகள் இல . 


பாட 


1. தமிழ்க்காதல் - டாக்டர் . வ . சுப . மாணிக்கம் , ப , 328 . 
2. நற் - கழகம் - ப .7 . 
3. நற் - மர்ரே ப .4 
4. தமிழ் மொழி இலக்கிய வரலாறு - டாக்டர் . ம . இராச மாணிக்கம் , 

ப . 165 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


227 


பாடம் வேறுபடும் 269 பாடல்களில் 607 இடங்களில் 666 
வேறுபாடுகள் அமைந்துள . இவற்றுள் பொருள் வேறுபாடு உடை 
யவை 96 மட்டுமே . எஞ்சிய 570 பொருள் வேறுபாடு இல்லாதவை . 


2. குறுந்தொகை 

நாலடிச் சிற்றெல்லையும் எட்டடிப் பேரெல்லையும் உடைய 
அகவற்பாக்களால் இயன்ற நூல் குறுந்தொகை . எட்டுத்தொகை 
நூல்களில் இதுவே முதலில் தொகுக்கப்பட்ட நூல் . இந்நூலில் 
கடவுள் வாழ்த்துச் செய்யுளொன்றும் அகப்பொருள் பற்றிய பாக்கள் 
401 ம் உள . 


இந்நூலில் 8 அடி எல்லையைக் கடந்து 9 அடிகளையுடையதாக 
307 ஆம் செய்யுள் அமைந்துள்ளது என்றும் , அடியளவின்படி 
தொகுக்கப்பட்ட மூன்று நூல்களில் நற்றிணை , அகநானூறு என்பன 
400 பாடல்களே கொண்டுள்ளதற்கு ஏற்ப , மூன்றில் பிறிதொன்றான 
குறுந்தொகையிலும் 400 பாடல்கள் இருப்பதாகக் கொள்வதே முறை 
யென்றும் , இக்கருத்துக் கேற்ப 307 ஆம் செய்யுளைக் குறுந்தொகைச் 
செய்யுளன்று என விலக்குதல் நேரிது என்றும் உ . வே . சாமி 
நாதையர் கூறுவர் . எனினும் இவ்வாய்வு அனைத்துப் பதிப்புக்களிலும் 
உள்ளவாறு அனைத்துப்பாடல்களையும் ஏற்றுச் செய்யப் பெற்றுள்ளது . 


2.1 . பதிப்புக்கள் 


குறுந்தொகையை முதலில் தி.சௌ. அரங்கசாமி அய்யங்கார் 
1915 ல் வெளிப்படுத்தினார் . கா . ரா . நமச்சிவாய முதலியார் , இராம 
ரத்தின ஐயர் ஆகியோரும் முறையே 1920 , 1930 ஆம் ஆண்டுகளில் 
வெளிப்படுத்தியுள்ளதாக அறிகிறோம் . இன்று பழமையும் முழுமையும் 
உடைய பதிப்பாக டாக்டர் உ . வே . சாமிநாதையர் பதிப்பே விளங் 
குகிறது . 1937 ஆம் ஆண்டில் இது முதலில் பதிப்பிக்கப் 
பெற்றுள்ளது . 


கழகம் , மர்ரே - நிறுவனம் , சைவசித்தாந்த மகாசமாசம் ஆகிய 
வற்றின் பதிப்புக்களும் , அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தின் பதிப்பும் 
பின்னர் வெளியாயின . 


உ வே . சாரிநாதையரின் பதிப்பில் பாடவேறுபாடுகள் பாட 
லின் கீழே தொகுத்துச் சுட்டப்பெற்கள்ளன . அண்ணாமலைப் பல்கலைக் 


228 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


கழகம் வெளியிட்ட ரா . ராகவையங்காரின் குறுந்தொகை விளக்கப் 
பதிப்பு இன்றியமையாத சில வேறுபாடுகளை ஆய்ந்து நிறுவியுள்ளது . 
பிற பதிப்புக்களில் ஆங்காங்கே ஓரிரு புதிய வேறுபாடுகள் குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . 


2 , 2. வேறுபாடுகளின் - எண்ணிக்கை 


குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துப் பாடலுடன் மொத்த 
முள்ள 402 பாடல்களிலும் கிடைக்கக் கூடிய மொத்த வேறுபாடு 
களின் எண்ணிக்கை 1480 ஆகும் . முதல் நூறு பாடல்களில் பாடல் 
களில் மட்டும் வேறுபாடுகள் இல்லை . இரண்டாம் நூறு , மூன்றாம் நூறு , 
நான்காம் நூறு பாடல் தொகுதிகளில் ஒவ்வொன்றிலும் மும்மூன்று 
பாடல்கள் மட்டுமே வேறுபாடு இல்லாதனவாக உள . மொத்தமுள்ள 
402 பாடல்களில் 16 பாடல் மட்டும் வேறுபாடு இல்லாதனவாக உள . 
எஞ்சிய 386 பாடல்களில் 1031 அடிகளில் 1196 இடங்களில் 1480 
வேறுபாடுகள் அமைந்துள்ளன . பாடல்களின் அடியெண்ணிக்கை , 
பயின்ற இடங்கள் , மொத்த வேறுபாடுகள் ஆகிய விவரங்கள் நான்கு 
பாடற்றொகுதிகளிலுமாகத் தனித்தனியே அமைந்துள்ள விவரத் 
தைக் கீழ்க்காணும் பட்டியலில் காணலாம் . 


1 


பாடல் தொகுதி 


யா 


மொத்தப் பாடல்கள் 


வேறுபாடு 
உள்ளவை 


வேறுபாடு 
இல்லாதவை 


உள்ள 
அடி 


Dunlorug 


மொத்த வேறுபாடுகள் 


எண் 


உள்ள 


1 


1 


-- 


கடவுள் வாழ்த்து 
1-100 பாடல்கள் 


2 


2 


3 


100 


98 


7 


215 


267 


361 


101-200 


100 


97 


3 


239 


276 


333 


201-300 


100 


97 


3 


285 


322 


386 


801-401 


1 . 


101 


98 


3 


290 


329 


397 


கூடுதல் 


402 


386 


16 


1031 


1196 


1480 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


229 


இந்நூலில் 11 ஆம் பாடலில் மிக அதிகபட்சமாக 11 இடங்களில் 
வேறுபாடு அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது . 8 , 7 , 6 , 5 , இடங் 
களில் வேறுபடுவனவாகவும் ஒருசில பாடல்கள் உள . அடிப்படைப் 
பாடமும் ஒரு வேறுபாடுமாக அமைந்தனவே பெரும்பான்மை . 


3. . ஐங்குறுநூறு 


மருதம் , நெய்தல் , குறிஞ்சி , பாலை , முல்லை என்ற ஐந்திணை 
களில் ஒவ்வொன்றுக்கும் உரிய ஒழுக்கங்களைத் தனித்தனியே நூறு 
பாடல்களால் விளக்கும் அமைப்பு ஐங்குறு நூற்றுக்கு உரியது . 
ஒவ்வொரு திணையிலும் பத்துப் பத்துப் பாடல்களும் , பாடல்கள் 
மூன்றடிச் சிற்றெல்லையும் ஆறடிப் பேரெல்லையும் உடையனவாகவும் 
உள . 


ஓரம்போகியார் , அம்மூவனார் , கபிலர் , ஓதலாந்தையார் , 
பேயனார் ஆகிய புலவர்கள் முறையே ஐந்து திணைகளையும் பாடி 
யவர்கள் . தொடக்கத்தில் அமைந்த கடவுள் வாழ்த்துச் செய்யுளைப் 
பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார் . 


3. 1. பதிப்புக்கள் 


உ . வே . சாமிநாதையர் 1903 ல் முதன் முதலாக இந்நூலை 
வெளிப்படுத்தினார் . ஔவை துரைசாமிப்பிள்ளையின் விளக்கவுரை 
யோடு அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் வழியாகவும் , பொ . வே . 
சோமசுந்தரனார் உரையோடு கழக வழியாகவும் வெளிவந்துள் 
ளவை பிற உரைப்பதிப்புக்கள் . மர்ரே நிறுவன வெளியீடு சைவ 
சித்தாந்த மகா சமாச வெளியீடு ஆகியன மூலப் பதிப்புக்கள் . 


3. 2. அமைப்பு 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் ஓரளவு பாடவேறுபாடுகள் 
அடிக்குறிப்பில் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . ஔவை துரைசாமி 
பிள்ளையின் பதிப்பில் இன்றியமையாத பாட வேறுபாடுகள் மட்டும் 
சிற்சில இடங்களில் பொருள் விளக்கங்களோடு சுட்டப் பெறுவ 
துடன் , சிறந்த பாடம் பயின்ற பிற இலக்கிய மேற்கோள்களும் 
ஆங்காங்கே காட்டப்பெற்றுள்ளன . கழக உரையில் அடிக்குறிப்பில் 
சிலவிடங்கள் பாடவேறுபாடுகள் குறிப்பிடப்பெற்றுள . 


230 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


" இந்நூலின் 129 , 130 ஆம் செய்யுட்கள் ஒரு பிரதியிலும் 
காணப்படவில்லை . 416 , 490 ஆம் செய்யுட்களின் இரண்டாமடிகளிற் 
சீர்கள் குறைந்துள்ளன என்று உ . வே . சாமிநாதையர் குறிப்பிட்ட 
இடங்கள் பிற பதிப்புக்களிலும் நிறைவு செய்யப்பட இயலா நிலையி 
லேயே இன்று வரை உள . 


3.3 . வேறுபாடுகள் 


ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்துடன் அமைந்த மொத்த 
முள்ள 501 பாடல்களில் 298 ல் வேறுபாடுகள் உள . எஞ்சிய 203 
பாடல்களில் மட்டுமே வேறுபாடுகள் இல . மேலே குறிப்பிடப் பெற்ற 
298 பாடல்களில் 436 அடிகளில் 460 இடங்களில் அமைந்த மொத்த 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை 521 ஆகும் . மருதம் முதலாய ஐந்து 
பகுதிகளில் குறிஞ்சிப் பகுதியில் அதிகமான அளவிலும் , முல்லைப் 
பகுதியில் குறைந்த அளவிலும் பாட வேறுபாடுகள் உள என்பதும் 
குறிப்பிடத்தக்கதாகும் . 


பாடல்களின் எண்ணிக்கை , வேறுபாடு உள்ள வை , இல்லா 
தவை , வேறுபாடு பயின்ற அடிகள் , இடங்கள் , வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை ஆகியன கீழே பட்டியலில் குறிப்பிடப்பெற்றுள்ளன . 


பகுதி 


மொத்தப் 


ஓure 


பாடல் 


உள்ளவை 


வேறுபாடு இல்லாதவை 


மாத்த 
வேறு 


அடிகள் 


இடங்கள் 


1 


1 


1 


1 


2 


100 


60 


40 


79 


83 


99 


100 


58 


42 


82 


86 


97 


கடவுள் வாழ்த்து 
மருதம் ( 1-100 ) 
நெய்தல் ( 101-200 ) 
குறிஞ்சி ( 201-300 ) 
பாலை ( 301-400 ) 
முல்லை ( 401-500 ) 


100 


77 


23 


119 


127 


143 


100 


66 


34 


108 


116 


131 


100 


36 


64 


47 


47 


49 . 


கூடுதல் 


501 


298 


203 


436 


460 


521 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


231 


4. பதிற்றுப்பத்து 


சேர மன்னர்கள் பதின்மர் வரலாற்றை விளக்கும் பதிற்றுப் 
பத்து உ . வே . சாமிநாதையரால் முதன் முதலாக 1904 ல் பழைய 
உரையுடன் அச்சிடப்பெற்றது . பிற பதிப்புக்களைப் போலவே 
இந்நூற் பதிப்பிலும் உ . வே . சாமிநாதையர் தமக்குக் கிடைத்த 
பாடவேறுபாடுகளையும் அடிக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் .. 


1950 ஆம் ஆண்டு முதல் கழகம் ஔவை . சு . துரைசாமிப் 
பிள்ளை உரையுடன் இந்நூலைச் சில முறை பதிப்பித்துள்ளது . 
இப்பதிப்பில் , உ . வே . சாமிநாதையரின் பதிப்பில் அடிக்குறிப்பில் 
காட்டப்பெற்ற சில வேறுபாடுகளும் , ஒரு சில இடங்களில் புதிய 
வேறுபாடுகளும் காட்டப் பெற்றுள்ளன . 


மர்ரே நிறுவனம் 1957 - ல் மூலம் மட்டும் வெளியிட்டது . 
பண்டிதர் சு . அருளம்பலவனார் விளக்கத்தோடு 1960 - ல் இரு பகுதி 
களாக இந்நூல் இலங்கையில் வெளியிடப்பெற்றது . சங்க இலக்கிய 
மூலப் பதிப்பு 1967 - ல் முதலில் வெளியிடப்பெற்றது . பாட வேறு 
பாட்டு நோக்கில் இப்பதிப்புக்களின் பணி குறிப்பிடத்தக்க நிலையில் 
இல்லை . 


4.1 . அமைப்பு 

உ.வே. சாமிநாதையர் இந்நூலை முதன்முதலில் எந்த முறையில் 
பதிப்பித்தாரோ , அந்த அமைப்பைச் சிறிதும் மாற்றாமல் பிற பதிப் 
புக்களும் அம்முறையையே இன்றுவரை பின்பற்றி வருகின்றன . 
முதலாம் பத்து , பத்தாம் பத்து ஆகிய இரு பத்துக்களிலும் 
உள்ள இருபது பாடல்கள் எந்தப் பதிப்புக்களிலும் இல்லை . 34 , 
73 ஆம் பாடல்களில் முறையே 8 ஆம் அடிக்குப் பின்னரும் , 3 ஆம் 
அடிக்குப் பின்னரும் , உ . வே . சாமிநாதையர் தம் பதிப்பில் குறிப் 
பிட்ட 

சிதைவு பிற பதிப்புக்களிலும் நிறைவு பெறவில்லை . 

கழகத்தின் முதற் பதிப்பில் ( 1950 ) 2 ஆம் பத்தின் பதி 
கத்தில் நயனில் வன்சொல் யவணர்ப்பிணித்து ) என்ற எட்டாம் 
அடி விடுபட்டுப் போயுள்ளது . இது அச்சுப்பிழை . மேலும் 72 ஆம் 
பாடலின் 14 - ஆம் அடியில் 1 , 2 , 3 , 4 என்ற சீர்கள் 3 , 4 , 1 , 2 
என்ற முறையில் மாறியமைந்துள்ளன . ஒவ்வொரு பத்துப்பாட்டும் 
முடிந்த பிறகு பதிகம் உள்ள பிற பதிப்புக்களின் அமைப்பிலிருந்து 
மாறுபட்டுக் கழகப் பதிப்பில் தொடக்கத்தில் பதிகமும் , பின்னர்த் 


232 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


தொடர்ந்து பத்துப் பாடல்களும் , அமைக்கப்பட்டுள்ள மாஏற்றமும் 
குறிப்பிடத்தக்கதாம் . 


4. 2 வேறுபாடுகளின் எண்ணிக்கை 

பதிற்றுப்பத்தில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 
80 மட்டுமே . இரண்டாம் , ஏழாம் பத்துக்களில் எல்லாப் பாடல் 
களிலும் , மூன்றாம் எட்டாம் பத்துக்களில் ஒரு பாடல் நீங்கப் பிற 
பாடல்களிலும் , நான்காம் , ஐந்தாம் , ஆறாம் , ஒன்பதாம் பத்துக்களில் 
இரு பாடல்கள் நீங்கப் பிற பாடல்களிலும் பாட வேறுபாடுகள் 
அமைந்துள . இம்முறையில் மொத்தமுள்ள 80 பாடல்களில் 
70 பாடல்களில் மட்டும் பாடவேறுபாடுகள் உள . நான்காம் , ஐந்தாம் 
ஆறாம் , ஒன்பதாம் பதிகங்களிலும் வேறுபாடுகள் உள . பிற பதிகங் 
களில் இல்லை .. 


மேலே குறிப்பிடப்பெற்ற 70 பாடல்களில் 247 அடிகளில் 
256 இடங்களில் 266 வேறுபாடுகள் நிகழ்ந்துள . மேலும் நான்கு 
பதிகங்களில் ஐந்து அடிகளில் மட்டும் 5 இடங்களில் 7 வேறுபாடு 
கள் உள . இம்முறையில் , பாடல்களிலும் பதிகங்களிலும் அமைந் 
துள்ள மொத்தப்பாட வேறுபாடுகளின் எண்ணிக்கை 273 ஆகும் . 
5. பரிபாடல் 

பழமையான இசைப்பா 
வகையான பரிபாடல் என்னும் 
பாவகையால் அமைந்துள்ள நூல் பரிபாடல் . 

நூல் பரிபாடல் . உ . வே . சாமிநாதை 
யர் 1918 ல் முதன் முதலாக இந்நூலை ஏட்டுச் சுவடிகளிலிருந்து 
அச்சு வடிவத்திற்குக் கொணர்ந்தார் . பரிபாடலில் எழுபது பாடல் 

இருந்திருக்கவேண்டும் என அறிகிறோம் . நூற்றைம்பது 
கலியும் , எழுபது பரிபாடலுமாகச் சங்கத்தார் தொகுத்தவற்றுள் ... ” ” 
எனவரும் பேராசிரியர் உரைப்பகுதி 1 இதனை உணர்த்தும் . இன்று 
கிடைப்பது இருபத்திரண்டு பாடல்களே . இவற்றுக்குப் பரிமேலழகர் 
உரையும் உண்டு . பழைய உரைகளில் காணப்பெறும் இரு பாடல் 
களும் மற்றும் சில பகுதிகளும் பரிபாடலைச் சார்ந்தவை என்று 
கருதுகின்றனர் . உ . வே . சாமிநாதையரின் பதிப்பில் ஏடுகளில் 
கிடைத்த பாடவேறுபாடுகள் அடிக்குறிப்பில் தரப்பெற்றுள்ளன . 


கள் 


1957 முதல் கழகத்தின் மூலமாக பொ . வே . சோமசுந்தரனார் 
உரையோடும் இந்நூல் பல முறை பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . பாட 


1 தொ . பொ . நூ . 452 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


233 


வேறுபாட்டு நோக்கில் காணும்போது , ஒரு சில வேறுபாடுகளே 
இப்பதிப்புக்களினால் அறியப்பெற்றுள்ளன . 1957 ல் மர்ரே நிறு 
வனத்தின் மூலமும் 1940 ல் சைவ சித்தாந்த சமாசத்தின் மூலமும் 
பரிபாடலின் மூலப் பதிப்புக்கள் வெளியாகியுள்ளன . இவற்றுள்ளும் 
ஒரு சில வேறுபாடுகள் மூல பாடங்களாகக்கொள்ளப்பட்டுள்ளன . 
5. 1. அமைப்பு 

முதற் பாடலின் அராகப்பகுதி உ . வே . சாமிநாதையர் பதிப் 
பிலும் கழகப் பதிப்பிலும் உருவின்றி ஏட்டில் உள்ளவாறே பதிப் 
பிக்கப் பெற்றுள்ளது . பின்னர் வந்த சங்க இலக்கியப் பதிப்பில் இப் 
பகுதி ஓரளவு செம்மை செய்யப்பட்டு வெளியிடப் பெற்றுள்ளது . 
மர்ரே பதிப்பில் மேலும் செம்மையான திருந்திய வடிவம் 
அமைந்துள்ளது . 

மேலும் , மெல்லிய வெனாஅ வெறாஅ தல்லிய ” ( 1.35 ) எனவரும் 
முதற்பாடல் அடியொன்று சங்க இலக்கியப் பதிப்பில் மட்டும் முதன் 
மூன்று சீர்கள் ஓரடியாகவும் , நான்காம் சீர் அடுத்த அடியின் முதற் 
சீராகவும் பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . 


இரண்டாம் பாடலில் முதலடியில் மூன்றாம் சீருக்குப் பின்ன 
ரும் , இரண்டாம் பாடலில் முதலடியில் மூன்றாம் சீருக்கு முன்னரும் 
எல்லாப் பதிப்புக்களிலும் சிதைவு காணப்படுகிறது . இதே போல பிற 
இடங்களிலும் அனைத்துப் பதிப்புக்களிலும் சிதைவுற்ற இடங்கள் 
கீழே தொகுத்துத் தரப்பெற்றுள்ளன . 


பாடல் எண் 


அடியெண் 


சிதைவு விவரம் 


முதற் பாடல் 


72 


முதலிரு சீர்கள் இல 
அடி 77 க்குப் பின் சில பகுதிகள் 


ஆரும் பாடல் 


77 


சிதைவு 


எட்டாம் பாடல் 


52 


அடி 52 க்குப் பின் சில பகுதிகள் 


சிதைவு 


இருபதாம் பாடல் 

அடி . 74 க்குப் பின் சில பகுதிகள் 

சிதைவு 
இருபத்திரண்டாம் பாடல் 10 , 12 , 14 , இவ்வடிகளுக்குப் பின்னரும் 

15 , 20 , 37 இறுதிப் பகுதியும் சிதைவு 


42 , 47 


234 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் முதன் முதலாகக் காணப் 
பெறும் இச்சிதைவுப் பகுதிகள் அனைத்துப் பகுதிப்புக்களிலும் நிறைவு 
பெறாமல் சிதைவுற்ற நிலையிலேயே உள்ளன . 


5.2 . பாடவேறுபாடுகள் 


பரிபாடலில் கிடைத்த இருபத்திரண்டு பாடல்களிலும் வேறு 
பாடுகள் உள . பத்தாம் பாடலில் அதிக அளவில் 58 இடங்களிலும் , 
இருபத்திரண்டாம் பாடலில் குறைந்த அளவில் 2 இடங்களிலும் 
வேறுபாடுகள் உள்ளன . மொத்தமுள்ள இருபத்திரண்டு பாடல் 
களில் 519 இடங்களில் 557 வேறுபாடுகள் அமைந்துள , 
34 இடங்களில் ஓர் இடத்தில் 3 வேறுபாடுகள் விதமும் , இரண்டு 
இடங்களில் ஓரிடத்தில் 4 வேறுபாடுகள் வீதமும் உள்ளன . ஓர் 
அடியில் இரண்டு வீதம் வேறுபாடு அமைந்த இடங்களின் எண் 
ணிக்கை 41 , ஓர் அடியில் மூன்று வீதமும் , நான்கு வீதமும் 
வேறுபாடுகள் அமைந்த இடங்கள் ஒவ்வொன்று ஆகும் . 


6. கலித்தொகை 


உள . 


கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தொடு 150 பாடல்கள் 

பாலை , குறிஞ்சி , மருதம் , முல்லை , நெய்தல் என்ற முறை 
வைப்பில் இதில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை முறையே 
35 , 29 , 35 , 17 , 33. சேரமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ , 
கபிலர் , மதுரை மருதனிள நாகனார் , சோழன் நல்லுருத்திரன் , 
நல்லந்துவனார் ஆகிய ஐவர் முறையே இப்பகுதிகளைப் பாடியோர் 


ஆவர் . 


6.1 . பதிப்புக்கள் 


கலித்தொகையை முதலில் 1887 ல் அச்சுக்குக் கொணர்ந் 
தவர் சி . வை . தாமோதரம்பிள்ளை . பின்னர் 1925 , 1931 ஆம் 
ஆண்டுகளில் இ . வை . அனந்தராமையர் கலித்தொகையை மூன்று 
தொகுதிகளாக வெளியிட்டார் . பாகனேரி காசிவிசுவநாதன் செட்டி 
யார் மூலம் 1938 ல் மீண்டும் கலித்தொகை முழுமையும் 
தொகுதியாக வெளியிடப்பெற்றது . 1940 ல் சைவ சித்தாந்த மகா 
சமாசம் சங்க இலக்கியப் பதிப்பில் இந்நூலை முழுமையும் ஒரு 
தொகுதியாக வெளியிட்டுள்ளது . மர்ரே நிறுவனம் மூலமாக 1957 லும் 
கழக வாயிலாக 1969 லும் இந்நூல் பதிப்பிக்கப் பெற்றுள்ளது. 


ஒரே 


சங்க இலக்கியப் பாட - வேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


235 


பாடவேறுபாடு நோக்கில் இ . வை , அனந்தராமையர் பதிப்புக் 
குறிப்பிடத்தக்க அளவில் பணிபுரிந்துள்ளது . 


6. 2. பாடவேறுபாடுகள் 


கலித்தொகையில் பாலைக் கலிப்பகுதியில் அமைந்த 85 பாடல் 
களில் ஒரு பாடல் தவிர 34 லும் பிற பகுதிகளில் அனைத்துப் 
பாடல்களிலும் வேறுபாடுகள் உள .. 


பாலைக்கலியில் 34 பாடல்களில் 132 அடிகளில் 143 இடங் 
களில் இடம் பெற்ற வேறுபாடுகளின் எண்ணிக்கை 154. குறிஞ்சிக் 
கலியில் 29 பாடல்களில் 143 அடிகளில் 154 

அடிகளில் 154 இடங்களில் 184 
வேறுபாடுகள் உள . மருதக் கலியில் 35 பாடல்களில் 268 அடிகளில் 
304 இடங்களில் இடம் பெற்ற வேறுபாடுகள் 331. முல்லைக்கலியில் 
17 பாடல்களில் 163 அடிகளில் 194 இடங்களில் 204 வேறுபாடுகள் 
அமைந்துள . நெய்தற் கலியில் 33 பாடல்களில் 273 அடிகளில் 
297 இடங்களில் 332 வேறுபாடுகள் உள . இவையன்றிக் கடவுள் 
வாழ்த்துப் பாடலில் ஓரடியில் ஓரிடத்தில் ஒரு வேறுபாடு உள்ளது . 


. 


இவையனைத்தையும் தொகுத்து நோக்க , கலித்தொகையில் 
ஒரு பாடல் தவிர எஞ்சிய 149 பாடல்களின் 

980 அடிகளில் 
1093 இடங்களில் மொத்தம் அமைந்துள்ள பாடவேறுபாடுகளின் 
எண்ணிக்கை 1206 ஆகும் . 


7. அகநானூறு 


எட்டுத்தொகை நூல்களில் அகப்பொருள் பற்றிக் கூறும் 
ஐந்து நூல்களில் அகம் என்ற பெயராலேயே சிறப்பாக அமைந்த 
நூல் அகநானூறு . நெடுந்தொகை என்ற பெயராலும் இந்நூல் 
வழங்கப்பெறும் . 


அகநானூற்றுப் பாடல்கள் அடியளவில் சிறுமை பதின்மூன்றும் 
பெருமை முப்பத்தொன்றுமாக அமைந்தவை . அகநானூற்றுப் புலவர் 
களின் எண்ணிக்கை 145 . 


7. 1. பதிப்புக்கள் 


ரா . ராகவையங்கார் 

அகநானூறு முழுமையையும் மூன்று 
பகுதிகளாகப் பிரித்து வெளியிட்டுள்ளார் . இப்பகுதிகள் முறையே 


236 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


1920 , 1923 , 1935 ஆம் ஆண்டுகளில் முதன் முதலாக வெளி 
வந்துள்ளன . கழகம் , சைவசித்தாந்த மகாசமாசம் , மர்ரே நிறுவனம் 
ஆகிய நிலையங்கள் வழியாகவும் இந்நூல் பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . 


7. 2. பாடல்களும் பிரிவுகளும் 


அகநானூற்றில் அமைந்த மொத்தப் பாடல்களின் எண் 
ணிக்கை 400. தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துச் செய்யுளொன்றும் 
பாரதம் பாடிய பெருந்தேவனாரால் பாடப் பெற்றுள்ளது . 


முதல் 120 பாடல்கள் களிற்றியானை நிரை என்ற பெயராலும் , 
121-300 வரையுள்ள 180 பாடல்கள் மணிமிடை பவளம் என்ற 
பெயராலும் 301-400 வரையுள்ள 100 பாடல்கள் நித்திலக்கோவை 
என்ற பெயராலும் வழங்கப் பெறும் . 


7. 3. வேறுபாடுகள் 


களிற்றியானை நிரைப்பகுதியிலுள்ள 120 பாடல்களில் 10 
பாடல்கள் மட்டுமே வேறுபாடுகள் இல்லாதவை . எஞ்சிய 110 பாடல் 
களில் 291 அடிகளில் 303 இடங்களில் மொத்தம் 310 வேறுபாடுகள் 
அமைந்துள . மணிமிடை பவளம் பகுதியிலுள்ள 180 பாடல்களில் 
5 பாடல்கள் மட்டுமே வேறுபாடுகள் இல்லாதவை .. எஞ்சிய 
175 பாடல்களில் 602 அடிகளில் 635 இடங்களில் அமைந்த மொத்த 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை 709. 


நித்திலக்கோவை என்ற இறுதிப் பகுதியில் 96 பாடல்களில் 
வேறுபாடுகள் உள . இவற்றில் 361 அடிகளில் 400 இடங்களில் 
அமைந்த வேறுபாடுகளின் எண்ணிக்கை 443 . 


கடவுள் வாழ்த்துச் செய்யுளில் 4. அடிகளில் 4 இடங்களில் 
4 வேறுபாடுகள் உள . 


அகநானூற்றுப் பாடல்களில் வேறுபாடு அமைந்த 382 பாடல் 
களில் 1258 அடிகளில் 1342 இடங்களில் இடம் பெற்ற மொத்தப் 
பாட வேறுபாடுகளின் எண்ணிக்கை 1466 . 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


237 


8. புறநானூறு 


டி 


புறநானூறு 1894 ஆம் 

ண் ல் 

முதன் முதலாக 
உ . வே . சாமிநாதையரால் பதிப்பிக்கப் பெற்றது . பதிப்பித்த காலம் 
முதல் இரு பாடல்கள் ( 267,268 ) மட்டும் இன்று வரை கிடைக்கப் 
பெறவில்லை . 


8. 1. பதிப்புக்கள் 


உ . வே . சாமிநாதையரின் பதிப்பு பல மறு பதிப்புக்சளாகவும் 
வெளியாகியுள்ளன . அடுத்து 1940 , 1967 ஆகிய ஆண்டுகளில் 
சங்க இலக்கிய மூலப் பதிப்புக்கள் இரு முறை பதிப்பிக்கப் 
பெற்றுள்ளன . 1947 முதல் கழகம் வழியாக ஔவை துரைசாமி 
பிள்ளையின் உரையோடு பல பதிப்புக்கள் வெளியிடப் பெற்றுள்ளன . 
1957 லும் 1981 லும் மர்ரே நிறுவனத்தின் புறநானூற்று மூலப் 
பதிப்புக்கள் வெளியாகியுள்ளன . 


| 


பாட வேறுபாட்டு நோக்கில் உ . வே . சாமிநாதையர் பதிப்பும் , 
கழகப் பதிப்பும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்துள . ஏடுகளில் 
இருந்து கிடைத்த வேறுபாடுகள் அனைத்தையும உ . வே . சாமி 
நாதையர் தம் பதிப்பில் அடிக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் . 
அவற்றுள் , பல சிதைவுற்ற பாடங்களாயினும் வேறுபாடுகளைத் 
தொகுத்துத் தரும் வகையில் குறிப்பிடப்பெற்றுள்ளன . உ . வே . சாமி 
நாதையருக்குப் பிறகு , கழகப் பதிப்பில் மேலும் சில ஏடுகளின் துணை 
யோடு உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் சிதைவுற்றுக் காணப்படும் 
பல அடிகளுக்குச் செம்மையான திருந்திய பாடங்கள் பதிப்பிக்கப் 
பெற்றுள . 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் புறநானூற்றில் 266 பாடல் 
களுக்கு மட்டுமே பழைய உரை உள்ளது . அனைத்துப் பாடல் 
களுக்கும் உரை எழுதும் முயற்சியில் முதன்முதலாக ஈடுபட்டுள் 
ளமையால் கழகப் பதிப்பில் திருத்திய பாடங்கள் 

பல இடம் 
பெற்றுள, உ . வே . சாமிநாதையரால் அடிக்குறிப்பில் காட்டப் பெற்ற 
சிற்சில இடங்களில் கழகப் பதிப்பில் மூல பாடங்களாகவே கொள்ளப் 
பெற்றுள , மிகச் சில இடங்களில் மட்டுமே இதுவரை அறியப் 
பெறாத பாடங்களும் மூல பாடங்களாக ஏற்கப்பட்டுள் . 


238 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


8. 2. அமைப்பு மாறுபாடுகள் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் உள்ள பாடல்களில் 
அமைப்பு , பிறர் பதிப்புக்களில் சில இடங்களில் மாற்றம் பெற்று 
அமைந்துள்ளது . கழகப் பதிப்பில் இத்தகைய மாற்றங்கள் மிகுதி 
யாக உள . அமைப்பு மாறுபாடுகளும் சில இடங்களில் பாடவேறு 
பாட்டுக்குரிய களங்களாக அமைதல் உண்டு . 


( " செஞ்ஞா யிற்றுச் செலவுமஞ் ஞாயிற்றுப் 
பரிப்பும் பரிப்புச் சூழ்ந்தமண் டிலமும் 
வளிதிரிதரு திசையும் 


( 30 ) 


என உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் மூன் றடிகளாக அமைந்த 
பகுதி , 


" செஞ்ஞாயிற்றுச் செலவும் 
அஞ்ஞாயிற்றுப் பரிப்பும் 
பரிப்புச் சூழ்ந்த மண்டிலமும் 
வளிதிரிதரு திசையும் ) 


என நான்கு அடிகளாகச் சங்க இலக்கியப் பதிப்பிலும் மர்ரே பதிப் 
பிலும் அமைந்துள்ளது . 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் ஏட்டுச் சிதைவால் விடு 
பட்ட பாடல்களின் 

அடிகள் பல , கழகப் பதிப்பில் நிறைவு 
பெற்றுள்ளன . இம்முறையில் புதியனவாக நிறைவுபெற்ற ஒரு 
பாடலின் அடிகள் கீழே தரப்பெற்றுள்ளன . 


பாடல் 


விடுபட்ட 


புதிதாகச் சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் 

கழகப் பதிப்பில் அமைந்த அடிகள் 


எண் 


அடி எண் 


855 


3.5 


மற்றே ...... 
எண்ணா மையலன் றந்தை தன்னையர் 
கண்ணார் கண்ணிக் கடுமான் கிள்ளி 


5 பிரதிபேத ஆராய்ச்சி 

சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகளில் பகுப்பாய்வு 239 
இம்முறையில் மேலும் ஏழு பாடல்களில் புதியனவாக நிறைவு 
பெற்ற அடிகள் கழகப் பதிப்பில் உள . 

உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் அமைந்த ஒரு பாடலின் 2 
2 ஆம் அடியின் 4 ஆம் சீர் மர்ரே பதிப்பில் 3 ஆம் அடியின் முதற் 
சீராக மாற்றப்பட்டுள்ளது . மற்றுமொரு பாடலில் 3 உ . வே . சாமி 
நாதையர் பதிப்பில் உள்ள 1.4 அடிகள் கழகப் பதிப்பில் மாறிக் 
கிடக்கின்றன . பிறிதொரு பாடலில் 4 உ . வே . சாமிநாதையர் பதிப் 
பில் அமைந்த 20 ஆம் அடி கழகப் பதிப்பில் 18 ஆம் அடியாக 
அமைந்துள்ளது 

இவை புறநானூற்றுப் பதிப்புக்களில் பாடல் அமைப்பில் 
காணப்பெறும் மாறுபாடுகள் , 
3. 3. பாட வேறுபாடுகள் 

புறநானூற்றில் 83 பாடல்களில் மட்டுமே பாடவேறுபாடுகள் 
இல . எஞ்சிய 317 பாடல்களில் 1318 

1318 இடங்களில் வேறுபட்டு 
அமைந்த வேறுபாடுகளின் மொத்த எண்ணிக்கை 1500 ஆகும் 
புற நானூற்றில் ஓரளவு செம்மையான உருவில் காணப்பெறும் பாட 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை 981 எனக் குறிப்பிடுவர் ஆராய்ச்சி 

ஒருவர் . இவ்வெண்ணிக்கைக் கணக்கு உ . வே . சாமி 
நாதையர் பதிப்பு ஒன்றை மட்டும் வைத்துக் கணக்கிட்டு உரைப் 
பது . புறநானூற்றுப் பாடல்களை ஐம்பது பாடல் கொண்ட எட்டுத் 
1 புறம் - கழகம் 

134 
337 
366 
பாடல் எண் 
357 

5.6 
351 

9 , 14 , 22-25 
366 

23 
382 

11 
583 

6 
334 

5 
S33 

7-8 
மு . இராமகிருட்டினன் , ப . 


பாளர் 


2 


3 


அடிகள் 


240 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


தொகுதிகளாகப் பிரித்து அவற்றில் அமைந்த வேறுபாட்டு விவரங் 
கள் கீழே குறிக்கப்பெற்றுள்ளன . எந்தப் பகுதியில் மிகுதியாக 
வேறுபாடுகள் அமைந்துள என அறிய இப்பட்டியல் துணைபுரியும் . 


பாடல்கள் 


மொத்த 


வேறுபாடு வேறுபாடு வேறுபடும் 
இல்லாதவை உள்ளவை இடங்கள் வேறுபாடுகள் 


1. 50 


13 


37 


111 


119 


51-100 


9 


41 


96 


103 


21 


29 


69 


73 


101-150 
151-200 


16 


34 


55 


59 


201-250 


14 


36 


90 


97 


251.300 


9 


41 


171 


199 


301.350 


50 


253 


307 


351-400 


1 


49 


478 


548 


கூடுதல் 


83 


317 


1318 


1500 


புற நானூற்றில் 266 பாடல்கள் 

வரைதான் பழையவுரை 
அமைந்துள்ளது என்பதும் , 267,268 ஆம் பாடல்கள் இன்று வரை 
கிடைக்கப்பெறவில்லை என்பதும் முன்னர்ச் சுட்டப்பட்டன . பட்டி 
யலில் அமைந்த குறிப்புக்களால் 251 ஆம் பாடலுக்குப் பின்னர் 
அமைந்த 150 பாடல்களில் தான் மிகுதியான அளவில் பாட வேறு 
பாடுகள் உள்ளன . எனவே பழையவுரையுள்ள பகுதியைவிட உரை 
யில்லாத பாடல்களில் தான் மிகுதியான அளவில் வேறுபாடுகள் 
நிகழ்ந்துள்ளன என உணரலாம் . புறநானூறு முழுமைக்கும் பழைய 
வுரை கிடைத்திருந்தால் பிற்பகுதியில் இந்த அளவுக்கு மிகுதியான 
வேறுபாடுகள் தோன்றியிரா என்றும் கருத முடிகிறது . 


மேலேயுள்ள பட்டியலால் பாடல்களில் அமைந்த மொத்த 
வேறுபாடுகள் 1500 என அறிகிறோம் . எட்டுத்தொகை நூல்களில் 
அதிக அளவில் பாட வேறுபாடுகள் உள்ள நூல் புறநானூறு . இவ் 
வேறுபாடுகள் ஓர் அடியினுள் ஒரு சீர் , இரண்டு சீர் , மூன்று சீர் 
வரையிலுங்கூட அமைந்துள . இம்முறையில் ஓர் அடியில் மூன்று 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


241 


சீர்களில் 9 அடிகளிலும் வேறுபாடுகள் நிகழ்ந்துள . எஞ்சிய வேறு 
பாடுகள் அனைத்தும் ஓர் அடியில் ஒரு சீரில் மட்டும் வேறுபடுவன . 
ஓர் அடியில் நான்கு சீர்களிலும் வேறுபாடு அமைந்த நிலை புற 
நானூற்றில் இல்லை . 

பாடம் வேறுபடும் 317 பாடல்களில் ஒரே பாடலில் ஓர் அடி 
முதலாகப் 18 அடிவரை வேறுபாடுடைய அடிகளின் எண்ணிக்கை 
அமைந்துள்ளது . சான்றாக 395 ஆம் பாடலில் மிக அதிகமான 
அளவில் 18 அடிகளில் பாடவேறுபாடுகள் உள . இதில் 18 அடிகளில் 
22 இடங்களில் , 22 வேறுபாடுகள் உள . 
9. பத்துப்பாட்டு 

" பாட்டும் தொகையும் எனவரும் தொடரில் பாட்டு என்ற 
சொல்லால் பத்துப்பாட்டில் உள்ள பத்து நூல்களும் குறிப்பிடப் 
பெறும் . 


9.1 . பதிப்புக்கள் 


பத்துப்பாட்டு நூல்கள் அனைத்தையும் தேடி வகைப்படுத்திப் 
பத்துப்பாட்டு மூலமும் உரையும் என்ற பெயரில் 1889- ஆம் 
ஆண்டில் உ . வே . சாமிநாதையர் முதன் முதலாகத் தமிழுலகுக்கு 
வழங்கினார் . இப்பதிப்பில் அடிக்குறிப்பில் பல்வேறு ஏடுகளிலும் வேறு 
பட்டு அமைந்த பாட வேறுபாடுகளை உ . வே . சாமிநாதையர் 
குறிப்பிட்டுள்ளார் . 


உ . வே . சாமிநாதையருக்குப் பின்னர் பத்து நூல்களையும் 
கழகம் வெவ்வேறு ஆண்டுகளில் தனித்தனியே வெளியிட்டுள்ளது . 
பின்னர் கழகத்தினர் 1956 ஆம் ஆண்டில் பத்து நூல்களையும் ஒரே 
பதிப்பாகத் தொகுத்து வெளியிட்டனர் . 

சைவ சித்தாந்த மகாசமாசம் 1940 ல் ஆசிரியர் அகர வரிசை 
யில் சங்க இலக்கியப் பதிப்பை வெளியிட்டது . வை . மு . கோபால 
கிருட்டிணமாச்சாரியார் , சி . ஜெகந்நாதாச்சாரியார் ஆகிய இருவரும் 
உரையெழுதிப் பதிப்பித்த பத்துப்பாட்டுப் பதிப்பு 1961 ல் வெளி 
வந்துள்ளது . 

பின்னர் 1967 ஆம் ஆண்டில் இதன் இரண்டாம் 
பதிப்பு வெளியானது . மர்ரே நிறுவன வெளியீடாக , பத்துப்பாட்டு 
மூலம் 1957 ல் முதலிலும் , பின்னர் 1981 ல் இரண்டாம் பதிப்பாகவும் 
வெளிவந்துள்ளது . 


242 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


உ . வே . சாமிநாதையர் குறிப்பிட்ட பாட வேறுபாடுகளுக்கு 
மேல் , பிற்காலப் பதிப்புக்களில் ஒரு சில வேறுபாடுகளை மட்டுமே 
புதியனவாக அறிய முடிகிறது . 


நச்சினார்க்கினியர் தம் உரைப் பகுதியில் பொருட் சிறப்புடைய 
அரிய பாடவேறுபாடுகள் சிலவற்றைச் சுட்டிச் செல்வதும் குறிப்பிடத் 
தக்கதாகும் . 


9. 2. பாட வேறுபாடுகள் 


பத்துப் பாட்டு நூல்களின் மொத்தப் பரப்பையும் அவற்றில் 
பாடம் வேறுபடும் அடிகளின் எண்ணிக்கையும் கொண்டு நோக்குழி , 
பெரும்பாணாற்றுப் படையில் அதிகமான அளவிலும் , பட்டினப் 
பாலையில் குறைவான அளவிலும் அடிகளில் பாடங்கள் வேறு 
படுகின்றன . பெரும்பாணாற்றுப்படையில் ஏறத்தாழ ஐந்தில் ஒரு 
பங்கு அளவிலும் , பட்டினப்பாலையில் ஏறத்தாழ முப்பத்து மூன்றில் 
ஒரு பங்கு அளவிலும் பாடங்கள் வேறுபட்டுள்ளன . பாட வேறுபாடு 
களின் எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் கொண்டால் மதுரைக் 
காஞ்சியில் அதிக அளவிலும் , பட்டினப்பாலையில் குறைந்த அளவி 
லும் பாடம் வேறுபடும் அடிகளும் , பாடம் வேறுபடும் இடங்களும் 
அமைந்துள்ளன . பத்துப்பாட்டு நூல்களின் மொத்த அடி அளவுப் 
பரப்பில் , பாடம் வேறுபடும் அடிகளின் எண்ணிக்கை , ஏறத்தாழ 
பத்தில் ஒரு பங்கு மட்டுமேயாகும் . 


பத்துப்பாட்டு நூல்களில் 363 அடிகளில் 376 இடங்களில் 
பாடங்கள் வேறுபட்டுள்ளன . இவ்விடங்களில் சிலவற்றில் இரண்டுக்கு 
மேற்பட்ட நிலையில் மூன்று அல்லது நான்கு வேறுபாடுகளுங்கூட 
இடம் பெற்றுள்ளன . சான்றாகப் பெரும்பாணாற்றுப்படையில் பாடம் 
வேறுபடும் 96 இடங்களில் ஓர் இடத்தில் நான்கு வேறுபாடுகளும் , 
ஒன்பது இடங்களில் மூன்று வேறுபாடுகளும் , எஞ்சிய 86 இடங்களில் 
ரு வேறுபாடுகளும் உள . இம்முறையில் மூல பாடங்களாக 
அமைந்த 96 க்கும் மேல் 11 பாடங்கள் அதிகம் உள்ளன . எனவே 
பெரும்பாணாற்றுப்படையில் உள்ள 500 அடிகளில் 9 அடிகளில் மட்டும் 
96 இடங்களில் 107 வேறுபாடுகள் உள என்று அறியலாம் . 


பத்துப்பாட்டு நூல்களின் மொத்தம் அமைத்த 3552 அடி 
களுள் பாடம் வேறுபடுவன 368 அடிகள் . இவற்றில் 376 இடங்களில் 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


243 


இடம் பெற்ற வேறுபாடுகளின் மொத்த எண்ணிக்கை 402. 376 
இடங்களில் இரு வேறுபாடுகள் அமைந்த இடங்கள் 353 ம் மூன்று 
வேறுபாடுகள் உள்ள இடங்கள் 20 ம் நான்கு வேறுபாடுகள் இருக்கும் 
இடங்கள் 3 ம் அடங்கியுள்ளன . 


10. பட்டியல் தொகுப்பு 


எட்டுத் தொகை நூல்களில் அமைந்த 7669 வேறுபாடுகள் 
நூல் வரிசையில் கீழே பட்டியலில் குறிப்பிடப்பெற்றுள்ளன . 


நூல் 


பாடல் 


269 


132 


560 


607 


666 


386 


16 


1480 


நற்றிணை 

401 
குறுந்தொகை 402 
ஐங்குறு நூறு 501 
பரிபாடல் 22 


298 


203 


1031 1196 
436 

460 , 
473 519 


521 


22 


559 
273 


14 


1252 


261 


பதிற்றுப்பத்து 80 + 8 - 74 
கலித்தொகை 150 149 


1 


980 


1093 


1206 


. 


401 382 


19 


அகநானூறு 


1258 


1342 


1466 


400 


317 


83 


1174 


புறநானூறு 


1318 


1500 


2365 


1897 


கூடுதல் 


468 


6164 


6796 


7669 


இப்பட்டியலின் துணையால் எட்டுத்தொகையில் அமைந்த 
2365 பாடல்களில் 1897 பாடல்கள் - பாடவேறுபாடு உள்ளவை 
என்பதும் , இவற்றில் 6164 அடிகளில் 6796 இடங்களில் 7669 பாட 
வேறுபாடுகள் உள என்பதும் அறியப்பெறும் . 


244 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பத்துப்பாட்டு நூல்களில் அமைந்த 402 வேறுபாடுகள் நூல் 
வரிசையில் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


நூல் 


மொத்த அடி வேறுபடும் வேறுபடும் மொத்த 

அடிகள் இடங்கள் வேறுபாடுகள் 


10 
31 


10 
31 


32 


96 


திருமுருகாற்றுப்படை 
பொருநராற்றுப்படை 
சிறுபாணாற்றுப்படை 
பெரும்பாணாற்றுப்படை 
முல்லைப்பாட்டு 
மதுரைக்காஞ்சி 
நெடுநல்வாடை 
குறிஞ்சிப்பாட்டு 
பட்டினப்பாலை 
மலைபடுகடாம் 


107. 
13 


817 
248 
269 
500 
103 
782 
188 
261 
301 
583 


101 
31 
32 
91 

10 
104 
16 
18 

9 
-42 


11 
108 
17 
18 

9 
44 


111 
19 
18 
9 


51 


கூடுதல் 


3552 


363 


876 


402 


இப்பட்டியலால் பத்துப்பாட்டு நூல்களில் மதுரைக்காஞ்சியில் 
மிகுதியான அளவிலும் குறிஞ்சிப்பாட்டு , நெடுநல்வாடை ஆகிய 
வற்றில் குறைந்த அளவிலும் , பாடவேறுபாடுகள் அமைந்துள என 
வும் , பத்துப்பாட்டின் பத்துப்பாடல்களில் அமைந்த 3552 அடிகளில் 
863 அடிகளில் மட்டும் 376 இடங்களில் 402 பாடவேறுபாடுகள் 
இடம் பெற்றுள என்றும் அறியலாம் . 


எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு ஆகிய இரு தொகுதிகளிலும் 
அமைந்த மொத்த வேறுபாடுகளின் எண்ணிக்கை 8071. இவற் 
றுள் பொருள் வேறுபாட்டுக் கோணத்தில் ஆயத்தக்கவை 2407 
மட்டும் . எஞ்சிய 5664 வேறுபாடுகளில் அவை எழுந்த களம் 
ஆராயப்பட்டுப் பகுத்துரைக்கப்பட்டுள . தேவையான 
சில நூல்களிலிருந்து மட்டும் ஒருசில சான்றுகள் சுட்டிக் காட்டப் 
பட்டுள்ளன . 


இடங்களில் 


எழுத்துவகை வேறுபாடுகள் , சொல்வகை வேறுபாடுகள் ,, 
இலக்கண வகை வேறுபாடுகள் , ஒப்புமை நிலை வேறுபாடுகள் 
என்பன இப்பகுப்பாய்வில் கொள்ளப்பட்டுள்ள நான்கு பெரும் 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


245 


பிரிவுகள் . எட்டுத்தொகை நூல்களிலும் , பத்துப்பாட்டு நூல்களிலும் 
இவ்வேறுபாடுகள் தனித்தனியே குறிக்கப்பெற்றுள்ளன . 


முதலில் எட்டுத் தொகை நூல்களில் இடம் பெற்ற . இவ்வேறு 
பாட்டு வகைகள் மொழியப் பெற்றுள்ளன . 


11. எழுத்துவகை வேறுபாடுகள் 


சொற்களில் புதிதாக ஓர் எழுத்துச் சேர்தலாலும் , முன்னர் 
நின்ற எழுத்து விடுபட்டமையாலும் , ஓர் எழுத்துக்குப் பதில் 
பிறிதோர் எழுத்து இடம் பெறலாலும் , எழுத்துக்கள் முன்பின்னாக 
மாறி அமைதலாலும் வரும் நால்வகைப் பிரிவுகளும் எழுத்துவகை 
வேறுபாடுகளாகும் . இம்முறையில் அமைந்த பாட வேறுபாடு 
களுக்குச் சில சான்றுகளைக் காண்போம் . 


11. 1. எழுத்துச்சேர்க்கை 

‘ எய்தி ( நற் . 35.6 ) என்னும் சொல்லில் மொழியிறுதியில் 
அமைந்த யகரச் சேர்க்கையால் எய்திய என்றும் , தமியவைகிய 
( குறுந் . 9.2 ) என்பதில் நிலைச்சொல்லின் இறுதியில் ளகர ஒற்றுச் 
சேர்ந்து தமியள் வைகிய என்றும் , செல்லா தீமோ ( ஐங்கு . 
186.5 ) என்பது சொல்லாதீமோ என்றும் உடம்படுவாரா ( பரி . 
2.66 ) என்பதற்கு உடம்பாடு வாரா என்றும் செய்தமேவல் 
( பதிற் . 15.28 ) என்பது செய்தன மேவல் என்றும் புலம்பிலுள்ள 
மொடு ( கலி , 7.13 ) என்பது புலம்பியலுள்ளமொடு என்றும் 
‘ பசந்தநுதலும் ( அகம் , 95. 1 ) என்பது ‘ பசந்தது நுதலும் என்றும் 
‘ பிறவரிசை ( புறம் . 140 , 5-6 ) என்பது பிறர் வரிசை என்றும் 
வகுவன இவ்வகைக்குரிய சான்றுகள் , 


11.2 . எழுத்து விடுபடல் 


‘ நீடுதோன்றினியர் ” ( நற் . 1.1 ) என்பதில் னகரம் விடுபட்டு 
நீடுதோறினியர் என்றும் இமைதீய்ப்பன்ன ( குறுந். 4.2 ) என்பதில் 
யகர ஒற்றுவிடுபட்டு இமைதீப்பன்ன 

இமைதீப்பன்ன ? என்றும் கொள் குவை 
( ஐங் . 243,3 ) என்பதில் கு விடுபட்டு கொள்வை என்றும் , இருவர் 
வான்கிளி ( பரி . 9.42 ) என்பதில் வர் என்ற எழுத்துக்கள் விடுபட்டு 
• இருவானகிளி என்றும் போல அரண் கொன்று ( பதிற் . 11.10 ) 
என்பதில் அகரம் விடுபட்டு போலரண்கொன்று என்றும் அறல்வா 


246 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


ரும் வையை ( கலி , 30. 16 ) என்பதில் வகரம் விடுபட்டு அறலாரும் 
வையை என்றும் கவலையவதர் ( அகம் . 17.17 ) என்பதில் வகரம் 
விடுபட்டு கவலையதர் என்றும் , கழுவாயுமுளவென ( புறம் . 34.4 ) 
என்பதில் இறுதியெழுத்து விடுபட்டமையால் ‘ கழுவாயுமுளவே 
என்றும் வருவன எழுத்து விடுபட்டமையால் அமையும் பாட வேறு 
பாடுகளுக்குச் சான்றுக.ள் 


11. 3. எழுத்து மாற்றம் 

" வட்டரங்கிழைத்து ( நற் . 3.3 ) என்பது இட்டரங்கிழைத்து 
என்றும் கயிறாடு பறையில் ( குறுந் . 7.4 ) என்பது கயிறாள் பறை 
யில் என்றும் , முச்சியூதும் ( ஐங் . 93.5 ) என்பது முச்சூயூதும் 
என்றும் , ‘ இறுகிறுக ( பரி . 9.40 ) என்பது இறுதிறுக என்றும் , 
ஓங்கி நடந்து ( பதிற் . 20. 10 ) என்பது ‘ ஓங்கு நடந்து என்றும் 
பிரிந்துறை ( கலி . 18. 2 ) என்பது பிரிந்திறை என்றும் , மணி 
யேரைம்பால் ( அகம் . 8 , 15 ) என்பது மழையேரைம்பால் என்றும் , 
‘ நடுக்கின் றிலியரோ ( புறம் , 2. 20 ) என்பது நடுக்கின்றி நிலை 
யரோ என்றும் வருவன எழுத்துக்கள் மாறிவரும் வகைக்குச் 
சான்றுகளாயுள் . 


11. 4. எழுத்து முன்பின் மாற்றம் 


பரவல் ஊறல் ( நற் . 333. 3 ) என்பது பரலவ லூறல் 
என்றும் , காழ்விரிகவையாரம் ( கலி , 4. 9 ) என்பது காழ்விரி 
வகையாரம் என்றும் , பாடவும் ( புறம் . 296. 1 ) என்பது படாவும் 
என்றும் வருவன எழுத்து முன்பின் மாற்றத்திற்குரிய சான்றுகள் . 


33. சொல்வகை வேறுபாடுகள் 


சொல்வகையால் ஏற்படும் பாடவேறுபாடுகளில் முன்னுள்ள 
பாடத்தில் புதிதாக ஒருசொல் சேர்ந்தமையாலும் , முன்னுள்ள 
பாடத்தில் ஒரு சொல் விடுபட்டமையாலும் , சொற்கள் ஒன்று 
இருக்கும் இடத்தில் பிறிதொரு சொல் 

பெறுவதாலும் , 
சொற்கள் முன்பின்னாக மாறியமைவதாலும் , சொல் இரட்டித்து 
வருவதாலும் அமையும் வேறுபாடுகள் குறிப்பிடத்தக்கவை . 


இடம் 


12. 1. சொற்சேர்க்கை 


மடவைமன்ற ( நற் . 183. 6 ) என்பதில் மன்ற என்பதன் 
பின் அம்ம என்ற ஒரு சொல் சேர்ந்தமையால் மடவை மன்றம்ம , 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகளில் பகுப்பாய்வு 


247 


எனப் பாடம் எழுந்தது . சொல் சேர்க்கையால் அமைவது 
இஃதொரு வேறுபாடேயாம் . வெய்ய ( குறுந் . 196.5 ) என்பதில் 
அதுவே -என்ற சொல் கூடி அதுவேவெய்ய எனப் பாடமாயிற்று . 
செருவத்தானே ( பதிற் . 51.37 ) என்பதில் அகம் என்ற சொல் 
சேர்ந்து செருவகத்தானே எனப் பாடம் எழுந்துள்ளது . 


அமர் செல்வன் ( பரி . 5 , 51 ) என்பதற்கு 

) 

அமரர் செல் 
வன்றன் என வரும் வேறுபாடு சொற்சேர்க்கையால் அமையும் 
வேறுபாடுகளுக்குரிய சான்று . 


‘ நடு நின்று ( கலி . 24.11 ) என்பதுடன் எம் என்னும் சொல் 
சேர்ந்தமையால் நடு நின்றெம் என்ற வேறுபாடு அமைந்தது . 


‘ ஒற்றிப் புலையர் போல ( கலி . 55.17 ) என்பதற்கு ‘ ஒற்றி 
யென்னெஞ்சு நெகிழ்ந்த செவ்வி காணுஉப் புலையர்போல என 
வரும் வேறுபாட்டில் சொற்களின் இடையில் புதிய அடி ஒன்று 
இணைந்துள்ளது . 

சொல் சேர்க்கை வேறுபாட்டுடன் இணைத்து 
எண்ணத்தக்கது இது . மாண்வினைத் தேரன் ( அகம் . 4. 12 ) என் 
பதில் அவன் என்ற சொல் இறுதியில் சேர்ந்து மான்வினைத் 
தேரவன் எனப் பாடவேறுபாடு அமைந்தது . புதிதாய சொற் 
சேர்க்கையால் நிலைமொழியிறு தியிலுள்ள பால் விகுதி கெட்டதும் 
இவண் அறியத்தக்கது . 


தபுதியஞ்சி ( புறம் . 43.7 ) என்பதற்குத் தபுதி கண்டஞ்சி 
என வரும் புறநானூற்று வேறுபாட்டில் சொற்சேர்க்கை நிகழ்ந் 
துள்ளது . 


12. 2. சொல் விடுபடல் 


நெய்த்தோர் வாய வல்லியம் ( நற் , 2.4-5 ) என்பதில் 
வாய என்ற சொல் விடுபட்டமையால் நெய்த்தோர் வல்லியம் 
என்று ஆயிற்று . அங்கணேர் வானத்து ( பரி , 1,41 ) என்பதற்கு 
வரும் அங்கண் வானத்து என்னும் பாடத்தில் 

பாடத்தில் சொல் விடு 
பட்டுள்ளது . 


• நெஞ்சமென்றைந்துடன் ( பதி , 21 : 1-2 ) என்பதில் என்று 
என்பது விடுபட்டு நெஞ்சமைந்துடன் என வந்தது . 


248 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


நிரைதொடிக்கை வீசினை ( கலி . 58.5 ) என்பதில் கை 
என்ற சொல் விடுபட்டு நிரைதொடிவீசினை என்ற வேறுபாடாக 
அமைந்துள்ளது . 


‘ பிற பிறரிசை ( புறம் . 22. 32 ) என்பதற்குப் பிறரிசை 
எனவரும் புறநானூற்று வேறுபாட்டில் முன்னுள்ள சொல் 
விடுபட்டமை காணலாம் . 


12. 3. சொல் மாற்றம் 

‘வளிகலந்தீய ( நற் . 56 : 2 ) என்பதற்கு அவள் கலந்தீய 
என்றும் தோளிணைத்தத்தி ( கலி . 97. 22 ) என்பதற்குத் தோளி 
னைத்தாங்கி என்றும் நுதிவேல் கொண்டு ( புறம் 349.1 ) என் 
பதற்கு நுதிபலகொண்டு என்றும் வருவன 

சொல் மாற்றத்திற் 
குரிய சான்றுகள் - 


12. 4. சொல் முன்பின் மாற்றம் 


1 


“ கொக்கின் கூம்புமுகை அன்ன ( நற் . 230. 2 ) என்பதில் 
சொற்கள் முன்பின்னாக மாறியமையால் கொக்கின் அன்ன கூம்பு 
முகை என்ற பாடம் அமைந்துள்ளது . இவ்வகையில் இஃதொறு 
வேறுபாடே உள்ளது . மாண்டேர்ச்சியிசை ( பரி . 11.137 ) என் 
பதற்கு இசை மாண்டேர்ச்சி என்ற வேறுபாடு உள்ளது . “ செல 
விற் பல்யானை ( பதி . 77 : 11-12 ) என்பதில் பல் என்னும் சொல் 
முன்பின்னாக மாறி அமைந்தமையால் பல் செலவின் யானை என்ற 
பாடம் அமைந்துள்ளது . இவ்வொரு வேறுபாடு இவ்வகையில் 
பதிற்றுப்பத்தில் உள்ளது . ‘ அமைத்தடைத்து ( கலி . 135. 3 ) 
என்பதற்கு அடைத்தமைத்து என்ற வேறுபாடு உள்ளது . துடியன் 
பாணன் பறையன் ( புறம் . 335. 7 ) என்பதற்குப் பாணண் பறை 
யன் துடியன் என வரும் வேறுபாட்டில் சொல் முன்பின்னாக 
மாறி நிற்றல் காணலாம் . 


12. 5. சொல் இரட்டித்தல் 


எழுத்து இரட்டித்து வருதல் போல சொற்கள் இரட்டித்து 
வரும் இரு வேறுபாடுகளும் , உள , இவ்வகைக்கு எடுத்துக்காட் 
டாகப் பரிபாடலில் உள்ள யாமத் தன்மையில் ( பரி . 15. 26 ) 
என்பதற்கு யாமத்தன்மைத்தன்மையில் என்றும் தைஇயவளியும் , 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகள் பகுப்பாய்வு 


249 


13. இலக்கண வகை வேறுபாடுகள் 





இலக்கண வகை வேறுபாடுகள் பலவகை , அவை வரிசை 
யாகக் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . ஒவ்வொரு வகைக்கும் 
உரிய சான்றுகளும் காட்டப் பெற்றுள்ளன . 


13. 1. எழுத்து மயக்கம் 


2 


எழுத்துக்களில் நேரும் மயக்கமும் பாடவேறுபாடுகள் அமையக் 
களமாகிறது . பிரிபறியலரே ( நற் . 1. 2 ) என்பது பிரிவரியலரே 
என வருங்கால் பகர வகர மயக்கம் , குறுங்கை ( நற் . 36.1) 
குறுக்கை , உணக்கல் ( நற் . 45. 6 ) - உணங்கல் , உருப்பிடத்தன்ன 
( நற் . 4. 7 ) - உருப்பிடந்தன்ன , விசைத்தெழுந்து ( நற் . 95.5 ) 
விசைந்தெழுந்து என வருவன இன எழுத்துக்களின் மயக்கத்தால் 
அமையும் வேறுபாடுகள் , 


பரிபாடலில் உருபு - உருவு ( 3. 3 ) ; உயர்பு - உயர்வு ( பரி . 5 . 
19 ) இழிபு - இழிவு ( பரி . 5. 20 ) என வரும் வேறுபாடுகள் பகர வகர 
மயக்கத்தால் நிகழ்ந்தவை . 


13. 2. உடம்படுமெய் 


அறி அமர் வனப்பின் 

வனப்பின் ( நற் . 326.8 ) என்பது அரியமர் 
வனப்பின் என்று வருவது உடம்படு மெய்ச் சேர்க்கைக்கும் , 
வியுக ( நற் . 232. 8 ) என்பது விடக என வருவது உடம்படு 
மெய் விடுபட்டமைக்கும் உரிய சான்றுகள் . 


13. 3. அளபெடை 
பரிமெலிந்து ( நற் . 110.7 ) என்பதற்குப் பரீஇமெலிந்து 

( . 
என்றும் , அயாவுயிர்த்தா அங்கு ( நற் . 77.3 ) என்பதற்கு அயாவு 
யிர்த்தாங்கு என்றும் வருவன முறையே அளபெடைக்குறிச் சேர்க் 
கையாலும் , விடுபடலாலும் அமைவன . 


பதிற்றுப்பத்தில் மகாரின் ( பதிற் . 71.7 ) என்பது மகா 
அரின் என வருவதும் , கூஉமுறை ( பதிற் . 22-35 ) என்பது 
கூமுறை என வருவதும் முறையே அளபெடைக்குறிச் சேர்க்கைக் 
கும் விடுபடுதலுக்கும் சான்றுகள் . 


250 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


13. 4. வல்லினம் இரட்டித்தல் 


மறுதரற்கு ( நற் . 32.6 ) என்பது மறுத்தரற்கு 

‘ மறுத்தரற்கு என்றும் 
வீதா வேங்கைய ( நற் . 51.11 ) என்பது வீத்தா வேங்கைய 
என்றும் வரும் இரு வேறுபாடுகள் வல்லின எழுத்து இரட்டித்த 
லால் விளைந்தவை . 


வேறுபுலம் ( பதிற் . 71.18 ) என்பது வேற்றுப் புலம் என 
வல்லினம் இரட்டித்து வந்துள்ளது . இம்முறையில் இந்நூலில் 
இவ்வொரு வேறுபாடே உள்ளது . 


‘ ஓதுடையந்தணன் ( கலி . 69.5 ) என்பதில் வல்லெழுத்து 
இரட்டித்தமையால் ஓத்துடையந்தணன் என்ற வேறுபாடு உண் 
டாயது . போகி ( புறம் . 20-7 ) என்பதற்குப் போக்கி எனவும் 
‘ விடுதல் ( புறம் . 160-28 ) என்பதற்கு விடுத்தல் எனவும் வரு 
வன எழுத்துக்கள் இரட்டித்தலால் வரும் வேறுபாடுகள் . 
13. 5. சுட்டெழுத்து 

அல்லேம் அதனால் ( நற் . 380.6 ) என்பது அல்லேம் 
இதனால் என்றும் “ இல்லேன் இதனால் என்றும் வருவன சுட்டெ 
ழுத்து மாற்றத்தால் நிகழ்ந்தன . 


13. 6. நெடில் - இரு குறிலாதல் 


ஓகையுமணர் ( நற் . 331.2 ) என்பது ஒழுகையுமணர் என 
வருவதை நெடில் இரு குறிலாகும் மரபின்படி அமைந்ததாகக் 
கொள்ளலாம் . 


13.7 . உம்மை 


நுமரொடும் ( நற் . 32. 3 ) மதிலராகவும் ( நற் . 39.8 ) என 
வரும் பாடங்களில் உம்மை விடுபட்டமையால் முறையே நும 
ரொடு மதிலராக என வருகின்றன . சான்றோருரைப்ப ( பதிற் . 
73. 15 ) என்பதில் உம்மை சேர்ந்து சான்றோருரைப்பவும் என்று 
பதிற்றுப்பத்தில் வருவது ஒரே வேறுபாடு . 


13. 8. ஏகாரம் 


அரும்படர் ( நற் . 307.10 ) என்ற பாடம் ஏகாரம் சேர்ந்து 
அரும்படரே என வருகிறது . இனிதே தெய்ய ( நற் . 230.10 ) 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


251 


என்பதில் ஏகாரம் விடுபட இனிது தெய்ய என்ற பாடமாகிறது . 
‘ வென்றோய் அதனால் ( பதிற் . 63 , 15 ) என்பதில் ஏகாரம் சேர்ந்து 
வென்றோயே அதனால் என்று வருவது இந்நூலில் இம்முறையில் 
அமைந்த ஒரே வேறுபாடு . 


13. 9 . 


போலி 


தெளவென்றன்றே ( நற் . 319.2 ) என்பதற்குத் தவ்வென் 
றன்றே என்றும் இமயத்துச்சி ( நற் .356.3 ) என்பதற்கு இமையத் 
துச்சி என்றும் வருவன போலி எழுத்துக்களால் அமைந்த வேறு 
பாடுகளுக்குரிய எடுத்துக்காட்டுக்கள் . 


திறன் - திறல் ( பரி . 1. 2 ) மால் - மான் ( பரி . 1. 28 ) புலம் 
புலன் ( பரி . 1.46 ) அமையம் - அமயம் ( பரி . 3.91 ) கடம்படுவோர் - 
கடன்படுவோர் ( பரி , 8. 106 ) உடம்புணர்தல் -உடன்புணர்தல் ( பரி . 
8. 125 ) கவுதமன் - கௌதமன் ( பரி . 19. 51 ) என வருவன 
எழுத்துப் போலிகளால் நிகழ்ந்த வேறுபாடுகள் . 


பைஞ்ஞிலம் ( பதி . 17.9) என்பதற்குப் பஞ்ஜீலம் என்பது 
எழுத்துப் போலி . 


13.10 . ஒருமை - பன்மை மயக்கம் 


“ செல்வன் ( நற் . 45. 5 ) செல்வர் என்று வருவது ஒருமை 
பன்மை மயக்கத்துக்கு உரியது . இயற்கையல்லது ( புறம் . 35-38 ) 
என்பதற்கு இயற்கையல்லன என்பது போன்று வரும் வேறு 
பாடுகள் பன்மை - ஒருமை மாறுபடுகளால் அமைவன . 


13.11 . புணர்ச்சி 


போழாகுமனளிய தாமே ( பதி . 22.38 ) என்பது பாழாகு 
மன்னளிய தாமே என வருவது புணர்ச்சி வகை வேறுபாடு . அடர் 
புகர்ச் சிறுகண் ( புறம் . ( 6-12 ) அடர்ப்புகர்ச் சிறுகண் என்பதில் 
புணர்ச்சியில் ஒற்று மிகுந்து வருவதாலும் படப்பைக் கொய்த 
( புறம் . 140. 3 ) படப்பை கொய்த என்பதில் புணர்ச்சியில் ஒற்று 
விடுபட்டு வருவதாலும் அமையும் பாட வேறுபாடுகள் . 


, 


252 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


13. 12. விகுதி 


“சிறுகோல் சென்னி ( நற் . 265.6 ) என்பது சிறுகோல் 
சென்னியர் என வருவது விகுதிச் சேர்க்கையாலும் அல்லல் உறீ 
இயர் ( நற் . 56. 4 ) என்பது அல்லல் உறீஇ என வருவது விகுதி 
விடுபட்டமையாலும் ‘ நகுவேன் ( நற் . 130. 1 ) என்பது நகுவன் 
என வருவது விகுதி மாற்றத்தாலும் வரும் வேறுபாடுகளுக்குரிய 
உதாரணங்கள் . சேணனாயினும் ( பதிற் . 44. 11 ) என்பது விகுதி 
மாற்றத்தால் சேணோனாயினும் என வருகிறது . 


13. 13. விகாரம் 

வரம்பில் வெள்ளம் ( பதிற் . 33. 6. ) என்பது வரப்பில் 
வெள்ளம் என வருவது விகார வகை வேறுபாட்டுக்கும் உரிய 
சான்று . 


13. 14. வேற்றுமை உருபு 

மடந்தை ( நற் . 60. 10 ) என்பது மடந்தைக்கு என 
வேறுபட்டு வருவது வேற்றுமை உருபுச் சேர்க்கையால் விளைந்தது . 
சாரலின் ( நற் . 14. 7 ) என்பது சாரல் என வேறுபட்டு வருவது 
வேற்றுமை உருபு விடுபட்டமையால் அமைவது . பொழுதின் 
( நற் . 109. 6 ) என்பது பொழுதில் 

வேறுபட்டு வருவது 
வேற்றுமை உருபு மாறுவதால் வந்த வேறுபாடு . குன்று நிலை 
(பதிற் . 63.10 ) என்பது குன்றினிலை என வருவதும் , முதல்வர்க் 
கோம்பினர் ( பதிற் . 72.4 . ) என்பது ‘ முதல்வரோம்பினர் என 
வருவதும் ‘ மருங்கின் ( பதிற் . 58. 17 ) என்பது மருங்கில் என 
வருவதும் முறையே வேற்றுமை உருபுச் சேர்க்கைக்கும் , விடுபாட் 
டுக்கும் மாற்றத்துக்கும் உரிய சான்றுகள் . 


என 


" பொன்னோடை ( புறம் . 3.7 ) பொன்னினோடை என வேற் 
றுமை உருபுச் சேர்க்கையாலும் , ‘பரிசிலர்க்கு ( புறம் . 334. 10 ) 
‘ பரிசிலர் என வேற்றுமை உருபு விடுபட்டமையாலும் ‘ இரும்பே 
ரொக்கலை ) ( புறம் . 69. 6 ) ‘ இரும்பே ரொக்கலொடு என வருவது 
வேற்றுமை உருபு மாறுவதாலும் வரும் - வேறுபாடுகள் . 


13. 15. உவம உருபு 

பதிற்றுப்பத்தில் தோன்றியாங்கு ( பதிற் . 64.13 ) என்பதில் 
உவம உருபு மாறித் தோன்றியன்ன என்று வருவது உவம உருபு 
மாற்றத்திற்கு உதாரணம் . இத்தகைய வேறுபாடுகள் அரியன . 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


253 


இலக்கண வகையால் அமையும் வேறுபாட்டு வகைகளுக்கு 
மேலும் பல சான்றுகள் பிற நூல்களிலும் உள . எனினும் விரிவஞ்சி 
அவை விடுக்கப்பட்டன . 


14. ஒப்புமை வகை வேறுபாடுகள் 


ஒப்புமை வகை வேறுபாடுகளில் ஏடுகளில் அமையும் எழுத் 
துக்களில் குறில் நெடில் ஒப்புமை , . ஒலிப்பிறழ்ச்சியால் ஓர் எழுத்து 
பிறிதோர் எழுதாக அமையும் ஒலி ஒப்புமை , ஏடுகளில் எழுது 
முறையாலும் சிதைவினாலும் எழுத்துக்களிடையே அமையும் தோற்ற 
ஒப்புமை எனப் பல பிரிவுகள் உள . 


* மரல் நோக்கும் இண்டிவர் ) ( நற் . 2. 6 ) என்பதற்கு 
மானோக்கு மீண்டிவர் என்றும் வைஇய செல்வோள் ( நற் 12. 6 ) 
என்பதற்கு வைகிய செல்வோள் , என்றும் நோவர் மாதோ ( நற் . 
12.7 ) என்பதற்கு நோவாம் மாதோ என்றும் வருவன ஏடுகளில் 
அமைந்த எழுத்துக்களின் தோற்ற ஒப்புமையால் விளைந்த வேறு 
பாடுகள் . 


ஒருவரி ஏடு படிக்க , அதனைச் செவியால் கேட்டுப் பலர் படி 
எடுக்கும் முயற்சியின்போதும் , ஒருவரின் உச்சரிப்புப் பிறழ்ச்சி 
அல்லது ஒருவரின் கேட்புப் பிறழ்ச்சி நிகழும்போதும் நான் , 
ண - ன , ந - ண , ழ - ள , ள - ல , ற - ர ஆகிய எழுத்துக்கள் மாறிய 
மைதல் இயற்கை , இதனாலும் பாடங்கள் வேறுபட்டமைக்கு 
நெருநல் ( நற் . 25.5 ) என்பது நெருனல் என்றும் , முணாஅது 
( நற் . 6. 6 ) என்பது ‘ முனாஅது என்றும் , பூநாறு குருஉச்சுவல் 
( நற் . 149. 6 ) என்பது பூணாறு குரு உச்சுவல் என்றும் , நன்மானு 
ழையின் ( நற் . 19. 4 ) என்பது நன்மானுளையின் 

என்றும் 
புள்ளொலி ) ( நற் . 287. 9 ) என்பது புள்ளொளி 

என்றும் 
" நன்மொழி தேறிய ( நற் . 10. 9 ) என்பது ‘ நன்மொழி தேரிய 
என்றும் வருவன சான்றுகளாம் . 


குறில் -நெடில் , வல்லினம் - மெல்லினம் மற்றும் சில எழுத்துக் 
கள் வேறுபாடின்றி எழுதப்பெறும் முறையால் புறநானூற்றில் 
சில வேறுபாடுகள் 

இவற்றுள் வகைக்கு ஒன்று கீழே 
தரப்பெற்றுள்ளது . 


உள . 


254 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடம் 

வேறுபாடு வேறுபாடின்றி 

அமைந்தவை 
குடை நிழலான் ( 22.12 ) குடை நீழலான் 

குறில் - நெடில் 
ஞாலத்தியக்கும் ( 185-1 ) ஞாலத்தியங்கும் வல்லினம் - மெல் 

லினம் 
எறிபுனக் குறவன் ( 23.1 ) எரிபுனக்குரவன் 

றகர -ரகரம் 
இரவு மெண்ணாய் ( 7-7 ) இரவு மென்னாய் ணகர - னகரம் 
முந்நீர் ( 9.10 ) 

நகர - னகரம் 
போலமாய்ந்திசினோர் ( 27-6 ) போன் மாய்ந்திசி லகர - னகரம் 

னோர் 
வலம்படு துய்வாள் ( 91.1 ) வளம்படு துய்வாள் லகர - ளகரம் 
முன்னூர்ப் பழுனிய ( 254.7 ) முள்ளூர்ப் பழுனிய னகர - ளகரம் 
வான் பெயத்தூங்கிய ( 277.6 ) வான்பெயற்றூங்கிய தகர - றகரம் 
நெடுமாணெற்றின் ( 297.2 ) நெடுமாநெற்றின் 
ணகர - நகரம் 
முளவுமா ( 325-6 ) 

முழவுமா 

ளகர - ழகரம் 
நடுங்கவேத்துவென் ( 382.21 ) நடுங்க வேந்து வென் தகர - நகரம் 


முன்னீர் 


இளையவாடுநடை ( பதிற் . 12.11 ) என்பதற்கு இழைய வாடு 
நடை என்பது எழுத்துக்களிடையே வேறுபாடின்றி வழங்குவதற் 
குச் சான்று . இழிவென ( கலி . 2.11 ) என்பதற்கு இளிவென 
என்றும் , போறிர் ( கலி . 9.11 ) என்பதற்குப் போறீர் என்றும் 
வரும் வேறுபாடுகளும் இவ்வகைக்குச் சான்றுகள் . 


‘ உயர் மருப்பின ( புறம் , 22.2 ) என்பதற்கு 

உயர் மருப் 
பின் எனவரும் வேறுபாடு எழுத்து ஒப்புமையால் ஏற்பட்டமைக 
கும் ‘ வெவ்வெரிநைப்ப ( புறம் . 23.10 ) என்பதற்கு " வெவ்வெரி 
யினைப்ப என வரும் வேறுபாடு ஒலி ஒப்புமையால் ஏற்பட்டமைக்கும் 
உரிய சான்றுகள் . 

முந்திய பாடலில் இடம் பெற்ற ஒரு பாடவேறுபாட்டின் 
தாக்கம் பிந்திய பாடலொன்றிலும் இடம் பெறுதல் உண்டு . கன் 
முழை அருவி ( புறம் 147.1 ) என்பதற்குக் கன்முகையருவி என்ற 
பாடவேறுபாடு உள்ளது . மூன்று பாடல்களுக்குப் பின்னரும் இவ் 
வேறுபாட்டின் தாக்கம் தொடரக் காண்கிறோம் . கன்மிசையருவி 
(( புறம் . 150.16 ) என்ற பாடத்துக்கும் ‘ கன்முகையருவி 

என்று 
வேறுபாடு : யின்றுள்ளது . இது முந்திய பாடலின் பாடவேறுபாட் 


|| 


சங்க இலக்கியப்பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


255 


டுத் தாக்கத்தின் தொடர்ச்சியே என்பது புலனாகும் . ஒப்புமை 
நிலையால் நிகழும் பாட வேறுபாட்டில் இதுவும் கொள்ளத்தக்கதாம் . 


15. பத்துப்பாட்டு நூல்களில் வேறுபாடுகள் 


பாட 


பத்துப் பாட்டில் அமைந்த பத்து நூல்களிலும் பொருள் வேறு 
பாடு அற்றனவாய் அமைந்த மொத்தப் 

வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை 306 , திருமுருகாற்றுப்படையில் 5 , பொருநராற்றுப் 
படையில் 23 , சிறுபாணாற்றுப் படையில் 24 , நெடுநல்வாடையில் 
13 , பெரும்பாணாற்றுப்படையில் 83 , முல்லைப்பாட்டில் 11 மதுரைக் 
காஞ்சியில் 83 , 

, 

குறிஞ்சிப்பாட்டில் 10 , பட்டினப்பாலையில் 7 , 
மலைபடுகடாமில் 42 எனவரும் இவ்வேறுபாடுகள் 306 ம் எழுத்து , 
சொல் , இலக்கணம் , ஒப்புமை எனவரும் நால்வகைப் பகுப்பில் இப் 
பகுதிக்கண் நூல்வரிசையில் அடக்கிப் பகுத்துரைக்கப்பட்டுள்ளன . 
இவற்றுள் சில அச்சுப் பிழை வேறுபாடுகளும் உள . அவை குறிப் 
பிடப்பெறவில்லை . 


15.1 . திருமுருகாற்றுப்படை 


திருமுருகாற்றுப்படையில் பராரை மரா அத்து ( 10 ) என 
வரும் பாடத்திற்குக் கழகப் பதிப்பில் ‘ பரா அரை மராஅத்து என 
வேறுபாடு உள்ளது , பின்னுள்ள சொல் அளபெடுத்தமைக்கு ஏற்ப 
முன்னுள்ள சொல்லையும் அளபெடுக்கச் செய்து இருக்கலாம் என 
உணர முடிகிறது . 


ஒரு நீயாகித் தோன்ற ( 294 ) என்பதற்கு ஒரு ‘ நீயாகத் 
தோன்ற என உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் 
ஒரு வேறுபாடு உள்ளது . இது ஒரு பொருள் தரும் வேறுசொல் 
பயின்றமையால் வரும் வேறுபாடு . 


15. 2. பொருநராற்றுப்படை 


பொருநராற்றுப்படையில் உள்ள 23 வேறுபாடுகளும் பல் 
வேறு களங்களைக்கொண்டு எழுந்துள்ளன . முன்புள்ள பாடத்தினைப் 
பெயர்த்து எழுதுங்கால் அறிந்தோ அறியாமலோ ஓர் எழுத்தைச் 
சேர்த்து எழுதியமையால் பலவேறுபாடுகள் எழுந்தன . இவற்றைக் 
கீழ்வரும் பட்டியலில் காணலாம் . 


256 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


வேறுபாடுஉள்ள 

இடம் 


زر 


ஒழுகிய தோற்றம் 1 ஒழுங்கிய தோற்றம் உ.வே. சாமிநாதையர் 

பதிப்பு 
இசையேன்புக்கு 67 இசையெனப்புக்கு 
களைந்தேறென்றேற்றி 167 களைதந்தேறென்றேற்றி 
வெருவரு செலவின் 172 வெருவருஞ் செலவின் 
களவு முனையின் 

184 கவர்வு முனையின் மர்ரே , பதிப்பு 
பகைமுரண் செலவும் 188 பகைமுரண்சொலவும் உ . வே . சாமி 

நாதையர் பதிப்பு 


இப் பாடவேறுபாடுகளில் பெரும்பாலானவை உ . வே . சாமி 
நாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் உள . இசையேன் புக்கு ( 67 ) 
என்பதில் ஒற்றுச்சேர்ந்தமையால் இசையெனப்புக்கு எனமாறியது . 


முன்புள்ள பாடங்களில் ஓர் எழுத்து , பிற்காலத்தில் விடுபட்ட 
மையாலும் பாடங்கள் வேறுபட்டுள . இம்முறையில் களிறுவழங்க 
தர்க் கானத்து ( 49 ) என்பதில் ரகர ஒற்றுவிடுபட்டமையால் களிறு 
வழங்கதரகானத்து என்றும் , முறையுளிக்கழிப்பி என்பது ககர 
வொற்றின்றி முறையுளி கழிப்பி என்றும் , தூக்கிச் செல்கென ) 
(( 176 ) என்பது ஒற்றின்றி தூக்கி செல் கென என்றும் மாறி 
வேறுபாடுகளாயுள . 


இனி ஒலியாலும் தோற்றத்தாலும் ஒப்புமையுடைய நிலையில் 
எழுத்துக்களிடையே வேறுபாடற்ற நிலையில் , சில பாடவேறுபாடுகள் 
எழுந்தன . 


ஆடு பசி ( 61 ) - அடு பசி என்பது நெடில் குறில் வேறுபாடின் 
மையால் அமைந்தது . வென்வேல் ( 129 ) வெல்வேல் , வென்வேற் 
குரிசில் ( 231 ) வெல்வேல் குரிசில் என வருவன னகர லகர 
வொற்றுக்களுக்கிடையே வேறுபாடின்மையால் எழுந்தவை . 
வெண்ணித்தாக்கிய ( 147 ) என்பது தகர றகர ஒலியொப்புமையால் 
வெண்ணிற்றாக்கிய என்றாயிற்று . பரல் வறைக் கருணை ( 115 ) 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


257 


என் 


பது தோற்ற ஒப்புமையால் பால்வறைக்கருணை ஆயிற்று . தகர 
ககர வொற்றுக்களின் தோற்ற ஒப்புமை நசையுநர்த்தடையா 
( 66 ) என்பதை நசையுநர்க்கடையா என மாற்றியது . 


இல் , இன் , என்ற வேற்றுமை உருபுகளின் வேறுபாடற்ற நிலை 
மருங்கிலணுகுபு ( 149 ) - ‘ மருங்கினணுகுபு என்றும் முனையில் 
( 202 ) - ‘ முனையின் என்றும் வேறுபாடுகளைத் தோற்றியது . உவம் 
உருபு இடம் மாறியமைந்தமையால் துடியடியன்ன ( 125 ) என்ப 
தற்குத் துடிபுரையடிய என வேறுபாடு அமைந்தது . படைவிட 
வருளின் ( 21 ) என்பதற்குப் படையிட வருளின் என வேறுபாடு 
அமைந்தமைக்கு யகர வகர உடம்படு மெய்களிடையே வேறுபாடின் 
மையையோ ஏடுகளில் அமைந்த தோற்ற ஒப்புமையையோ காரண 
மாகக் கூறலாம் . ‘ மராத்த ( 50 ) என்னும் சொல்லில் அளபெடைக் 
குறி சேர்ந்தமையால் ‘ மராஅத்த என்ற பாடம் உருவானது . கற்ற 
தட்றொட்டுச் சிறந்த ( 137 ) என்பது ஒலி ஒப்புமை காரணமாக 
"“ கற்றது தொட்டுஞ் சிறந்த என வேறுபாட்டுடன் அமைந்தது . 


15. 3. சிறுபாணாற்றுப்படை 


சிறுபாணாற்றுப்படையில் தோட்புணையாகிய ( 117 ) ‘ நாவினி 
லங்கெயிற்று ( 196 ) அறிவுமடம் படுதலும் ( 216 ) என்பனவற்றில் 
உள்ள ஒவ்வோரெழுத்துக்கள் விடுபட்டமையால் முறையே தோட் 
புணையாகி , நாவிலங்கெயிற்று , அறிமடம் படுதலும் என்பன வேறு 
பாடுகளாக அமைந்துள்ளன . 


“ ஆமான் சூட்டின் ( 177 ) தங்கை பிடிக்கை ( 190-91 ) 
என்பவற்றில் பிற்காலத்தில் புதிதாக ஓர் எழுத்துக்கூடியமையால் . 
இயாமான் சூட்டின் என்றும் தங்கைப் பிடிக்கை - என்றும் 
பாடங்கள் எழுந்துள் . புதிய இவ்வெழுத்துக்கள் புணர்ச்சி நிலையில் 
தோன்றியவை . 


" மணிவயிற் கலாபம் ( 15 ) மணி மயிற் கலாபம் என்றும் 
‘ நகா அரன்ன ( 57 ) - ‘ நகா அவன்ன என்றும் வருவன எழுதும் 
போது நிகழ்ந்த எழுத்து மாற்றத்தால் உருவான வேறுபாடுகள் . 


னகர லகர வேறுபாடின்மையால் நன்மென் சீறடி ( 32 ) 
• நலமென் சீறடி என்றாயிற்று . னகர நகர வேறுபாடின்மையால் 
‘ நைவளம் பழுநிய ( 30 ) நைவளம் பழுளிய என அமைந்தது . 


258 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பகர வகரங்கள் வேறுபாடின்றி இடைப்போலியாய் வரும் நிலையால் 
கோவத்தன்ன ( 71 ) - கோபத்தன்ன என்றும் சாவந்தாங்கிய 
( 98 ) சாபந்தாங்கிய என்றும் ஆயின . 


மயின் மயிற்குளிக்கும் ( 16 ) என்பது மயின்மயிற் கொளிக் 
கும் என்று ஒலி ஒப்புமை நிலையால் மாற்றம் பெற்றது . செப்பங் 
கடைந்த ( 53 ) என்பது சேயங்கடைந்த என்றும் உண்டுறை 
மருங்கில் ( 70 ) என்பது ‘ வண்டுறை மருங்கில் என்றும் மாறியுள்ளன . 
ஏடுகளில் அமைந்த எழுத்துக்களின் தோற்ற ஒப்புமை இதற்குக் 
காரணம் . 


• வாயில் வஞ்சியும் வறிதே ( 50 ) என்பதில் உள்ள சொற்கள் 
இடம்மாறி அமைந்தமையால் வஞ்சிவாயினும் வறிதே என வேறு 
பாடாக அமைந்தது . மணி நீர்வைப்பு ( 152 ) என்பதுடன் சாரியை 
சேர்ந்து ‘ மணி நீர்வைப்பின் என்ற வேறுபாடாக ஆனது . 


பிடிக்கணஞ்சிதறும் ( 124 ) - பிடிக்கணுஞ்சிந்தும் என்றும் 
கொட்டங் கொள்ளவும் ’ ( 166 ) கொட்டை கொள்ளவும் என்றும் , 
விரும்புவனபேணி ( 244 ) ‘ விரும்பினன் பேணி என்றும் ஆனா 
விருப்பின் ( 245 ) ஆனாமரபின் என்றும் மாறியுள்ளன . ஏறத்தாழ 
ஒரே பொருளைத் தரும் இருவேறு சொற்கள் ஈரிடத்தும் பயின்றமை 
யால் இத்தகைய வேறுபாடுகள் எழுந்தன . 


துயல் வரூஉ மாரம் ( 2 ) என்பதில் அளபெடைக்குறியாகிய 
எழுத்து விடுபட்டமையால் துயல்வரூம் ஆரம் என்ற பாடம் 
உருவாகியுள்ளது . 


15.4 . பெரும்பாணாற்றுப்படை 


பெரும்பாணாற்றுப்படையில் பொருட் சிறப்பின்றி எழுத்து , 
சொல் , இலக்கணம் , ஒப்புமை ஆகிய நிலைகளில் பகுக்கத்தக்கன 
வாய் 88 வேறுபாடுகள் உள . அவற்றுள் ஓர் எழுத்துக் கூடிய 
மையால் வேறுபாடுகளாக அமைவன சில . அவை கீழே குறிப் 
பிடப் பெற்றுள்ளன . 


சங்க இலக்கியப் பாடவேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


259 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


வேறுபாடு அமைந்த 

இடம் 


12 


கூடுடைப்புதவின் 52 கூட்டுடைப்பு தவின் உ.வே.சாமிநாதையர் 

பதிப்பு 
நீளரையிலவந்து 83 நீள்வரையிலவத்து 
பறைதாள் 

95 பறைத்தாள் , 
மடையிற்றேக்கிலை 104 மடைவயிற்றேக்கிலை 
பாமழை கடுப்ப 190 பாய்மழை கடுப்ப உ.வே. சாமிநாதையர் 

பதிப்பு 
கடுப்பக் கண்பின் 220 கடுப்பக் கணப்பின் 
பாற்கேழ் 

319 பொற்கேழ் 
கைபுனை 

334 கைப்புனை 

334 பைப்பய 
பெருநீர்போகும் 432 பெருநீர்ப்போகும் 
கடுஞ்சூர் கொன்ற 457 கடுஞ்சூரக்கொன்ற கழகப் பதிப்பு 


பைபய 


22 


எழுத்துக்கள் மிகுந்தமையால் வரும் இவ்வேறுபாடுகளில் 
பெரும்பாலானவை பொருள் மாற்றம் செய்யாதவை . 


முன்னர்ப்பயின்று வந்த ஓர் எழுத்து விடுபட்டமையாலும் 
வேறுபாடுகள் எழுந்தன என்பதைப் பின்வரும் பட்டியலால் 
அறியலாம் . 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


வேறுபாடு அமைந்த 

இடம் 


- 


சாபஞ்சார்த்திய 121 சாபஞ்சாத்திய உ . வே . சாமிநாதையர் 

பதிப்பு 
கலப்பை சார்த்தி 188 கலப்பை சாத்தி 
உழாஅநுண்டொளி 211 

உழவு நுண்டொளி 
பைபயத்தோன்றும் 318 பையத் தோன்றும் 
நெய்ம் மிதிகவளம் 394 நெய்மிதிகவளம் 
இடைத்தெரிந்துணரும் 445 இடைதெரிந்துணரும் 
உரும்பில் சுற்றமோடு உருமில் சுற்றமோடு ( 447 ) 


260 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


" உழா நுண்டொளி ( 211 ) என்பதில் நெடிற்குறி ( 1 ) விடு 
பட்டு நு என்ற எழுத்து வு என்ற எழுத்தாய் மாறி நின்றது . 
“உரும்பில் சுற்றமோடு ( 447 ) என்பதில் மகரவொற்று விடுபட்டு 
பகர இகரம் , மகர இகரமாயிற்று . 


ஓர் எழுத்துக்குப் பதிலாகப் பிறிதோர் எழுத்து இடம் பெறு 
தலால் அமையும் வேறுபாடுகளும் உள . 


‘ நுண்புலடக்கிய ( 94 ) என்பதில் டகரத்திற்குப் பதில் டகர 
வுகரம் இடம் பெற்று நுண்புலடுக்கிய என்றும் எயினக்குறும்பில் 
( 129 ) என்பதில் ககரவொற்றுக் கெட்டு ரகர வொற்று இடம் பெற்று 
எயினர் குறும்பில் என்றும் அமைந்த வேறுபாடுகள் இவ்வகைக் 
குரியவை . 


என்பது 


‘ உதள நெடுந்தாம்பு ( 151-152 ) என்பதற்கு உதணெடுந் 
தாம்பு என்று அமையும் வேறுபாடு புணர்ச்சியைப் பிரித்தலால் 
அமைவதாகும் . உதள் நெடுந்தாம்பு 

புணர்ச்சியில் 
உதணெடுந்தாம்பு என வரும் . புணர்ச்சியின்றுப் பிரிப்பு நிலையில் 
‘உதள் நெடுந்தாம்பு என வருவதை உதள நெடுந்தாம்பு எனப் 
படிப்பதால் வேறுபாடு வந்தது , நெய்விலை கட்டி ( 164 ) நெய் 
விலைக்கு அட்டி துரும்பு நீக்கி ( 239 ) துரும்பும் நீக்கி என்பன 
இம்முறையில் அமைந்த பிற வேறுபாடுகள் . 


ஓரின எழுத்துக்கும் பிரிதோரின எழுத்துக்கும் வேறுபாடின் 
றிப் படித்தல் , ஓரினத்துக்குள்ளாகவே ஓர் எழுத்துக்குப் பிறிதோ 
ரெழுத்தைப்படித்தல் , குறில் நெடில் வேறுபாடின்மை ஆகியவற்றால் 
அமைந்தன பின்வரும் வேறுபாடுகள் , 


பாடம் 


அடி வேறுபாடு 


வேறுபாடின்றி 
அமைந்தவை 


22 


பாசிலை ஒழித்த 

வி 4 பாசிலை ஒழிந்த வல்லினம் மெல்லினம் 
நொடித்தாங்கு 459 நொடிந்தாங்கு 
உலைவிடத்தொழித்த 491 உலைவிடத்தொழிந்த 
செந்தீத்தோட்ட 179 செந்தீத்தொட்ட குறில் - நெடில் 
முப்புடைத்திரள் காய் 364 மூப்புடைத்திரள்காய் 
கடுப்பநெறியில் 78 கடுப்பநெரியல் 

றகர ரகரம் 
வாராதட்ட 

100 வாறாதட்ட 


33 


சங்க இலக்கியப் - பாட வேறுபாடுகள் - பகுப்பாய்வு 


261 


புல்லணற்காளை 138 புல்லணர்க்காளை 
சென்னயன்ன 

139 செந்நாயன்ன 
நீர்ப்பெயற்றெல்லைப் 319 நீர்ப்பெயர்த்தெல்லை 
போகி 

போகி 


னகர - நகரம் 
தகர - றகரம் 


வல்லின - மெல்லினம் , குறில் - நெடில் , றகர - ரகரம் . னகர 
நகரம் , தகர றகரம் ஆகியவற்றிடையே மேலே கண்ட வேறுபாடு 
கள் எழுந்தன . 

மடிதலை புலம்ப ( 286 ) - வடிதலை புலம்ப வருவது ஒலி ஒப்பு 
மையால் நிகழும் வேறுபாடு . 


துளிசொரிந்தாங்கு ( 24 ) - தளிசொரிந்தாங்கு , இரு நிலக்கரம்பை 
( 93 ) டு நிலைக்கரம்பை - என்பன தோற்ற ஒப்பமையால் அமைந் 
தவை . 


ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்களைப் பயன்படுத்துவ 
தாலும் வேறுபாடுகள் எழுகின்றன . வகுத்ததன் ’ ( 5 ) வகிர்ந்ததன் 
என்றும் உள்ளகம் ( 6 ) உள்ளம் என்றும் வருவன இதற்குச் 
சான்றுகள் . 


அல்லது கடிந்த ( 36 ) அல்லவை கடிந்த என ஒருமை 
பன்மை நிலையிலும் வான்மடிப் பொழுதின் ( 107 ) வான் மடி 
பொழுதின் எனப் புள்ளியின்றிப் படித்தலாலும் பைஞ்சாய் ( 209 ) 
பஞ்சாய் என எழுத்துப் போலியாலும் , செம்பூத்தூய ( 338 ) 
“ செம்பூத்து உய் என அளபெடைக் குறிச்சேர்கையாலும் செவ்வி 
கொள்பவரோடசை இ ( 390 ) செவ்வி கொள் பவரோடு மசைஇ என 
உம்மைச் சேர்க்கையாலும் ‘ அழலவிர் தாமரை ( 481 ) அழலிவர் 
தாமரை என இகரக் குறியீடு இடம் மாறி அமைவதாலும் எழுந் 
தவை இந்நூலில் இடம் பெற்ற பிறவகை வேறுபாடுகள் , 
15. 5. முல்லைப்பாட்டு 


முல்லைப்பாட்டில் ஒரே பொருள் தரும் வேறு சொற்கள் பயின் . 
றமையால் வேறுபாடுகளாயவை நான்கு , களை மாயோ யென ( 21 ) 
என்பதற்குக் களைமாயோளென என்றும் , பரந்பாடி ( 28 ) என் 
பதற்குப் பரந்த பாசறை என்றும் நந்துதொறி மாட்ட ( 49 ) என் 
பதற்கு நந்துதொறு மாட்டி என்றும் இழை நெகில்ந்து ’ ( 84 ) என் 
பதற்கு இழைநெகிழா என்றும் வரும் வேறுபாடுகள் இவ்வகையின . 


262 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


நெடு நாவொண்மணி ( 50 ) என்பதில் கால் வீழ்ந்தமையால் 
நெடு நாவெண்மணி ஆயிற்று . மிலேச்சர் ( 66 ) என்பது மிலைச்சர் ) 
என எழுத்து மாற்றத்தால் அமைந்தது . மறந்த வேழம் ( 69 ) 
" மாசிந்தித்து ( 74 ) என்பவற்றில் உம் சேர்ந்து மறந்த வேழமும் 
‘ மாவுஞ்சிந்தித்து என்ற பாட வேறுபாடுகள் எழுந்தன . கவனம் 
கைப்ப ( 36 ) என்பது ளகரழகர வேறுபாடின்மையால் கவழம் 
கைப்ப என்றாகிக் கவழமகைப்ப என்ற வேறுபாடாகவும் உருக் 
கொண்டது . 


15. 8. மதுரைக்காஞ்சி 

மதுரைக்காஞ்சியில் பொருள் வேறுபாடற்றனவாய் அமையும் 
83 பாட வேறுபாடுகள் உள . பயனெ திர்பு நந்த ( 12 ) என்பதில் 
நகரம் விடுபட்டமையால் பயனெ திர் புந்த என்ற பாடம் அமைந் 
தது . நட்பினையே ( 198 ) என்பதில் பகரவொற்று ஒன்று சேர்ந் 
தமையால் நடப்பினையே என்ற வேறுபாடு வந்தது . குறுமுறிய 
டகும் ( 531 ) என்பதில் குகரம் இடம்பெற்ற இடத்தில் ரகர உகரம் 
இடம் பெற்றமையால் குறுமுறியடரும் என்ற வேறுபாடு எழுந் 
துள்ளது . 


மேதகமிகப்பொலிந்த ( 14 ) என்பதில் மிக , என்னும் சொல் 
விடுபட்டு மேதகப்பொலிந்த என்ற வேறுபாடும் , சுடர் வர ( 720 ) 
என்பதில் வர என்பது விடுபட்டுச் சுடர என்ற பாடமும் இனி 
தினிதுறையும் ( 473 ) என்பதில் இனிது என்று மேலும் ஒரு சொல் 
சேர்ந்தமையால் இனிதினிதுறையும் என்ற பாடமும் ’ விரிநீர் 
நல்வரல் அவிரறல் ( 339-340 ) என்பதில் சொற்கள் முன்பின்னாக 
மாறியமைந்தமையால் விரி நீர் அவிரறல் நல்வரல் என்ற பாடமும் 
எழுந்தன . இவை சொல் வகையால் நிகழ்ந்த வேறுபாடுகள் . 


ஒலி ஒப்புமையால் , தண்டாமிகுவளத்தான் ( 17 ) ‘ தண்டா 
விகு வளத்தான் என்றும் அளறுபட்ட ( 45 ) ‘ அயறுபட்ட என்றும் 
இரு பாடங்கள் உள . பூரிமவிழுத்தெருவில் ( 28 ) பூரிய விழுத் 
தெருவில் என்பது போல ஏடுகளில் அமைந்த எழுத்துக்களின் 
தோற்ற ஒப்பமையாலும் பாடவேறுபாடுகள் தோன்றியுள . 

• பேய்மகள் ( 25 ) • பேஎய்மகள் என அளபெடைக் குறிச் 
சேர்க்கையாலும் படையோர்க்கு முருகயர ( 38 ) படையோர் 
முருகயர என வேற்றுமை உருபு விடுபட்டமையாலும் , களனுழக் 


சங்க இலக்கியப் - பாடவேறுபாடுகள் பகுப்பாய்வு 


263 


கவும் ( 48 ) களனுழக்க என உம்மை விடுபட்டமையாலும் 
‘ கயனகைய ( 92 ) கயமகைய என்றும் குளிர்ப் பொதும்பர் ) ( 115 ) 
குளிர்ப் பொதும்பு எனப்போலி வகையாலும் “ தொட்டன்ன ( 304 ) 
“ தொட்டென்ன என உவம உருபு மாற்றத்தாலும் நிகழ்ந்த வேறு 
பாடுகள் இந்நூலில் உள . 


வகர பகர வேறுபாடின்மையால் வீழ்வன்ன ( 446 ) வீழ் 
பன்ன என்றும் றகர ரகர வேறுபாடின்மையால் பெறும் பெயர் 
( 618 ) ‘ பெரும் பெயர் என்றும் , ளகர ழகர வேறுபாடின்மையால் 
கவளங்கைப்ப ( 659 ) கவழமகைப்ப என்றும் குறில் நெடில் வேறு 
பாடின்மையால் நினைவூன்சுட்டு ( 755 ) நினைவூன்சூட்டு என்றும் , 
றகர தகர வேறுபாடின்மையால் ‘ ஏற்ற ( 90 ) ஏத்த என்றும் வல்லின 
மெல்லின வேறுபாடின்மையால் பரப்பின் ( 375 ) பரம்பின் என்றும் 
வருவன எழுத்துக்களிடையே வேறுபாட்டுனர்வின்றி ஒன்றுக்குப் 
பிறிதொன்றைப் பயன்படுத்தியமையால் எழுந்தவை . 


ஒரே பொருள் தரும் வேறு சொற்களை ஆள்வதாலும் பாடங்கள் 
வேறுபடுகின்றன . வரை நீந்தி ( 57 ) என்பதந்கு மலை நீந்தி என 
வரும் வேறுபாடு இவ்வகையைச் சார்ந்தது . 


15-7 . நெடுநல்வாடை 


நெடுநல்வாடையில் 13 வேறுபாடுகள் பொருள் மாற்றம் 
செய்யாதவை . அவற்றுள் நரை விராவுற்ற ( 152 ) என்பதில் நெடிற் 
குறியாகிய கால் விடு பட்டமையால் நரைவிரவிற்ற என்ற வேறு 
பாடு அமைந்தது . ஞெமிறிய ( 90 ) என்பதும் வாயுறை யழுத்திய 
( 140 ) என்பதும் எழுத்துக்கள் மாறியமைந்தமையால் முறையே 
ஞெமறிய என்றும் , வாயறை யழுத்திய என்றும் வேறுபாடுகளாயின . 


ல - ள ஒலி ஒப்புமையால் கலிமயிலகவும் ( 99 ) என்பது 
களிமயிலகவும் என்றாயிற்று . ல - ழ , ஒலிஒப்புமையால் பெயலுலந் 
தெடுத்த ( 19 ) என்பது பெயலுழந்தெடுத்த என மாறியது.ண - ன 
எழுத்து ஒப்புமையால் தண்மையிற் றிறிந்த ( 68 ) என்பது தன்மை 
யிற்றிறிந்த எனவந்தது . இவை எழுத்துக்களை வேறுபாடின்றிப் 
படித்தலாலும் , எழுதலாலும் ஒப்புமை நிலையில் நேர்ந்தவை . 

புலம்பொடு , கலங்கி , ( 5 ) என்பதில் ஒரு உருபு மாறி வேறு உருபு 
இடம் பெற்றமையால் ‘ புலம்பிற் கலங்கி என்ற பாடம் பிறந்தது . 


264 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


வள்ளி விங்கிறை , ( 36 ) என்பதில் முன்பு இல்லாமல் புதிதாக வேற் 
றுமை உருபு சேர வள்ளியின் விங்கிறை என்ற பாடம் அமைந்தது . 

வில் கிடந்தன்ன ( 109 ) என்பது புணர்ச்சி நிலையில் 
‘ விற்கிடந்தன்ன என்று ஆனது . ஏட்டில் உள்ள எழுத்தை ஒற்றா 
கவும் உயிர் மெய்யாகவும் படிப்பதால் பல்வயின் ( 109 ) என்ப 
தற்குப் ‘ பல வயின் என்ற வேறுபாடு உருவானது . யாமத்தும் 
பள்ளி ( 186 ) என்பது எழுத்துக்களின் தோற்ற ஒப்புமையால் 
யாமத்துப்பள்ளி என மாறியது . 


15. 8 . 


குறிஞ்சிப் பாட்டில் 10 வேறுபாடுகள் பொருட் சிறப்பற்றவை , 
தாசினை பிளந்து ( 149 ) என்பதில் ஓர் எழுத்துக் கூடியமையால் 
ததர்சினை பிளந்து எனப்பாட வேறுபாடு வந்தது . கணைவிடு 
புடையூ ( 160 ) என்பதில் ஓர் எழுத்தினைக் கட்டி கணைவிடு ( பு ) 
புடையூ என்ற வேறுபாட்டு மர்ரே பதிப்பில் உள்ளது . 


வனை தெழிப்ப ( 167 ) என்பது ழகர ளகர வேறுபாடின்மை 
யால் ‘ வனைதெளிர்ப்ப என்றாயது . பறியா ( 101 ) என்பது றகர 
ரகர வேறுபாடின்மையால் பரியா என மாறியது . யானுமாற்ற 
லேன் ( 29 ) என்பது நெடில் குறில் ஒப்புமையால் யானு மாற்றலென் 
எனச் சங்க இலக்கியப் பதிப்பில் பாடமாயிற்று . ‘ வாராராயினும் 
( 23 ) என்பதும் , தினையாகக் கன்ன ( 132 ) என்பதும் தோற்ற 
ஒப்புமை காரணமாக முறையே வா ரா தாயினும் என்றும் கிளை 
யாக்கன்ன என்றும் அமைந்தன . 


வெடிபடுத்தெதிர ( 161 ) என்பது அதே பொருளைத் தரும் 
வேறு சொல் பயின்றமையால் " வெடிபடுத்தார்த்து என்று வேறு 
பாடாயிற்று . 
15. 9. பட்டினப்பாலை 

பட்டினப்பாலையில் பொருட் சிறப்பில்லாத ஏழு பாடங்களில் 
கதிரருந்து ( 13 ) என்பதில் எழுத்து மாற்றம் நிகழ்ந்து கதிரருந்தி 
என்ற வேறுபாடு ஏற்பட்டுள்ளது . நிலத்தேற்றவும ( 129 ) என்ப 
பதில் ஓர் எழுத்து விடுபட்டமையால் ‘ நிலத்தேறவும் என்ற வேறு 
பாடு தோன்றியது . கொடுஞ்சி - கொடிஞ்சி என்பது போல நெருஞ்சி 
யோடு ( 256 ) என்பதற்கு எழுத்துப் போலி வகையால் நெரிஞ்சி 
யோடு ( 256 ) என்ற வேறுபாடு உள்ளது . 


சங்க இலக்கியப் பாட வேறுபாடுகள் பகுப்பாய்வு 


265 


பிழிமாந்தியும் ( 89 ) என்பதற்குப் பிழி மகிழ்ந்தும் என்று 
அமைந்த பாடம் ஒரு பொருள் தரும் இருசொற்களை ஈறிடத்தும் 
பயன்படுத்தலால் எழுந்தது . நெரிய விண்டி ( 192 ) தெயளி 
விண்டி என்றும் குறை கொடாது ( 210 ) குறை படாது என்றும் 
வரும் வேறுபாடுகளும் இவ்வகையினவே . 


15. 10. மலைபடுகடாம் 


அனித் தழை ( 5 ) என்பதில் தகர வொற்று விடிபட்டு அணி 
தழை என்றும் , பொருந்தியளவினில் ( 33 ) என்பதில் ஓர் எழுத்துச் 
சேர்ந்தமையால் பொருந்திய வளவினில் என்றும் கேள்வி போ 
காக் ( 221 என்பதில் ஓர் எழுத்து மாற்றம் பெற்றுக் கேள்வி போ 
காது என்றும் வேறுபாடுகளாய் அமைந்துள்ளன . 


நகர னகர ஒலி ஒப்புமையால் எய்தி நோனாச் செருவின் ) 
( 162 , 163 ) என்பதற்கு எய்தினோனாச் செருவின் என்ற வேறுபாடும் 
னகர ளகர வேறுபாடின்மையால் என்னெறிந்தியற்றிய ( 441 ) 
என்பதற்கு எள்ளெறிந்தியற்றிய என்ற வேறுபாடும் , நகர னகரம் , 
றகர ரகரம் ஆகியவற்றில் வேறுபாடின்மையால் நுணங்கர துவறிய 
( 35 ) என்பற்தகு நுணங்கறனுவரிய என்ற வேறுபாடும் தோன்றி 
உள்ளன . 


குலவுக் குரலேனல் ( 108 ) என்பதற்குக் குவவுக் குரலேனல் 
என்று தோற்ற ஒப்பமையாலும் பாலுமிதவையும் ( 417 ) என்ப 
தற்குப் பாலும் விதவையும் என்று ஒலி ஒப்புமையாலும் வேறு 
பாடுகள் எழுந்துள்ளன . 


‘உடையவாறே ( 195 ) என்பதில் முன்னே ஒரு சொல் சேர்ந்து 
‘ அரும் பொறி உடையவாறே என ஒரு பாடம் இடம் பெற்றுள்ளது . 
" நள்ளிருள் அலரி விரிந்த விடியல் ( 195-196 ) என்பதில் ஒரு 
சொல் விடுபட்டு நள்ரிருள் விரிந்த விடியல் , என்றும் பாடம் அமை 
ந்துள்ளது . மூத்தபுரிசை ( 229 ) என்பது புரிசைமூத்த என்றும் , 
நுண்ணிடிநுவனை ( 445 ) என்பது ‘ இடி நுண்ணுவணை என்றும் 
சொற்கள் முன்பின் மாற்றத்தால் வேறுபாடுகளாக அமைந்துள . 


266 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


தொழாநிர் ( 231 ) தொழாநீர் அசைவிடப்பருகி ( 251 ) 
அசைவீடப்பருகி என வருவன குறில் நெடில் வேறுபாடின்மையால் 
விளைந்தவை வருந்திற் கானத்து ( 242 ) வருந்தின் கானத்து 
எவைருவது புணர்ச்சிப் பிரிப்பில் எழுந்தது . 

ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்களின் பயிற்சியாலும் 
பாடங்கள் வேறுபட்டுள . ஞெரேரென ( 340 ) என்பது ஞேயென 
வருவது இதற்குச் சான்று . எட்டுத்தொகை நூல்களிலும் பத்துப் 
பாட்டு நூல்களிலும் பொருள் வேறுபாடற்ற நிலையில் எழுத்து , 
சொல் , இலக்கணம் , ஒப்புமை என்ற நிலைகளில் எழுந்த மொத்த 
வேறுபாடுகள் 5664 ல் இன்றியமையாதன சில உரிய சான்று 
களோடு இக்கட்டுரைக்கண் பகுத்துரைக்கப் பட்டுள்ளன . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


267 


7. சங்க 

சங்க இலக்கியம் - மூலபாட ஆய்வு 


1. நற்றிணை 


நற்றிணையில் அமைந்த 401 பாடல்களில் வேறுபாடு உள்ள 
வை 269 பாடல்கள் . இவற்றில் அமைந்த மொத்த வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை 666. இவ்வேறுபாடுகளில் பொருள் மாற்றத்துடன் 
அமைந்த இன்றியமையாத வேறுபாடுகள் 72. இவை இங்கு ஆராயப் 
பட்டுச் சிறந்த மூலபாடங்கள் நிறுவப்பட்டுள்ளன . 


1. பொருள் மாற்றமும் பாடவேறுபாடும் 


இலக்கியத்தின் சுவையில் தோய்ந்த நிலையில் சுவைஞர்கள் , 
இன்ன பாடத்துக்குப் பதில் இன்ன பாடம் இருப்பின் பொருள் இவ் 
வகையில் சிறக்கும் என்று கருதிச் செய்தன வாக அமைந்த சில 
வேறுபாடுகள் நற்றிணையில் உள . நற்றிணைப் பாடல்களைத் தம் உரை 
யில் மேற்கோள் காட்டிய உரையாசிரியர்கள் தங்கள் கருத்துக்கி 
சையப் பாடல்களைத் திருத்தியனவாகவும் சில உள . 


பொருள் மாற்றம் கொண்ட வேறுபாடுகள் 72 - ல் கழகப் பதிப் 
பால் அறிவன 12 ; பெருமழைப் புலவரின் விளக்கவுரையால் அறியப் 
படுவன 8 ; சங்க இலக்கியப் பதிப்பில் காணப்பெறுவன 28 ; ஒளவை 
துரைசாமிப்பிள்ளையின் உரைப் பதிப்பால் அறியப்பெறுவன 18 ; 
மர்ரே பதிப்பில் அமைந்தவை 6 . 


2. கழகப் பதிப்புப் பாடங்கள் 


நின்றசொல்லர் நீடுதோன்றினியர் ( 1 : 1 ) என்பதில் 
நின்ற சொல்லர் என்பதற்கு நின்ற சொல்லோடு என்ற பாடம் 
கழகப் பதிப்பில் உள்ளது . நின்ற சொல்லால் என்ற UILLO 
நச்சினார்க்கினியரின் மேற்கோளில் உள்ளது . நின்ற சொல்லின் 
என்பது ஒளவை பதிப்புப் பாடம் 


" நின்ற சொல்லர் நீடு தோன்றினியர் 

என்றும் என்றோள் பிரிபறியலரே ) 
என வரும் பாடல் 
பாடல் அமைப்பில் சொல்லர் , இனியர் 

, என்பன 
குறிப்பு வினை முற்றுக்களாய் அமைந்து , ஓசை இனிமை தருகின்றன . 


268 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பிற பாடங்களில் இத்தகைய அமைப்பு ஒழுங்கும் , ஓசை நயமும் 
இல்லாததால் ‘ நின்றசொல்லர் என்பதைச் சிறந்த 

சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


வையெயிற்றையள் மடந்தை ( 2 : 7 ) என்பதில் மடந்தை 
என்பதற்கு மாயன் என்ற பாடத்தைக் கழகப் பதிப்பு வழங்குகிறது 
‘ மடந்தை என்பதும் ‘ மாயள் என்பதும் தலைவியைக் குறிக்கும் 
சொற்களே . மடந்தை முன்னே செல்ல இருள் நிறைந்த அச்சுரத்தில் 
இளையோன் செல்கின்றான் என்பதை 


" வையெயிற் றையள் மடந்தை முன்னுற்று 

எல்லிடை நீங்கும் இளையோன் . 
எனக்கூறுகிறது பாடல் . மாயள் எனப்பாடங் கொண்டு கரு 
நிறத்தாள் எனப்பொருளும் கொண்டால் எல்லிடை செல்லும் 
இயல்பால் பொருள் சிறவாமை அறியப்படும் . எனவே மடந்தை 
என்பதே சிறப்புடையதாம் . 


தலைவன் பிரிந்தமை கருதி இயற்பழித்த தோழிக்குத் தலைவி 
இயற்பட மொழியுங்கால் , 


குட்டுவன் , அகப்பா அழிய நூறிச் செம்பியன் 

பகல் தீவேட்ட ஞாட்பினும் . ( 14 : 3-5 ) 
என்ற வரலாற்றுக் குறிப்பு உள்ளது . இதில் செம்பியன் என்பதற்கு 
அருமிளை என்ற பாடம் உள்ளது . செம்பியல் என்பது ஒளவை 
துரைசாமிப்பிள்ளை கூறும் பாடம் . இப்பாடத்திற்கேற்பப் பகல்தீ 
என்பதற்கு மதில் தீ என்னும் பாடம் கொள்ளப்பட்டுள்ளது . 
அருமிளையாகிய காவற்காட்டைப் பகலில் தீ வேட்டான் என்பது 
பொருள் நிலையில் பொருந்துவதாயினும் , தீ வேட்ட மன்னர் யார் 
என்ற வினாவிற்கு விடையில்லாமல் போய்விடுகிறது . செம்பியன் 
குட்டுவனுடைய அகப்பா அழித்துத் தீவேட்டான் என்பதில் , 
அருமிளையைத் தீவேட்டான் என்ற பொருளும் அடங்கிவிடும் . 
எனவே இன்றியமையாத வரலாற்றுக் குறிப்பான இதில் செம்பியன் 
எனச் செய்தானைச் சுட்டும் பாடமே பொருள் சிறந்து நிற்கின்றது . 
வென்ற மன்னர் பகைவர் நாட்டைத் தீக்கொளுத்துதல் என்பதும் , 
அந்நாட்டு மதில் செம்பியல் மதிலாக இருத்தலும் இயல்பா தலால் 
ஔவை . பதிப்புப் பாடங்கள் பொருந்துவனவல்ல . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


269 


தலைமகளைத் தோழி குறை நயப்புக் கூறும் பாடலில் செவ்வரி 
யிதழ சேனாறு நறவின் ’ ( 25-2 ) என்ற தொடர் உள்ளது . சேனாறு 
நறவின் என்பதற்குச் சேனாறு பிடவின் என்று நச்சினார்க்கினியர் 
மேற்கோள் பாடலிலும் சேனாறு பிடவியன் என்று கழகப் பதிப்பிலும் 
பாடம் உள . சேனாறு பிடவின் என்பதே எழுத்துச் சேர்க்கையுடன் 
கூடிச் சேனாறு பிடவியன் எனக் கழகப் பதிப்பில் நின்றது . எஞ்சிய 
சேனாறு நறவின் , சேனாறு பிடவின் என்ற இரு பாடங்களில் 
எது சிறப்புடையது எனத் துணிதல் வேண்டும் . நறவு என்பதும் 
பிடவு என்பதைப்போல ஒருவகை 

மலரைச் 

சுட்டும் பெயரே . 
எனினும் நந்தி நறவம் நறும் புன்னாகம் 1 எனவரும் அடியில் 
நறவம் என்ற பெயரும் குல்லை பிடவஞ் சிறுமாரோடம் 2 எனவரும் 
அடியில் பிடவம் என்ற பெயரும் குறிஞ்சிப்பாட்டில் பயின்றுள் . 
பிடவம் என்பதற்குப் பிடவம்பூ என்று பொருள் எழுதிய 
நச்சினார்க்கினியர் ‘ நறவம் என்பதற்கு நறவக்கொடி என்று 
பொருள் எழுதியுள்ளார் . நெடுந்தூரம் மணங்கமழும் இயல்புடைய 
மலர்வகையே இங்குக் குறிப்பிடப்படுதல் பொருந்தும் என்பதைச் 
சேனாறு என்ற அடை சுட்டுகிறது . எனவே சேனாறு நறவின் 
எனக் கொள்வதை விடச் சேனாறு பிடவின் எனக் கொள்ளுதல் 
பொருத்தமாக இருக்கும் . 


தோழி , தலைவியின் இற்செறிப்பை அறிவுறுத்தும் நிலையில் 
கிழவனுக்குக் கூறுவதாக வரும் பாடற் செய்தியில் நீருறு செறுவில் 
( 60-7 ) என்பதற்கு ‘நீலச்செறுவில் என்ற பாடம் உள்ளது . நீருறு 
செறுவில் நாறுமுடிய ழுத்த எனவரும் தொடரால் நாற்று நடுதற்கு 
ஒத்த நிலையில் நீருறு செறுவாக இருத்தலே பொருந்தும் என்பது 
அறியப்படும் . 


இப்பாடலில் , பிறிதொரு பாடமும் உள்ளது . நடுநரோடு நீ 
சேறியாயின் ‘வண்சாயும் நெய்தலும் ஓம்புமதி ( 60 8-9 ) எனவரும் 
தொடரில் நடுநரோடு சேறியாயின் அவரை சாயும் நெய்தலும் 
ஓம்புமதி என்றும் கழகப் பதிப்பு ஒரு பாடம் தருகிறது . 


1. . குறி . பா .91 


2 
. 


78 


270 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


"“ நின் உழத்தியரோடு நீ செல்லுவையாயின் , வளமிக்க 
கோரையையும் நெய்தலையும் களையாது பாதுகாப்பாயாக என்பது 
இத்தொடரின் பொருள் , இற்செறிக்கப்பட்ட நிலையில் 

தலைவி 
உழவனால் உழாது 

விடப்பட்ட கோரையையும் நெய்தலையும் 
வளையாகவும் உடையாகவும் அணிவள் என்பது இங்குச்சுட்டப் 
படும் பொருட்குறிப்பு . கழகப் பதிப்புப் பாடம் இந்நுண்மையைச் 
சுட்டவில்லை . இங்குச் சங்க இலக்கியப் பதிப்பில் சேறியாயிவைண 
என்றொரு பாடம் உள்ளது . இப்பாடத்திலும் பொருள் நுட்பம் 
பெறப்படவில்லை . எனவே இங்குப் பின்னத் தூரார் கொண்ட பழைய 
பாடமே சிறந்தது . 


வேய்பிறங்கு அழுவத்து ( 62.3 ) என வருவதற்கு ‘ வேர் பயில் 
அழுவத்து குற்றகம் சிலம்ப என்ற பாடங்கள் உள . வேர் பிணி 
வெதிரத்துக் கால்பொரு நரலிசை ( 62.1 ) என முன்னடியில் மூங்கில் 
என்ற பொருளைத் தரும் வெதிரம் என்ற சொல்லாட்சி இடம் 
பெற்றமையால் அதனோடு பொருள் பொருத்தமுடைய நிலையில் 
இங்கும் மூங்கில் என்ற பொருள் தரும் வேய் என்பது பயின்ற 
" வேய் பிறங்கழுவத்து என்ற பாடமே சிறந்து விளங்குகிறது . பிற 
பாடங்கள் பொருட் சிறப்புடையனவல்ல . 


ஒளிறு வெள் அருவி யொண்டுறை ( 65.4 ) என்பதில் ஒண் 
டுறை என்பதற்கு உண்டுறை என்றொரு பாடம் உள்ளது . கான் 
யாற்றில் , கலங்கும் பாசியை நீர் அலைப்ப அவை யாண்டும் கலந்து 
ஒளிறும் அருவியாகப் பெருக்கெடுத்துப் பாய்கிறது . அருவித்துறை 
யில் கானவர் பாய்ந்து ஆடுகின்றனர் என்பதே இங்குப் பாடலின் 
கருத்து . கலங்கும் பாசியுடன் கலந்த நீர் நிறைந்த துறை , நீரை 
உண்ணும் துறையாக இருத்தல் இயலாது . மேலும் கானவர் பாய்ந்து 
ஆடும் சிறப்புடையது . ஒண்டுறையே தவிர உண்டுறை யாக 
இருத்தல் இயலாது . எனவே இங்கு அருவி யொண்டுறை என்பதே 
பொருத்தமான பாடம் . 


காமமிக்க கழிபடர் கிளவிப் பாடலொன்றில் தலை வியொருத்தி 
செவ்வாய்ப் பைங்கிளியை நோக்கித் தன் தலைவனுக்குச் சேதி சொல் 
லுமாறு வேண்டுகிறாள் . கானக் குறவர் மடமகள் ஏனல் காவல் 
ஆயினள் ( 102 , 8-9 ) என்பது கிளி தலைவனிடம் கூறவேண்டிய 
செய்தி . அம்மலை கிழவோர்க்கு உரைமதி ( 102 , 7 ) என்றும் தலைவி 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


271 


கூறுகின்றாள் . இப்பாடலின் முற்பகுதியில் நின்குறை , முடித்த 
பின்றை என்குறை செய்தல் வேண்டுமால் கைதொழுவ இரப்பல் ) 
( 102. 3-4 ) என்று உள்ளது . இங்குச் செய்தல் வேண்டுமால் என் 
பதற்குச் சொல்லல் வேண்டுமார் , என்று கழகப் .. பதிப்பிலும் , 
சொல்லல் வேண்டுமால் என நச்சினார்க்கினியர் காட்டும் மேற் 
கோளிலும் பாடங்கள் உள . உரைமதி எனப் பின்னே சொல்லல் 
வேண்டும் என்ற குறிப்புடைய தொடர் வருதலாலும் நின்குறை 
முடித்த பின்றை என் குறையும் முடிக்க வேண்டும் என வேண்டு 
வதே தலைவியின் கருத்தாக இருப்பது பொருத்தமாதலாலும் பிற 
பாடங்களை விடச் செய்தல் வேண்டுமால் என வரும் பின்னத்தூரார் 
பதிப்புப் பாடமே பொருத்தமுடையதாகும் .. 


தலைவன் சிறைப்புறத்தானாக , தோழி தலைவிக்கு உரைக்கும் 
செய்யுளொன்றில் செம்பேர் இரணை அலவன் ( 123.10 ) என்ற 
தொடர் அமைந்துள்ளது . சிவந்த பெரிய இரட்டையாக அமைந்த 
நண்டுகளை என்பது இத்தொடரின் பொருள் . இதற்குச் " செம்பேர் 
ஈரளை அலவன் என்று சங்க இலக்கியப் பதிப்பிலும் சேர்ப்பேர் 
ஈரளை அலவன் என்று கழகப் பதிப்பிலும் பாடங்கள் உள . ( சேர்ப் 
பேர் ஈரனை அலவன் என்ற பாடம் பொருள் நோக்கில் சிறப்புடை 
யதன்று . சங்க இலக்கியப் பதிப்பின் ‘ செம்பேர் ஈரனை அலவன் என் 
பதற்குச் சிவந்த பெரிய ஈரமான அளையில் வாழும் நண்டு என்பது 
பொருளாகும் . கொடுந்தாள் கண்டல் என்பதால் வளைந்த அடி 
யினையுடைய கண்டல் மரமும் அதன் அடியில் அமைந்த நண்டு 
வாழும் ஈர அளையும் பெறப்படும் . எனினும் அங்கே இரட்டையாக 
உள்ள நண்டுகளைக் கண்டு மகிழும் இயல்புடையவள் தலைவி எனக் 
கொள்ளும்போது , தலைவன் தன்னை விரைந்து . வரைதலைத்தலைவி 
யின் உள்ளம் விரும்பும் என்ற குறிப்பும் அறியப்படும் . எனவே , 
" செம்பேர் இரணை அலவன் என்ற பாடமே ஏற்புடையது எனத் 
துணியலாம் . 

தோழி வரைவு கடாவும் பொருளமைந்த பாடலொன்றில் 
குருளை நீர் நாய் கொழுமீன் மாந்தித் தில்லையம் பொதும்பில் பள்ளி 
கொள்ளும் மெல்லம் புலம்ப ( 195. 3-4 ) என்ற தொடர் உள்ளது . 
கழியிலுள்ள நீர் நாயின் குருளை , கொழுவிய மீன்களை உண்டு தில்லை 
மரப்பொந்துகளில் பள்ளி கொள்ளும் , எனத் தலைவனின் நாட்டு 
வளம் இங்குச் சுட்டப்படுகிறது . ‘தில்லையம் பொதும்பில் என்பதற்குக் 
‘ திதலையம் பொதும்பில் என்றும் , தில்லைப்பொதும்பில் என்றும் 


| 


272 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடங்கள் உள . திதலையம் பொதும்பு என்பது திதலை படிந்தாற் 
போலக் காட்சிதரும் பொந்து எனப் பொருள்படும் . இங்குப் பொதும் 
பின் தோற்றம் மட்டுமே வெளிப்படுகிறது . தில்லையம் பொதும்பு 
எனக் கொண்டால் கருப்பொருளும் சுட்டப்பெறும் சிறப்பு அமை 
கிறது . எனவே தில்லையம் பொதும்பில் என்ற பாடமே சிறப்பு 
டையது . தில்லைப் பொதும்பில் என்ற பிறிதொரு பாடம் அம் என்ற 
சொல்லால் பெறும் இன்னோசை இழந்து நிற்கின்றது . 


2. பெருமழைப்புலவர் உரைக்குறிப்புப் பாடங்கள் 

கழகப் பதிப்பில் பாடல்களுக்குப் பெருமழைப்புலவர் பொ 
வே . சோமசுந்தரனார் விளக்கவுரை எழுதியுள்ளார் . இவ்வுரைக் 
குறிப்பில் பொருள் வேறுபாடு பயக்கும் பாடங்கள் சில உள . 

வினைமுற்றி மீளும் தலைவன் தேர்ப்பாகற்குச் சொல்லும் 
பாடலொன்றில் பாக ! பன்னாள் வறத்தொடு பொருந்திய உலகு 
தொழிற் கொளீஇய பழ மழை பொழிந்த, ( 42.1-3 ) என்ற தொடர் 
அமைந்துள்ளது . பல நாள் வறண்டு கிடந்த உலக உயிர்கள் 
தத்தம் தொழிலை மேற்கொள்ளப் பழமையான நிலைபோல மழை 
பொழிய . என்பது இத்தொடரின் பொருள் . இதில் வறத்தொடு 
பொருந்திய என்பதற்கு ‘ வறத்தொடு வருந்திய என இளம்பூரணர் 
மேற்கோள் பாடலிலும் ‘ அறத்தொடு வருந்திய எனச் சங்க இலக்கியப் 
பதிப்பிலும் அறத்தொடு பொருந்திய எனப் பெருமழைப் புலவர் 
உரைக் குறிப்பிலும் பாடங்கள் உள . ‘ வறத்தொடு பொருந்திய 
என்பதற்கும் வறத்தொடு வருந்திய என்பதற்கும் மிகுதியும் 
வேறுபாடில்லை . ஆனால் அறத்தொடு பொருந்திய அறத்தொடு 
வருந்திய என்ற பாடங்கள் பொருள் வேறுபட்டவை . இதுவரை 
அறத்தொடு பொருந்திய உலகம் , தன் தொழிலைக் கொள்ளும்படி 
பழமழை பொழிந்தது என்றும் , இதுவரை அறம் செய்ய இயலாது 
வருந்திய உலகம் வருத்தம் ஒழிந்து தன் தொழிலைச் செய்யும் 
படி 

பழமழை பொழிந்தது என்றும் இப்பாடங்களால் பொருள் 
உணரப்படும் . வறட்சியால் வருந்தியது என்பதைவிட , வறட்சி 
காரணமாக அறத்தொடு பொருந்திய செயல்களைச் செய்ய இயலாமல் 
வருந்தியது எனக்கொள்வது சிறப்புடையது . மேலும் இல்லறம் 
நிகழ்த்த வியலாமல் பிரிந்து வருந்திய தலைவன் இப்பொழுது . 
நிகழ்த்தச் செல்கிறான் என்ற நிகழ்ச்சியையும் பொருத்திக் காண்புழி , 
இப்பாடங்களில் அறத்தொடு வருந்திய என்ற சங்க இலக்கியப் 
பதிப்புப் பாடம் சிறப்பாயிருத்தலை உணரலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


273 


தன்னைத் தேற்றுவிக்கும் தோழிக்குத் தலைவி கூறுவதாய் 
வரும் பாடல் ஒன்றில் , என் நெஞ்சம் தலைவனிடம் சென்று ஆண்டு 
அவர் செய்யும் வினைக்குச் சூழ்ச்சி சொல்லும் துணையாயிருந்து 
விட்டதோ எனக்கூறிப் புலம்புகிறாள் . இதனைச் சென்ற நெஞ்சம் 
செய்வினைக் குசாவாய் ஒடுங்குவரல் நசையொடு வருங்துங் கொல் 
லோ ( 56. 5-6 ) எனவரும் தொடர் சுட்டும் . இதில் செய்வினைக் 
குசாவாய் எனவரும் தொடருக்குச் செய்வினைக் குசாவா என்று 
எழுத்தொன்று விடுபட்டமையால் எழுந்த பாடம் பெருமழைப் 
புலவரின் உரைக்குறிப்பில் உள்ளது . செய்வினைக்கு ஆசாவா ) 
என்ற பாடம் மர்ரே பதிப்பில் உள்ளது . தலைவன் செய்யும் 
வினைக்கு அயராமல் உள்ளது . என்பது இப்பாடத்தால் உணர்த்தப் 
படும் பொருள் . இவ்விரு பொருளில் தலைவனிடம் சென்ற நெஞ்சம் 
அவனுக்கு உசாத்துணையாய் விளங்கியதோ என்ற பொருளைப் 
பயக்கும் ‘ செய்வினைக்குசாவாய் என்ற பாடமே சிறப்புடையது 
என்பதைப் பொருளுணர்ச்சியால் அறியலாம் . 

தோழி வரைவு கடாவும் பாடலொன்றில் முழவிசைப்புணரி 
எழுதரும் உடை கடற்படப்பை எம் உறைவின் ஊர்க்கே தங்கின் 
எவனோ ( 67. 11-12 ) எனத்தோழி தலைவனிடம் கூறுவதாக வரு 
கிறது . முழவுபோல ஒலிக்கும் அலை எழுந்து உடையும் எம் நெய்தல் 
நில ஊரில் தங்கிச் சென்றால் என்ன குறை நேரும் ? என்ற பொருளைத் 
தரும் இத்தொடர் தோழியால் வரைவு கடாவும் நிலையை விளக்கு 
கிறது . முழவிசைப்புணரி என்பதற்கு ஏற்ப உடை கடற்படப்பை 
என்பது பொருத்தமாக உள்ளது . உடை கடற்படப்பை என்பதற்கு 
“ உழைகடற்படப்பை படுகடற்படப்பை என்பதும் பாடங்கள் . 

உள்ள 

கடற்கரைப்பட்டினம் என்னும் பொருளைத் 
தருகிறது . தோழி கூறும் பொருள் நுட்பத்தின் வெளிப்பாடும் 
முன்னர் அமைந்த தொடருக்கு ஏற்பப் பொருட் சிறப்பும் உடை 
கடற்படப்பை என்ற பாடத்திலேயே அமைந்துள்ளது அறியலாம் . 


இது அருகில் 


இடைச்சுரத்து ஆற்றாத தலைவன் , தான் செல்லும் வழியைக் 
கூறுங்கால் மானினம் நிமிர்ந்து தழை உண்ண ஏற்றவாறு சிறிது 
வளைந்துள்ள கிளைகளையும் , புல்ளிய அடிப்பக்கத்தையும் உடைய 
இலந்தை மரத்தின் காய்கள் நெடுகப் பரந்து கிடக்கும் வழி 
என்பதை , 

“ உழையணந்து உண்ட இறைவாங்கு உயர்கிளைப் 
புல்லரை இரத்திப் பொதிப்புறப் பசுங்காய் , கல்சேர் சிறுநெறி 
மல்கத்தா அம் ( 113.1-3 ) எனக் கூறுகிறான் . இதில் இறைவாங்கு 


274 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


உயர்சினை என்பதற்கு விரைவாங்கு உயர் சினை என்ற பாடம் 

ள்ளது . இலந்தையின் கிளை , மான் உண் பதற்கு ஏற்ற வகையில் 
சிறிது வளைந்தது என்பதே பொருத்தமாக உள்ளது . மான் உண் 
ணுதற்கு ஏற்ற வகையில் மணம் 

மணம் நிறைந்தது என்ற பொருள் 
தரும் ‘விரைவாங்கு உயர்சினை ) என்ற பாடம் பொருத்தமின்றி 
உள்ளதை இதனால் அறியலால் . 


மதியுடன்படுக்கும் தலை மகன் கூற்றுப் பாடலொன்றில் வேர்க் 
கொண்டு தூங்கும் கொழுஞ்சுளைப் பெரும்பழம் ( 213.3 ) என்ற 
தொடர் உள்ளது . வேரில் காய்த்துத் தொங்கும் கொழுவிய 
சுளையுடைய பலாப்பழம் என்பது இதன் பொருள் . தொழுஞ்சுளைப் 
பெரும்பழம் என்பதற்குக் ‘ கொடுஞ்சினைப் பெரும்பழம் என்ற பாடம் 
பெருமழைப் புலவர் உரைக்குறிப்பில் உள்ளது . வேர்க்கொண்டு 
தூங்கும் என வேர்ப்பலாவே சுட்டப்பெறுதலால் கொழுஞ்சுளைப் 
பெரும்பழம் என்பதே பொருந்திய பாடமென்பதும் , கோட்டுப் 
பலாவை உணர்த்தும் "“கொழுஞ்சுளைப் பெரும்பழம் என்பது 
பொருந்தாது என்பதும் வெளிப்படை . 


தலைவன் சிறைப்புறமாக , தோழி தலைவியின் இற்செறிப்பைக் 
கூறுவதாக வரும் பாடலொன்றில் தொடங்கு நிலைப்பறவை உடங்கு 
குரல் கவரும் ( 251.9 ) என்ற தொடர் அமைந்துள்ளது . உடங்கு 
குரல் - என்பது வளைந்த கதிரைக் குறிக்கும் . இதற்கு உடங்குபின் 
கவரும் என்ற பாடம் பெருமழைப் புலவரின் உரைக் குறிப்பில் 

மாறியிருப்பினும் இப்பாடத்தில் பொருள் 
பொருத்தமுற இயையவில்லை . உடங்குபின் கவரும் என்பது போல 
உடங்குபின் கவரும் என்றொரு பாடத்தைச் சங்க இலக்கியப் பதிப்பு 
தருகிறது . பீன் என்பது சூல் நிறைந்த கதிரைக் குறிக்கும் . சங்க 
இலக்கியப் பதிப்புப் பாடத்தின் பொருள் சிறப்புற அமையவில்லை . 
எனவே உடங்கு குரல் கவரும் என்பதே சிறப்புடையது . 


உள்ளது . 


பொருள் 


இற்செறிப்பு அறிவுறுத்தும் பிறிதொரு பாடலில் குலவுப் 
பொறை இறுத்த கோல் தலை இருவி ( 306.6 ) என்ற தொடர் 
உள்ளது . வளைந்த கதிர்களாகிய 
கதிர்களாகிய குலவும் 

சுமையைக் கொய் 
தழித்த கொம்பாகிய தலையுடைய தினைத்தாள் என்பது இதன் 
பொருள் , ‘ குலவுப்பொறை என்பதற்குச் ‘ சூர்ப்பொறை எனப் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


275 


பெருமழைப் புலவரின் உரைக்குறிப்பிலும் , சூற்பொறை எனச் 
சங்க இலக்கியப் பதிப்பிலும் பாடங்கள் உள . சூர்பொறை என் 
பதற்கு அச்சந்தரும் சுமை என்றும் சூற்பொறை என்பதற்கு 
‘ சூல்கொண்ட சுமை என்றும் பொருள் . சூல் நிலை மாறி கதிர் 
முதிர்ந்து அறுவடை செய்யும் குறிப்புப் பாடலில் உள்ளமையால் 
சூற்பொறை என்பது பொருத்தமின்றி உள்ளது . ‘ சூற்பொறை 
என்பதே ஒலிப் பிறழ்ச்சியால் சூர்ப்பொறை என்ற பாடமாகவும் 
திரிந்திருக்கலாம் . எனவே குலவுப்பொறை என்பதே பொருட் 
சிறப்புடைய பாடம் . 


வினைமுற்றி மீளும் தலைவன் இடைச்சுரத்தில் கண்டார்க்குக் 
கூறுவதாக வரும் பாடலொன்றில் களரிப் புளியிற் காய்பசி 
பெயர்ப்ப ( 374. 3 ) என்ற தொடர் உள்ளது . களர் நிலத்தில் 
விளைந்த புளிங்கனியைச் சுவைத்துத் தம்மை வருத்தும் பசியைப் 
போக்க என்பது இதன் பொருள் . காய்ப்பசி பெயர்ப்ப , என்பதற்குக் 
காய்செவி பெயர்ப்ப என்ற பாடம் பெருமழைப் புலவர் உரைக் 
குறிப்பில் உள்ளது . இதற்குப் பசியாலாய செவி அடைப்புத்தீர என் 
பது பொருள் . இடைச்சுரத்துச் செல்வோர் களர் நிலத்து விளைந்த 
புளிங்கனியை உண்டு ஓரளவு பசி வருத்தம் நீங்கப் பெற்றனர் என்னும் 
கருத்து , முதற் பாடத்தால் மட்டுமே தெளிவடைகிறது . களறிப் 
புளியிற் காய் செவி பெயர்ப்ப என்பது பொருள் பொருத்தமுறஇயைய 
வில்லை . எனவே காய்பசி பெயர்ப்ப என்பதைச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


3 . 


சங்க இலக்கியப் பதிப்புப் பாடங்கள் . 


சங்க இலக்கியப் பதிப்பு பின்னத்துாரார் பாடம் கொண்ட 
28 இடங்களில் வேறுபடுகிறது . 


‘ பொறிப்பூம் புன்கின் எழில் தகை ஒண்முறி ( 9.6 ) என்ற 
தொடரால் பொரியை ஒத்த பூக்களையுடைய புன் கின் அழகுமிக்க 
ஒள்ளிய தளிர் சுட்டப் படுகிறது . ‘ எழில்தகை ஒண்முறி என்பதற்கு 
அழற்றகை ஒன்முறி என்ற பாடம் உள்ளது . இப் பாடத்தால் 
பொறியை ஒத்த புன்கின் பூக்கள் , தீப்பிழம்பை ஒத்த ஒள்ளிய தளிர் 
என ஈறிடத்தும் பொருத்தமான உவமை பெறப்படுதலால் இங்கு 
• அழற்றகை ஒண்முறி என்பதைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 

மற்றொரு பாடலில் மாசில் கற்பின் மடவோள் குழலி ஒய்ய 
வாங்கக்கைவிட்டாங்கு ( 15.7.8 ) என்ற தொடர் உள்ளது . குற்ற 


276 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


மற்ற கற்பினையுடைய மடவாளொருத்தி , தன் குழவியைப் பலி 
கொடுப்ப வாங்குதலும் அவள் அதனைக் கைவிட்டாற்போல என்பது 
இதன் பொருள் . பலி கொடுக்கும் மரபு சங்ககாலத்தில் இருந்த 
மைக்குச் சான்றின்மையாலும் , பலிக்காகக் குழவியைத் தந்த தாய் 
கைவிட்ட நிலையில் வாளா இராள் ஆதலாலும் இப்பாடற் கருத்துப் 
பொருந்துவதாயில்லை . இங்கு ஒய்யவாங்கு என்பதற்கு பேஎய்வாங்க 
என்ற பாடம் உள்ளது . சங்க இலக்கியங்களில் இதற்குச் சான்றுகள் 
உளவாதலால் பேஎய்வாங்க என்பதை இங்கு ஏற்புடைய பாட 
மாகக் கொள்ளலாம் . 


பெருமழைப் புலவர் பேஎய்வாங்கக் கைவிட்டாங்கு என்றும் பாடம் ; 
ப் பாடமே சிறப்புடையது , என எழுதியிருப்பதும் அறியத்தக்கதாம் 


பொருள் தேடிவந்தான் எனக்கேட்ட 

தலைவி தோழிக்கு 
உரைப்பாளாய் வரும் பாடலில் உழுந்தின் அகவிலை அகலவீசி 
இகலாது அல்கலும் அலைக்கும் நல்கா வாடை ( 89-5-7 ) என வரும் 
தொடரில் ‘இகலாது என்பதற்கு அகலாது என்ற பாடத்தைச் 
சங்க இலக்கியப் பதிப்புத் தருகிறது . வாடை இகலாது அலைக்கும் 
எனக் கொள்வதைவிட அகலாது அலைக்கும் என்பதே பொருத்த 
மாகும் . எனவே அகலாது என்ற பாடம் சிறப்புடையதாகும் . 


பொருள் தேடப் பிரிய விழைந்த தலைவன் கூற்றாக வரும் 
பாடலில் இருஞ் செம்முடிய கொடுங்கவுள் கயவாய் மாரியானை 
( 141.1-2 ) என்ற தொடரில் “ இருஞ்செம்முடிய ” என்பதற்கு இருஞ் 
சேறாடிய என்ற பாடம் உள்ளது . மாறிக்காலத்துத் தோன்றும் யானை 
என்பதால் இருஞ்செம்முடிய எனக் கொள் வதைவிட இருஞ்சேறா 
முடிய என்பதே சிறந்த பாடமாக இருப்பது உணரலாம் . 


தோழி வரைவுகடாவும் பிறிதொருபாடலில் காமர் கொண்கன் 
நாமாவெங் கேண்மை அமைந்து ஏது இல்லா விளங்கும் ( 145.4-5 ) 
எனவரும் தொடர் உள்ளது . அமைந்து ஏது இல்லா ஊங்கும் - 
என்பதால் கொண்கன் 

கேண்மை 

முன்பு அமைந்து இப்போது 
ஏதுவின்றி உள்ள நிலை சுட்டப்படுகிறது . இந்நிலை ஐதேய்ந்தில்லா 
ஊங்கும் என்ற பாடத்தின் பொருளால் அறியப்பெறவில்லை . எனவே 
அமைந்தேதில்லா எனவரும் பழம்பாடம்சிறப்புடையதாக உள்ளது . 
அமைந்தமை கல்லா ஊங்கும் என்பது ஒளவை பதிப்புப் பாடம் . 
இதில் பொருட் சிறப்பும் நயமுமில்லை . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


277 


கான் 


ஆறுபார்த்துற்ற அச்சத்தால் சிறைப்புறமாக நின்ற தலை 
வனுக்குச் சொல்வதாக வரும் பாடலொன்றில் கல்லதர் மன்னும் 

கொல்லும்மே , கனையிருள் மன்னும் கண் கொல்லும்மே 
( 158.3.4 ) என வரும் தொடர் அமைந்துள்ளது . தலைவன் வரும் 
கல்லதர் நிறைந்த காலம் வருத்துகிறது . நிறைந்த இருள் கண்ணை 
வருத்துகிறது எனத் தலைவலி துன்புறுகிறாள் . கண்கொல்லுமே 
- என்பது போல முன்னடியில் கான் கொல்லும்மே என்பதற்குக் கால் 
கொல்லும்மே என்றொரு பாடம் உள்ளது . இங்குக் " கால் என்ப 
தற்குக் காற்று என்றோ, காலாகிய உறுப்பு என்றோ பொருள் 
கொள்ள வேண்டும் . எவ்வகையில் கொண்டாலும் கல்லதர் மன்னும் 
என்பதற்கேற்பக்கானம் என்ற பொருளைத்தரும் கான்கொல்லும்மே 
என்ற பாடமே சிறப்புடையதாக இருத்தல் அறியலாம் . 


பிறிதோர் பாடலில் நெடுங்கடல் அளித்த கொடுந்திமில் 
பரதவர் ( 175.1 ) என்பதில் நெடுங்கடல் அளித்த என்பதற்கு 
நெடுங்கடல் அலைத்த என்ற பாடம் உள்ளது . பரதவறின் கொடுத் 
திமில் கடலில் அலைக்கப்டுமேயன்றி அளிக்கப்படுதல் இல்லை . எனவே 
நெடுங்கடல் அலைந்த என்பது சிறந்த பாடம் , ஒளவை பதிப்பிலும் 
இப்பாடமே பயின்றுள்ளது . 

மற்றுமோர் பாடலில் செம்புலப் புறவின் நீரணிப் பெருவழி 
நீளிடைப் போழச் செல்க ( 221.5-7 ) எனத் தலைவன் தன் பாகனி 
டம் கூறுவதாக உள்ளது . செம்புலப் புறவு என்பது மூல்லை நிலம் . 
தலைவன் திரும்பும் காலம் கார் காலம் . எனவே பெருவழி மழை 
பொழிந்தமையால் நீரணிப் பெருவழி யாக உள்ளது . இதற்கு 
ஈரணிப்பெருவழி என்றொரு பாடம் உண்டு . ஈரம் நிறைந்த அழகிய 
பெருவழி என்பது இதன் பொருள் . ஈரம் நிலைத்திருப்பதாகக் கொள் 
வதைவிட நீர் நிறைந்துள்ள தாகக் கொள்வதே காலத்திற்கேற்பச் 
சிறப்புத்தரும் . மேலும் நீரணிப் பெருவழியாக இருப்பதால்தான் 
‘ நீண்ட இடமெங்கும் பிளவுபடும்படிச் செல்க என்ற பொருளில் 
நீளிடைப் பொழச்செல்க எனக் கூறுகிறான் தலைவன் . எனவே 
" நீரணிப்பெருவழி என்ற பாடம் இங்குச் சிறக்கக் காணலாம் . 


கலிசிறந்து தொடங்கு நிலை ( 251. 8-9 ) என்று உள்ளதற்குக் 
‘ கலிசிறந்து நுடங்குநிலை என்ற பாடம் உள்ளது . மகளிர் வெறி 
யாடத் தொடங்கும் திலை இங்குச் சுட்டப்பெறலால் நுடங்குநிலை 
என்பதைவிடத் தொடங்குநிலை என்பது சிறந்த பாடமாகும் . 


278 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பருவம் வேறுபட்டதெனக் கூறிய தலைவிக்குத் தோழி பதி 
லிறுப்பதாக வரும் பாடலில் உழையாகிய அழகிய பிணை மான் 
உராய்தலால் குமிழ மரத்திலிருந்து பழங்கள் உதிரும் அத்தம் எனத் 
தலைவர் சென்ற அத்தத்தைக் கூறுகிறாள் தோழி . இங்கு வரும் 
‘உழைமான் ஆம்பிணை ( 274. 3 ) என்பதற்கு உழைபடு மாண்பிணை 
என்ற பாடம் உள்ளது . முதற்பாடத்தைவிட இரண்டாம் பாடம் 
சிறப்பாகவும் தெளிவாகவும் உள்ளது . 


வாயிலாக வந்த விறலியை நோக்கித் தலைவி வெகுண்டு கூறு 
வதாக வரும் பாடலொன்றில் மகட்கொடை எதிர்ந்த மடங்கெழு 
பெண்டே ( 310. 5 ) என விறலியை விளிப்பதாக உள்ளது . மடங் 
கெழு பெண்டே என்பது பெண்டிருக்குரிய மடப்பத்துடன் இணைத் 
துக் கூறப்படும் இயல்புமொழி . எனினும் தலைவி வெகுண்டு கூறு 
கின்றாளாதலால் விறலியை ஏளனமாக மறங்கெழு பெண்டே என 
விளித்தாள் எனக் கொள்ளலாம் . அங்ஙனம் கொள்ளின் பாடலின் 
பொருண்மை மேலும் சிறத்தல் அறியலாம் . எனவே சங்க இலக் 
கியப் பதிப்பில் உள்ள மறங்கெழு பெண்டே என்ற பாடம் இங்குச் 
சிறந்து நிற்கிறது எனலாம் . 


கன்று பெறு வல்சிப்பாணன் ( 310. 9 ) என்பதற்குக் களிறு 
பெறு வல்சிப்பாணன் என்ற பாடம் உள்ளது . முதல் பாடத்துக்கு 
ஆவின் கன்றினை உரித்து உணவாகக் கொள்ளும் பாணன் என் 
பது பொருள் . உணவுக்காகக் களிற்றினைப் பரிசிலாகப் பெறும் 
பாணன் என்பது . இரண்டாம் பாடத்துக்குப் பொருள் . இரண்டாம் 
பாடங் காட்டும் பொருண்மையே சங்க மரபுக்கு ஏற்புடையதாக 
இருத்தலால் களிறுபெறு வல்சிப்பாணன் என்பதைச் சிறந்த பாட 
மாக ஏற்கலாம் . 


இப்பாடலிலேயே விறலியின் வாய்மொழியைச் சுட்டுமிடத்து 
உள்யாதும் இல்லதோர் போர்வையஞ்சொல்லே ( 310 , 11 ) என் 
பதற்குப் பொய்படுஞ் சொல்லே என்ற பாடம் உள்ளது . உள்ளே 
யாதுமில்லாத மேற்போர்வையுடைய சொல் என்ற முதற்பாடத்தின் 
பொருளைவிட , இரண்டாம் பாடப்பொருளில் எளிமையும் , தெளிவும் 
இருப்பதை உணரலாம் . எனவே பொய்படுஞ்சொல்லே என்பதை 
இங்குப் பொருந்திய பாடமாகக் கொள்ளலாம் . 


தோழி தலைவனுக்கு இரவுக்குறி நேருங்கால் , தன் ஊரின் 
இயல்பை விளக்குகிறாள் . பிறர் பிறர் அறிதல் யாவது , தமர் தம் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


279 


அறியாச் சேரியும் உடைத்தே ( B31 . 11-12 ) என்பது தோழி 
கூற்று . சுற்றத்தார் ஒருவரையொருவர் அறியாத சேரியை 
உடையது . இந்நிலையில் அயலார் ஒருவரை அறிவது எவ்வண்ணம் ? 
என்பது இப்பகுதியின் கருத்து . இங்கு , சேரியும் உடைத்தே என்ப 
தற்குச் செறிவும் உடைத்தே என்ற பாடம் உள்ளது . எம்முனிவில் 
நல்லூர் இனிதேதெய்ய என்றும் , தமர் தம் அறியாச் சேரியும் 
உடைத்து பிறர் பிறர் அறிதல் யாவதும் என்றும் தோழி கூறுகிறாள் . 
நல்லூர் எனக் கூறுவதால் அங்குச் சேரி இருத்தல் இயல்பாகவே 
பெறப்படும் . எனவே சேரியும் உடைத்து என்பதால் சிறப்பில்லை . 
ஊரிலுள்ள சேரியில் மக்கள் செறிவாக உள்ளனர் . எனவே ஒருவரை 
யொருவர் அறிதல் இல்லை . இந்நிலையில் புதியவராக வரும் பிறரை 
அறிவது யாங்ஙனம் ? எனத் தோழி கூறுவதாகக் கொள்வது பொருத் 
தமாக உள்ளது . எனவே செறிவும் உடைத்தே என்ற பாடத்தைச் 
சிறப்புடையதாக இங்குக் கருதலாம் . 


பாலைப்பாடல் ஒன்றில் தலைவன் பொருள் தேடப்பிரிந்ததைச் 
சுட்டுமிடத்து உண்மலி நெஞ்சமொடு ( 333 , 8 ) என்று உள்ளது . 
‘ உள்ளே மகிழ்ச்சியுற்ற நெந்சுடன் என்பது இதன் பொருள் . 
இதற்கு ஊண்மணி நெஞ்சமொடு என்றும் ஒரு பாடம் உள்ளது . 
உளமலி நெஞ்சமொடு என்பது ஒளவை பதிப்புப் பாடம் . உண 
வைப் பற்றிக் கருதும் மணிபோன்ற தெளிந்த நெஞசம் என ஊண் 
மணி நெஞ்சமொடு என்பதற்குப் பொருள் அமையும் . ஊக்கம் 
மிகுந்த நெஞ்சமொடு என்பது உளமலி நெஞ்சமொடு என்பதற் 
குரிய பொருள் . எனினும் இப்பாடங்களின் பொருள் இயைபுற 
அமையவில்லை . எனவே உண்மலி நெஞ்சமொடு என்பதே 
பொருந்திய பாடம் . 


நெய்தல் பாடலொன்றில் இள நீர்ப் பொங்குதிரைப்புணரி 
(( 335. 1-2 ) என்று உள்ளது . மெல்லிய நீர்மையிற் பொங்கி எழும் 
கடல் என்பது இதன் பொருள் . இதற்கு இமிழ் நீர்ப் பொங்குதிரைப் 
புணரி என்றும் ‘ இருநீர்ப் பொங்கு திரைப் புணரி என்றும் பாடங்கள் 
உள . இது , காமமிக்க கழிபடர் கிளவி மீதூர்ந்த நிலையின் தலைமகள் 
சொல்லுவதாக வரும் பாடல் . எனவே பிற பாடங்களைவிட இமிழ்நீர் ) 
என்பது பாடற்பொருண்மைகேற்பச் சிறந்து விளங்குதல் அறியலாம் . 


கரும்பின் வேல்போல் வெண்முகை பிரியத்தீண்டி ( 366.7-8 ) 
என்று உள்ளது . வாடைக்காற்று கரும்பினுடைய வேல் போன்று 
வெள்ளிய முகை வீழுமாறு வீசுகிறது என்பது இங்கு உணர்த்தப் 


280 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


படும் கருத்து . பிரியத்தீண்டி என்பதற்கு விரியத்தீண்டி என்றும் 
ஒரு பாடம் உண்டு . வெண்முகை என்பதற்கு ஏற்ப , விரியத்தீண்டி 
என்ற பாடம் எழுந்ததாகக் கருதலாம் . எனினும் , அடுத்து தூக்கணங் 
குருவியின் கூடு சிதையுமாறு வீசும் வாடைக்காற்று என வருதலால் , 
வாடைக் காற்றின் வேகம் இங்குச் சுட்டப்படுகிறது , எனவே வெண் 
முகை விரியத்தீண்டி என்பதைவிட ‘ வெண்முகை பிரியத்தீண்டி 
என்று பாடம் சிறப்புடையதாக அமைகிறது . 


நெடுந்தேர்க் குட்டுவன் வேந்தடுகளத்தின் முரசதிர்ந்தன்ன 
( 895 , 4-5 ) என்ற தொடர் உள்ளது . இங்கு வேந்தடு களத்தின் 
என்பதற்கு வேந்தடு மயக்கத்து என்ற பாடம் உள்ளது . பொருள் 
நிலையில் நோக்குங்கால் வேந்தடு களத்தின் என்பதே சிறந்த 
என்பது அறியப்படும் . 


பல்காலலவன் கொண்ட கோட்கூர்ந்து ( 85.4 ) என்ற 
தொடரில் ‘ கொண்டகோட் கூர்ந்து என்பதற்கு ‘ கொண்ட கோட் 
கசாந்து என்றும் ஒரு பாடத்தைச் சங்க இலக்கியப் பதிப்புத் தரு 
கிறது . கொண்ட கோட் கசர்ந்து என்றும் இளம்பூரணரின் மேற் 
கோள் பாடலில் இதற்குப் பாடம் உள்ளது . கொண்ட கோட் கசாந்து 
என்பதே தோற்ற ஒப்புமையால் கொண்ட கோட் கசர்ந்து என 
வந்தது . இனி ‘ கொண்ட கோட் கூர்ந்து என்பதைவிடக் கொண்ட் 
கோட் கசாந்து என்பது சிறப்புடைய பாடமாக உள்ளது . கடற் 
கரையில் கிடக்கும் நாவற்கனியை நண்டு கைக்கொண்டுள்ளது . 
அதற்குத் தளர்ந்து அக்கனியைத் தம்மினமெனக் கருதி வண்டுகள் 
யாழோசைபோல் ஒலிசெய்கின்றன . இதுவே இங்கு விளக்கப்படும் 
காட்சி . எனவே அலவன் கொண்ட கோட் கசாந்து என்ற சங்க 
இலக்கியப் பதிப்புப்பாடம் இங்குச் சிறந்து விளங்குகின்றது , 


புன்னை விழவு நாறு விளங்கிணர் விரிந்துடன் கமழும் ( 63 . 
3-4 ) எனவரு தொடரில் இணர் விரிந்துடன் கமழும் என்பதற்கு 
“ இவர் வியந்துடன் கமழும் என்றும் ‘ இணர் அவிழ்ந்துடன் கமழும் 
என்றும் பாடங்கள் உள . இவற்றுள் இணர் வியந்துடன் கமழும் 
என்பது பொருத்தமில்லாதது . இணர் என்பதால் விரிதல் என்பதை 
விட அவிழ்தல் என்பது மென்மையாக விரியும் நிலையைச் சுட்டும் . 
எனவே இணர் அவிழ்ந்துடன் கமழும் என்பது ஏற்ற பாடமாக 
உள்ளது . இப்பாடம் சங்க இலக்கியப் பதிப்பில் உள்ளது . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


281 


| 


கொடுங்குழை பெய்த செழுஞ்செய்பேதை ( 120.3 ) என்பதில் 
செழுஞ்செய்பேதை என்பதற்குச் செழுமிய , செய்ய பேதைமை 
யுடைய பெண் என்பது பொருள் . இதற்குக் கொழுஞ்செய் பேழை 
என நச்சினார்க்கினியரின் மேற்கோள் பாடலும் , செழுஞ்செய் 
பேழை எனச் சங்க இலக்கியப் பதிப்பும் செழுஞ்செவிப்பேதை 
என ஒளவை பதிப்பும் பாடங்கொண்டுள்ளன . செழுகு செய்பேழை 


என்பதும் ஔவை பதிப்பில் காணப் பெறும்பிறிதொரு பாடம் . 
பேழை 

கொண்டால் பாடலுக்கு எழுவாய் இராது . 
எனவே பிற பாடங்களை விடச் செழுஞ்செய்பேதை என்ற 
பாடத்தைச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


எனக் 


ஓய்விடு நடைப்பகடு ( 290.3 ) எனவரும் தொடருக்கு 
ஓய்நடை முதுபகடு என்றும் ஓய்வுடை நடைப்பகடு ஓய்நடைப் 
பெரும்பகடு என்றும் பாடங்கள் உள . வயலில் மள்ளர் அறுத்துப் 
போட்ட ஆம்பலின் பூவை ஈன்றணிமையுடைய பசு தின்றது ; 
அதன் மிச்சிலை உழுதபின் ஓய்வுக்காக விடப்பட்ட பகடு தின்னும் 
என்பது இங்கு விளக்கப்படும் காட்சி . இங்கு அமைந்த பாடங்கள் 
அனைத்துமே பொருள் நோக்கில் சிறந்தனவே . ‘ எனினும் ஓய்விடு 
நடைப் பகடு ஓய்விடை நடைப்பகடு ஓய் நடைப்பெரும்பகடு 
மூன்றும் ஏறத்தாழ ஒரு பொருள் கொண்டனவே . இங்குப் பழமைச் 
சிறப்பு நோக்கி ஓய்விடு நடைப்பகடு என்ற பாடத்தையே 
ஏற்கலாம் . 


இற்படவாங்கிய 

( 307.6 ) என்ற தொடருக்கு இறைபட 
வாங்கிய நிறைபட வோங்கிய என்ற பாடங்கள் உள . தோழி 
தலைவியிடம் நம்மனையருகில் வளைந்த குடமுழா போன்ற அடியை 
யுடைய புன்னையின் அடிமரத்தின் கண்ணே மறைந்துகொள்வோம் ! 
எனக் கூறுவதாக வருமிடத்தில் இற்பட வாங்கிய முழவு முதற் 
புன்னை எனக்குறிப்பிடுகிறாள் . இல்லத்துக்கு அருகிலுள்ள புன்னை 
என்பதைவிட மறைவதற்கு ஏற்றவகையில் நிறைந்து விளங்கும் 

எனக் கொள்வது பாடலின் கருத்தைச் சிறப்பிக்கும் . 
எனவே நிறைபட வோங்கிய என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


புன்னை : 


282 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


ஒளவை உரைப்பதிப்புப் பாடம் 

பகற்குறி வந்து நீங்கும் தலைமகனைத் தோழி வரைவு கடாவும் 
பாடலில் பயின்ற உடைகடற் படப்பை ( 67.12 ) எனவரும் 
தொடருக்குப் படுகடற் படப்பை என்னும் பாடம் இப்பதிப்பில் 
உள்ளது . முதற் பாடத்திற்கு அலை எழுந்து உடைந்து விழும் 

--ற்கரை என்பது பொருள் . இரண்டாம் பாடத்திற்கு ஒலிக்கின்ற 
கடலையுடைய ஊர் என்பது பொருள் . இவ்விரு பாடங்களுமே 
கடலின் இயல்பைச் சுட்டுவனவே . எனினும் முழவிசை எனவரும் 
முன் அடியின் சந்தத்திற்கேற்ப இங்குப் படுகடற் படப்பை என்ற 
பாடத்தை ஏற்கலாம் . 


காமம் மிக்க கழிபடர் கிளவிப் பாடலொன்றில் அம்மலை 
கிழவோர்க்கு ( 102.7 ) என்பதற்கு கிழவோற்கு என்ற ஒருமைப் 
பாடம் இப்பதிப்பில் பயின்றுள்ளது . பன்மைப் பாடத்தையே பிற 
பதிப்புக்கள் அனைத்தும் ஏற்று அம்மலைக்கு உரியனாகிய காதலன் 
எனப் பொருள் கூறுகின்றன . ஒருமைப் பாடத்தைச் சுட்டி 
இப்பொருளைக் குறிப்பிடும் ஒளவை பதிப்புப் பாடம் ஏற்புடையதாக 
வுள்ளது . இப்பாடம் ஏட்டில் காணப்பட்டதாகவோ 
பொருளுணர்ச்சிக்கு ஏற்ப உரையாசிரியரால் திருத்தம் பெற்ற 
தாகவோ இருக்கலாம் . 


சிறைப்புறமாக நிற்கும் தலைவனுக்குத் தோழி , தலைவியின் 
இற்செறிப்பைச் சுட்டும் கருத்தை விளக்கும் பாடலில் தொடங்கு 
நிலைப் பறவை ( 251.9 ) எனவரும் பாடத்திற்கு இடம் கொள் 
புள்ளினும் என்ற வேறுபாடு இப்பதிப்பில் 

இப்பதிப்பில் மட்டும் சுட்டப் 
பெறுகின்றது . முதற் பாடத்தில் பயின்ற தொடங்கு நிலை என்பது 
வெறியாட்டத்தின் தொடக்க நிலையைக் கூறுவதாகவும் ‘ பறவை 
என்பது கிளி முதலாயவற்றை உணர்த்துவதாகவும் பாடலின் 
கருத்து அமைந்துள்ளது . ஔவை 

பதிப்புப் பாடத்திலும் 
‘இடங்கொள் புள்ளினும் என்று கூறுவதற்கேற்ப முன்புள்ள 
அடியின் சருத்து அவ்வடியிலேயே முற்றுப் பெறுகின்ற வகையில் 
மாற்றிக் கொள்ளப்பட்டுள்ளது . இத்தகைய மாற்றத்தால் 
நுட்பமான பொருள் வேறுபாடு பெறப்படவில்லை . ஆதலால் முதற் 
பாடத்தினையே இங்குச் சிறப்புடையதாக நாம் ஏற்கலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


2831 


தோழி தலைவியை உடன்போக்கு வலித்த கருத்தமைந்த 
பாடலொன்றில் தலைமக்களின் களவொழுக்கத்தை ஊர்ப்பெண்டிர் 
அம்பல் தூற்றும் காட்சி விளக்கப் பெற்றுள்ளது . 


“ சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி 
மூக்கின் உச்சிச் சுட்டுவிரல் சேர்த்தி 
மறுகின் பெண்டிர் அம்பல் தூற்ற " 


( 149. 1-3 ) 


Fra lq 


எனவரும் பகுதி இக்காட்சியை விளக்கும் . தெருக்களில் 
நின்று கடைக்கண்ணால் சுட்டி நோக்கி மூக்கின் நுனியில் சுட்டு 
விரலை வைத்து அம்பல் தூற்றும் செய்தி இங்குக் குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . மூக்கின் உச்சிச் சுட்டுவிரல் சேர்த்தி எனவரும் 
தொடருக்கு மூக்கின் ஊக்கி வாய் விரல் பொத்தி எனவரும் 
தொடரை ஒளவையின் உரைப்பதிப்பு வேறுபாடாகத் தருகின்றது . 
ஔவை பதிப்புப் பாடமே பொருட் சிறப்புடையது என்பதை 
ஒருத்தி கூறுவாள் ; மற்றொத்தி வியப்பால் வாயில் கை பொத்திப் 
பெருமூச் செறிந்து இச்செய்தியின் புதுமையை வியந்து நிற்பாள் . 
அப்பொழுது அம்பலுக்குரிய தலைவியோ , அவள் உறவினரோ 
அவ்வழி வருவாராயின் பேசியிருந்த பெண்டிர் அனைவரும் 
பேசாத பெரு நிலையுற்றுத் தம் கைகளால் வாய்பொத்தி மூக்கி 
னின்றும் பெருமூச்செறிந்து , தமது அலரைச் சொல்லாமல் 
சொல்வர் . இக்காட்சியைத் தம் தேர்ந்த அனுபவத்தால் கண்ட 
உரையாசிரியர் அதற்கு ஒத்த பாடத்தினையே பதிபித்துள்ளார் 
என்னும் பகுதி விளக்கும் . 1 


தோழி தலைமகளுக்கு உரைப்பாளாய்ப் பாணனை நெருங்கி 
வாயில் மறுத்துரைக்கும் பாடலில் உடையோர் பான்மையின் 
பெருங்கை தூவா ( 90.2 ) என்னும் 

என்னும் தொடர் பயின்றுள்ளது . 
விழா அயர்கின்ற ஒலியுடைய மூதூரில் ஆடைகளை ஆராய்ந்து 
கழுவும் தன்மையில் சலிப்பில்லாத புலத்தியைப் பற்றிய செய்தி 
யைச் சுட்டும் பகுதி இது உடையோர் பான்மை என்னும் 
தொடர் ஆடைகளை ஆராய்ந்து கழுவும் தன்மையைச் சுட்டுவது 


1. நற்றிணை - ஒளவை உரைப்பதிப்பு - தொகுதி 1 


உரை நலம் 
ப . XXII 


284 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


எனினும் , உடை அணிந்தோருடைய தன்மை என்று பொருள் 
மயக்கம் தரும் வகையிலும் இத்தொடர் அமைந்துள்ளது . இங்கு 
உடையோர் பான்மை என்பதற்கு உடைதேர் பான்மை என்பது 
ஔவை பதிப்பில் காணப்பெறும் பாடம் . உடைகளைத் தேர்ந்து 
பெற்று வெளுத்துத் தரும் இயல்பை இத்தொடர் பொருள் மயக்க 
மின்றிச் சுட்டு தலால் இங்கு ‘உடைதேர் பான்மை எனவரும் 
பாடத்தையே பொருத்தமுடையதாகக் கொள்ளல் சிறப்புடைய 
தாகும் . 


பரத்தை தலைவனை நெருங்கிப் பாணனுக்குரைக்கும் பாடலில் 
நகை நன்குடையன் பாண நும் பெருமகன் ( 150.1 ) என வரும் 
தொடர் உள்ளது . தலைவன் ஒரு பரத்தையைக் கைவிட்டு 
மற்றொரு பரத்தையைச் சேர்ந்ததை அறிந்த முதற் பரத்தை , 
தன்னிடம் து தாக வந்த பாணனை நோக்கிக் கூறுவதாக வரும் 
இப்பாடலில் , தலைவன் தன்னுடைய செயலால் பிறரால் நகைக்கப் 
படுவதற்குரியனாக விளங்குகின்றான் என்ற எள்ளற்குறிப்பு வெளிப் 
படுகின்றது . பாண நும் பெருமகன் நகை நன்குடையன் எனக் 
சொண்டு கூட்டி இங்குப் பொருள் கொள்ளல் வேண்டும் . 
இத்தொடருக்கு நகைநன்குடையை பாண நும் பெருமகன் எனப் 
பாடவேறுபாடு இப்பதிப்பில் அமைந்துள்ளது . இதன்படி 
கண்டோர் எள்ளி நகைத்தற்குரிய நிலை பாணனுக்குரியதாக 
மாற்றம் பெறுகிறது . தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்துக்கு 
உடன்பட்டவனாகச் செயற்படும் பாணனே எள்ளி நகையாடுதற் 
குரிய நிலையுடையான் என எண்ணி இப்பாடம் மாற்றி அமைக்கப் 
பட்டுள்ளது . எனினும் தலைவனின் பெருமைக்கு மாசு விளையும் 
வகையில் ஊரவரால் எள்ளி நகைக்கப்படும் தன்மையே பாணன் 
நகைக்கப்படும் தன்மையினும் சிறப்புடையது ஆதலால் நகை 
நன்குடையன் என வரும் முதற் பாடத்தைச் சீரியதாகக் 
கொள்ளலாம் . 


குறுமுகிழ் எருக்கங்கண்ணி ( 220.2 ) எனவரும் தொடருக்குக் 
குவிமுகிழ் எருக்கங்கண்ணி என்ற வேறுபாடு இப்பதிப்பில் அமைந் 
துள்ளது . எருக்கம்பூவின் இயல்பைச் சுட்டும் வகையில் குறிய 
பலவுடைய எருக்கம்பூமாலை என இங்கே சுட்டப் பெறுகிறது , 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


285 


எனினும் இப்பாடம் ‘ சிறுமணி எனவரும் முதலடியின் முதற் 
சீருக்கு ஏற்றவகையில் எதுகை இயைபு அமைய குறுமுகிழ் எனத் 
திருத்தப் பட்டு அமைந்திருக்கலாம் எனக் கருதத் தோன்றுகிறது . 
ஔவையின் 

உரைப் 

பதிப்பில் காணப்பெறும் குவிமுகிழ் 
எருக்கங்கண்ணி என்னும் பாடம் பிற இலக்கியப் பயிற்சி 
இடங்களை ஒத்து அமைந்துள்ளது . ‘ குவிமுகிழ் எருக்கங்கண்ணியும் 
சூடுப் என்பது குறுந்தொகையில் பயின்ற தொடர் . எனவே பிற 
இலக்கியப் பயிற்சி இடங்களை ஒத்து அமைந்த குவிமுகிழ் 
எருக்கங்கண்ணி என்ற பாடத்தை இங்கு சிறப்புடையதாகக் 
கொள்ளலாம் . 


‘ தேர்நடை பயிற்றும் தேமொழிப் புதல்வன் ( 250 3 ) எனவரும் 
தொடருக்குச் சிறுதேர் உருட்டும் தேமொழிப் புதல்வன் என்றும் , 
கடியுடை வியனகர் கானவர் ( 255.3 ) என்னும் தொடருக்கு 
கடியுடை 

வியனகர் காவலர் என்றும் வெஞ்சுடர் கரந்த 
கமஞ்சூல் வானம் ( 261.3 ) எனவரும் தொடருக்கு கனைகடல் 
முகந்த கமஞ்சூல் வானம் என்றும் தண்டலை கமழும் வண்டு 
( 270.2 ) என்பதற்கு ‘ தண்டலை உலமரும் வண்டு என்றும் 
பூவேபடையொடும் கதிரொடு ( 2752-3 ) என்பதற்கு பூவேபடை 
யொடும் கதிரொடும் என்றும் தமியே கண்ட தண் தலையும் 
( 305.4 ) என்பதற்கு தமியேன் கண்ட கண் தலைத்தலை என்றும் , 
தன்புலன் நயந்த ( 375.4-5 ) என்பதற்குக் கொடிதே தன்புலன் 
என்றும் , வெண்ணி சூழ்ந்த வயல் ( 390 3-4 ) என்பதற்கு வெண்ணி 
வாயில் வயல் என்றும் ஓங்ககல் புணரி ( 395.6 ) என்பதற்கு 
• ஓங்கல் புணரி என்றும் பல்பூமரீஇ ஆர்ந்த ( 395.7 ) என்பதற்கு 
‘ பல்பூமரீஇ ஊர்ந்த என்றும் வரும் ஒளவை பதிப்பில் அமைந்த 
பாடங்கள் பொருள் மாற்றம் உடையவையாயினும் பொருட் 
சிறப்புடையனவல்ல . இத்தகைய புதிய பாடங்களைப் பொருத்திக் 
கூறும் இடங்கள் சிலவற்றில் புதிய பாடங்களுக்குத் தக முன்பின் 
அடிகள் பொருள் இயைபுக்கேற்பத் திருத்தம் பெற்றிருப்பதும் 
பாடல்களின் அடிகள் அமைந்த வரிசை முறையைப் புதிய 
பொருளமைப்புக்கேற்ப முன் பின்னாக மாற்றிக் கொண்டிருப்பதும் 
ஔவையின் உரைப் பதிப்பில் அமைந்த சிறப்புக் கூறுகள் . 


1. குறுந் . 27 


286 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


8. மர்ரே பதிப்புப் பாடங்கள் 


மர்ரே வெளியீட்டகத்தின் நற்றிணைப் பதிப்பில் சில பொருள் 
வேறுபாடுடைய பாடங்கள் அமைந்துள . 


தலைவி , வாயில் மறுத்துரைக்கும் குறிஞ்சித் திணைப்பாட 
லொன்றில் புலம்பு சேண் அகல நீந்தி ( 217.8 ) எனவரும் 
தொடர் உள்ளது . நீடிய வருத்தம் சேய்மையில் அகலும்படிச் 
செய்து என்பது இதன் பொருள் . தலைவன் , வருத்தம் நீங்குமாறு 
ஊடல் கொண்ட தலைவியை மகிழச் செய்வான் என்பது இங்கு 
உணர்த்தப்படும் கருத்து . புலம்பு சேண் அகல நீந்தி என்ற 
பாடத்தை விட புலம்புசேண் அகல நீக்கி எனவரும் பாடம் 
பொருள் நோக்கில் தெளிவுற நிற்றல் காணலாம் . எனவே இங்கு 
அகல நீக்கி எனவரும் மர்ரே பதிப்புப் பாடத்தைச் சிறந்ததாகக் 
கருதலாம் . பெருமழைப் புலவர் தம் உரைக் குறிப்பில் ‘புலம்பு 
சேண் அகல நீக்கி என்றும் பாடம் , இதுவே சிறந்த பாடமாம் 
எனக் குறிப்பு எழுதியுள்ளதும் கருதத்தக்கதாகும் . 


‘ காடு தேர் நசைஇய ( 276.2 ) என்ற தொடருக்கு , காடு தேர்ந் 
தசைஇய என்ற பாடம் மர்ரே பதிப்பில் உள்ளது . இங்கும் மர்ரே 
பதிப்புப் பாடம் சிறந்தது எனப் பெருமழைப் புலவர் உரைக் 
குறிப்பில் கூறுவர் . காட்டின் கண் ஆராயும் விருப்புடைய மான் 
என்பது முதல் பாடத்தின் பொருள் . காட்டினைத் தேர்ந்து இயங்கும் 
மான் என்பது இரண்டாம் பாடத்தின் பொருள் . வேட்டையாடப் 
படும் மானின் இயல்பு இரண்டாவது பாடத்தில் சிறந்துள்ளது . 
எனவே காடு தேர்ந்தசை இய என்ற பாடத்தை ஏற்புடைய 
தாகக் கொள்ளலாம் . 


யானை நல்ல ஆடை அணிந்தது போலத் தோன்றும் பெரிய 
தாழைப்புதர் , அதில் காற்று மோதலால் மலரிலுள்ள தாதுக்கள் 
மகளிர் வளை உடைந்து உதிர்வது போல் உதிர்ந்து பரவும் ஊர் 
என நெய்தல் நில ஊரின் வண்ணனை இடம் பெற்றுள்ள பாடலில் 
வயங்கிழை மகளிர் வண்டின் தாஅம் ( 299.4 ) என்ற தொடரில் 
வண்டின் தா அம் என்பதற்கு உடைந்த வளை போல் உதிர்ந்து 
பரவும் எனப் பொருள் உள்ளது , தாழையிலிருந்து 

தாதுக்கள் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


287 


உதிர்வதற்கு இது உவமையாக உள்ளது . வண்டின் தாஅம் 
என்பதற்கு ‘ வண்டல் தாஅம் என்ற பாடம் மர்ரே பதிப்பில் 
உள்ளது . வளையின் தாஅம் என்பது ஒளவை பதிப்புப் பாடம் . 
தாழையின் நுண் தாது மகளிரின் வண்டலிழைத்த மனைக்கண் 
உதிரும் என்பதும் , மகளிர் வளை போல் உதிரும் என்பதும் இப் 
பாடங்களின் பொருள் . பிற பாடங்கள் தரும் பொருள்களைவிடத் 
தாழையின் அடியில் மகளிர் வண்டலிழைத்து ஆடலும் , அம்மனை 
மீது தாழையின் தாதுக்கள் உதிர்வதும் இயற்கையொடு பொருந்திய 
காட்சிகளை விளக்கும் ‘ வண்டல் தாஅம் என்ற பாடமே இங்குச் 
சிறந்துள்ளது . 


எருமைப்போத்து பற்றிய விளக்கத்தில் தட மருப்பு எருமைப் 
பிறழ் இரும்போத்து ( 330.1 ) என்ற தொடர் உள்ளது . வளைந்த 
கொம்பும் வளமையுடைய பிடரியும் பெற்ற எருமைப் போத்து 
என்பது இதன் பொருள் . பிறழ் கவல் என்பதற்குப் பிணர்ச் சுவல் 
என்றும் ஒரு பாடம் உள்ளது . பிணர்ச் சுவல் - என்பதற்குப் பிடரி 
என்பது பொருள் . இவ்விரு பொருள்களில் முதலாவது பாடத்தின் 
பொருளே ஏற்புடையதாக அமைந்திருத்தலால் , பிறழ் சுவல் 
என்ற பாடத்தைச் சிறந்ததாகக்கொள்ளலாம் . 


தலைவியுடன் கூடி மாணில் சேய் நாட்டு அதரிடை ( 384 6 ) 
செல்வதைத் தலைவன் கூறுகிறான் . மாண்பு சிறிதும் இல்லாத 
நெடுந்தூரத்துக்கு அப்பாலுள்ள நாட்டுக்குச் செல்லும் நெறி 
என்பது இத்தொடரின் பொருள் . மாணில் சேய் நாட்டு என்பதற்கு 
அரணில் சேய் நாட்டு என்னும் ஒரு பாடம் உள்ளது. காவலில்லாத 
சேய்மையிலுள்ள நாடு என்பது இப்பாடத்தின் பொருள் . மாண்பு 
இல்லாத நாடு எனக் கூறவே அரணில்லாத இயல்பும் பெறப்படும் . 
எனவே மாணில் சேய்நாட்டு என்ற பாடத்தையே பொருத்த 
முடையதாகக் கொள்ளலாம் . 


நற்றிணையில் அமைந்த பொருள் வேறுபாடுள்ள பாட வேறு 
பாடுகள் பல ; இவை சுவை நோக்கில் சுவைஞர்களாலும் 
உண்டாக்கப்பட்டுள்ளன என்பதை உணர்த்துகின்றன . எழுத்து 
வேறுபாடுகளாலும் , சொல் வேறுபாடுகளாலும் , இலக்கண வேறு 


288 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பாடுகளாலும் எழுந்த பாடங்களுள் சிலவும் , பொருள் நோக்கில் 
ஆயத்தக்க வேறுபாடுகளுடன் விளங்குகின்றன என்பதும் 
குறிப்பிடத்தக்கதாகும் . எனினும் அவை மாறியமைந்த களங்கள் 
தெளிவுற அறியப்படுதலால் அவற்றைப் பொருள் நோக்கு 
ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளவில்லை . 


2. குறுந்தொகை 


உள்ள 


குறுந்தொகையில் அமைந்த 402 பாடல்களில் 
வேறுபாடுகளின் மொத்த எண்ணிக்கை 1480. இவற்றுள் பொருள் 
வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்க . பாடவேறுபாடுகளின் 
எண்ணிக்கை 110. இவை ஆராயப்பட்டு சிறந்த மூல பாடங்கள் 
இப்பகுதியில் நிறுவப்பட்டுள்ளன . இவ்வேறுபாடுகள் இங்குப் 
பாடல் வரிசையில் குறிப்பிடப் பெற்று ஆராயப்பட்டுள் . 


1. சுடர்நெடுவேல் 


என 


கடவுள் வாழ்த்துப் பாடலில் அஞ்சுடர் நெடுவேல் ( க.வா. 4 ) 
என்பதற்கு வெஞ்சுடர் நெடுவேல் ’ ‘ செஞ்சுடர் நெடுவேல் என்ற 
வேறுபாடுகள் உள . குன்றின் நெஞ்சு பக எறிந்த 
முருகனது வேலின் 

செயற்பாடு இங்குச் சுட்டப்பெறுதலால் 
அஞ்சுடர் என்பதைவிடச் செஞ்சுடர் வெஞ்சுடர் என்பன 
வற்றுள் ஒன்றே இங்குப் பொருத்தமாக விளங்கும் . தாமரை , 
சேவடி பவழத்தன்ன மேனி , குன்றி ஏய்க்கும் உடுக்கை என 
அனைத்தம் செவ்வண்ணத்தனவாகவே 

இப்பாடலில் 

கூறப் 
படுவதற்கேற்ப இங்கும் செஞ்சுடர் நெடுவேல் என்று பாடம் 
அமைவது பொருத்தமாகும் . மேலும் ‘செவ்வேற்சேஎய் 
என்றும் , செவ்வாயெஃகம் 2 என்றும் அரத்த நெடுவேலோய் 
என்றும் வரும் இலக்கியப் பயிற்சி இடங்களை நோக்குமிடத்தும் 


1 

திருமுரு . 61 
2. பதிற் . 117 
3 . கல் . க . வா . 2. 15 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


289 


என 


செஞ்சுடர் நெடுவேல் 

அமைவதே நேரிது என்பது 
தெளிவுறும் . இராகவையங்காரின் குறுந்தொகை விளக்கத்தில் 
செஞ்சுடர் நெடுவேல் என்ற பாடமே கொள்ளப்பட்டுள்ளது . 
இதனைப் “ படையும் பவழக்கொடி நிறம் கொள்ளும் ( பரி . 19 ) 
என்பதனாற் ‘செஞ்சுடர் நெடுவேல் என்ற பாடமே கொள்ளப் 
பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ள தால் அறியலாம் 


2. இன்னிழற்புன்னை 


உள . 


எனவே 


குருகுறங்கு மின்னிழற்புன்னை ( 5.2 ) என்ற தொடர் உள்ளது . 
உறங்கு மின்னிலைப் புன்னை என்றும் உறங்கு மென்னிழற் புன்னை 
என்றும் இதற்கு வேறுபாடுகள் 

குருகு உறங்கும் 
இயல்புடைமையைச் சுட்டுவதால் உறங்கு மின்னிலைப்புன்னை 
என்ற பாடத்தை விட நிழலைச் சுட்டுவனவாக அமைந்த பிற 
இருபாடங்களே ஏற்புடையவை . இன்னிழற் புன்னை ‘மென்னிழற் 
புன்னை 

என்ற இரண்டனுள் இனிய நிழலே உறக்கந்தரும் 
சிறப்புடையது . 

குருகுறங்கு மின்னிழற் புன்னை 
என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . அதன் நிழல் 
உறக்கத்தையும் உண்டு பண்ணுவதாதலின் இன்னிழற் புன்ளை 
என்றார் என நச்சினார்க்கினியரும் , மீனுண்டு தன்னிலத்தையுய 
மறந்து உறங்குவதற்குத் காரணமாக இனிய நிழலையுடைய 

இராகவையங்காரும் இப்பாடத்தின் சிறப்பை 
விளக்கியுள்ளனர் . புன்னை நிழலில் பறவைகள் உறங்கும் சிறப்பு 
புன்னைத் தடவு நிலை மாச்சினை புள்ளிறை கூரும் எனவரும் 
அகநானூற்றுப் பகுதியாலும் அறியப் பெறும் . 


புன்னை 


என 


3. மேவன செய்யும் 


ஆடிப்பாவை போல மேவன செய்யும் என்பதில் மேவன 
செய்யும் ( 8.6 ) என்பதற்கு மேவின செய்யும் ஏவின செய்யும் 
என்ற வேறுபாடுகள் உள . 

. கண்ணாடியில் தோன்றும் உருவம் , 
தன்னெதிர் நின்றார் செயலை எதிரொளிக்கும் இயல்பினது . 


1 , அகம் 10 : 3-4 


290 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கண்ணாடிப் பாவை தன்னைச் சேர்ந்தவர் செயலாயே இருக்கும் ) 
என்றும் நச்சினார்க்கினியரும் இதனை மொழிவர் . 


ஆடி வந்த நற்பாவை போலடியார் 
கடவிளை யாடி வந்த கோமானே 

1,2 
எனத்தமிழ்விடு தூது நூலும் ஆடிப்பாவையின் இபல்பைச் 
சுட்டியுள்ளது . எனவே ஏவின செய்யும் இயல்பு ஆடிப்பாவைக்கு 
இல்லை . எஞ்சிய இரண்டனுள் மேவன செய்யும் என்பதே 
பொருள் சிறப்புடைய பாடம் ‘ விரும்பியவற்றைச் செய்வான் 
என்பது இதன் பொருள் " தேவரணையர் கயவர் அவருந்தாம் 
மேவன செய்தொழுகலான் என்ற குறளிடத்தும் மேவன 
என்னும் சொல்லாட்சி இப்பொருளில் பயின்றது அறியலாம் . 
மேவின செய்யும் என்பது சிதைவு பெற்ற பாடம் . எனவே மேவன 
செய்யும் என்பது இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளத்தக்கது . 


4. தமியவைகிய 


மடைமாண் செப்பிற்றமிய வைகிய ( 9.2 ) என்னும் தொடரில் 
‘ தமியவைகிய என்பதற்குத் தமியள் வைகிய என்ற வேறுபாடு 
உள்ளது . குறுந்தொகையைப் பதிப்பித்த சௌரிப் பெருமாள் 
அரங்கனார் தம் பதிப்பில் ‘ தமியள் வைகிய என்று பாடங் கொண்டு 
விளக்கியுள்ளார் . இது பிழையான பாடம் என்றும் அவர் 
கூறியுள்ள விளக்கம் பொருந்தாது என்பதையும் “ முதலுரை 
யாசிரியர் 9 - ஆம் பாடல் இரண்டாமடியினை மடைமான் 
செப்பிற்றமியள் வைகிய எனத் தவறாகக் கொண்டமையால் பிழை 
படச் சொன் முடிவு கூறி விளக்கமின்றியுரையெழுதியுள்ளார் என 
டாக்டர் அ . சிதம்பரநாதச் செட்டியார் குறுந்தொகை விளக்கப் 
பதிப்பின் முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார் . மேலும் தமியவைகிய 
எனவரும் பாடமே சிறப்புடையது எனவும் அவர் சுட்டியுள்ளார் . 
தமியவைகிய என்பதற்குத் தனித்தன் வாய் நாட்கழிந்த என்பது 


1. சீவக . 2327 

நச்சி , உரை . 
2 , தமிழ் . கண்ணி 252 . 
3 , குறள் . 1073 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


291 


என 


பொருள் .. “ தமிய என்றது கொடியினுமின்றிச் சூடுவார் 
குழலினுமின்றி மூடிய செப்பிற்றனித்தனவாதல் பற்றி 
இராகவையங்கார் இப்பாடத்துக்கு விளக்கம் கூறுவார் . செப்பினுள் 
மலர் வைக்கப்படு - இயல்பை வகைவரிச் செப்பினுள் வைகிய 
மலர் போல் 1 எனவரும் பகுதியாலும் அறியலாம் . இக்குறிப்புக்கள் 
விளக்குவது போலத் தமியவைகிய என்ற பாடத்தை இங்குச் 
சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


உள்ளது . 


5. பெய்யாப்பூ 
இப்பாடலில் தமியவைகிய 

என்பதனைத் தொடர்ந்து 
பெய்யாப்பூவின் ( 9.3 ) என்ற தொடர் 

உ . வே . 
சாமிநாதையர் பதிப்பில் , இதன் விளக்கவுரையில் தமியவைகிய 
பூ பொய்யாப்பூ வென்க என்ற தொடர் உள்ளது . பொய்யாப்பூ 
என்பது ‘பெய்யாப்பூ என்பதற்குப் பதிலாக அச்சுப் பிழையால் 
ஏற்பட்ட பாடமாகலாம் . பெய்யாது வைகிய கோதை போல’2 
எனவரும் நற்றிணைத் தொடரும் பெய்யாப்பூ என்பதே பொருந்திய 
பாட மெனச் சுட்டுதல் உணரலாம் . இராகவையங்கார் பெய்யாப் 
பூவின் என்பதற்கு ஒருவர் சூடாத மலர்களைப் போல என 
விளக்கம் வரைந்துள்ளார் . ‘ பெய்யாப்பூ என்பதே இங்கு ஏற்ற 
பாடமாகும் . 


- 6. வழிபடல் 


வழிபடல் சூழ்ந்திசின் அவருடை நாட்டே ( 11.8 ) என்னும் 
தொடரில் வழிபடல் என்பதற்கு வழிவிடல் என்றும் நாட்டே 
என்பதற்கு நட்பே என்றும் வேறுபாடுகள் உள . அவருடைய 
நாட்டினிடத்துச் செல்லுதலை எண்ணினேன் என்பது இத் 
தொடருக்குப் பொருள் . 

மொழி பெயர் தேஎத்தராயினும் என முன்னர் வரும் 
விளக்கத்தால் நாட்டே என்ற பாடமே இயைபு டைய தாய் 
அமைதல் சிறப்புடையது . வழிபடல் சூழ்ந்திசின் , வழிவிடல் 


1 . மணி . 465 
2. நற் . 11 : 1-2 


292 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


முதலிய 


சூழ்ந்திசின் - என்பனவற்றுள் பின்பற்றிச் செல்லுதல் 

என்ற 
பொபாருளைத் தரும் வழிபடல் என்னும் பாடமே சிறப்பாக அமைந் 
துள்ளது . வழிப்படல் என்பதே வழிபடல் என ஆயிற்று 
இலங்குவளைஞெகிழ்தல் , கலிழும் கண் , புலம்பல் 
ஆற்றாமைக் குறிகள் இப்பாடலில் முன்னரே சுட்டப்பெறுதலால் 
இங்கு 

வரைவிடை வைத்துப் பொருள் வயிற் பிரிந்த 
தலைவனிடத்துக்குச் செல்லுதலை எண்ணினேன் எனத் தலைவி 
கூறுவதாகக் கொள்ளல் பொருத்தமுடையதாகும் . எனவே 
வழிபடல் , நாட்டே என்பன சிறந்த பாடங்கள் . 


7. நோய்தந்தனன் 


நாடனோய் தந்தனனே ( 13. 3-4 ) 

என்பது 

பாடமாகும் . 
இப்பாடத்தை நாடன் தோய் தந்தனனே என்றும் நாடன் ஒய்தந் 
தனனே என்றும் பிரிக்கலாம் , இராகவையங்கார் நாடன் 
ஓய்தந்தனனே 

பிரித்து இங்குப் பாடமாகக் 
கொண்டுள்ளார் . 


என்று 


இப்பாடமே பொருந்திய பாடம் என்பதைப் பின்வருமாறு 
குறிப்பிட்டுள்ளார் . 


சேக்கும் நாடன் ஒய் தந்தனன் - உடன் தங்கும் தலைவன் 
என்னினின்று ஒழியத் தலைப்பட்டனன் , ஒய் தருதல் -நெருங்காது 
ஒழிதல் , அடியார்க்கு நல்லார் ஒய்யென-நெருங்கா தொழியென 
( சிலப் , அடைக்கல . 48 ) எனக் கூறுதலான் உணர்க , பைதல் 
ஒருதலை என்பதற்கு எதுகையாக ஒய்தந்தனனே என வந்ததனா 
லும் இதுவே பாடமாகப் படிக்க வேண்டுவது உணரலாம் 
என்பன அவர் விளக்கம் . 


பொருள் நிலையாலும் , எதுகையமைப்பாலும் இப்பாடம் 
சிறப்புடையதாகவே அமைந்துள்ளது . ஒய் தந்தனனே 
என்பதையே இங்குச் சிறந்த பாடகக் கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


293 


என்பதை 


இப்பாடம் சிறப்புடையது 
செட்டியாரும் பாராட்டியுள்ளார் . 


அ . சிதம்பரநாத 


8. வந்த - நிவந்த 


அமிழ்து பொதி செந்நாவஞ்ச வந்த ( 14.1 ) என்னும் பாடல் 
தொடரில் ‘வந்த என்பதற்கு ‘ நிவந்த என்ற வேறுபாடு உள்ளது . 
வந்த என்பதற்கு முளைத்த என்பது உரை . நிவந்த என்பதற்கு 
‘ எழுந்த என்பது பொருள் . ‘ செந்நா அஞ்சும்படி முளைத்த எயிறு ” 
என்பதற்கும் செந்நா அஞ்சும்படி எழுந்த எயிறு என்பதற்கும் 
பொருள் நோக்கில் மிகுதியும் வேறுபாடு இல்லை . எனவே ‘வந்த 
என்ற பாடத்தையே இங்கு ஏற்கலாம் . 


9 . 


யாம் நாணுகம் 


இப்பாடலில் பல்லோர் கூற யாம் நாணுகஞ் சிறிதே ( 14.6 ) 
என்பது கடைசி அடி . இதில் கூறயாம் நாணுகம் என்பதற்குக் 
கூறுகயா அம் நாணுகம் என்றும் கூறயாம் நண்ணுகம் என்றும் 
உ.வே. சாமிநாதையர் பதிப்பில் வேறுபாடுகள் உள . இவற்றுள் 
கூறயாம் நாணுகம் என்ற பாடமே சிறந்தது . மடலேறும் போது 
தலைவனுக்குரிய தலைவியை ஊரினர் அறிவர் . இதனை இன்னள் 
செய்தது இதுவென முன்னின்றவள் பழி நுவலு மிவ்வூர் என்ற 
பகுதியாலும் இதனால் தலைவனுக்குரிய நாணம் கெடல் இயல்பு 


4 


எனப் 


1 . 13 - ஆம் செய்யுளில் நாடன் நோய்தந்தனன் எனப் பிரித்தற் 

கேற்றவாறு நாடனோய் தந்தனனே என்ன முன்னை 
பதிப்புக்களிற் கண்ட பாடத்தை ‘ நாடனொய் தந்தனனே 
எனக்கொண்டு நாடன் ஓய்தந்தனன் எனப் பிரித்து 
நாடன் ( அருகினின்றும் ) ஒழியத் தொடங்கினன் 
பொருள் கூறியுள்ளார். இப்பகுதிக்கு ஒய்யென - நெருங்கா 
தொழியென எனச் சிலப்பதிகாரம் அடைக்கலக்காதை 
48 - ஆம் அடியில் அடியார்க்கு நல்லார் வரைந்த உரைக் 
குறிப்பை மேற்கோளாகக் 

காட்டியது இவ்வாசிரியது 
நூலறிவைக் காட்டுவதொன்றாம் . 
குறுந்தொகை உரைவிளக்கம் - டாக்டர் . அ . சிதம்பரநாதச் 
செட்டியார் , முகவுரை , ப . 8 
2 , குறுந் . 173. 5-6 


294 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


என்பதைப் பூண்மணி கறங்க ஏறி நாண் அட்டு 1 என்ற பகுதி 
யாலும் , அறியலாம் . எனவே பிறவற்றை விட ‘ யாம் நாணுகஞ் 
சிறிதே என்ற பாடம் பொருத்தமுடையது . 


10. நாலூர் - நல்லூர் 


நாலூர்க்கோசர் ( 15.3 ) என்பதற்கு நல்லூர்க்கோசர் என்ற 
வேறுபாடு அமைந்துள்ளது . ‘ நாலூர்க்கோசர் என்பதற்கு நான்கு 
ஊர்களிலுள்ள கோசர் என்பது பொருள் . கோசர் என்பார் 
மோகூர்ப் பழையனுடைய அவையத்தில் இருந்த ஒருவகை வீரர் 
என்றும் , அவர்கள் நான்கு பிரிவினராக 

நான்கு ஊர்களில் 
வாழ்ந்தமையால் நாலூர்க்கோசர் என அழைக்கப்பட்டனர் 
என்றும் நச்சினார்க்கினியர் , உரைக்குறிப்புத் தெரிவிக்கின்றது . 
இக்குறிப்பால் நாலூர்க்கோசர் என்பதே பொருந்திய பாடம் . 


2 


நாலூர்- ஒரூருமாம் என்று உ . வே . சாமிநாதையர் 

. . குறிப்பு 
வரைந்துள்ளார் . இம்முறையிலும் நாலூர்க்கோசர் என்பதே 
பொருந்திய பாடமாகிறது . 

நல்லூர் என்பதுடன் கோசரை 
இணைத்துக் கூறும் இலக்கியப் பயிற்சி இல்லை . 


11. கள்வர்-கணவர் 


கள்வர் தம் பொன்புனை பகழி ( 16.1-2 ) என்னும் தொடரில் 
கள்வர்தம் என்பதற்குக் கணவர்தம் காணவர் கள்வர் என்ற 
வேறுபாடுகள் உள , பாலை நிலத்தில் வாழும் ஆறலைக்கள்வர் பற்றிய 
குறிப்பு இது . எனவே கணவர்தம் ’ காணவர் என்ற இருவேறு 
பாடுகளும் பொருத்தமின்றி அமைந்தவை . கள்வர் என்ற பாடம் 
பொருள் நிலையில் ஒத்ததாயினும் சந்தக் குறைபாடு உள்ளது . 
எனவே இங்குக் கள்வர்தம் என்ற பாடத்தைச் சிறந்ததாகக் 
கொள்ளலாம் . 


1. குறுந் 173. 3 
2 . ம . காஞ்சி . 508-9 நச்சி -உரை . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


295 


12. தேமூர் -தேனுர் 

தே மூ ரொண்ணு தல் ( 22,5 ) என்ற தொடருக்குத் 
‘தேனூரொண்ணுதல் என்ற வேறுபாடு 

உள்ளது . 

‘தேமூர் 
ஒண்ணுதல் என்பதற்கு மணம் பரவிய ஒளி பொருத்திய நெற்றியை 
உடையவள் என்பது பொருள் . தேமூசு ஒண்ணுதல் என்ற 
பாடத்தை உ.வே. சாமிநாதையர் உரை விளக்கத்தில் 
குறிப்பிட்டுள்ளார் . 


நுதலின் மணத்தையும் விளக்கத்தையும் புலப்படுத்தும் 
வகையில் தேமூரொண்ணுதல் என்ற பாடம் அமைந்துள்ளது . 
சிறப்புடைய மகளிரின் நுதல் இயற்கை மணமுடையது என்பர் . 
நறுநுதல் என்ற வழக்கும் இவ்வுண்மையைத் தெரிவிக்கும் . திலக 
முதலியவற்றால் நுதல் நறுமணம் பெற்றது என்றும் கொள்ளலாம் . 
திலகம் தைஇய தேங்கமழ் திருநுதல் என்னும் தொடரும் இதனைச் 
சுட்டும் . எனவே , தேமூ ரொண்ணுதல் என்ற பாடத்தை இங்குச் 
சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


‘ தேனூரொண்ணுதல் என்பதற்கு இனிமை தவழும் ஒளி 
பொருந்திய நெற்றி என்பது பொருள் , தேமூரொண்ணுதல் 
என்பதற்கு ‘ வண்டு மொய்க்கும் ஒளி பொருந்திய நெற்றி என்பது 
பொருள் . இவற்றைவிட முந்தைய பாடம் பொருட்சிறப்புடையது 
புலனாகும் . 
13. எழுகுளிறு 

‘ எழுகுளிறு மிதித்த ஒரு பழம்போல் ( 24.4 ) என்ற தொடரில் 
பயின்ற எழுகுளிறு என்பதற்கு எழுகளிறு எழுகுளிர் என்ற 
வேறுபாடுகள் அயலார் கூறும் அலர் தன்னை வருந்திய 
நிலையைக் கூற இந்த உவமை தலைவியால் கூறப்பட்டுள்ளது . 
‘ எழு குளிறு மிதித்த ஒரு பழம்போல என்பதற்கு ஏழு நண்டு 
களால் மிதிக்கப்பட்ட ஓர் அத்திப்பழம் போல என்பது பொருள் . 
அத்திப்பழம் இயல்பாகவே மென்மை 

உடையது . நண்டுகள் 
மிதித்தலால் அது மேலும் குழைந்தது . இந்நிலையை அலரால் 
வருந்திய தன் நிலைக்குத் தலைவி உவமையாகக் கூறியுள்ளாள் . 


உள . 


1. திரு முரு . 24 


296 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


‘ எழுகளிறு மிதித்த என்பது முதலுரையாசிரியர் சௌரிப் 
பெருமாளரங்கனார் கொண்ட பாடம் . உ.வே. சாமிநாதையர் எழு 
குளிறு மிதித்த என்று பாடங் கொண்டார் . குளிறு என்பதற்கு 
நண்டு எனப் பொருள் கொண்டு அவர் உரை கூறியுள்ளார் .. 


ராகவையங்கார் குளிறு என்பது நண்டின் பெயர் அன்று 
என மறுத்து குளிர் என்பதே நண்டுக்கு உரிய பெயர் எனக் 
காட்டியுள்ளார் . களவன் குளிர்ஞெண்டு என உரிச்சொல் 
நிகண்டும் , குளிர் கற்கடக என அமர கோசமும் கூறுவதைத் 
தன் கருத்துக்கு அவர் சான்றுகளாகக் காட்டியுள்ளார் . எனவே 
இராகவையங்கார் கொண்ட பாடம் எழுகுளிர் மிதித்த என்ப 
தாகும் 

அ . சிதம்பரநாதச் செட்டியார் தம் முகவுரையில் 
இராகவையங்கார் உ.வே. சாமிநாதையர் ஆகியோர் கொண்ட 
பாடங்கள் பொருந்தா எனக் கூறி ‘ எழுகளிறு மிதித்த என்ற 
பாடமே சிறந்தது என விளக்கியுள்ளார் ) . 


இவ்வேறுபாடு அறிஞர்களின் ஆராய்ச்சிப் பொருளாகிய 
சிறப்புடையது . எனவே இது பற்றி மேலும் ஆராய்தல் கடனாம் . 
அத்திப்பழத்தை ஏழுகளிறு மிதித்தால் முற்றிலும் உருவழிந்து 
சிதையும் . ஏழு நண்டுகள் மிதித்தால் ஓரளவே உரு சிதையும் 


1 . 


கிடந்த 


அத்திப்பழம் நன்கு முற்றியதாயினும் ஏழு நண்டுகள் ஏறி 
மிதித்த அளவே அப்பழம் உருவறக் குழைந்து சிதையுமென 
உறுதியாகக் கொள்ளுதல் இயலாது என்னை ? நண்டுகளின் 
கால்-ள் மிதித்த அளவே , அப்பழத்தினைக் குழைவித்தற் 
கேற்ற வண்மையுடையது அல்லவாதலின் என்க . ஏழு 
யானைகளால் அடுத்தடுத்து மிதித்தற்கேற்றவாறு வழியிற் 

அத்திப்பழம் அவ்யானைகளின் கால்களால் 
அடுத்தடுத்து மிதிக்கப் பெற்ற நிலையில் உருவின்றிக் 
குழைந்து சிதைதல் போலக் கொடியாருடைய நாவானது 
உருவறக் குழைந்து சிதைக என்பதே தலைவியின் கருத்தா 
கலின் முதலுரையாசிரியர் கொண்ட ‘ எழு களிறு மிதித்த ஒரு 
பழம் போல என்ற பாடமே சிறப்புடையதாகும் . இதனால் 
முதலுரையாசிரியராகிய சௌரிப் 

பெருமாள் அரங்கனார் 
உரையும் ஆராய்ச்சியாளரால் உற்றுநோக்கும் சிறப்புடைய 
தென்பது பெறப்படும் - குறுந்தொகை விளக்கம் - டாக்டர் 
அ . சிதம்பர நாதசெட்டியார் , முகவுரை , ப . 7 . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


297 


ஊரவர் அலர் கேட்டுத் தலைவியின் உள்ளமே அழிவது ; உடலன்று . 
உள்ளத்தின் சிதைவுக்கே இவ் உவமையைக் கொள்ள வேண்டும் . 
உடற்சிதைவுக்கு எனக் கொள்ளல் கூடாது . எனவே யானை 
மிதித்த என்பதைவிட நண்டுமிதித்த என்பது பொருத்தமாகும் . 
ஊரவர் கௌவை அடுத்தடுத்துத் தலைவியின் உள்ளத்தைத் 
தாக்கும் இயல்பினது என்பதற்கு ஏற்ப ஏழு நண்டுகள் அடுத் 
தடுத்து அத்திப்பழத்தை மிதிப்பதாகக் கொள்ளலாம் . இனி 
குளிறு , குளிர் என்ற இரு சொற்களில் நண்டைக் குறிப்பது எது 
என்பது காணல் வேண்டும் . இராகவையங்காரின் விளக்கம் குளிர் 
என்னும் சொல்லே நண்டைக் குறிப்பது எனச் சான்றுகளோடு 
நிறுவியுள்ளது . எனவே ‘ எழுகுளிர் மிதித்த என்ற பாடம் சிறந்த 
தெனலாம் . நாவற் பழத்தினைக் கவின் சிதையும்படி பற்றித் தன் 
பெடைக்கு நண்டு தரும் காட்சியை . 


“ அகனிலை நாவ லுண்டுறை யுதிர்த்த 
கனி கவின் சிதைய வாங்கிக் கொண்டு தன் 
தாழை வேரளைவிழ் துனைக் கிடூஉம் 

அலவன் ............1 
எனவரும் பகுதியும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது , 


14. கள்வன் - களவன் 

தானே கள்வன் ( 25. 1 ) எனவரும் தொடருக்குத் ‘ தானே 
களவன் என வரும் வேறுபாடு அறிஞர்களின் ஆராய்ச்சிக்கு உட் 
பட்ட சிறப்புடையதாகும் . உ.வே. சாமிநாதையர் தானே 
கள்வன் எனப் பாடங் கொண்டார் . தலைவன் தன்னைக் களவு 
மணம் செய்த காலத்தில் சான்றாவார் எவருமிலர் தலை வனாகிய 
கள்வன் ஒருவனே இருந்தான் என்பது இங்குச் சுட்டப்படும் 
கருத்து . 


இராகவையங்கார் ‘ தானே களவன் எனப் 

பாடங்கொண்டு 
‘ தலைவனே களத்திருந்த சான்றாவான் எனப் பொருள் கூறியுள் 
ளார் . தான் கொண்ட பாடம் சிறப்புடையது என்பதைக் 


1 . 


அகம் 380. 4-7 


298 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


நடுச் 


“ கள்வன் பொய்ப்பின் யானென் செய்கோ என்பது இயைபுடைத் 
தன்று , கள்வன் பொய்த்தல் இயல்பாதலால் பல்லோர்க்கு 
சொல்லும் களவனான தலைவன் என்பாற் பொய்ப்பின் யானெவன் 
செய்கோ என்பது இயல்புடையதா தல் நன்கு நேகக்கிக் கொள்க ” 
என்றும் விளக்கியுள்ளார் . 


இராகவையங்கார் கொண்ட ‘ தானே களவன் என்ற பாடம் 
பொருட் சிறப்புடையது டாக்டர் அ . சிதம்பர நாதச் 
செட்டியார் பாராட்டியுள்ளார் . 1 


என 


என்ற 


எனினும் இராகவையங்கார் கொண்ட 

களவன் 
பாடம் பொருட் சிறப்புடையதன்று என்பதே என் துணிபு . 
களத்தில் இருந்தவனைக் களவன் எனக்கூறுதல் பிழையன்று . 
எனினும் தலைவிக்கும் தனக்குமுள்ள களவுண்மையைப் பல்லோர் 
நடு நின்று சொல்லும் மரபு தலைவற்கில்லை . எனவே களவன் - களத் 
தில் உள்ளவன் எனப்பொருள் கொண்டு , பல்லோர் நடுவில் 
நின்று தங்கள் களவு வாழ்க்கையைப் பறையறைந்து கூறும் 
மரபினனாகத் தலைவனை உருவகப்படுத்தல் தேவையற்றது . 


களவுக்காலத்தில் தன் நலமுண்டு பொய்த்த தலைவனைக் 
கள்வன் என உரிமை தோன்றக் கூறும் இயல்பு தலைவிக்கு 
உரியது என்பதற்குப் பல சான்றுகள் உள . 


“ இவனென் னலங்கவர்ந்த கள்வ னிவனெனது 
நெஞ்சு நிறையழிந்த கள்வன் 2 


என்றும் 


சான்று 


1 . 

களவன் என்ற பண்டைய வழக்கு இக்காலத்திய களத்தான் 
என்னும் வழக்குடன் ஒப்பு நோக்கத் தகுவதாகும் . 
பல்லோர்க்கும் நடு நின்று 

பகரும் களவனான 
தலைவன் என்பாற் பொய்ப்பின் யான் யாது செய்வேனோ 
எனத் தலைவி தோழிக்குக் கூறினார் என ஐயங்காரவர்கள் 
கூறும் பொருள் அறிஞர்களால் வியந்து பாராட்டத் தகும் 
சிறப்புடையதாகும் - குறுந் தொகை விளக்கம் , டாக்டர் 

அ . சிதம்பரநாதச் செட்டியார் , முகவுரை , ப .9 . 
2. முத் . 102 . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


299 


“ காடுடைய சுடலைப்பொடி பூசி யென்னுள்ளங்கவர்கள்வன் 1 
என்றும் வரும் பகுதிகளைக் காணலாம் . மேலும் தலைவன் சூளுறவு 
செய்து அதனைப் பொய்த்தவிடத்துக் கள்வன் 

உரிமை 
தோன்றக் கூறப்படும் சிறப்பைக் குறுந்தொகையில் வரும் பிறி 
தொரு பாடலும் அறிவிக்கின்றது . 


என் 


“ பனையெழின் மென்றோ ளனை இய வந்நாட் 
பிழையா வஞ்சினஞ் செய்த 

கள்வனும் கடவனும் புணைவனுந்தானே 2 
என்பது குறுந்தொகை . இக்குறிப்புக்களால் தானே களவன் 
என்ற படேமே இங்குச் சிறப்புடையதாகக் கொள்ளத்தக்கதாம் . 


15. முட்டுவேன் கொல் 


‘ முட்டுவேன்கொல் தாக்குவேன் கொல் ( 28. 1 ) என்னும் 
பாடல் தொடரில் முட்டுவேன் கொல் என்ற பாடத்துக்கு 
‘ மூட்டுவேன் கொல் என்ற வேறுபாடும் உள்ளது . 

உ.வே. சாமிநாதையர் முட்டுவேன் கொல் என்ற பாடங் 
கொண்டார் ; இராகவையங்கார் ‘ மூட்டுவேன் கொல் 

என்ற 
பாடங்கொண்டார் . முட்டுதல் என்பதற்கு உடம்பால் முட்டுதல் 
என்பது பொருள் . மூட்டுதல் - நினைவு மீளச் செய்தல் . 


2 


என 


இராகவையங்கார் , மூட்டுதல் - நினைவு மீளச் செய்தல் ; 
தாக்கு தல் - பாய்தல் -உடம்பால் விரையத் தீண்டுதல் ; கூவல் - 
வாயாலரற்றல் விளக்கம் கூறி • இவற்றால் மனம் , மெய் , 
வாக்கு மூன்றாலும் முயலத் தொடங்கியவாறு கூறினாள் . 
முட்டுதலும் தாக்குதலும் உடம்பின் வினையேயாதலின் முட்டுவேன் 
என்பது பாடமின்மையறிக என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் . 
அ . சிதம்பரநாதச் செட்டியார் இவ்வாசிரியர் கூறும் விளக்கம் 
நோக்கத் தக்கது என மொழிந்துள்ளார் . 


1. தே . திருநானசம்பந்தர் 1-1-1 , 
2. குறுந் 318 : 6-8 


300 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


தலைவி தனது வருந்தும் நிலையறியாமல் துஞ்சும் ஊரைத் 
துயிலெழுப்ப முட்டுவேனோ? தாக்குவேனோ ? கூவுவேனோ எனக் 
கூறுவதாக இப்பாடற் கருத்து அமைந்துள்ளது . உறங்கும் . 
ஊரை எழுப்பத் தேவை செயலும் , ஒலியுமே . ஒலியைவிடச் 
செயலே மிகுதியும் தேவை என்பதைக் கூறும் வகையில் 
முட்டுவேனோ தாக்குவேனோ என இரு செயல்கள் கூறப்பட்டுள் . 
முட்டுதல் உடம்பாற் றீண்டுதல் என்றும் , தாக்குதல் கோல் 
முதலிய கருவிகளால் தீண்டுதல் என்றும் கொள்க என 
உ.வே. சாமிநாதையர் விளக்கம் தந்துள்ளார் . 


இனி , ஊரினர் பொருட்டுச் சுவர் முதலியவற்றில் முட்டிக் 
கொள்வேனோ? தாக்கிக் கொள்வேனோ? என்று பொருள் கூறலுமாம் 
எனப் பிறிதொரு வகையில் பொருள் கொள்ளும் நெறியையும் 
உ.வே. சாமிநாதையர் மொழிந்துள்ளார் .. இவ்விளக்கங்களால் 
முட்டுவேன் கொல் என வரும் பாடமே 

பொருட்சிறப்புடையது 
புலனாகும் . 


மூட்டுதல் என்று பாடங்கொண்டு நினைவு மூளச் செய்தல் 
என்று உரையும் எழுதியுள்ளார் இராகவையங்கார் . உறங்கும் 
ஊரவரை நினைவு மூளச் செய்யும் வழியாது ? செயல் அல்லது ஒலி 
மட்டுமே ஊரவரை நினைவு மூளச் செய்யும் கருவிகள் , முட்டுதல் , 
தாக்குதல் முதலிய செயல்களாலும் , கூவுதல் என்ற ஒலியாலும் 
ஊரவர் நினைவு மூளும் நிலை உண்டு . எனவே தேவையின்றிப் 
பாடத்தைத் திருத்துவதும் புதிய பொருந்தா விளக்கம் தரலும் 
சிறப்புடையதல்ல . எனவே முட்டுவேன் 

கொல் என்ற 
த்தையே இங்குச் சிறப்புடையதாகக் கொள்ளல் நேரிது . 


பாட 


16. அவாவுற்றலை 


அரிதவாவுற்றனை நெஞ்சே ( 29.4 ) என்னும் தொடரில் 
அவாவுற்றனை என்பதற்கு அயர்வுற்றதனை என்ற வேறுபாடு 
உள்ளது . ‘ மழை நீரை ஏற்ற பசுமட்கலம் போல , ஆசையாகிய 
வெள்ளத்தில் நீந்தி அரியதைப் பெற அவாவுற்றனை என்று 
அவாவுற்ற தன் நெஞ்சுக்குத் தலைவன் கூறுவதாக இப்பாடல் 
அமைந்துள்ளது . பசுங்கலம் நீரைத் தாங்காதது போல , உள்ளமும் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


301 


ஆசை என்ற வெள்ளத்தைத் தாங்க இயலவில்லை என்பது 
கருத்து . எனவே நெஞ்சம் பெரிய , அரிய , அவா கொண்டது 
என்பதை விளக்க அரிதவாவுற்றனை எனவரும் பாடம் சிறப்பாக 
உள்ளது . பின்னும் கூடுதற்கு அவாவுற்ற நெஞ்சினை நோக்கிக் 
கூறியது எனவரும் துறை விளக்கத் தொடருக்கு ஏற்பவும் இங்கு 
அரிதவாவுற்றனை என்ற பாடம் இருத்தலே பொருத்தமுடைய 
தாகும் . 


17. இளமாணாக்கன் 


‘ அன்னாய் இவனோர் இள மாணாக்கன் ( 33.1 ) என்பதில் 
இளமாணாக்கன் என்பதற்கு இன மாணாக்கன் என்ற வேறுபாடு 
உள்ளது . 

தலைமகன் பாணனிடம் வாயில் நேர்ந்துரைக்கும் 
துறையது இப்பாடல் . இப்பாண் மகன் இளைய கற்றுச் சொல்லி , 
பிற்காலத்தில் இவன் பெருஞ்செம்மலனாக விளங்குவான் எனக் 
கூறி வாயில் நேர்ந்தாள் என்பது துறைக்கருத்து . அன்னாய் 
இவன் ஓர் இள மாணாக்கன் என இன்றைய நிலையும் , 
" விருந்தினூரும் செம்மலனே எனப் பின்றை நிலையும் இப்பாடற் கண் 
உரைக்கப்படுதலால் ளமாணாக்கன் என்னும் பாடவே 
ஏற்புடையது . 


18. மரந்தை - மாந்தை 


குட்டுவன் மரந்தை அன்ன ( 34.6 ) என்னும் தொடரில் 
மரந்தை என்பதற்கு மாந்தை என்ற வேறுபாடு உள்ளது . 
மரந்தை - மாந்தை என்பன ஏடுகளில் ஒத்த அமைப்போடு 
விளங்குவன , 


இராகவைங்கார் , முத்தொள்ளாயிரத்தில் மல்லனீர் 
மாந்தையார் மாக்கடுங்கோதைக்கு எனவரும் வெண்பாவடியைக் 
காட்டி குட்டுவன் மாந்தையன்ன என்ற பாடமே சிறப்புடையது 
என மொழிவர் . மேலும் மாந்தை என்பது கடற்றுரை ஊர் 
என்றும் , மரந்தை எனவரும் ஊர் அகநாட்டில் உள்ள பிறிதோரூர் 
என்றும் குறித்தனர் . 


302 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


எனினும் மரந்தை என்னும் ஊரே கடற்கரை ஊர் என்ப 
தனைக் குறுந்தொகைச் சான்றின் மூலம் உ.வே. சாமிநாதையர் 
காட்டியுள்ளார் . 


1 


“ தன்கடற் படு திரை பெயர்த்தலின் வெண்பறை 
நாரை நிரைபெயர்ந் தயிரை யாரும் 

ஊரோ நன்றுமன் மரந்தை 
எனவரும் குறுந்தொகைப் பாடற் பகுதியைக் காட்டி இது மேலைக் 
கடற்கரைக் கண் உள்ளதொரு நகர் என்றும் குறிப்பிடுகின்றார் . 
எனவே மரந்தை அன்ன என்ற பாடத்தையே சிறந்ததெனக் 
கொள்ளலாம் . 


19. யாஅம்பொளிக்கும் 

மென் சினையா அம்பொளிக்கும் ( 37.3 ) என்பதில் பொளிக்கும் 
என்பதற்கு பிளக்கும் பிளிக்கும் என்பன வேறுபாடுகள் . யாஅம் 
என்பன பாலை நிலத்தில் உள்ள ஒருமரம் . இம்மரத்தின் பட்டை 
நீர்ப்பசையுடையது என்பர் . எனவே பிடியின் பசிகளைய களிறு 
யா அமரத்தின் பட்டையை உரித்துத் தரும் என்பது கருத்து . 
பொளித்தல் என்பதற்கு உரித்தல் என்பது பொருள் . எனவே 
பிளக்கும் என்ற பாடம் பொருள் நிலையில் பொருத்தமாக 
அமையவில்லை . பிளிக்கும் என்பது சிதைந்த பாடம் . யாஅம் 
பொளிக்கும் என்பதே சிறந்தது . 


20. உள்ளாதாற்றல் 


உள்ளாதாற்றல் வல்லு வோர்க்கே ( 38.6 ) எனவரும் பாடல் 
தொடரில் உள்ளாதாற்றல் என்பதற்கு உள்ளாதகற்றல் , 
உள்ளாதகறல் என்பன பிற வேறுபாடுகள் . தலைவனுடைய நட்பு , 
அவன் பிரிவை எண்ணி வருந்தாமல் பொறுத்துக் கொள்ளும் 
வல்லவர்க்கு எந்நாளும் இனியதாகும் என்னும் கருத்து இப் 
பாடற்கண் உரைக்கப்பட்டுள்ளது . பிற பாடல்களின் பொருள் 
நிலை இப்பாடற் கருத்துக்கு இயையவில்லை . எனவே , உள்ளா 
தாற்றல் என்ற பாடமே சிறப்புடையது . 


1. குறுந் . 166 : 1-3 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


303 


21. யாயும் ஞாயும் 


யாயும் ஞாயும் யாராகியரே ( 40.1 ) என்பது பலரும் அறிந்த 
பாடற்றொடர் . யாய் - என் தாய் ஞாய் - நின் தாய் என்பது பொருள் . 
இங்கு ‘ யாயும் ஞாயும் என்பதற்கு யாயும் யாயும் என்ற பொருத்த 
மில்லாத பாடம் உள்ளது . 

உள்ளது . பொருள் வேறுபடினும் இப்பாடம் 
சிறந்ததன்று . 


22. ஒல்வாள் அல்லள் 


என்பன 


செல்வார் அல்லர் என்று யானிகழ்ந்தனனே ஒல்வாளல்லள் 
என்று அவரிகழ்ந்தனரே ( 43.1-2 ) என்பதில் ஒல்வாளல்லள் 
என்பதற்கு வீவாள் அல்லள் விடுவாள் அல்லள் 
வேறுபாடுகளாயுள . இங்கு ‘ வீவாள் அல்லள் என்பது பொருத்த 
மில்லாத பாடம் . இதற்கு இறந்து படுவாள் அல்லள் என்பது 
பொருள் . ‘ ஒல்வாளல்லள் என்பதற்கு உடம்படுவாளல்லள் 
என்றும் ‘ விடுவாள் அல்லள் என்பதற்கு வெளியே செல்ல 
விடாள் என்றும் பொருள் . இரண்டும் பொருந்துவனவே எனினும் 
செல்வரல்லர் 

முதலடியின் 

முதற்சீருக்கு ஏற்ப 
‘ ஒல்வாளல்லள் என்றிருப்பது இனிய சந்தச் சிறப்புத் தருவ 
தாகும் . 


என்ற 


23. மகளிர் தழீஇய சென்ற 


‘ வாலிழை மகளிர்த் தழீஇய சென்ற ( 45.2 ) என்னும் பாடற் 
றொடரில் ‘மகளிர்த்தழீஇய சென்ற என்பதற்கு நான்கு வேறு 
பாடுகள் உள . மகளிர்த்தரீஇய சென்ற ’ ‘ மகளீர் மரீஇய சென்ற 
மகளிர் மரீஇச் சென்ற மகளிர்க் காணிய சென்ற 

காணிய சென்ற என்பன 
அவை . 


என 


‘ காலையில் எழுந்து , தேரை ஆயத்தம் செய்து பரத்தை 
மகளிரைத் தழுவும் பொருட்டுச் சென்ற ஊரன் 

ஊரன் 
செயல் இங்குக் கூறப்பட்டுள்ளது . 

கூறப்பட்டுள்ளது . இப்பொருளைப் பொருத்திக் 
காணுங்கால் மகளிர்த்தரீஇய சென்ற என்பது பொருத்தமில்லாது 
அமைந்தது அறியலாம் . தலைவன் தேரில் ஏறிப் பரத்தை 


304 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


யரைக்காண , மருவ , தழுவச் செல்லல் என்பது பொருத்தமே 
யாதலால் பிற பாடங்கள் அனைத்தும் பொருள் நிலையில் பொருத்த 
முடையனவேயாகும் . எனினும் பழமைச்சிறப்பும் பயிற்சி மிகுதியும் 
நோக்கி மகளிர்த்தழீ இய சென்ற என்ற பாடத்தையே 
சிறந்ததெனக் கொள்ளலாம் . 


24. துறைதொறும் பரக்கும் 


. 


பாட 


துறைதொறும் பரக்கும் ( 51.3 ) என்னும் பாடற்றொடருக்குத் 
துறைதொறும் பரிக்கும் ................. துறைதொறும் வரிக்கும் ,, 
என்பன வேறுபாடுகள் . கழி முள்ளி மலர் , உதிர்த்த 
முத்துக்களைப் போலக் காற்றால் சிதறி நீர்த்துறை தோறும் பரவும் 
என்பது இத்தொடரின் பொருள் . துறை தொறும் வரிக்கும் என்ற 
பாடத்திற்குக் கோலம் செய்தாற்போல மலர்கள் கிடக்கும் என்பது 
பொருள் . காற்றால் சிதறிப்பரந்து கிடக்கும் எனக் கூறுவதைவிடக் 
காற்றால் சிதறிப்பரந்து கோலஞ் செய்தாற் போலக் கிடக்கும் 
கூறுவது 

நயமுடையதாக உள்ளது . துறைதொறும் 
பரிக்கும் 

பொருட் சிறப்பில்லாப் பாடம் . எனவே 
துறைதொறும் வரிக்கும் என்பதனை இங்கு ஏற்றல் சிறப்பாகும் . 


எனக் 


என்பது 


25. ஆர்களிறுமிதித்த 


ஆர் களிறுமிதித்த நீர் திகழ் சிலம்பில் ( 52.1 ) என்னும் 
தொடரில் ஆர்களிறுமிதித்த 

என்பதற்கு 

ஆர்கலிமிதித்த 
ஆர்கலிமிகுத்த ‘ ஆர்களிமிதித்த என்பன 

வேறுபாடுகள் . 
களிறுகள் மிதித்து உண்டாய பள்ளங்களில் , நீர் தங்கிய இடங்களை 
யுடைய மலை என்பது இத்தொடரின் பொருள் . ஆர்களிறுமிதித்த 
என்பது உ . வே . சாமிநாதையர் பதிப்புப் பாடம் . இராகவை 
யங்கார் ‘ ஆர் கலி மிதித்த என்று பாடங்கொண்டு கடலை 
மிதித்தற்குக் காரணமான அருவி நீர் விளங்கும் மலை எனப் 
பொருள் கூறியுள்ளார் . மேலும் ஆர்கலி இரவில் எழுந்து பரந்து 
ஊர்தலால் உண்டாகிய நீர் நிறைந்த மலை என்றும் வேறு 
பொருளும் கூறியுள்ளார் . இராகவையங்கார் கூறும் பொருள் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


305 


இடர்ப்பட்டு உரைப்பதாகவும் , ஆற்றொழுக்காகப் பொருள் 
கொள்ளும் இயல்பும் இன்றி அமைந்துள்ளது . எனவே உ.வே. 
சாமிநாதையர் கூறியாங்கு ஆர்களிறு மிதித்த எனப் பாடங் 
கொள்ளல் நேரிது . மேலும் 

மிதித்த 

இடங்கள் 
பள்ளங்களாகி , ஆங்கே நீர் தங்கள் உண்டு என்னும் செய்தியை 


களிறு 


“ விலங்கு மலைக் கவாஅற் 
கரும்பு நடு பாத்தியன்ன 
பெருங்களிற் றடிவழி நிலை இய நீரே ) 


எனவரும் குறுந்தொகைப் பாடற் பகுதியாலும் அறியலாம் . பிற 
பாடங்கள் பொருள் இயைபு உடையன அன்று . 


26. பரிசிலர் கோமான் 


பதலைப் பாணிப் 

பரிசிலர் கோமான் ( 59.1 ) என்பது 
பிறிதொரு பாடற்றொடர் . இங்குப் பரிசிலர் கோமான் என்பதற்குப் 
பரதவர் கோமான் என்ற வேறுபாடு 

உள்ளது . பரிசிலர் 
கோமான் என்பதற்குப் பரிசிலர்க்குப் பரிசில் தந்து பாதுகாக்கும் 
தலைவன் என்பது பொருள் . இத்தலைவனுக்கு அரலை என்னும் 
பெயருடைய குன்றம் உரியது என இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது . 
என வே 

அவனை நெய்தல் நில மக்களாகிய பரதவர்களின் 
தலைவனாகக் 

பொருத்தமன்று . மேலும் பரிசிலர் 
கோமான் என்பதால் அவனது வள்ளன்மைப் பண்பு வெளிப்படும் 
சிறப்பும் உள்ளது . எனவே ‘ பரிசிலர் கோமான் என்ற பாடத்தைச் 
சிறந்ததெனக் கொள்ளலாம் . 


கொள்வது 


27. இருக்கை முடவன் 


பெருந்தேன் கண்ட இருக்கை முடவன் ( 60.2 ) என்னும் 
தொடரில் இருக்கை முடவன் என்பதற்கு இருகை முடவன் 
இருங்கை முடவன் இருங் கால் முடவன் என்ற வேறுபாடுகள் 
உள . இருக்கை முடவன் என்பதற்குக் காலின்மை யால் எழுந்து 


1. குறுந் . 262 : 6-8 . 


306 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


நிற்றற்கும் இயலாமல் இருக்கையில் அமர்ந்த நிலையினனாகிய 
முடவன் என்பது பொருள் . எனவே பொருட் சிறப்பும் நயமும் 
அமையப்பெற்ற இருக்கை முடவன் என்பது சிறந்த பாடம் 
முடவன் என்றமையால் கை அல்லது கால் ஊனமாயுள்ள நிலை 
அறியப் பெறுதலால் அவற்றை விளக்கிக் கூறும் வகையில் 
அமைந்த பிற பாடங்கள் சிறப்புடையனவல்ல . மேலும் தமக்கு 
உற்றது உரைக்கலாத மூத்தார்களும் பெண்டிர்களும் இருக்கை 
முடவர்களும் என வரும் தொடரும் , பயின்ற இப்பாடமே சிறப் 
புடையது என்பதைத் தெளிவுறுத்துகிறது . 


28. சுட்டுபு நக்கியாங்கு 
முற்பகுதியில் கண்ட ‘இருக்கை முடவன் 

முடவன் தான் 

தான் இருந்த 
இடத்திலேயே மலையின் கீழிருந்து மலையுச்சியிலுள்ள தேனடை 
யைச்சுட்டி உள்ளங்கையை நக்கி இன்புறுகிறான் என்ற கருத்துத் 
தொடர்ந்து சுட்டப் பெறுங்கால் சுட்டுபு நக்கியாங்கு ( 60. 4 ) 
என்ற தொடர் பயின்றுள்ளது . நீட்டுபு நக்கியாங்கு உருட்டுபு 
நக்கியாங்கு ஊட்டுபு நக்கியாங்கு என வரும் பிற வேறு 
பாடுகள் பொருட் சிறப்பில்லாதவையாதலால் சுட்டுபு நக்கியாங்கு 
என்ற பாடம் ஏற்புடையதாகும் . 


29. கேண்மை - கெண்மை 

பொய்கை யூரன் கேண்மை ( 61. 5 } என்ற தொடருக்குப் 
“ பொய்கையுடைய ஊரனின் நட்பு என்பது பொருள் . இதனைப் 
பொய்கை யூரற் கெண்மை என மாற்றிப் படாங்கொண்டார் 
இராகவையங்கார் . பொய்கை ஊரனுக்கு என்மை செய்து . ( உண 
விடு தல் ) என்பது இதன் பொருள் . இந்தப் பாடமும் பொருளும் 
உலகியலுடன் பெரிதும் இயைபுடையன 

இதனை 
அ . சிதம்பர நாதச் செட்டியார் பாராட்டியுள்ளார் . 
இராகவையங்கார் இங்குக் கொள்ளும் பாடமும் பொருளும் வலிந்து 
கொள்ளப்பட்டனவாகவே உள . ஊரனோடு கேண்மை பெருகுங் 
கால் எண்மை செய்தலாய உணவிடுதல் முதலியன இயல்பாகவே 


என 


2 


1. இறை . உரை . நூ . 

35 
2. குறுந்தொகை விளக்கம் . டாக்டர் . அ . சிதம்பரநாதச் 

செட்டியார் , முகவுரை ப .18 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


307 


அதனுள் அடங்கும் . ஆதலால் அதனை விதந்து கூறுதல் தேவை 
யற்றது . எனவே , ஊரன் கேண்மை என்ற பாடத்தையே 
சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


30. மடக்கட் குழவி 


மடக் கட்குழவி ( 64.3 ) என்பதற்கு மக்கட்குழவி என்றொரு 
வேறுபாடு உள்ளது . மடக்கட்குழவி என்பதற்கு மடப்பத்தை 
யுடைய கண்ணையுடைய கன்று என்பது பொருள் . பல்லா 
என்று பசுக்களையும் ‘மன்றம் என்று அவை தங்கியுள்ள 
இடத்தையும் குறிப்பிடுவதற்கேற்ப மடக் கட்குழவி என்ற 
பாடமே இங்குச் சிறப்புடையது . அதில் எழுத்து ஒன்று விடு 
பட்டமையால் மக்கட் குழவி என்ற பொருத்தமில்லாத பாடம் 
எழுந்தது எனலாம் . 


இதனையொட்டி அமைந்த தொடர் அணவந்தன்ன ( 64.3 ) 
என்பது இங்கு அலம் வந்தன்ன அவண் வந்தன்ன என 
வந்தனரே என்று வரும் பிற பாடங்கள் பொருத்தமற்றவை , 
அணவந்தன்ன என்பதற்குத் தலையெடுத்துப் பார்த்தல் 
என்பது பொருள் . 


31. புது நாணுழைப்பான் 

புது நாணுழைப்பான் ( 67.3 ) என்பதற்குப் புது 
நுணுழைப்பான் என்ற வேறுபாடு உள்ளது . புது நாணுழைப் 
பான் என்பதற்குப் புதிய பொற் கம்பியை ஊடு செலுத்தும் 
பொற்கொல்லன் என உ.வே. சாமிநாதையர் பொருளுரைப்பர் , 
இப்பாடத்தையே ஏற்கும் இராகவையங்கார் புதிய 
நுழைக்கும் பொருட்டு எனப்பொருள் கூறியுள்ளார் . பொருள் 
நிலையில் இப்பாடமே சிறப்புடையது . புது நுணுழைப்பான் 
என்பது ஒப்புமை நிலையில் ஏற்பட்ட பிழைப்பாடம் ; பொருளியை 
பற்றது . 


நூலை 


308 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


32. பிற பாடங்கள் 


பொருள் வேறுபாட்டு நிலையில் ஆய்வுக்கு அமைந்த 
பாடங்கள் பல உள . அனைத்தையும் விரிந்த நிலையில் நோக்குதல் 
இயலாது , பிற பாடங்களும் அவற்றுக்குரிய வேறுபாடுகளும் கீழே 
தொகுத்துத் தரப்பெற்றுள்ளன . அவற்றுள் இன்றியமை 
யாதமைந்த சில பாடங்கள் மட்டும் விரிவாக ஆயப் பெற்றுள்ளன . 


அடிப்படைப் பாடம் 


பாடல் , அடி 


வேறுபாடுகள் 


பாடல் பெறீ இயர் 


75.3 


வந்த விருந்துறை 


80.2 


80.7 


கிளையொடு காக்க 
சாரல் 


82.3 


முரண் 


சோரும் 


88,3 


80.7 


பாடினன் குறினே 
குறுமகள் 
கயிறரியெருத்தில் 


பாடில் பெறீ இயர் 
பாடினி பெறீஇயர் 
வந்த விருத்தி 
வந்த விருந்திறை 
வந்த விருந்தின்றி 
வந்த விருந்தினர் 
கிளையொடு நுகர்க 
காழகில் 
முரண் கொல்லும் 
முரண் சொல்லும் 
பாடி நன்குறினே 
குறமகள் 
கயிறரிபெருந்தீரத்து 
கயிறரி பெருந்திறந்து 
திண்டோட் 

பொறையன் 
ஆவிற் செல்லார் 
விளைதினை கடியா 
விழைதினைகடிய 
பரல் பாற்படுப்ப 
பால் பரற் படுப்ப 
பரலாற் படுப்ப 


95.2 


117.4 


128.2 


திண்டேர்ப் 

பொறையன் 
காலிற் செல்வார் 
விளைதிணைக்கடீ இயர் 


130.2 


141.1. 


பரல் பாழ் படுப்ப 


1.44.5 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


309 


156.5 


நின்சொலுள்ளும் 
இறவினன்ன 


160.2 


நின் செயலுள்ளும் 
இரவினன்ன 
அரவினன்ன 
பெரும்புலர் விடியல் 
பனிமொழி 
மார்பில் 


168.3 


> 


176.2 


182.2 


பெரும்பெயல் விடியல் 
பணிமொழி 
மரபில் 
கல்லினும் 
பகுவாய்த்தேரை 
வீ இசுமந்து வந்து 


187.1 


193.2 


200.2 


பல்லினும் 
பகுவாய்த்தட்டை 
வீசுமந்துவந்து 
வீசும் வீசுமந்து 
வீசும் வளிகலந்து 
வீசும் வந்து 


200.5 


மாமறை 


மாமழை 
அறந்தலைப்பட்ட 


209.1 


முடச்சினை 


209.5 


210.4 


சுரந்தலைப்பட்ட 
முட்சினை 
ஒரு கலத்து 
மாலைசூடி 
அருவி சேர் 
குன்றில் 


எழுகலத்து 
மாலை சூட்டி 
இருவிசேர் 
முன்றில் 


214.6 


220.3 


228.3 


காலமாரி 


251.2 


காலைமாரி 


252.4 


அவனே பேணி 


258.4 


அவனெதிர்பேணி 
சேந்தன்றந்தை 
வில்லுடை விளையர் 
புல்லார் 


272.2 


சேந்தனுறந்தை 
வில்லுடை இளையர் 
புல்லூர் 


275.4 


பசுங்குழை 


294.6 
298.5 


பசுங்கழை 
அஃகுதை பின்றை 
அகுதை தந்தை 


அகுதை பின்றை 


310 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


313.1 


கடற்கரையது 
கொடுங்கோன்முதலை 
பண்பினையெனினே 


3241 


கடற்றிரையது 
கொடுந்தாண்முதலை 
பணிவினையெனினே 


3427 


357.7 


மின்படு சுடரொளி 


364.8 


மன்னர் போரே 


மீன் படு சுடரொளி 
மள்ளர் போரே 
மகிழ்க நின் சூளே 
பாக்கத்து 


384,4 


மகிழ்ந்த நின் சூளே 


394.2 


பாகத்து 


மேலே கண்டவற்றுள் பொருந்திய பாடங்கள் இன்னவை 
யெனச் சுட்டியும் தேவையான இடங்களில் விரிவாக விளக்கியும் 
கீழேயுள்ள பகுதி அமைக்கப்பட்டுள்ளது . 


தலைவன் வரவுரைத்த பாணற்குத் தலைமகள் கூறிய பாடலில் , 
நற்செய்தி உரைத்தமைக்காகப் பொன் மிக்க பாடலி நகரைப் 
பெறுவாயாக என வாழ்த்துவதாக வரும் நிலையில் ‘ பாடலி 
பெறீ இயர் ( 75.3 ) என்ற பாடம் உள்ளது . இங்குப் ‘பாடினிபெறீ 
இயர் என்பது பொருத்தமற்றது . பாணனைப் பாடினியைப் 
பெறுமாறு தலைவி வாழ்த்துவதும் மரபன்று . பாடலி நகரம் 
செல்வம் மிக்கது என்பதை , 


சீர்மிகு பாடலிக் குழீ இக் கங்கை 

நீர் முதற் கரந்த நிதியங் கொல்லோ , 1 
என வரும் பகுதியாலும் அறியலாம் எனவே , பாணன் செல்வம் 
பெற்று வாழ்க என்னும் பொருளில் ‘ பாடலிபெறீ இயர் 
வாழ்த்தியதாகக் கொள்ளலே பொருந்தும் . 


என 


‘ வந்த விருந்துறை ( 80 2 ) என்பதற்கு வெள்ளம் வந்த 
பெரிய நீர்த் துறை என்பது பொருள் . நீர்த்துறைக் கண்ணே 
புனல் விளையாட்டைச் செய்வோம் என்ற குறிப்புடன் யாமஃது 
அயர்கம் { 80.3 ) என்ற தொடரும் தொடர்ந்து உள்ளது . இதற்கு 
அமைந்த வேறுபாடுகள் அனைத்தும் பொருளியைபின்றி 
அமைந்தவை . 


1. அகம் 265 , 5 6 . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


311 


கிளையொடுங் காக்க தன் கொழுநன் மார்பே ( 80.7 ) என்ற 
தொடர் தன் கணவன் மார்பைப் பாங்காயினாரோடு காக்க 
என்னும் பொருளைத் தருகிறது . கிளையொடு நுகர்க என்ப 
பண்பாட்டு முரண்பாட்டுடன் அமைந்த பொருந்தாப் பாடம் . 


பது 


சாரல் ( 82.3 ) முரண் சோரும் ( 88.3 ) என்பன அவற்றின் 
வேறுபாடுகளை விடப் பொருட் சிறப்புடையவை . பாடினன் 
குறினே ( 89.7 ) என்பதற்குத் தலைமகன் பெயர் பாடி இடிப்பாளா 
யின் என்பது பொருள் . பாடி நன்குறினே என்ற வேறுபாடு 
இதனினும் பொருப் சிறப்புடையதாக உள்ளது . தலைமகன் 
பெயர்பாடி நன்கு இடிப்பாளாயின் என்பது இதன் பொருள் 
எனவே இங்குப் பாடி நன்குறினே என்பதைச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


‘ 

சிறுகுடிக்குறவன் பெருந்தோட் குறுமகள் ( 95 2 ) என்னும் 
தொடரில் குறுமகள் 

என்பதே சிறந்த பாடம் . இதற்கு 
வேறுபாடு ‘ குறமகள் என்பது . குறவன் எனக் குறிப்பிடப் 
பெறுதலால் குறமகள் எனக் கூறவேண்டுவதில்லை ஆதலாலும் , 
பெருந்தோட் குறுமகள் என முரண் தொடைச் சிறப்பு அமைந் 
திருத்தலாலும் குறுமகள் என்பதைச் சிறந்ததாக ஏற்கலாம் . 


கயிறரி யெருத்தில் ( 117.4 ) என்பதற்குக் கயிற்றை அறுத்துச் 
செல்லும் எருது போல என்பது பொருள் . இதன் வேறுபாடுகள் 
பொருட்சிறப்பு உடையன அல்ல . 


திண்டேர்ப் பொறையன் ( 128.2 ) திண்டோட் பொறையன் 
என்பன பொறையன் சிறப்பைக் கூறுவனவே ; மிகுதியும் 
வேறுபாடில்லை . எனவே 

பழம் பாடத்தையே ஏற்கலாம் . 
விலங்கிருமுந்நீர் காலிற் செல்லார் ( 130.2 ) என்னும் தொடருக்குக் 
குறுக்கிடும் பெரிய கடலின் மேல் காலினால் நடந்து செல்லார் 
என்பது பொருள் . காலிற் செல்லார் என்பதற்கு அமைந்த 
வேறுபாடு முற்றிலும் இயைபின்றி அமைந்தது புலனாகும் . 


312 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


விளைதினைக் கடீஇயர் ( 141.1 ) ‘ பரல் பாழ் படுப்ப (144.5 ) 
என்பன அவற்றுக்கமைந்த வேறுபாடுகளை விடப் பொருட் 
சிறப்புடைய பாடங்கள் 


எழுதாக் கற்பின் நின் சொலுள்ளும் 
பிரிந்தோர்ப் புணர்க்கும் பண்பின் 
மருந்து முண்டோ ( 156.5-7 ) 


. 


என்னும் பகுதியில் வேதம் அறிந்த நின் சொல்லில் , பிரிந்த 
தலைவியரையும் தலைவரையும் சேரச் செய்யும் தன்மையுடைய 
பரிகாரம் உண்டோ எனப் பார்ப்பன மகனைத் பார்த்துக் கிழவன் 
வினவும் பொருள் அமைந்தது . தலைவன் தலைவியரைச் சேரச் 
செய்தல் என்பது பாணன் நிகழ்த்தும் செயல் . எனவே , நின் 
சொலுள்ளும் ( 156.4 ) என்பதைவிட ‘ நின் செயலுள்ளும் என 
வரும் வேறுபாடு சிறப்புடையதாக அமைகிறது . 


E 


இறவினன்ன கொடுவாய்ப்பெடை ( 160.2 ) என்னு 

ம் 
தொடருக்கு இறா மீனை ஒத்த வளைந்த அலகுடைய அன்றிற் 
பெடை என்பது பொருள் . இங்கு இரவினன்ன என்பது பொருள் 
பொருத்தமில்லாத பாடம் . அரவினன்ன 

அரவினன்ன என்பது உவமைப் 
பொருத்தம் இல்லாதது . எனவே , இறவினன்ன என்பது சிறந்த 
பாடம் . 


‘ பெரும் பெயல் விடியல் ( 168.3 ) என்பதில் ‘பெரும் பெயல் 
என்பபது மாரிக்காலத்தைக் குறிப்பது . மாரிப்பித்திகத்து எனப் 
பாடலின் தொடக்கத்தில் மாரிக்காலம் குறிப்பிடப் பெற்றுள்ளது . 
மேலும் பிச்சி மலரின் அரும்பு விடியலில் விரிந்தது போலத் 
தலைவி நறுமையும் தன்மையும் உடையவள் என்றும் கூறப் 
பட்டுள்ளது . எனவே இயல்பான விடியற்காலையில் 

என்று 
பொருள் தரும் பெரும்புலர் விடியல் என்பதைவிட மழைக் 
காலத்து விடியல் என்று பொருள் தரும் பெரும் பெயல் விடியல் 
என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


313 


தலைவன் 

பன்னாள் வந்து பணிமொழி பயிற்றி ( 176.2 ) 
தலைவியின் நெஞ்சத்தை நெகிழ்த்தான் எனத் தோழி கூறுகிறாள் . 
தலைவன் பன்னாள வருதலும் பணிமொழி பயிற்றலும் இயல்பு . 
* இரவன் மாக்களிற் பணிமொழி பயிற்றி ) என வரும் தொடராலும் 
இதனை அறியலாம் . எனவே பணிமொழி என்பதே இங்குச் 
சிறந்த பாடம் . 


மடல் ஏறுதற்குரிய பனை மடலாற் செய்த குதிரையின் ‘ மணி 
யணி பெருந்தார் மரபிற் பூட்டிய ( 182. 5 ) என்ற செய்தியைச் 
சுட்டும் பிறிதொரு தொடரில் மரபிற் பூட்டி என்பதற்கு ‘ மார்பிற் 
பூட்டி என்ற வேறுபாடு உள்ளது . மடல் மாவுக்குக் கழுத்தில் 
தார் பூட்டுதலே இயல்பு . எனவே மார்பிற்பூட்டி என்ற பாடம் 
பொருத்தமில்லாதது . 


கல்லினும் வலியன் ( 187 , 4 ) எனத் தலைவனின் வன் 
னெஞ்சம் கல்லை விடக் கடினமானது எனச் சுட்டப்படும் தொடரில் 
‘ கல்லினும் என்பதற்குப் பல்லினும் எனப் பொருத்தமில்லாத 
பாடம் உள்ளது . 


- 


பகுவாய்த் தேரை , தட்டைப் பறையிற் கறங்கு நாடன் 
( 193. 2--3 ) என்னும் தொடர் தலைவனின் நாட்டுவளம் கூறுவது . 
தேரையின் ஒலி . தட்டைப் பறை போல ஒலிக்கும் நாடு என்பது 
கருத்து . பகுவாய்த் தேரை என்பதற்குப் பகுவாய்த் தட்டை 
என்று வரும் பாடமும் பொருத்தமில்லாதது அங்கை நெல்லி . 


வீ இசுமந்துவந்து ( 200.2 ) மாமழை ( 200.5 ) அறந்தலைப் 
பட்ட ( 209. 1 ) ‘ முடச்சினை ( 209. 5 ) ‘ எழுகலத்து ( 210. 4 ) 
என்பன அவற்றுக்குரிய வேறுபாடுகளைவிடப் பொருட் சிறப்பும் 
இயைபும் உடைய பாடங்கள் . 


எனவரும் 


‘ மாலை சூட்டி ( 214. 6 ) என்பதும் மாலை சூடி 
வேறுபாட்டை விடப் பொருத்தமுடைய பாடம் . 


1 


அகம் 32.4 


314 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


‘ இருவினேர் மருங்கிற் பூத்தமூல்லை ( 220, 3 ) எனவரும் 
தொடர் ‘ மான்கள் மேய்ந்து பின் மழையினால் தழைத்த புனத்தி 
லுள்ள வரகுப் பயிரின் கதிர் அரிந்த தாள்களின் பக்கத்தில் 
பூத்துக் கிடக்கும் முல்லை மலர்கள் பற்றிக் கூறுகிறது . ‘இருவி 
என்பதற்குக் கதிர் அரிந்ததாள் என்பது பொருள் , இருவி சேர் 
மருங்கில் என்பதற்கு அருவி சேர் மருங்கில் எனவரும் 
பாடும் இங்கு இயைபின்றி உள்ளது . 


வேறு 


‘ கானல் நண்ணிய சிறுகுடி முன்றில் ( 228. 3 ) என்னும் 
தொடருக்குக் கடற்கரைச் சோலையைச் சேர்ந்த சிற்றுரின் 
மூன்னிடம் என்பது பொருள் . இங்கு ‘ முன்றில் என்பதற்குக் 
குன்றில் என வருவதும் பொருத்தமற்ற பாட வேறுபாடு . 


‘ காலமாரி ( 251 , 2 ) அவனெதிர் பேணி ( 252. 4 ) என 
வருவன அவற்றின் வேறுபாடுகளைவிடச் சிறந்த பாடங்கள் . 


ஏந்து கோட்டியானைச் சேந்தன்றந்தை ( 258. 4 ) என்பதில் 
சேந்தன்றந்தை என்பதற்குச் சேந்தனுறந்தை எனவரும் பாடம் 
பொருத்தமற்றது . 


மான் வேட்டையாடும் கானவர் பற்றிய குறிப்பை வில்லுடை 
வீளையர் ( 272. 2 ) என்ற தொடர் தருகிறது . வில்லேந்திய வீளை 
யொலியுடையார் எனக் கானவர் சுட்டப்படுகின்றனர் . ‘வில்லுடை 
இளையர் எனவரும் பாடமும் பொருத்தமுடையதே . எனினும் 
சீழ்க்கையொலியுடன் மான்களை மருட்டி ஓடச் செய்து வில்லில் 
அம்பெய்து வேட்டையாடும் சிறப்பு வில்லுடை வீளையர் என்ற 
பாடத்தில் உள்ளது . 


‘ புல்லார் ( 275. 4 ) பசுங்குழை ( 294. 6 ) ‘ அகுதைபின்றை 
( 298.5 ) கடற்கரையது ( 313. 1 ) கொடுங்கோண் முதலை ( 324.1 ) 
பண்பினை யெனினே ( 342.7) என்பன அவற்றுக்குரிய வேறு 
பாடுகளைவிடப் பொருட் சிறப்புடைய பாடங்கள் . 


தலைவனின் மலை நாட்டில் , திணைப்புனம் காக்கும் குறவனின் 
கொள்ளிக் கட்டை யால் அஞ்சிய யானை , விண்மீன் விழும் 
ஓளியைக் கண்டு மேலும் அஞ்சியது 

என்ற செய்தியைக் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


315 


கூறுமிடத்து மீன்படு சுடரொளி ( 357.7 ) என்ற பாடம் உள்ளது , 
குறவனின் கொள்ளிக்கட்டைக்குப் பயந்து , பின்னரும் விண்மீன் 
விழும் ஒளியைக் கண்டு யானை அஞ்சும் செய்தியை 


“ பெருவிற்பகழிக் குறவர்கைச் செந்தீ 
வெருவிப் புனந்துறந்த வேழம்- இருவிசும்பில் 
மீன்விழக் கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் 
கோன்விழக் கண்டுகந்தான் குன்று ” 


எனவரும் பாடலிலும் காணலாம் . எனவே ‘மின்படு சுடரொளி 
என்ற பாடத்தை வீட மீன்படு சுடரொளி பாடம் சிறந்தது . 


பின்னே வரும் மன்னர் போரே ( 364.8 ) மகிழ்க நின் 
சூளே ( 384. 4 ) ‘ பாக்கத்து ( 394. 2 ) எனவரும் பாடங்கள் 
அவற்றின் வேறுபாடு களைவிடச் சிறந்தவை , 


மொத்தமுள்ள 1480 வேறுபாடுகளில் பொருள் சிறப்பு வகை 
யிலும் , பொருள் வேறுபாட்டு நிலையிலும் ஆயத்தக்கனவாக 
அமைந்தவை 110 வேறுபாடுகள் , எஞ்சிய 1370 வேறுபாடுகளும் 
மிகுதியும் பொருட் சிறப்பில்லாதவை . பொருட் சிறப்பில்லாத 
பாடங்களின் எண்ணிக்கை மிகுதியாகவும் , பொருட்சிறப்புடைய 
பாடங்களின் பெண்ணிக்கை குறைவாகவும் அமைந்துள்ளதை 
நோக்குழி , பொருள் நோக்குடனே இவ்வேறுபாடுகள் அனைத்தும் 
எழுந்தவை அல்ல என்பது புலனாகும் , 


3. ஐங்குறு நூறு 


ஐங்குறுநூற்றில் அமைந்த 501 பாடல்களில் 298 பாடல்கள் 
மட்டும் வேறுபாடு உள்ளவை . இவற்றில் அமைந்த மொத்தப் 
பாடங்கள் 521 - ல் 89 மட்டும் பொருள் வேறுபாட்டுக் கோணத்தில் 
ஆயத்தக்கன . இவை , இக்கட்டுரைக் கண் ஆராய்ந்து மூல 
பாடங்கள் நிறுவப்பட்டுள்ளன திணை வரிசையில் இப்பாட 
வேறுபாடுகள் இக்கட்டுரைக்கண் ஆராயப்பட்டுள் . 


1. திவ்ய , முதற்றிருமொழி 40 


316 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1. மருதப்பகுதி 


ஐங்குறு நூறு தொடக்கத்தில் நீலமேனி வாலிழை பாகத்து 
ஒருவன் ( க.வா. 1-2 ) என்பது கடவுள் வாழ்த்துச் செய்யுளில் 
பயின்ற தொடர் ‘ நீலத்திருமேனியும் வாலிய இழையும் உடைய 
உமையம்மையைக் கூறாக உடைய இறைவன் என்பது இதன் 
பொருள் . உமையம்மை நீல நிற மேனியன் என்பதை உணர்த்தும் 
நீலமேனி என்பதற்கு மா அமேனி ‘ மாமலர்மேனி என்பன 
வேறுபாடுகள் ‘ மா அமேனி என்பதற்குக் கரியமேனி என்றும் , 
மாமலர்மேனி என்பதற்குக் கரிய குவளை மலர் போலும் மேனி , 
என்றும் பொருள் . மூன்றும் பொருட் சிறப்புடையனவே . எனினும் 
நீலமேனி வாலிழை பாகத்து என முதற் சீரிலும் மூன்றாம் சீரிலும் 
பொழிப்பெதுகைத் தொடைச் சிறப்பு அமைந்துள்ளமையால் 
நீலமேனி என்பதைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


1. 1. நடுவயலை 


‘ மனைநடுவயலை ( 11.1 ) என்பது வேழப்பத்துப் பாடலில் 
அமைந்த தொடர் . மனைக்கண் நட்ட வயலைக் கொடி என்பது 
இதன் கருத்து . மனைநெடுவயலை என்பது இதன் வேறுபாடு . 
மனையில் வளரும் நீண்ட வயலைக் கொடி என்பது இதன் 
பொருள் . இவற்றிடையே பொருள் மிகுதியும் வேறுபடவில்லை .. 
எனினும் “ மனை நடுவயலை மரன் இவர் கொழுங்கொடி ” ) என வரும் 
இலக்கியப் பயிற்சியால் மனை நடுவயலை என்பதை இங்குச் 
சிறந்த படமாகக் கொள்ளலாம் 


1. 2. நன்றும் ஆற்றுக 


ஊரன் கொடுமை நன்றும் ஆற்றுக ( 12.2-3 ) என்னும் 
தொடரில், நன்றும் ஆற்றுக என்பதற்கு நாணி ஆற்றுக என்ற 
வேறுபாடு உள்ளது . ‘நன்றும் ஆற்றுக என்பதற்குப் பெரிதும் 
ஆற்றியிருப்போமாக என்பது பொருள் . இப்பொருளே இங்குச் 
சிறப்புடையது ‘கொடுமை நாணி ஆற்றுக என்பது பொருட் 


1. அகம் . 176 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


317 


சிறப்பில்லாப் பாடம் . முதற்பாடலின் இரண்டாம் அடி அமைப் 
போடு இவ்வே பாடு ஒத்துள்ளது . “ கொடுமை நாணி என்றும் 
பாடம் உண்டு . இஃது ஏடெழுதினோரால் முன்பாட்டை எழுதிய 
நினைவினால் நேர்ந்த பிழையாகும் போலும் என்று ஒளவை 
துரைசாமிப்பிள்ளை குறிப்பிடுவதும் இவண் அறியத்தக்கது . 


1 3. பரியுடை நன்மான் 


‘ பரியுடை நன்மான் பொங்குளையன்ன ( 13.1 ) என்பது 
அடுத்து வரும் பாடல் தொடர் ‘பரியுடை நன்மான் என்பதற்குச் 
செலவினையுடைய நல்ல குதிரை என்பது பொருள் . புரியுடை 
நன்மான் புரிவுடைநன்மான் எனவரும் இதன் வேறுபாடுகள் 
பொருட் சிறப்புடையன அல்ல . 


1.4 . துஞ்சூர் யாமம் 


இப்பாடலில் துஞ்சூர் யாமத்தும் ( 13.4 ) என்பது இறுதியடி , 
இதனை ஊர் துஞ்சு யாமத்தும் என மாற்றி ஊரார் துயிலும் 
யாமத்திலும் எனப் பொருள் கொள்ள வேண்டும் . இதில் ஊர் 
என்பதை விடுத்து துஞ்சும் யாமத்தும் என்று வரும் வேறுபாடு 
சிற வாது . 
1. 5. மலிர் நிறை 

மணலாடுமலிர் நிறை விரும்பிய வொண்டழை ( 15.1 ) 
என்னும் 

தொடரில் மலிர் நிறை என்பதற்கு மலர் நிறை 
என்றும் ஒண்டழை என்பதற்கு வெண்டழை என்றும் வேறுபாடு 

‘ மலிர் நிறை என்பதற்கு மணலை அலைத்துக்கொண்டு 
வரும் நீர்ப்பெருக்கு என்பது பொருள் . காவிரி மலிர் நிறை 2 
என்றும் மலரார் மலிர் நிறை 3 என்றும் ஐங்குறுநூற்றிலேயே 
இத்தொடர் பயின்றுள்ள சிறப்பாலும் மலர் நிறை என்பதில் 
மிகுதியும் பொருள் சிறவாமையாலும் ‘ மலிர் நிறை என்பதை 
ஏற்புடைய பாடமாகக் கொள்ளலாம் . 
1. ஐங் . 12 , ஒளவை துரைசாமிப்பிள்ளை உரை. 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகப் பதிப்பு , ( 1978 ) ப . 46 

) 
2 .. ஐங் . 42 
3. ஐங் . 72 


உள . 


318 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


ஓண்டழை என்பது புனலாடும் மகளிர் உடுத்திய தழை 
யுடையைச் சுட்டும் . இங்கும் வெண்டழை , என்னும் பாடம் 
பொருட் சிறப்புடையதன்று என அறியலாம் . “ ஞாழன் மலரின் 
மகளிர் ஒண்டழை அயரும் துறைவன் ” ) எனவரும் இலக்கியப் 
பயிற்சி இப்பாடத்தின் சிறப்பைப் புலப்படுத்தும் . 


1. 6. சீக்கும் 

வேழ வெண்பூ வெள்ளுளை சீக்கும் ( 19.3 ) என்பது பிறிதொரு 
பாடற்றொடர் . இங்குச் சீக்கும் என்பதற்குச் சீய்க்கும் என்ற 
வேறுபாடு அமைந்துள்ளது . இவற்றுள் சீக்கும் என்ற பாடமே 
ஏற்கத்தக்க சிறப்புடையது 

என்பதை 

சீத்தல் என்பது 
சீய்த்தல் என வருமாறு வழக்கினுள் இன்மையாலும் , நூற்றிதழ்த் 
தாமரைப் பூச்சினைச் சீக்கும் 2 என்புழி அன்னதொரு பாடமின்மை 
யாலும் அது பாடமென்றென்க ” எனவரும் ஔவை . துரைசாமிப் 
பிள்ளையின் விளக்கம் தெளிவுறுத்தும் , 


1. 7. பிறபாடங்கள் 
இனி , ஐங்குறுநூறு 

பாடல்களில் பொருளாய்வு 
நோக்குக்குரிய பிற பாடங்களும் அவற்றின் வேறுபாடுகளும் கீழே 
சுட்டப் பெற்றுள் , 


மருதப் 


பாடம் 


பாடல் / அடி 


வேறுபாடு 


20.2 


20.5 


பூச்சினை சீக்கும் 
இறையேர் எல்வளை 
மார்புற மரீஇ 
விலக்கல் தொடகிங்யோளே 


29.3 


பூச்சினைச் சேக்கும் 
நிறையே போல்வளை 
மார்புறவறீஇ 
விலங்கல் தொடங்கி 

யோளே 


42.4 


ஐய நின் மார்பே 


44.3 


ஐயன் மார்பே 


1. ஐங் . 147 
2. ஐங் . 20 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


319 


| 


ஈண்டு நீவரலே 


48.3 


ஈண்டு வரலே 
ஈண்டு வாரல்லே 
ஈண்டு நின்வரவே 


தாமரை மலரும் 


53.3 


தாமரை மல்கும் 


தேனூரன்ன 


54.3 


தேனாறென்ன 


பகல் கொள்விளக்கோடு 


56.1 


பகல்கொல் விளக்கோடு 


மகிழ் நவாற்றுற 


59.1 


மகிழ் நவாற்றும் 


விரும்பு தி நீயே 


61.5 


இகுமதி நீயே 


நீர்நாய் 


63.1 


நீர்வாய் 


தானேதேரொடு 


66.2 


தானைத்தேரொடு 


யாஞ்சேய்பயந்தனமே 


70.5 


யாஞ்சேபயந்தனை 

சென்மே 


கதழ்பு நெறிவந்த 


78 .2 


கதவுநெரிதந்த 
வினைஞர் நல்சமிசை 


வினைஞரல்கு மிசை 


81.2 


நல்குதல் அரிது 


86.3 


நல்குதல் அறிதும் 


வளமலர்ப்பொய்கை 


88.1 


வளர்மலர்ப்பொய்கை 


பெண்டென 


89.4 


வேண்டென 


பழனவெதிரின் 


91.4 


92.1 


கருங்கோட்டெருமை 
முச்சியூதும் 


பழ நல்வெதிரின் 
அருங்கோட்டெருமை 
முச்சூயூதும் 


93.5 


அணி நடையெருமை 

96.1 
மேலே கூறியனவற்றுள் 
ஆய்வுக்குரியன . 


அணி நிறவெருமை 
ஆறு இடங்கள் மிகுதியும் 


‘ஈண்டு நீவரலே ( 48. 5 ) என்பதற்கு அமைந்த வேறு 
பாடுகள் மூன்று . இவற்றுள் ஈண்டு நின்வரவே என்ற வேறுபாடு 
பொருட்சிறப்பும் சந்த இனிமையும் உடையது . 


320 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பகல்கொள் விளக்கோடு இரா நாள் அறியா வெல்போர்ச் 
சோழர் ஆமூர் ( 56. 1-2 ) என்பதில் பகல் கொள்விளக்கோடு 
என்பதற்குப் பகற் போதின் ஒளியினை உடைய விளக்கு என்பது 
பொருள் , ‘ பகல் கொல் விளக்கோடு என்ற வேறுபாடும் இதற்கு 
உண்டு. பகலைத்தன் ஒளிமிகுதியால் ‘மறைக்கும் விளக்கு என்பது 
இதன் பொருள் . இவற்றுள் பகல்கொள் விளக்கோடு என்பதே 
தெளிவும் சிறப்பும் உடைய பாடம் . 


வதுவை அயர விரும்புதி நீயே ( 61. 5 ) என்பதில் விரும்புதி 
நீயே என்பதற்கு இகுமதிநீயே என்ற வேறுபாடு 

உண்டு , 
‘ வதுவை அயர் தற்பொருட்டு அவர்பால் நீ விழுகின்றாய் என்பது 
இகுமதி நீயே என்பதன் பொருள் . இவ்வேறுபாடு பொருட் சிறப் 
புடையதாகவும் பொருளியைபுடையதாகவும் உள்ளது . 


புலவுநாறு நீர் நாய் வாளை நாளிரை பெறுஉம் ஊர ( 63. 1-2 ) 
என்பதற்குப் ‘ புலவு நாறு நீர்வாய் வாளை நாளிரை பெறுஉம் 
ஊர என்பது வேறுபாடு . இங்கு முதற்பாடமே சிறப்புடையது . 
அரிற் பவர்ப் பிரம்பின் வரிப்புற நீர்நாய் , வாளை நாளிரை பெறூ 
உம் மூரன் " எனவரும் பகுதியும் நீர் நாய் வாளைமீனை நாளிரை 
யாகப் பெறும் செய்தியைச் சுட்டும் . 


நல்குதலரிது ( 81.3 ) என்பதற்கு அமைந்த நல்குதல் அறிதும் 
என்ற வேறுபாடு பொருட் சிறப்புடையதாக உள்ளது . பரத்தை 
தலைமகனுக்குக் கூறுவதாக வரும் இப்பாடலில் மகனின் விடு 
மாற்றம் கேட்டொழுகும் நினக்கு அவன் பாலும் , அவன் தாய் 
பாலும் அன்பு செல்வதன்றி , எம்பால் 

செல்லாமை இனிது 
விளங்குதலை யான் அறிவேன் என்ற நயமான பொருள் , வேறு 
பாட்டால் பெறப்படுகிறது . 

எனவே 

நல்குதல் அறிதும் 
என்பதைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


1. குறுந் . 364 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


321 


கருங்கோட்டெருமை 

( 92. 1 ) பதற்கு * அருங் 
கோட்டெருமை என்ற வேறுபாடும் பொருட் சிறப்புடையதே . 
“ பகையினம் நெருங்குதற்கரிய கொம்பினை 

எருமை 
என்பது இதன் பொருள் . 


உடைய 


கண்ட 


மேலே 

இடங்களில் 

நான்கு 

பாடங்கள் 
பொருட்சிறப்புடையன வாக இங்குக் குறிக்கப் பெற்றன . பட்டியலில் 
கண்ட பிற பாடங்களில் மூலமாக விளங்குவனவே அவற்றின் 
வேறுபாடுகளை விடச் சிறந்தவை . 


2. நெய்தல் பகுதி 


ஐங்குறு நூற்றில் இரண்டாவதாக அமைந்த நெய்தல் 
பகுதியில் பொருள் வேறுபாடுடைய இன்றியமையாத 

பாடங்கள் 
கீழே பட்டியலில் குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


பாடம் 


பா அடி 


வேறுபாடு 


102.4 


1052 


இசைக்கும் 
திரை தருமுத்தம் 
எவன் கொல்மற்றவன் 
நாணிரைகொளீ 
ஏ.திலபற்றி 


108.4 


A11.2. 


1192 


இரைக்கும் 
திரிதருமுத் தம் 
என்னாங்கொல்லவன் 
நாளிரைகொளீ இ 
ஏதிலபெற்றி 
ஏதிலர்ப்பற்றி 
ஏதில் பற்றி 
இருங்கழி மலரும் 
இருங்கழி மல்கும் 
இருங்கழி மலிநீர் 
இருங்கழி மலிரறல் 
நின்றுயின் முனிவு செய்த 
பறைப்பத் ததைந்த 
இருங்கரை மருங்கின் 


இருங்கழி நீரறல் 


120,3 


நின்றுபின்முனிவு செய்த 143.2.3 
பதைப்பத் ததைந்த 155.3 
இருங்கழி மருங்கின் 164.2 


322 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பண்பும் பாயலும் 


176.1 


பண்பும் பாலும் 


சிறுநணி வரைந்தனை 


180.1 


சிறுநனிவரைந்தனை 


வௌவியோளே 


195.4 


வறுவியோளே 


இறைஞ்சி நின்றோளே 


197.2 


ஆயத்து நின்றோளே 


குறுந்துறைவினவி நின்ற 198,3 


விருந்தென வினவி 


நின்ற 


நெடுமனலேறி 


199.2 


நெடுவரை யேறி 


2. 1 . 


இசைக்கும் 


இன்புற 

இசைக்கும் அவர் தேர்மணிக்குரலே ( 102.4 ) 
என்பதில் இசைக்கும் என்பதற்கு இரைக்கும் என்ற வேறுபாடு 
உள்ளது . பறவை ஒலி போல , தேர்மணியொலி இசைக்கின்றது 
என்பது கருத்து . புள்ளிரைப்பன்ன பொற்றார்ப் புரவித்தேர் 
என்பது சிந்தாமணி . எனவே இசைக்கும் , இரைக்கும் 
என்பன பொருள் நிலையால் பொருந்திய பாடங்களே . இவற்றுள் 
இசைக்கும் என்பது சந்த இனிமை உடையது . 


. 


கரையில் 


2. 2. திரைதருமுத்தம் 

‘திரைதரு முத்தம் ( 105.2 ) என்பதற்குத் திரிதரு முத்தம் 
என்ற வேறுபாடு உள்ளது கடலில் பிறக்கும் முத்துக்களைத் 
திரைகள் அலைத்துக் கொணர்ந்து 

சேர்த்தலால் 
திரைதருமுத்தம் என்றும் கடல் ஓதத்தால் அலைப்புண்ட முத்தம் 
என்பதனால் திரிதரு முத்தம் என்றும் கூறப்பட்டன 
அறியலாம் . புலவுப் பொருதழிந்த பூநாறு பரப்பின் இவர் திரை 
தந்த ஈர்ங்கதிர் முத்தம் என்பது அகநானூறு , எனவே ரு 
பாடங்களில் ‘திரைதருமுத்தம் என்பதே இலக்கியப் பயிற்சியும் 
சிறப்பமுடையது என அறியலாம் . 


என 


1 . 


சீவக . 768 


2. அகம் . 130 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


323 


2. 3 . 


எவன்கொல் 


" எவன் கொல் மற்றவன் ( 108.4 ) என்பதற்கு என்னாங் 
கொல்லவன் என்ற வேறுபாடு உள்ளது ‘ எவன் கொல் மற்றவன் 
என்பதில் எவன் என்பது வினாப்பெயர் , கொல் , மற்று என்பன 
அசை நிலைகள் . 

‘ எவன் கொல் மற்றவன் நயந்த தோளே 
( 108.4 ) என்ற முழுத் தொடரில் பொருட் சிறப்பு உடைமை 
எவன் கொல் மற்றவன் என்ற பாடத்திற்கே உள்ளது . 


2. 4. நாணிரை 


‘ சூழ் கழி மருங்கின் நாணிரை கொளீ இச் சினைக்கயல் 
மாய்க்கும் துறைவன் ( 111. 2-3 ) என்பதற்குச் சூழ்ந்த கழி 
யிடத்தில் தூண்டில் கயிற்றில் இரைகொள் வித்து சினையுடைய 
கயல் மீன்களைப் பிடிக்கும் துறையையுடையவன் என்பது கருத்து . 
இங்கு ‘நாணிரை கொளீஇ என்பதற்கு ‘ நாளிரைகொளீ இ 
என்பது பாடம் . இதற்குப் பாணன் நாட்காலையில் உணவுண்டு 
கழியின் கண் சினைக் கயலைப்பிடிக்கும் துறையை உடையவன் 
என்பது பொருள் . முதற் பாடமே தொழிற் சிறப்பை விளக்குவ 
தாகவும் , உள்ளுறைப்பொருள் சிறப்பதற்கு இடம் தருவதாகவும் 


உள்ளது . 


2. 5. ஏதிலபற்றி 


‘ ஏதிலபற்றி ( 119.2 ) என்பது அதற்கு அமைந்த மூன்று 
வேறுபாடுகளை விடப் பொருட் சிறப்புடையது . தான் விரும்பும் 
களவொழுக்கமே விரும்பி அதனை நீட்டித்து ஒழுகுகின்றான் 
என்பதை ஏதிலபற்றி என்னும் பாடம் விளக்குகிறது . 


2. 6. இருங்கழிநீரறல் 


இருங்கழி நீரறல் ( 120.3 ) என்பதற்கு அமைந்த வேறுபாடுகள் 
நான்கனுள்ளும் இருங்கழி மலிநீர் என்ற வேறுபாடு பொருட் 
சிறப்புடையதாக உள்ளது . ‘ மல்லல் இருங்கழி மலி நீர் விரியும் 
மெல்லம் புலம்பன் { 1203-4 ) என்பதற்கு ‘ வௗவிய பெரிய 


324 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கழியின்கண் நீர்மிக்குப் பரவும் நெய்தற் புலங்களையுடைய 
தலைவன் என்பது பொருள் . இப்பொருட் சிறப்பு , பிற பாடங்களில் 


இல்லை . 


2. 7. நின்றுபின் 


4 


. 


உள்ளது . 


நின்று பின் முனிவு செய்த ( 143.2-3 ) என்ற பாடத்திற்கு 
நின்றுயின் முனிவு செய்த என்ற 

வேறுபாடு 
இவ்வேறுபாடு பொருட்சிறப்புடன் திகழ்கிறது . இவள் தோள்கள் 
கூட்டத்தின் போது இனியன 

செய்து 

மார்பிடை உறங்கும் 
துயிலின்கண் தலைவன் புறத்துத் தங்கியமையால் முனிவினைப் 
பயப்பன என்பது நின்றுயின் முனிவு செய்த என்ற பாடத்தால் 
சுட்டப்பெறும் கருத்து . கூடிய இடத்தில் இனிமையைச் செய்த 
நின் நன்றியைத் தலைவி மறவாளாயினும் அவள் தோள் 
அந்நன்றியைக் கொன்று நின் துயிலை முனிவு செய்தன எனத் 
தலைவனின் புறத்தொழுக்கம் தோன்ற உணர்வுடையது போல் 
தோள் மேலேற்றிக் கூறியநயம் ‘ நின்றுயின் முனிவுசெய்த என்ற 
பாடத்துக்கு அமைந்துள்ள தால் . இதனைச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் 


2 8. பதைப்பத் ததைந்த 


நாரை பதைப்பத் ததைந்த ( 1553 ) என்பதற்கு நாரை 
சிறகடித்து அசைதலால் நெருங்கிய என்பது பொருள் . இதற்குப் 
‘பறைப்பத் ததைந்த என்றும் வேறுபாடு உண்டு . பதைப்ப 
என்பது சிறகடித்து அசைதலால் என்னும் பொருளைச் சுட்டுவது . 
பறைப்ப - என்பதற்கு விதிர்தலால் என்பது பொருள் . மட நடை 
நாரை பதைப்பத் ததைந்த நெய்தல் ( 155.2-3 ) என்ற முழு 
நிலையில் வைத்துக் காணுங்கால் இரண்டு பாடங்களுமே பொருட் 
சிறப்புடையனவாக அமைந்துள என்பது குறிப்பிடத்தக்கது . 


2 , 9. இருங்கழி 

‘ 

சிறுவெண் காக்கை இருங்கழி மருங்கின் அபிரையாரும் 
( 164.1-2 ) என்ற தொடருக்குச் சிறுவெண் காக்கை பெரிய 
கழிக்கண் இருந்து அயிரை மீன்களை உண்ணும் என்பது பொருள் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


325 


பெரிய கழியிடத்து உறையும் காக்கை சிறிய அயிரை மீனை 
உண்ணும் என்பதற்கேற்ப , பெருமனை க்கண் இருந்து நல்லறம் 
புரியும் தலைவன் சிற்றினமாகிய பரத்தையரை நுகர்ந்து 
வாழ்கிறான் என உள்ளுறையும் இங்குச் சிறந்துள்ளது இருங்கழி 
மருங்கின் என்பதற்குப் பாடமாயமைந்த ‘ இருங்கரை மருங்கின் 
என் பதில் இத்துணைப் பொருட் சிறப்பு இல்லை . 


2. 10. பாயலும் 


பண்பும் பாயலும் ( 176.1 ) என்பதற்குப் பண்பும் பாலும் 
என்ற வேறுபாடு உள்ளது . வேறுபாட்டில் பொருள் மாற்றம் 
இருப்பினும் சிறப்பில்லை . மேலும் ‘ பாயலும் என்பதில் யகரம் 
விடுபட்டமையால் பாலும் 

பாடம் 

எழுந்ததாகக் 
கொள்ளவும் இடமுண்டு . 


என்ற 


2. 11. சிறுநணி 


சிறுநணி வரைந்தனை ( 180.1 ) 

என்பதற்கு 

இறுநனி 
வரைந்தனை என்பது வேறுபாடு . சிறுநணி வரைந்தனை என்ற 
வேறுபாடு இங்குப் பொருட் சிறப்பு டைய தாக உள்ளது . சிறுநணி 
என்பதற்கு மிகக் குறுகிய போது என்பது பொருள் . இவளைக் 
குறுகிய போதுக்குள் வரைந்து 

வரைந்து நுகர்க எனத் தோழி கடிது 
வரைய வேண்டும் எனத் தலைவனுக்கு அறிவுறுத்தும் செய்தி 
இங்கு இடம் பெற்றுள்ளது . நின் அணிமான் சிறுபுறம் காண்கம் 
சிறுநணி ஏகென ஏகல் நாணி எனச் சான்றோர் செய்யுளகத்துப் 
பயிற்சியாலும் சிறுநணி என்ற பாடத்தைச் சிறந்ததாகக் 
கொள்ளலாம் . 


. 


2. 12. வௌவியோளே 


" பாயல் வௌவியோளே ( 195.4 ) என்பதற்குப் பாயல் 
வறுவியோளே என்ற வேறுபாடு உள்ளது . துயிலைக் கவர்ந்து 
கொண்டாள் என்பது பாயல் வௌவி யோளே 

வௌவி யோளே என்பதற்குப் 


1. அகம் . 261 , 


326 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பொருள் . பாயல் வறுவியோளே என்பதற்குத் துயிலை இல்லை 
யாக்கினாள் என்பது பொருள் . இவ்விரண்டனுள் பாயல் வௌவி 
யோளே என்ற பாடம் பொருட் சிறப்பும் நயமும் உடையது . 


2. 13. இறைஞ்சி நின்றோளே 


• இறைஞ்சி நின்றோளே ( 197.2 ) என்பதற்கு 

என்பதற்கு ஆயத்து 
நின்றோளே என்ற வேறுபாடு உள்ளது . வளைகள் ஒலிக்க , 
அலவனைக் காலால் அலைத்து முகத்தை மறைக்கும் கூந்தலை 
உடையாளாய்த் தலைகுனிந்து நின்றாள் என்பது இறைஞ்சி 
நின்றோளே என்ற பாடங் கொண்டால் கிடைக்கும் பொருள் . 
தலைமகன் இடந்தலைப் பாட்டின்கண் தலைவியது நிலைமை கண்டு 
சொல்லிய துறைக்கு உரியது இப்பாடல் . எனவே ஆயத்து 
நின்றோளே என்னும் பாடத்தைவிட இறைஞ்சி நின்றோளே 
என்பது சிறப்புடையதாகத் திகழ்கிறது . 


2. 14. விருந்தென 


குறுந்துறை வினவி நின்ற ( 198.3 ) என்பதற்கு 
இளமகளிராடும் குறுந்துறை யாண்டுளது என வினவி நின்ற 
என்பது பொருள் . இது களவுக் காலத்து நிகழ்ந்த செய்தியைக் 
கூறும் சிறப்பினது . எனவே இங்கு விருந்தென வினவி நின்ற 
என்ற பாடம் பொருந்தாமை அறியலாம் , 


2 15. நெடுமணல் 


‘ நெடுமணலேறி ( 199.2 ) என்பது உயர்ந்த நெடிய மணல் 
திடர் மேல் ஏறி என்னும் பொருளினது . கானலம் பெருந்துறை 
( 199.1 ) என்பதற்கேற்ப ‘ நெடுமணலேறி என்ற பாடம் பொருத்த 
மாக உள்ளது . நெய்தல் நிலமாதலின் இங்கு நெடுவரையேறி 
என்ற பாடம் பொருந்தாமல் அமைந்திருப்பது வெள்ளிடைமலை . 
‘ நெடுவரையேறி எனவரும் வேறுபாடு அத்துணைப் பொருட் 
சிறப்புடையதன்று என்பது பெறப்படும் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


327 


ஐங்குறு நூற்றில் நெய்தல் பகுதியில் பட்டியலில் கண்ட 
பொருட் சிறப்புடைய 15 இடங்களில் 12 பாடங்கள் உ.வே. 
சாமிநாதையர் பதிப்பிலுள்ளவற்றையும் , 3 பாடங்கள் 

வேறு 
பாடுகளாய் உள்ளவற்றையுங் கொள்ளல் வேண்டும் என இப் 
பகுதியில் உரைக்கப்பட்டது . 


3. குறிஞ்சிப்பகுதி 


குறிஞ்சிப் பகுதியில் பொருட் சிறப்புடையவையாய் அமைந்த 
பாடங்களும் வேறுபாடுகளும் கீழே பட்டியலில் தொகுத்துத் தரப் 
பட்டுள்ளன . 


பாடம் 


பாடல் அடி 


வேறுபாடு 


201.2 


204.5 


206.2 


209.2 


211.1 


தானுமலைந்தான் 
தலைகிழவோர்க்கே 
மாரிக்குளத்து 
மறுத்தல் 
உழுந்து நூற்றன்ன 
வளையுஞ்செறூஉம் 
ஏதிலாளனை 
எய்யாது விடுதலோ 
கெடுதலானாது 
அதுவேமன்ற 
வளமலைச்சிறு திணை 


218,2 


232.2 


- 


212.3 


தரினுமலைந்தான் 
மலைகிழவோற்கே 
மாரிக்குன்றத்து 
மறத்தல் 
உழுந்துதூற்றன்ன 
விளையுஞ்செற்றும் 
ஏதிலாபிடியை 
அறியாது / விடுதலோ 
இன்னுமாறாது 
அதுவே தெய்ய 
வளமலிசிறுதிணை 
வளமலைசிறுதிணை 
உணீஇய்கானவர் 
உணீஇ யுறங்கும் 
உணீஇய வுயங்கும் 
தலைவிதை 


258.5 


261.4 


268.2 


உணீஇக்கானவர் 


268.2 


தலைவிளை 


270.2 


328 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


கழைக்கோல் 


278.1 


கனைக்கோல் 
கணைக்கோல் 


280.1 


கல்லாவன் பார்ப்பு 
உன்னு நாட 
புகரின்று நயந்தனன் 


2822 


கல்லாஇளம்பார்ப்பு 
உண்ணு நாட 
புகரின்றுய்ந்தனன் 
நுந்தைவாழியர் 


286.4 


294.3 


எந்தை வாழியர் 
பிரிவதன்றே 


297.3 


பிரியாயன்றே 


3. 1. தானுமலைந்தான் 


தலைவன் 


‘தானுமலைந்தான் எமக்குந் தழையாயின ” ( 201.2 ) என்பது 
பாடற்றொடர் . 

பூத்தரு . புணர்ச்சி கொண்டதும் 
தலைவிக்குத் தழை உதவியதும் இத்தொடரால் சுட்டப்படுகிறது . 
தானுமலைந்தான் என்பதற்குத் தரினுமலைந்தான் என வரும் 
வேறுபாடு பொருட் சிறப்புடையதன்று . 


3. 2. கிழவோற்கே 


அடுத்து தீயேன்றில்ல மலைகிழவோர்க்கே ( 204.5 ) என்னும் 
பாடல் தொடரில் மலைகிழவோர்க்கே என்னும் பன்மைத் தொடர் 
பொருத்தமற்றது . இங்கு மலைகிழவோற்கே என ஒ ருமைத் 
தொடராக வரும் வேறுபாடே ஏற்புடையது , 
3. 3. மாரிக்குளத்து 


‘ மாரிக் குன்றத்துக் காப்பாளன்னன் ( 206.2 ) என்பது பிறி 
தொரு பாடற்றொடர் . மழையால் நனைந்த குன்றம் போலும் 
தோற்றத்தையுடைய காப்பாள் என்பது இதன் பொருள் . மாரிக் 
குன்றத்து என்பதற்கு மாரிக்குளத்து என்று வேறுபாடு உண்டு . 
‘ மழை பெய்ய நிறைந்த குளத்தின் கரைக்கண் நின்ற காவலாளனை 
ஒப்பான் என்பது இதற்குப் பொருள் . இரண்டும் தலைவனைச் 
சுட்டப் பயன்படும் உவமைத் தொடர்கள் . “ தொழின் மழை 
பொழிந்த பானாட்கங்குல் , எறிதிரைத்திவலை தூஉஞ் சிறுகோட்டுப் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


329 


பெருங்குளக் காவலன் போல ” எனப்பிற இலக்கியங்களிலும் இத் 
தகைய உவமை பயிற்சி பெற்றுளதைக் காணலாம் . குன்றத்துக்குக் 
காப்பு வேண்டுவதில்லை . குளத்துக்கே காப்பாள் தேவை . எனவே , 
மாரிக்குளத்துக் காப்பாளன்னன் என்பதைச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


3. 4. மறத்தல் 


‘மறுத்தல் வேண்டு தியாயின் ( 209.2 ) என்பது பிறிதொரு பாடல் 
தொடர் . இதற்குத் தலைவன் வரின் யான் அவரைக் கொள்ளாது 
மறுத்தல் வேண்டும் என நீ கூறின் என்பது பொருள் . அவரை 
மறுக்க இயலாதவாறு அவரைப்பூவைப் போன்ற முகில்கள் 
தவழும் அவர் நாட்டு மணிநெடுங் குன்றம் என்முன் தோன்றுகிறது 
என்றும் தொடர்ந்த தலைவி தன் இயலாமையைக் கூறுகின்றாள் . 
இங்கு ‘மறுத்தல் என்பதற்குப் பதிலாக மறத்தல் என்ற வேறு 
பாட்டைப் பாடமாகக் கொள்வது சிறப்புடையதாக உள்ளது . 


3. 5. நூற்றன்ன 


காயை 


உழுந்து நூற்றன்ன ( 211.1 ) என்பதற்கு உழுந்து தூற்றன்ன 
என்ற வேறுபாடு உள்ளது . உழுத்தின் நூறு என்பது உழுந்தின் 

உலர்த்தித் துவைத்து எடுத்து நூறப்பட்டது . உழுந்து 
மணியினை நெய்பெய்துமயக்கிய வழி நிறமும் ஒளியும் பெறும் . 
வயலை படர்ந்த நிலம் நெய்யொடு மயக்கிய உழுந்தினைப் 
பரப்பியது போல் தோன்றுகிறது . ஆதலின் நெய்யொடு மயக்கிய 
உழுந்து நூற்றன்ன என்று கூறப்பட்டுள்ளது . இங்கு உழுந்து 
தூற்றன்ன என்பது பொருட் சிறப்பில்லாப் பாடம் . உழுந்து 
தூற்றன்ன என்பதற்கு உழுந்தினது தூறுகள் போன்ற வயலைக் 
கொடிகளின் தூறுகள் நிறைந்த மலை என்பது பொருள் . 


3.- 6. வளையும் 


மயிர்வார் முன் கை வளையுஞ் செறூஉம் ( 218.2 ) என்பதற்கு 
மயிர் ஒழுகிய முன் கையில் அணிந்த வளைகள் நெகிழாது செறி 


1 . 


அதம் 252 . 


330 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


தலினால் என்பது பொருள் . இங்கு வளையுஞ் செறூஉம் என்பதற்கு 
‘ விளையுஞ் செற்றும் என்ற வேறுபாடு உள்ளது , இவ்வேறுபாடு 
பொருட் சிறப்புடையதன்று . 


3.7 . ஏதிலாட்டி 

‘ ஏதிலாளனை ( 232,2 ) என்பதற்கு ஏதிலாட்டியை என்ற 
வேறுபாடு உள்ளது . போதார் கூந்தல் இயலணியழுங்க ஏதிலாளனை 
நீ பிரிந்ததற்கே " என்பது பாடல் தொடர் . இங்கு ஏதிலாளனாகிய 
நீ எனப்பொருள் கொள்ள வேண்டும் ! இங்கு ஏதிலாட்டியை 
என்பதைப் பாடமாகக் கொண்டால் பூக்கள் நிறைந்த கூந்தலை 
யுடையாளின் 

இயலும் அணியும் வருந்த ஏதிலாட்டியை 
நீபிரிந்ததன் பொருட்டு என்பது பொருளாக அமையும் . இது 
பொருத்தமுடை யதாக உள்ளது . எனவே ஏதிலாளனை என்பதை 
விடுத்து “ ஏதிலாட்டியை என்பதைப் பாடமாகக் கொள்ளலாம் . 


3. 8. எய்யாது 


‘ எய்யாது விடுதலோ கொடிதே ( 242.3 ) என்பது தோழி 
கூற்றாக வரும் பாடலொன்றில் பயின்ற தொடர் 

எய்யாது 
விடுதலோ என்பதற்கு அறியாது விடுதலோ என்ற வேறுபாடு 
உள்ளது . களவொழுக்கத்தால் வந்த நோயை அன்னை அறியா 
தொழிதல் நன்றன்று ஆகலின் அதனை அறிவித்தல் வேண்டும் 
இங்குச் சுட்டப்பெறும் கருத்து , 

எய்யாமையே 
அறியாமையே என்பது தொல்காப்பிய நூற்பா , அறியாது 
விடுதலோ என வருவதில் பொருள் வேறுபாடு இல்லை . எனவே 
பழமைச் சிறப் புடைய ‘ எய்யாது விடுதலோ என்ற பாடத்தையே 
இங்குச் சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


என்பது 


3. 9. கெடுதலானாது 


“ கெடுதலானாது நன்னுதறுயரே ( 258.5 ) என வரும் பாடல் 
தொடருக்கு நன்னுதலையுடைய இவள் துயர் கெடாது மிகும் 
என்பது பொருள் . வரைவு நீட்டித் தலால் தலைவியின் துயர் 


1. தொ . சொ . நூ . 342 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


331 


கெடாது மிகும் என்பது கருத்து . இங்கு இன்னுமாறாது நன்னுதல் 
துயரே என்று வேறுபாடு உள்ளது . தலைமகன் வரைவு வேண்டி 
விட்டமை கண்ட பின்னும் துயர் நீங்காதாயிற்று என்பது இதன் 
பொருள் . 


பெருவரை நாடன் வரையு மாயின் 

கொடுத்தனெ மாயினோ நன்றே 
என்பது இத்தொடரின் முன்னைமந்த பகுதி . எனவே இப்பகுதிக்கு 
இயைபுடைய வகையில் கெடுதலானாது என்ற பாடமே பொருட் 
சிறப்புடைய தாய் உள்ளது என அறியலாம் , 


3. 10 அதுவே தெய்ய 


அதுவே மன்ற வாராமையே ( 261.4 ) என்பதற்கு ‘ அதுவே 
தெய்ய வாராமையே என்ற வேறுபாடு அமைந்துள்ளது . 
அல்லகுறிப்பட்டுத் தலைவன் நீங்கினான் என்பதனை அறிந்து 
வைவத்தும் அறியாதாள் 

போன்று 

வரைவு கடாவும் கருத் 
தினளாய்க் கூறுவதை வெளிப்படுத்தும் வகையில் அதுவே 
தெய்ய என்ற பாடம் அமைந்துள்ளது . தலைவன் வாராமைக்கு 
ஏது அச்சம் எனத் தோழி கூறுவது படைத்து மொழிதலேயாகும் 
உண்மையன்று * அவவே மன்ற என்ற பாடமும் பொருட் சிறப் 
புடையதே . இன்ன துகாரணம் என உறுதி செய்யும் பொருண்மைச் 
சிறப்பு இப்பாடத்தில் உள்ளது . எனவே அதுவே மன்ற அதுவே 
தெய்ய என்ற இரு பாடங்களும் பொருட் சிறப்புடையனவாய் 
உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது . 


3.11 . பிறபாடங்கள் 


வளமலைச் சிறுதினை ( 268.2 உணீஇக் கானவர் ( 268.2 ) தலை 
விளை ( 270.2 ) கழைக்கோல் ( 278.1 ) என்பன அவற்றுக்கு 
அமைந்த வேறு பாடுகளைவிடப் பொருட் சிறப்புடையவை . 


‘ கல்லா வன்பார்ப்பு ( 280.1 ) என்பதனை விட அதற்கு 
வேறுபாடாய் அமைந்த கல்லா 

பார்ப்பு 
பொருளியைபுடையது . 

பெரிய மூங்கிலின் கழைமேலேறிச் 


இளம் 


என்பது 


332 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


சிறுகோலைக்கொண்டு மதியத்தைப் புடைப்பது 

போலும் 
தோற்றத்தைக் கொண்டதாக மந்திக்குட்டி 

விளங்குகின்றது 
என்பதால் அதன் இளமைத் தன்மை மேலும் சிறப்பாக விளங்கும் 
வகையில் கல்லா இளம் பார்ப்பு என்ற பாடம் சிறப்புடையதாக 
உள்ளது அறியலாம் . 


சோலைச் சிறுகிளி உன்னுநாட ( 282.3 ) என்பதைவிடச் 
சோலைச் சிறுகிளி உண்ணுநாட என்பது சிறப்புடைய பாடம் . 
கொடிச்சிகடியவும் , பெருங்குரல் சிறுதினையைச் சோலைச்சிறு கிளி 
உண்ணும் என்பது சிறப்புடையது . எனவே உண்ணுநாட 
என்பதைப் பொருந்திய பாடமாக ஏற்கலாம் . 


புகரின்று நயந்தனன் ( 286.4 ) ‘எந்தை வாழியர் ( 294.3 ) 
‘பிரிவதன்றே ( 297.3 ) என்பன அவற்றின் வேறுபாடுகளைவிடப் 
பொருட் சிறப்பும் பொருத்தமும் உடைய பாடங்கள் 


ஐங்குறுநூறு - குறிஞ்சிப் பகுதியில் இன்றியமையாத பொருட் 
சிறப்புடைய 19 இடங்களில் டாக்டர் உ . வே . சாமிநாதையர் 
பதிப்பில் அமைந்தவற்றுள் 13 பாடங்களும் , பிற 6 பாடங்களும் 
சிறப்புடையனவாக இங்கு நிறுவப்பட்டுள்ளன . 


4 , பாலைப்பகுதி 


பாலைப்பகுதியில் அமைந்த இன்றியமையாத பொருள் 
வேறுபாடுடைய பாடங்களும் அவற்றின் வேறுபாடுகளும் கீழே 
குறிப்பிடப்பெற்றுள்ளன . 


- பாடம் 


பாடல் அடி 


வேறுபாடு 


302.1 


தப்பற்குமுரித்தே 
போகிறனைத் தடுக்கும் 


303.2 


தப்பற்குமுரியள் 
போகினினித் தடுக்கும் 
போகிறடுக்கும் 
புலம்படர்ந்து 
சுடக்கொடி , சுடர்தொடி 


305.1 


புலம்படராது 
சுடர்த்தொடி 


305.3 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


333 


314.4 


நீளிடை அருஞ்சுரம் 
நீடிய பொருளே 


317.4 


நீரிடை அருஞ்சுரம் 
நீட்டிய பொருளே , ஈட்டிய 

பொருளே 
காடிறந்தோற்கே 
வெஞ்சினைவான்பூ 


328.4 


காடிறந்தேற்கே 
வைகுசினைவான்பூ 


331.2 


மாக்கணம் 


332.3 


மான் கணம் 


காதலவர் சென்ற 


339.4 


அருந்தினர் கழியும் 


351.2 


உயர்கரைக்கான்யாற்று 361.1 
இவளுயிரே 

367.5 
நீ நயந்துறைய 

370.3 
போகிய சுரனே 

371.1 


தோழியவர் சென்ற , 
காதலர் சென்ற 
அருத்தினர் கழியும் 
வருந்தினர் கழியும் 
உயரறற் கான்யாற்று 
இவள் கவினே 
நீ நயந்துலைய 
போகியகானே 


அசை நடை 

384.1 
பழிக்குமனை கண்ணாட்டி 393.2 


விரைநடை 
பழிக்குமுன்கணாட்டி 
பழிக்கும் அண்கணாட்டி 
அருளின்று மன்ற 


அருளிற்று மன்ற 


394.2 


4. 1. தப்பற்கு முரித்தே 


தப்பற்குமுரித்தே ( 302.1 ) என்ற தொடருக்குத் தப்பற்கு 
முரியள் என்ற வேறுபாடு உள்ளது . 


என்ற 


" அரும் பொருள் செய்வினை தப்பற்கு முரித்தே 

பெருந்தோ ளரிவை தகைத்தற்கு முரியள் " ( 302.1.2 ) 
எனவரும் பகுதியைக் 

காணுங்கால் செய்வினை 
எழுவாய்க்குத் ‘ தப்பற்கு முரித்தே என்பது பொருந்திய வினை 
என்பது அறியப்படும் . தகைத்தற்கும் உரியள் என்ற இரண்டாம் 
அடியில் பயின்ற சொல்லின் தாக்கம் முதலடியிலும் ‘ தப்பற்கு 
முரியள் என்ற பாடத்தைத் தோற்றுவித்திருக்கலாம் . 


334 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


4. 2. போகிறடுக்கும் 

‘ போகிறனைத் தடுக்கும் ( 303.2 ) என்பதற்குப் போகினினித் 
தடுக்கும் போகிறடுக்கும் என்ற வேறுபாடுகள் உள . இவற்றில் 
‘ போகிறடுக்கும் என்பதே பொருந்திய பாடம் . பிற இரண்டும் 
சொற்சிதைவுற்ற பாடங்கள் . 


4. 3. புலம்படர்ந்து 

புலம்படராது ( 305.1 ) என்பதற்குப் புலம் படர்ந்து என்ற 
வேறுபாடு உள்ளது . களிறுபிடிதழீ இப் பிறபுலம் 

படராது 
பசிதின வருந்தும் பைதறு குன்றம் என்பது பாடற்றொடர் . களிறு 
தன் பிடியைத் தழுவி வெப்பம் மிகு தலால் பிற இடங்களுக்குச் 
செல்லாமல் பசிப்பிணியால் வருந்தும் குன்றம் என்பது இதன் 
பொருள் . வெப்ப மிகுதியால் பிற புலம்படராது என்றும் , வெப்ப 
மிகுதியால் பிடி உடன் வரமாட்டாமையால் , அதனைத் தனித்து 
விடுத்துச் சேறற்கு அஞ்சிப் பிற புலம் படராது எனப் பொருள் 
சிறப்பது ‘பிறபுலம்படராது என்ற பாடத்தினால் தான் . எனவே 
‘ புலம்படர்ந்து என்ற பாடம் இங்குச் சிறப்புடையதன்று . 


4. 4. நீளிடை 


சுடர்த்தொடி ( 305.3 ) என்பதற்குச் சுடர்க்கொடி என்றும் 
‘ சுடர்தொடி என்றும் வேறுபாடுகள் உள . இவற்றுள் சுடர் 
தொடி என்ற பாடமே சிறப்புடையது . நீளிடை அருஞ்சுரம் 
( 314.4 ) என்பதற்கு நீரிடை அருஞ்சுரம் எனவரும் பாடமும் 
பொருள் சிறப்புடையதன்று . நீளிடை அருஞ்சுரம் என்பதற்கு 
நீண்ட இடத்தினையுடைய கடத்தற்கரிய காடு என்பது பொருள் . 
‘ நீளிடை ஆட்கொள்யானை அதர் பார்த்தல்குடும் ) என வரும் 
இலக்கியப் பயிற்சியாலும் ‘நீளிடை அருஞ்சுரம் என்ற பாடமே 
இங்குக் கொள்ளத்தக்கது என்பது புலனாகும் . 


4. 5. நீடிய பொருளே 
‘ நீடிய பொருளே ( 317.4 ) என்பதற்கு இரு வேறுபாடுகள் 
‘சென்ற நெஞ்சம் நீடிய பொருளே என்ற இப்பாடம் 


உள .. 


1. அகம் 325 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


335 


பயின்ற தொடருக்குத் தூது சென்ற என் நெஞ்சம் விரைய 
வாராது நீட்டித்தலின் பொருள் தெரிந்திலது என்பது பொருள் . 
தலைவி தோழிக்குக் கூறுவதாக அமைந்த இப்பாடலில் “ நீடிய 
பொருளே என்பதே பிற வேறுபாடுகளை விடப் 

பொருட் 
சிறப்புடைய பாடம் . 


4. 6. பிறபாடங்கள் 


காடிறந்தேற்கே ( 328 4 ) வைகுசினை வான்பூ ( 331.2 ) 
மாக்கணம் ( 332.3 ) என்பன அவற்றின் வேறுபாடுகளை விட 
பொருட் சிறப்பும் பொருத்தமும் உடைய பாடங்கள் . 


காதலவர் சென்ற 

நாட்டே 

( 339.4 ) என்பதற்குத் 
தோழியவர் சென்ற நாட்டே எனவரும் பாடம் பொருட் சிறப்பும் 
இயைபும் உடையதன்று . காதலர் சென்ற நாட்டே எனவரும் 
வேறுபாடு காதலவர் சென்ற நாட்டே என்பதைவிடச் சந்த 
இனிமை வாய்ந்தது . எனவே காதலர் சென்ற நாட்டே 
என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


அருந்தினர் கழியும் ( 351,2 ) என்பதற்கு ‘ அருத்தினர் கழியும் 
வருந்தினர் கழியும் என்பன வேறுபாடுகள் . இவற்றுள் 
அருந்தினர் கழியும் என்பதே சிறப்புடையது . சுரத்தின் கண் 
செல்வோர் அருந்தி நீங்கும் காடுகள் என்னும் கருத்து இங்குச் 
சுட்டப் பெற்றது . 


‘ உயர்கரைக் கான்யாற்று , ( 361 , 1 ) ‘ இவளுயிரே ( 367.5 ) 
* நீ நயந்துறைய ( 370,3 ) போகிய சுரனே ( 371.1 ) என்பன 
அவற்றிற்கமைந்த வேறுபாடுகளை விடப் பொருட் சிறப்புடைய 
பாடங்கள் .. 


சேட்புல முன்னிய அசைநடை அந்தணிர் ( 384. 1 ) என்பதில் 
அசைநடை என்பதற்கு விரைநடை என்ற வேறுபாடு உள்ளது . 
சேட்புல முன்னிய என்பதற்குச் சேய்த்தாய நிலத்தை 
அடைந்த என்பது பொருள் . தொலை தூரம் என்ற குறிப்பால் 
‘ விரைநடை என்பதற்குப் பதிலாக அசைநடை என்ற பாடத்தை 


336 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இங்குப் பொருந்தியதாகக் கொள்ளலாம் . தொலைதூரம் 
நடந்தமையால் அவர் அசை நடையுடையராய் இருந்தனர் 
எனக் குறிப்பிடப் பெறுதல் பொருந்துவதாகும் . குடையார் நிழல் 
உறிசேர் கரகத்தொடு குன்றிடத்து 

மெலிந்து 
வருகின்ற அந்தணிர் ) எனவரும் இலக்கியப் 

பயிற்சியும் 
இப்பாடமே சிறப்புடையது என்பதைச் சுட்டிற்று . 


நடையான் 


பழிக்குமனை கண்ணாட்டி ( 393.2 ) ‘ அருளிற்று மன்ற ( 394.2 ) 
என்பன அவற்றின் வேறுபாடுகளைவிடப் பொருட்சிறப்புடையவை . 


இங்ஙனம் 

பாலைப் பகுதியில் பொருள் வேறுபாட்டுடன் 
இன்றியமையாத 18 இடங்களில் 15 இடங்களில் பழைய பாடங் 
களும் 3 இடங்களில் பின்னர் அமைந்தனவாகக் கருதப்பெறும் 
3 வேறுபாடுகளும் சிறப்புடையனவாகக் காட்டப் பெற்றுள்ளன . 


5. முல்லைப் பகுதி 

முல்லைப் பகுதியில் வரும் பொருள் வேறுபாடுடைய 
வேறுபாடுகள் சில இங்கு ஆராயப்பெற்றுள்ளன . 


பாட 


5. 1. அழுமினி முலைக்கே 

‘காதலம் புதல்வன் அழுமினி முலைக்கே ( 424.4 ) என் பதில் 
அழுமினி முலைக்கே என்பதற்கு அழுமணி முலைக்கே என்ற 
வேறுபாடு உள்ளது . நீ பிரிந்தால் நின் மனையாள் உயிர் வாழாது 
ஒழிவாளாதலால் தாய்ப்பாலின்றிக் குழந்தை இனி அழும் என்ற 
கருத்து இங்குச் சுட்டப்பெற்றது . அழுமணி முலைக்கே என்பதில் 
மிகுதியும் பொருள் வேறுபாடு இல்லையெனினும் இனி என்ற 
எதிர்காலக் குறிப்பு வேறுபாட்டில் இல்லை . எனவே அழுமினி 
முலைக்கே என்ற பாடத்தைச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


கொன்றை 


5. 2. சுடுபொன்னன்ன 
சுடுபொன்னன்ன 

சூடி ( 432.2 ) என்பது 
உவமைத்தொடர் சுடுபொன்னன்ன என்பதற்குக் கடும் 
பொன்னன்ன என்ற வேறுபாடு உள்ளது . கொன்றையின் புதுப்பூ 


1. இறை . உரை , நூ . 23 , மேற்கோள் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


337 


பொன்னின் நிறமும் ஒளியும் ஒருங்கு அமையப் பெற்றது . 
சுடுபொன் ஒளியும் நிறமும் சிறப்புடையதாக விளங்குதல் இயல்பு . 
எனவே சுடுபொன்னன்ன என்ற பாடமே இங்குப் பொருட் 
சிறப்பும் பொருத்தமும் உடையதாம் . 


5 , 3. தவிர்தல் யாவது 


தவிர்தல் யாவது ( 451.2 ) என்பதற்குத் தகுதல் யாவது 
தவிர்குதல் யாவது என்பன வேறுபாடுகள் . இவற்றுள் ‘ தவிர்தல் 
யாவது பொருள் பொருத்தமுடையது . தகுதல் யாவது என்பதில் 
பொருளியைபு இல்லை . 


| 


5. 4 : பிற பாடங்கள் 


பீரமிரும்புதல் ( 464.2 ) பிறிது நினைந்து ( 478.2 ) என்பன 
அவற்றிற்கமைந்த வேறுபாடுகளை விடப் பொருட்சிறப்புடைய 
பாடங்கள் . 


சென்னிலம் { 495.1 ) என்பதற்குச் செந்நிலம் என்ற 
வேறுபாடு உள்ளது . இதனை ஒலி ஒப்புமையால் நிகழ்ந்த 
வேறுபாடாகவும் கொள்ளலாம் . சென்னிலம் என்பதற்குப் பிரிந்து 
சென்ற நிலம் என்பது பொருள் , இப்பொருளுடைய பாடமே 
பாடற்பொருளோடு இயைபுடையதாக 

உள்ளது . 

செந்நிலம் 
என்பது பொருந்தாது , 


வரகு இணர் சிறப்ப ( 496.1 ) என்பதற்குச் ‘ சேர அரசிறை 
என்ற வேறுபாடு உள்ளது . வரகுகள் பூங்கொத்து எடுத்துத் 
திகழவும் , என்பது முதற் பாடத்தின் பொருள் . இதன் வேறுபாடு 
பொருளியைபின்றிச் சிதைவாக உள்ளது . வரகு கார்காலத்து 
மலர்ந்து விளையும் சிறப்புடையது . 

“ செவ்விகொள் வரகின் செஞ்சுவற் கலித்த 
கௌவை நாற்றின் காரிருள் ஓரிலை 
நவ்வி நாண்மறிக் கவ்விக் கடன் கழிக்கும் 
காரெதிர் தண் புனம் 


1. குறுந் . 282 , 


338 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


s 


சுட்டப் 


என 


பெறுவதையும் 


இவ்வியல்பு இலக்கியங்களில் 
அறியலாம் . 


முல்லைப்பகுதியில் 7 பாடங்களும் அவற்றின் வேறுபாடுகளும் 
ஆராயப்பட்டு முந்தைய பாடங்களே அனைத்திடத்தும் சிறப்புடை 
யனவாய் உள்ளன என விளக்கப்பட்டது . 


வரக 


ஐங்குறு நூற்றில் இன்றியமையாத பொருட் சிறப்புடையன 

அமைந்த பாடங்களும் , அவற்றின் வேறுபாடுகளும் , 
அவற்றுள் சிறந்தனவாக நிறுவப்படும் பாடங்கள் , 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை ஆகியனவும் கீழே பட்டியலில் 
விரிவாகத் தரப்பெற்றுள்ளன . 


பிற 


பகுதி 


பாடம் இன்றியமை நிறுவப்பட்ட 
வேறுபடும் யாத பொருள் பாடங்களில் 
இடங்கள் வேறுபாடு 

அடிப்படைப் 
உடையவை பாடங்கள் 


நிறுவப்பட்ட 
பாடங்களில் 
புதிய 
வேறுபாடுகள் 


} 


1 


1 


1 


- 


கடவுள் ) 
வாழ்த்து 
மருதம் 
நெய்தல் 
குறிஞ்சி 


83 


30 


26 


4 


86 


15 


12 


3 


127 


18 


12 


6 


பாலை 


116 


18 


15 


3 


முல்லை 


47 


7 


7 


கூடுதல் 


460 


89. 


73 


16 


எனவே ஐங்குறுநூற்றில் பாடம் வேறுபடும் மொத்தமுள்ள 
460 இடங்களில் 89 இடங்கள் மிகுதியும் பொருள் வேறுபாடு 
உடையனவாய் , ஆழ்ந்த ஆய்வு நோக்குக்கு உரியனவாய் உள . 
இவற்றை ஆய்ந்து 73 இடங்களில் உ . வே . சாமிநாதையர் பதிப்புப் 
பாடங்களும் 16 இடங்களில் பிற வேறுபாடுகளும் மூல பாடங் 
களாகக் கொள்ளத்தக்கவை என நிறுவப்பட்டுள்ளன . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


339 


4. பதிற்றுப்பத்து 


. 


பதிற்றுப்பத்து நூலில் 80 பாடல்களிலும் 8 பதிகங்களிலும் 
அமைந்த மொத்த வேறுபாடுகள் முறையே 266 ம் 7 ம் ஆகும் . 
இந்த 273 வேறுபாடுகளில் 105 பொருள் வேறுபாட்டுக் கோணத்தில் 
ஆயத்தக்கவை . பாடவேறுபாடுகள் பதிப்பு வரிசையில் இங்கு 
ஆராயப்பெற்று நிறுவப்பட்டுள்ளன . 


1. பொருள்நிலை ஆய்வுக்கு உரியன 


பொருள் நிலையில் ஆயத்தக்க வேறுபாடுகள் 105 ல் ஒரே 
பொருள் தரும் இரு வேறு சொற்கள் பயின்றமையால் பாட வேறு 
பாடுகளாகியவற்றின் எண்ணிக்கை 5. சான்றாக பகைவராயின் 
( 62.12 ) என்பதற்கு பகைஞராயின் எனவரும் வேபாட்டைச் 
சுட்டலாம் . 


பொருள் மாற்றம் மிகுதியும் இன்றி அமைந்த வேறுபாடுகள் 
45 உள்ளன . இவற்றில் ஓரளவு பொருள் மாற்றம் இருப்பினும் 
இம்மாற்றத்தால் அதிக விளைவு ஏற்படுதல் இல்லை . நீர் நிறம் 
( 11.9 ) என்பதற்கு நீனிறம் என்ற வேறுபாடு உள்ளது . நீரின் 
நிறம் நீலம் ஆதலால் நீர் நிறம் - நீல் நீறம் என்ற இவ்வேறுபாடு 
களால் மிகுதியும் பொருள் மாற்றம் நிகழவில்லை என அறியலாம் . 


இவ்விருவகைகளிலும் அமைந்த 50 வேறுபாடுகள் போக 
எஞ்சிய 55 - வேறுபாடுகள் பொருள் வேறுபாட்டு நோக்கில் 
சிறப்பாக ஆயத்தக்கவை . 


2. உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்புப் பாடங்கள் 


உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் காட்டப் 
பெற்ற வேறுபாடுகளில் பொருள் மாற்றத்தோடு அமைந்தவற்றுள் 
33 வேறுபாடுகள் பின்னே வந்தபிற பதிப்புக்கள் வெற்றிலும் 
மேற்கொள்ளப் பெறாதவை . பொருள் மாற்றமுடைய இவ்வேறு 
பாடுகள் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


340 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மூலபாடம் 
( உ.வே சாமிநாதையர் ) 
பதிப்பு 


பா / அடி 


வேறுபாடு 


19.12 


20.10 


27.6 


28.5 


28.10 


29.5 


31,2 


31.34 


32.14 


40.27 


435 


சிறுமகிழானும் 
ஓங்கி நடந்து 
துறை நனிமருதம் 
இளையினிது 
கூரையிழிதரு 
குழா அலின் 
மாந்தரொராங்கு 
நகைவர்க்கரணமாகி 
பிழையா விளையுனாடு 
தோட்டி நீவாது 
எண்ணுமுறை 
சொல்பலநாட்டை 
குடைச் சூல் 
தோற்றமொடு 
படர்ந்தனை செல்லும் 
பல்செருக்கொன்று 
தாழ்கரும்பாசவர் 
குடைச்சூல் 
அயிரைநெடுவரை 
செறுவினை 
தலைமடங்க 
நாடு நின் 
தோலுனுதிர்த்து 
வண்மையுமாண்பும் 
வேறுபடு நனந்தலை 


சிறும திமானும் 
ஒருங்கு நடந்து 
துறையணி மருதம் 
வினையினி 

து 
கூரையழிதரு 
குமுறலின் , குழறலின் 
மாந்தரோங்குக 
நயவர்க்கரணமாகி 
பிழையாவினையினாடு 
தோட்டி நிவந்து 
எண்ணுமெய் 
சொல்புனனாட்டை 
குடச்சூல் 
நோக்கமொடு 
கடறுழந்து செல்லும் 
பல்செருக்கடந்து 
தாழிரும்பாசகர் 
குடச்சூல் 
நேருயர் நெடுவரை 
செறிவளை 
தலைமயங்க 
நாடென 


43.10 


57.11 


64.17 


66.3 


67.12 


67.16 


68.18 


70.26 


71.3 


71.17 


72.3 


74.10 


74.25 


தோலுனொதிரத்து 
வண்மையுமாண்மையும் 
வேறுபுல நனந்தலை 


74.27 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


341 


75.11 


77.5 


78.9 


கொள்ளுடைக்கரம்பை 
தேயாவாழியின் 
இறும்பிற்றகடூர் 
நின்வயிற் பிரிந்த 
புரவிநெடுந்தேர் 
முன்பிற்செருநர் 


கல்லுடைக்கரம்பை 
தெய்வயாழின் 
உறுப்பிற்றகடூர் 
நின்வயிற்பிறந்த 
புனைவினை நெடுந்தேர் 
முன்பிற்செல்வர் 


79.4 


81.32 


82.3 


இரங்குநீர்ப்பரப்பின் 


90.28 


இலங்குநீர்ப்பரப்பின் 


மேலே குறிப்பிடப் பெற்ற பாடங்கள் உ . வே . சாமிநாதையர் 
பதிப்பில் மட்டும் அடிக்குறிப்பில் காட்டப் பெற்றவை . 


2. 1. சிறுமகிழானும் 


அரிது பெறு பாயற் சிறு மகிழானும் ( 19.12 ) என்பதற்கு 
அரிதிற் பெறுகின்ற துயிலின் கண் உண்டாகும் சிறு மகிழ்ச்சியாலும் 
என்பது பொருள் . இங்குச் சிறுமதிமானும் என்ற தொடர் 
பொருள் பொருத்தமின்றி அமைகிறது . 


2. 2 


ஓங்கி நடந்து 


ஒன்னார் தேப் ஓங்கி நடந்து ( 20.10 ) 

( 20.10 ) என்னும் தொடர் 
‘ பகைவர் கண்டு அஞ்சி உளம் குலையப் பெருமிதத்துடன் நடந்து , 
என யானையின் பெருமித நடையைச் சிறப்பிக்கின்றது . ஒருங்கு 
நடந்து என்னும் தொடரின் பொருள் இத்தகைய பொருள் 
சிறப்பைத் தரவில்லை , 


2. 3 


துறை நணிமருதம் 


துறைநணி மருதம் ( 27.6 ) என்பதும் ‘துறையணி மருதம் 
என்பதும் ஏறத்தாழ ஒரே பொருளையே தருகின்றன . நீர்த் 
துறைக் கண் நிற்கும் மருத மரம் என்றும் நீர்த்துறைக்கு 
அண்மையில் நிற்கும் மருதமரம் 

என்றும் , 

இத்தொடர்கள் 
பொருள்கள் தருகின்றன எனினும் , 


34 ) 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


செந்நெ லுண்ட பைந்தோட்டு மஞ்ஞை 
செறிவளை மகளி ரோப்பலிற் பறந்தெழுந்து 
துறைநணி மருதத் திறுக்கு மூரொடு " 


எனவரும் இலக்கியப் பயிற்சியிடங்களில் துறை நணி மருதம் 
என்றே பாடம் பயின்றுள்ளதைக் காண , ‘ துறையணி மருதம் 
என்ற வேறுபாட்டை ஒதுக்கிவிடலாம் . 


2. 4. இளையினிது 


இளையினிது தந்து ( 28.5 ) என்னும் தொடரில் ‘இளை 
என்பது நாடு காவல் என்னும் பொருளைத் தருகிறது . இதற்கு 
வரும் வினை என்னும் சொல் இத்தகைய சிறப்புப் பொருளைத் 
தரவில்லை . 


‘ கரையிழி தரும் ( 28.10 ) என்பது கரையையும் உயர்ந்து 
இழியும் பேரியாற்றுச் சிறப்பைச் சுட்டுகிறது . கரையழி தரும் 
என்பது கரையை அழிக்கும் அளவு பேரியாறு செல்லும் இயல்பைச் 
கூறும் . எனினும் , 


“ அருவி யற்ற பெருவறற் காலையும் 
நிவந்து கரை யிழிதரும் நனந்ததலைப் பேரியாற்றுச் 
சீருடை வியன் புலம் 


எனவரும் பகுதியைக் காணுங்கால் , இழிதரும் என்று பாடம் 
இருப்பதே சிறப்பாகத் தெரிகிறது . அருவிகள் வறண்ட காலத் 
திலும் பேரியாறு இழிந்து பெருகி நிலங்களை வளமாக்கிச் சீருடை 
வியன்புல மாக்கும் செய்தியை இப்பகுதியால் அறியலாம் . 
எனவே கரையை அழித்து ஓடியது என்னும் பொருளைத் தரும் 
அழிதரும் என்ற பாடத்தைவிடக் கரையளவு உயர்ந்து ஓடியது 
என்னும் பொருளைத்தரும் இழிதரும் என்ற பாடமே சிறப்பாக 
உள்ளதை அறியலாம் . 


* 


1. புறம் . 344 : 1-3 
2. பதிற் . 28 : 9-11 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


343 


* 


2 , 5. குழா அலின் 


‘ குழா அலின் ( 29.5 ) என்பதற்குக் ‘ கொக்கு முதலிய குருகுகள் 
கூடியிருத்தலால் என்பது பொருள் . இவை கூடியிருத்தலாற்றான் 
வெண்கை மகளிர் வெண்குரு கோப்பும் செயலைச் செய்கின்றனர் 
என அடுத்து வரும் அடி கூறுகிறது . இங்குக் குமுறலின் குழறலின் 
என்ற சொற்பொருள்கள் இயைபின்றியுள் . 


2. 6. மாந்தரொராங்கு 


மண்கெழு ஞாலத்து மாந்தரொராங்குக் கை சுமந்தலமறும் 
பூசல் ( 31. 2-3 ) எனவரும் பகுதிக்கு ‘ மணி செறிந்த உலகில் 
மாந்தர் ஒரு தன்மைபடக் கைகளைத் தலைமேலேந்தித் தம் 
குறையை எடுத்துக்கூறி வேண்டும் ஆரவாரம் என்பது பொருள் . 
மாந்தரொராங்கு என்பதற்கு அமைந்த மாந்தரோங்குக என்ற 
தொடரின் பொருள் இந்த நயத்தைத் தரவில்லை . 


2. 7. நகைவர்க்கு 


. 


‘ நகைவர்க்கு அரணமாகி ( 31.34 ) என்பதில் ‘ நகைவர் 
என்பதற்குத் தன்பால் அன்புடையார்க்கு என்பது பொருள் 
‘ நயவர் என்பதும் இப்பொருளைத் தருவதே எனினும் பதிற்றுப் 
பத்தில் நகைவரார நன்கலஞ்சிதறி ) என்று ஈரிடங்களில் 
நகைவர் என்ற சொல்லே பயிற்சி பெற்று வந்திருத்தலால் இங்கும் 
நகைவர்க்கு அரணமாகி என்ற பாடத்தைச் சிறப்புடையதாகக் 
கொள்ளலாம் . 


2. 8. விளையுணாடு 


‘ பிழையா விளையுணாடு ( 32,14 ) என்ற பாடம் ‘பிழையா 
வினையினாடு என்ற பாடத்தை விடச் சிறப்புடையது . முடந்தை 
நெல்லின் கழையமல் கழனிப் பிழையாவிளையுணாடு என முன் 
பகுதியோடு சேர்த்துக் கொண்டால் விளையுள் என்பதே சிறப்பாக 
உள்ளது . கழனிக்கு ‘ விளையுள் என்பதேசிறப்பாகப் பொருந்தும் . 
மேலும் ‘பிழையாவிளையுள் என்னும் தொடர் “ தள்ளா விளையுளும் 
( 731 ) எனவரும் குறள் தொடரையும் ஒத்திருக்கிறது . 


1. பதிற் 37 ; 4 ; 43. 20 


344 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


2. 9. நீவாது 

தோட்டி நீவாது ( 40.20 ) என்பது தோட்டி என்னும் 
கருவியால் பாகர் செய்யும் குறிப்புக்களைத் தவறாமல் என்னும் 
பொருளைத்தரும் . குறிப்புக்கள் தவறாமல் யானைகள் செயல்பட்டன 
எனக் குறிப்பிடப்படுகிறது . தோட்டி நிவந்து எனவரும் வேறுபாடு 
இங்கு முரண்பட்ட பொருளைத் தருகிறது . 


என்று 


2. 10 . எண்ணுமுறை 

மலைச்சாரலில் உலவும் யானைகளின் கூட்டங்களின் 
கூட்டங்கண்டு அதில் பெண் யானைகள் எவ்வளவு உள 
எண்ணப் புகுந்தால் , அவை மிகுதியால் எண்ணில் அடங்காது 
நின்றன என்னும் கருத்தை ‘ விருந்தின் வீழ்பிடி எண்ணுமுறை 
பெறாஅ ( 43.5 ) 

என்னும் 

தொடர் விளக்குகின்றது . இங்கு 
‘ எண்ணுமெய் பெறாஅ என்ற வேறுபாடு பொருள் நயம் தரவில்லை . 


சொல் பல நாட்டைத் தொல்கவினழித்த போரடுதானைப் 
பொலந் தார்க் குட்டுவ ( 43.10-11 ) என்ற தொடர் குட்டுவன் 
பல நாடுகளை வென்ற பேராற்றலைக் குறிப்பிடுகின்றது . சொல் 
புனனாட்டை என்புழிப் புனனாடு என்ற சோணாடு ஒன்றே 
அடங்கும் . இதனால் குட்டுவனின் பேராற்றற் சிறப்பு மிகுதியும் 
வெளிப்படவில்லை . 


2. 11. குடைச்சூல் 

குடைச்சூல் ( 57.11,68,18 ) என்ற பாடத்துக்கு குடச்சூல் 
என்ற வேறுபாடு ஈரிடத்தில் வந்துள்ளது . குடைச்சூல் என்ப 
தற்குச் சிலம்பு என்பது பொருள் , 

பக்திக் கேவணப் பசும்பொற் குடைச்சூல் 
சித்திரச் சிலம்பு........... 
எனவரும் பகுதியில் குடைச் சூல் என்றே 

என்றே பயின்றுள்ளது 
காணலாம் . 

புடைபட்டு உட்கருவை உடைத்தாதல் பற்றிச் 
சிலம்பு • குடைச்சூல் எனப்பட்டது . எனவே குடச்சூல் என்னும் 
பாடம் பொருந்துவதன்று . 


, 


1. சிலம்பு . 16 ; 118-119 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


345 


நெய்தல் இதழ்வனப்பற்ற தோற்றமொடு உயர்ந்த மழை 
( 64 17-18 ) எனவரும் தொடருக்கு நெய்தல் மலரிதழ்களின் 
கருமை வனப்புடைய தோற்றத்தோடு ஒத்திருக்கும் மழைமேகம் 
என்பது பொருள் . இங்குத் தோற்றமொடு என்பதற்கு நோக்க 
மொடு என்ற வேறுபாடு பொருத்தமின்றி அமைந்துள்ளது 
அறியலாம் . 


2. 12. படர்ந்தனை 


படர்ந்தனை செல்லும் முதுவாயிரவல ( 66.3 ) என்னும் 
தொடர் சேரனை நினைந்து செல்லும் முதுவாயிரவலனைக் காட்டும் 
படர்த்தல் - நினைவு எனப் பழையவுரைகாரர் உரை எழுதியுள்ளார் . 
இரவலன் , புரவலனைப் பற்றிய நினைவோடு செல்லுதல் இயல்பே . 
எனவே இங்குக் கடறுழந்து செல்லும் என்ற வேறுபாட்டில் 
பொருள் சிறப்புடையதாக அமையவில்லை . 


2. 13. பாசவர் 


‘பல்செருக்கொன்று ’ ( 67.12 ) என்பதற்குப் புல்செருக்கடந்து 
எனவரும் வேறுபாடு உள்ளது . இவ்வேறுபாடு மிகுதியும் பொருள் 
சிறப்பு உடையதாக அமையவில்லை . தாழ்கரும் பாசவர் ( 67.16 ) 
என்பதற்குத் தாழிரும் பாசகர் எனவரும் வேறுபாடும் சிறப்புடைய 
தன்று . பாசவர் என்பதே இலக்கிய வழக்கு . பாசவரும் ஊனமும் 
எனப் பிறிதோரிடத்தும் பதிற்றுப் பத்தில் பாசவர் என்பதே 
பயின்றுள்ளது . எனவே தாழிரும் பாசகர் என்பது சிறப்புடைய 
தன்று . 


2. 14. அயிரைநெடுவரை 

அயிரை நெடுவரை ( 70.26 ) என்பதற்கு நேருயர் நெடுவரை 
என்ற வேறுபாடு உள்ளது . சேரமன்னருக்குச் சிறப்புரிமை அயிரை 
மலை . இது மேற்கு மலைத்தொடரிலுள்ளது . அயிரை மலையைச் 
சுட்டிச் சேரமன்னரை வாழ்த்தும் மரபு பதிற்றுப்பத்தில் வேறிடத் 
திலும் பயின்றுள்ளது . 


1. பதிற் 21 , 9-10 


346 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கடவுள் அயிரையின் நிலை இக் 

கேடிலவாக பெரும நின்புகழே " 
என வரும் பகுதியைக் காணலாம் . எனவே அயிரை நெடுவரை 
என்ற பாடத்தையே சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


எட்டாம் பத்தின் முதற்பாடலில் 
“ அறாஅ யாணர் அகன்கட் செறுவின் 
அருவி யாம்பல் நெய்தலொ டரிந்து 
செறுவினை மகளிர் ” 2 


எனவரும் பகுதியில் செறுவினை மகளிர் ( 70.3 ) என்பதற்குச் 
செறிவளை மகளிர் என்ற வேறுபாடு உள்ளது . இங்கு வயலில் 
தொழில் செய்யும் மகளிர் என்ற பொருளைத் தரும் செறுவினை 
மகளிர் என்பதே சிறந்த பாடமாகும் . ‘ செறிவளை மகளிர் எனப் 
பொதுவாகச் சொல்வதைவிட , வயல்வேலை செய்வோரைச் சிறப் 
பாகச் சுட்டும் செறுவினை மகளிர் என்பது சிறப்புடையதாகும் . 


2. 15. நாடுநின் 


கழுவுள் என்பவன் ஆயர் தலைவன் , இவனைச் சேரன் வென்ற 
சிறப்பையும் , கழுவுள் தலைவணங்கி நின்ற இயல்பையும் தலை 
மயங்க எனவரும் வேறுபாட்டைவிடத் தலைமடங்க ( 71.17 ) 
எனவரும் பாடமே சிறப்பாகத் தெரிவிக்கிறது , நாடு நின்முன்றினை 
முதல்வர்க்கு ஓம்பினர் உறைந்து (72. 3-4 ) எனவரும் தொடரில் 
நாடுநின் என்பதற்கு ‘ நாடென எனவரும் பாட வேறுபாடு 
பொருத்தமின்றி உள்ளது . 


2. 16. தோலூனுதிர்த்து 


வேள்வி செய்வோன் மான்தோலைப்போர்த்துக் கொள்ளு 
தலும் , அவன் மனைவி அத்தோலை வட்டமாக அறுத்து அதனைச் 
சுற்றிலும் முத்துக்களையும் மணிகளையும் கட்டி நடுவில் மாணிக்கங் 
களைத் தைத்து அணிதலும் பழைய மரபு . புள்ளி இரலைத் தோல் 


1 பதிற் 79 : 18-19 
2. பதிற் 71 : 1-3 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


347 


ஊன் 


உதிர்த்து தீது களைந்து எஞ்சிய திகழ்விடு பாண்டில் 
( 74.10-11 ) எனவரும் பகுதி மான் தோலைத் தூயதாக்கிச் செய்யும் 
ஒப்பனையைக் குறிப்பிடுகிறது . இங்குத் ‘ தோலூனுதிர்த்து 
தற்குத் தோலூனொதிரத்து எனவரும் வேறுபாடு பொருந்துவ 
தன்று . 


என்பு 


வண்மையும் மாண்பும் வளனும் எச்சமும் ( 74.25 ) எனவரும் 
தொடரில் ‘மாண்பும் என்பதற்கு ஆண்மையும் என்ற பாடம் 
உள்ளது . மாண்பும் என்பதால் மாட்சிமையுடையை பல குணங் 
கள் குறிப்பிடப்படுகின்றன . 

எனவே ஆண்மையும் என 
இயல்பைச் சுட்டுவதாக வரும் வேறுபாடு சீரியதன்று . 


ஓர் 


வேறுபடும் இயல்புடையதாகிய காட்டை ‘வேறுபடு நனந்தலை 
( 74.27 ) என்ற பாடம் உணர்த்தும் . இதற்கமைந்த வேறுபுல 
நனந்தலை என்ற வேறுபாடு சிறந்த பொருளைத் தரவில்லை . 


வென்ற பகைவர் நாட்டில் வெள்வரகும் , கொள் 

ளு 

ம் 
விதைத்தல் இயல்பு. 

வெள்வாய்க் கழுதைப் புல்லினம் பூட்டி 

வெள்ளை வரகும் கொள்ளும் வித்தும் 
எனவரும் புறநானூற்றுப் பகுதி இதனை உணர்த்தும் . இதனைச் 
சுட்டும் வகையில் வெள் வரகுழுத கொள்ளுடைக் கரம்பை 
( 75.11 ) எனவரும் தொடர் உள்ளது . கொள்ளுடைக் கரம்பை 
என்பதற்கு வரும் கல்லுடைக் கரம்பை என்ற பாடம் அத்துணைப் 
பொருட் சிறப்புடையதன்று . 


2 , 17. தேயா வாழியின் 

‘தேயா வாழியின் ( 77.5 ) என்பது தேரில் உள்ள வாய்தேயாத 
சக்கரத்தைக் குறிப்பது . இதற்குத் தெய்வயாழின் என வரும் 
வேறுபாடு பொருத்தமின்றி உள்ளது . வெல்போராடவர் மறம் 
புரிந்து காக்கும் வில்பயில் இறும்பிற்றகடூர் ( 78.8-9 ) என்பதில் 


1. புறம் 392 : 9-10 


. 


348 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இறும்பின் தகடூர் என்பதற்குக் காவற் காட்டினையுடைய தகடூர் 
என்பது பொருள் . இறும்பின் தகடூர் என்பதற்கு ‘உறுப்பின் 
தகடூர் எனவரும் வேறுபாடு பொருள் சிறப்பின்றி உள்ளது . 


உன்னிடமிருந்து பிரிந்து பல திசைகளிலும் பரவியுள்ள நினது 
நல்லிசைகள் களவிலும் பிறரை விரும்பு தலை யறியா என்று 
* நின்வயிற் பிரிந்த நல்லிசை களவினும் பிறர் நசையறியார் ( 79 . 
4-5 ) என்னும் தொடருக்கு விளக்கம் தருவர் உரையாசிரியர் . 
இங்கு நின்வயிற் பிரிந்த என்பதற்கு நின் வயிற்பிறந்த என்னும் 
வேறுபாடு உண்டு . உன்னிடம் பிறந்த நல்லிசை என்பதைவிட , 
உன்னிடா பிறந்து பல திசைகளிலும் பரவிய என்று பொருள் 
கொள்வது சிறப்பாக உள்ளது . எனவே ‘ நின் வயிற் பிரிந்த என் , 

ற 
பாடத்தைச் சிறந்ததெனக் கொள்ளலாம் . 


குடக்கோச் சேரலிரும்பொறையைப் பெருங்குன்றூர்க் கிழார் 
பாடிய ஒன்பதாம் பத்தின் முதற் பாடலில் , 


“ மாணிழை அரிவை காணிய ஒருநாட் 

பூணிக மாள நின் புரவி நெடுந்தேர் ( 31-32 ) 
எனவரும் பகுதி உள்ளது . போரில் ஈடுபட்டிருக்கும் மன்னனை 
நோக்கி நின் மனையாளைக் காணச் செல்க என்றும் , அங்ஙனம் 
செல்ல நின் புரவிபூட்டிய தேரில் ஏறுவாயாக என்றும் புலவர் 
இங்கு வேண்டுகின்றார் . மன்னன் விரைந்து செல்ல வேண்டும் 
என்ற வேட்கைக் குறிப்புக்கு ஏற்பப் புரவி நெடுந்தேர் என்ற 
பாடம் பொருத்தமாக உள்ளது . வண்பரி நெடுந்தேர் பூண்க 
நின் மாவே என்று வரும் புறநானூற்றுப் பகுதியிலும் இக் 
கருத்துப் பயின்றுள்ளது . இங்குப் புனைவினை நெடுந்தேர் என்ற 
வேறுபாடு உள்ளது . பொருள் பொருத்தமாக அமைந்திருப்பினும் 
விரைந்து செல்லும் வேட்கைக் குறிப்பு , புரவி நெடுந்தேர் என்ற 
பாடத்தினாலேயே பெறப்படுகிறது . 


1. புறம் 146 : 11 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


349 


2. 18. முன்பிற் செருநர் 


‘ முன்பிற் செருநர் ( 82.3 ) என்பதற்கு அமைந்த ‘ முன்பிற் 
செல்வர் என்ற வேறுபாடு பொருள் சிறப்பில்லாதது . ‘ இரங்கு 
நீர்ப்பரப்பின் மரந்தையோர் பொருந ( 90.28 ) எனவவரும் 
தொடருக்கு ஒலிக்கின்ற கடலாகிய நீர்ப் பரப்பினையுடைய 
மரந்தை நகரின் தலைவனே என்பது பொருள் . கடலின் இயல்பு 
தோன்ற இரங்கு நீர்ப்பரப்பு என்ற பாடம் அமைந்துள்ளது . 
இதற்கு இலங்கு நீர்ப் பரப்பு என அமைந்த வேறுபாடு இந்தப் 
பொருட் சிறப்பைத் தரவில்லை என்பதை அறியலாம் . 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் காட்டப் 
பெற்ற 33 வேறுபாடுகளில் எந்த வேறுபாடும் பொருள் சிறப்பும் 
நயமும் உடையதாக அமையவில்லை . 


3. கழகத்தின் மூலபாடங்கள் 


கழகப் பதிப்பில் 4 இடங்களில் புதிய பாடங்களை மூலபாடங் 
களாக ஏற்று உரை கூறப்பட்டுள்ளது . இந்த 4 இடங்களேயன்றி 
வேறு 6 இடங்களிலும் புதிய பாடங்கள் உள்ளன . எனினும் 
இங்கெல்லாம் மூலத்தில் புதிய பாடங்கள் இருப்பினும் உரை 
எழுதும் போது அவ்விடங்களில் பழைய உ.வே.சாமிநாதையர் 
பதிப்பின் பாடங்களே மூலபாடங்களாக 

ஏற்கப்பட்டுள்ளன . 
எனவே அந்த ஆறு இடங்களும் அச்சுப் பிழைகளாகக் கொள்ளத் 
தக்கனவாகவே உள்ளன . 


அச்சுப்பிழையற்ற பாடங்கள் அமைந்த நான்கு இடங்களையும் 
காண்போம் . நெடுவெள்ளுசி ( 42.3 ) என்பதற்கு நெடுவள்ளூசி , 
என்றும் , சேர்ந்தோரல்லது ( 42.5 ) என்பதற்கு நேர்ந்தோரல்லது 
என்றும் , ஒழுகையுய்த்த ( 44.17 ) என்பதற்கு ஒழுகையுய்த்தோய் , 
என்றும் , அரும்பறை வினைஞர் ( 75.9 ) என்பதற்கு மருபுல 
வினைஞர் என்றும் சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகப் பதிப்பில் 
பாடங்கள் உள்ளன . 


350 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


3.1 . நெடுவெள்ளூசி 


நெடுவெள்ளூசி என்பதற்கு ‘நெடிய வெண்மையான ஊசி 
என்று பொருள் . எனவே நெடுவள்ளூசி என்ற புதிய பாடத்தில் 
பொருள் சிறப்பில்லை . 


3. 2. சேர்ந்தோரல்லது 


‘ அம்பு சேருடம்பினர்ச் சேர்ந்தோரல்லது ( 42.5 ) என்ற 
தொடருக்கு அம்புகள் தைத்த உடம்பினையுடையராய்ச் 
சேர்ந்தவர்களோடல்லாமல் என்பது பொருள் . இங்குச் சேர்ந்தோ 
ரல்லது என்பதற்கு நேர்ந்தோரல்லது என்று பாடங் கொண்டால் 
அம்புகளால் புண்பட்ட 

உடம்பினையுடையராய்ப் பொர 
வந்தாரோடு எனப் பொருள் அமையும் , விழுப்புண் பட்டோ 
ரோடன்றிப் பிறரோடு பொரற்கு விரும்பாத மறமிகுதியை வலி 
யுறுத்தும் வகையில் நேர்ந்தோரல்லது என்ற பாடம் அமைந் 
துள்ளது . எனவே சேர்ந்தோரல்லது என்பதைவிட " நேர்ந்தோ 
ரல்லது என்ற 

பாடத்தைச் சிறப்புடையதாக இங்குக் 
கொள்ளலாம் . 


3. 3. ஒழுகையுய்த்த 


‘ ஒழுகையுய்த்த ( 44.17 ) என்ற எச்சத்திற்கும் , ஒழுகை 
யுய்த்தோய் எனவரும் விளிக்கும் பொருள் நிலையில் மிகுதியும் 
வேறுபாடு இல்லை . ஒழுகையுய்த்த என எச்சமாகக் கொண்டால் 
ஆடு நடையண்ணல் ( 7 ) எனவரும் முடிவோடு பொருத்திப் 
பொருள் கொள்ள வேண்டும் . இதனை ஒழுகையுய்த்த ( 17 ) ஆடு 
நடையண்ணல் ( 7 ) என மாறிக கூட்டுக என்று பழைய உரை 
காரர் குறிப்பிடுவர் . பின்னுள்ள எச்சத்தை முன்னுள்ள முடிவோடு 
கொண்டு கூட்டிப் பொருள் கொள்ள வேண்டிய இடர்ப்பாடு 
மற்றொரு பாடத்தில் இல்லை . ஆடுநடை அண்ணல் ( 7 ) 
என்பதைத் தனியாகவும் ‘ ஒழுகையுய்த்தோய் ( 17 ) என்பதைத் 
தனியாகவும் ஆற்றொழுக்காகப் பொருள் கொள்ளும் வாய்ப்பு 
இப்பாடத்தில் உள்ளது . எனவே ஒழுகையுய்த்தோய் என்பதைச் 
சிறப்புடையதாக இங்குக் கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


351 


3. 4. அரும்பறை வினைஞர் 


‘ அரும்பறை வினைஞர் ( 75.9 ) என்பதற்குப் பாடமாக அமைந்த 
மருபுல வினைஞர் என்பதும் பொருட் சிறப்போடு அமைந்துள்ளது . 
அரும்பறை வினைஞர் என்பதற்கு அரிய பறையையுடைய 
தொழில் செய்வோர் என்பது பொருள் . மருபுல வினைஞர் என்ப 
தற்குக் களர் நிலத்தே தொழிலைச் செய்வோர் என்பது பொருள் . 
வன்புலம் தழீ இ மென்பால் தோறும் என முன்னுள்ள அடியின் 
பொருளோடு இயைத்துக் காணுங்கால் மருபுல வினைஞர் என்ற 
பாடம் பொருந்துவதாக உள்ளது . மென்பாலில் நல்ல விளைவு 
உண்டாதலின் அதனைக் கோடற்கு ஏனை வன்புலத்து வாழும் 
மருபுலத்தார் விரும்பி முயல்வது இயல்பு . அதுகாலை மென்புலத்து 
வாழ்வார் அவரோடு பொருதலும் இயல்பு . போரில் தோற்கும் 
மருபுல வினைஞர் தம்பால் உள்ள வரகும் கொள்ளும் தண்ட 
மாகத் தருவர் . எனவே இப்பொருட் சிறப்பினைத்தந்து நிற்கும் 
மருபுல வினைஞர் என்ற பாடத்தைச் சீரியதாகக் ெகாள்ளலாம் . 


இங்ஙனம் கழகப் பதிப்பில் காட்டப்பெற்ற புதிய பாடங்கள் 
நான்கில் இரண்டு சிறப்புடையனவாய்த் திகழ்கின்றன . 


4. அருளம்பலவனார் பதிப்புப் பாடம் 


ளகர 


இலங்கை வெளியீடாகிய அருளம்பலவனார் பதிப்பில் வளம் 
படு வென்றி ( 4 ஆம் பத்து , பதிகம் 12 ) என்பதற்கு வலம்படு 
வென்றி என்ற பாடம் உள்ளது 

. 

லகர வேறுபாடின்றி 
இப்பாடம் எழுந்தது எனக் கொள்ளவும் இடமுண்டு . அதற்கு 
மேலும் வளம் - வலம் என்பவற்றில் பொருள் வேறுபாடும் உள்ளது . 
மிகுதியான வளம் தருகின்ற வெற்றி என்பது முன்னுள்ள 
பாடத்துக்கு உரிய பொருள் . வலம்படு வென்றி என்பபதில் 
பொருள் சிறப்பில்லை . வலம் , வென்றி , என்பன ஒரு பொருள் 
தரும் சொற்கள் . எனவே இங்கு வளம்படு வென்றி என்பதனைச் 
சிறந்த பாட மாகக் கொள்ளலாம் , 


352 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


5. மர்ரே பதிப்பில் பாடம் 


மர்ரே பதிப்பில் பொருள் வேறுபாட்டு நிலையில் பாடம் ஒன்று 
அமைந்துள்ளது . ‘ களிறு முழங்கும் பாசறை ( 16.8 ) என்பதற்குக் 
களிறு வழங்கும் பாசறை என்ற வேறுபாடு உள்ளது . மர்ரே 
பதிப்பில் காணப்பெறும் இவ்வேறுபாடு பிற பதிப்புக்களில் சுட்டப் 
பெறவில்லை . 


கடாஅம் வார்ந்து கடுஞ்சினம் பொத்தி 
மரங்கொன் மழகளிறு முழங்கும் பாசறை 
நீடினை யாகலிற் காண்குவந் திசினே " ( 16.7-9 ) 


என்னும் பகுதியில் களிறுகளின் இயல்பு , பாசறை இயல்பு , பாசறை 
யில் மன்னன் நீண்ட நாள் தங்கிய நிலை ஆகியனசுட்டப் 
படுகின்றன . பாசறையில் தங்கியிருக்கும் மன்னன் தன்னை நாடி 
வரும் பரிசிலர்க்குக் களிறு வழங்கும் சிறப்புடையனாயிருந்தான் 
என்ற பொருளைத் தருவது களிறு வழங்கும் பாசறை என்னும் 
பாடம் . யானைகள் முழங்கும் இயல்புடைய பாசறை என்று 
கூறுவதை விட , யானைகளைப் பரிசிலர்க்கு வழங்கும் பாசறை 
என்று கொள்வதில் மன்னனின் வண்மைச் சிறப்பு வெளிப்படு 
கிறது . எனவே களிறு வழங்கும் பாசறை என்ற பாடத்தைச் 
சிறப்புடையதாக இங்குக் கொள்ளலாம் . 


இம்மன்னன் நாடு , மிகுந்தகளிற்று வளம் நிறைந்தது 
என்பதை அண்ணல் மழகளிறு அரிஷிமி றோப்பும் கன்று புணர் 
பிடிய குன்றுபல நீந்தி 1 எனவரும் பகுதியாலும் , மன்னன் 
இரவலர்க்கு வாரி வழங்கும் கொடைச் சிறப்பு உடையவன் 
என்பதைப் பரிசின் மாக்கள் வல்லாராயினும் கொடைக் கடன 
மர்ந்த கோடா நெஞ்சினன் 2 எனவரும் பகுதியாலும் அறியலாம் . 


1. பதிற் 12 ; 12-13 
2 . 

20 : 20-23 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


353 


5 


உ வே சாமிநாதையர் , கழகப் பதிப்புக்களின் அடிக் குறிப்புக்கள் 


உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் குறிப்பிடப் 
பெறும் 7 பாட வேறுபாடுகள் , கழகப் பதிப்பின் அடிக்குறிப்பிலும் 
இடம் பெற்றுள்ளன . இவற்றின் மூல பாடங்களைவிட இவ்வேறு 
பாடுகள் பொருட் சிறப்போ , பொருள் நயமோ உடையனவல்ல . 
இம்மூல பாடங்களும் , வேறுபாடுகளும் கீழே 

குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . 


உ.வே. சாமிநாதையர் 


பா.அடி . 


அடிக்குறிப்புப் பாடம் 


மூல பாடம் 


ஏமம் புணர்க்கும் 


11.4 


ஏமம் புணர் காக்கும் 


ஐந்தொருங்கு புணர்ந்த 


14.4 


வந்தொருங்கு புணர்ந்த 
வரினும் பாற்றும் 


வரினு மாற்றும் 


14.10 


கழங்கழி 


15.5 


கழங்கு வழி 


பகைவரார 


37.3 


பகைவராயினும் 


கண்ணறுத்தியற்றிய 


41.4 


கண்ணுறுத்தியற்றிய 


கொல் 

படை 


67.5 


தொல் படை 


அடிக்குறிப்பில் பாடம் குறிப்பிடும் பதிப்பு நெறியை உ.வே. 
சாமிநாதையர் பதிப்பைப் பின்பற்றிக் கழகப் பதிப்பிலும் 
தொடக்கத்தில் ஒரு சில பாடல்களில் குறிப்பிடப் பெற்றுள்ளன . 
பின்னர் அங்கும் இங்குமாக ஓரிரு பாடங்களில் மட்டுமே குறிப்பிடப் 
பெற்றுள்ளன. பல பாடல்களில் அடிக்குறிப்பில் வேறுபாடுகள் 
சுட்டப்பெறபெறவில்லை . 


மேலே கண்ட 7 இடங்களிலும் உ.வே. சாமிநாதையர் 
பதிப்பில் பாடங்களாக அமைந்தவை ஏற்கத்தக்க நிலையில் சிறப் 
புடைய பாடங்களாக உள்ளன , 


354 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


7. மர்ரே , சங்க இலக்கியப் பதிப்புக்கள் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக் குறிப்பில் குறிப்பிடப் 
பெற்ற இரு பாடங்களை இரு அடிகளில் மர்ரே பதிப்பும் , சங்க 
இலக்கியப் பதிப்பும் தம் மூல பாடங்களாகக் கொண்டுள்ளன 
என்பதும் குறிப்பிடத் தக்கது . 


குய்யிடு தோறு மானா தார்ப்பக் 
கடலொலி கொண்டு செழுநகர் நடுவண் 

அடுமை யெழுந்த அடுநெய் யாவுதி ( 21.11-13 ) 
என்பது பதிற்றுப்பத்துப் பகுதி . செழுநகர் நடுவண் அடுமை 
எழுந்து ( 21.12-13 ) என்பதற்குச் செழுநகர் வரைப்பின் நடுவண் 
எழுந்த என்ற வேறுபாடு உ.வே.சாமிநாதையர் பதிப்பின் அடிக் 
குறிப்பில் உள்ளது . இதனை மர்ரே பதிப்பும் சங்க இலக்கியப் 
பதிப்பும் தம் மூலபாடங்களாகக் கொண்டுள்ளன . பாடவேறு 
பாட்டில் பொருள் சிறப்பு இல்லை . எனவே உ.வே. சாமிநாதையர் 
பதிப்பில் மூல பாடங்களையே சிறந்தவையாகக் கொள்ளாலம் . 


8. பழைய உரையாசிரியர் குறிப்பு 


பதிற்றுப் பத்தின் பழைய உரையாசிரியர் தம் குறிப்புரைப் 
பகுதியில் ஆங்காங்கே சில இடங்களில் தம் காலத்து வழங்கிய 
வேறுபாடங்களையும் குறிப்பிட்டுள்ளார் . இம்முறையில் அவரால் 
குறிப்பிடப் பெற்றிருக்கும் பாடங்களின் எண்ணிக்கை 7 . 
இந்தப் பாடங்களைப் பிற்காலத்து வந்த பதிப்பாசிரியர்களோ 
உரையாசிரியர்களோ யாரும் குறிப்பிடவோ , ஏற்கவோ இல்லை 
என்பதும் குறிப்பிடத் தக்கது . உ . வே . சாமிநாதையர் அவர்களும் 
தம் பதிப்பில் அடிக் குறிப்பில் பிற ஏட்டுப் பாடங்களைக் 
குறிப்பிட்டுள்ளாரேயன்றி , பழைய உரையாசிரியரின் உரைக்குறிப்புப் 
பாடங்களைக் குறிப்பிடவில்லை . இப்பாடங்கள் அனைத்தும் வேறு 
பொருள் உடையனவாயினும் பொருட் சிறப்புடையன அல்ல . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


355 


கோடுறழ்ந்தெடுத்த ( 16.1 ) என்பதற்குக் கோடு புரந்தெடுத்த 
என்பது ஒரு பாடம் . கோடுபுரந்தெடுத்த என்பது பாடமாயின் , 
மதிலில்லாத இடங்களை மலைகாவலாய்ப் புரக்க வெடுத்தவென்க , 
எனப் பழைய உரையாசிரியர் இப்பாடத்தையும் , பொருளையும் 
குறிப்பிடுவர் . 


‘ கடலொலி கொண்டு ( 21.13 ) என்பதற்குக் கடலொலி 
கொண்ட என்பது பாடம் . இனி , கடலொலி கொண்ட - என்பது 
பாடமாயின் கடலொலி கொண்ட நகர் என்க என விளக்கம் 
கூறுவர் பழைய உரையாசிரியர் , 


வசை 


வசையுநர்க்கறுத்த ( 32.13 ) என்பதற்கு வசையுநர் கறுத்த 
என்பது பாடமாகச் சுட்டப் பெற்றுள்ளது . இதனை இனிக் ககர 
வொற்றின்றி ‘ வசையுநர் கறுத்த என்பது பாடமாயின் அதனை 
வினையெச்ச வினைக்குறிப்பு முற்றுத் திரிசொல்லாக்கி , 
சொல்லு தலுடையவராய் வெகுண்ட பகைவர் என்று 
உரைப்பாருமுளர் என்று பழையஉரையாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் . 
வசை யுநர்க் கறுத்த - என்பது ககர வொற்றுவிடுபட்டு ஏடுகளில் 
வசையுநர்கறுத்த என்று 

அமைந்த இயல்பையும் 
பழைய உரையாசிரியர் இங்குக் குறிப்பாக உணர்த்தியுள்ளார் . 


பாடமாக 


பொழில் வதிவேனில் ( 48.15 ) என்பதற்குப் பொழில் 
வயவேனில் என்றொரு பாடமும் பழைய உரையாசிரியரால் 
குறிப்பிடப் பெற்றுள்ளது . பொழில் வயவேனிலென்பது பாடமாயின் 
பொழில் வயப்படுவதான பொருளுண்டாகிய - வேனிலென 
உரைக்க என இதனை விளக்கியுள்ளார் . 


பிறங்கிய ( 64.3 ) என்பதற்கு ஈய என்றும் , பாடலில் பயின்ற 
தொடரைக் கூனாக்கி அமைப்பினை மாற்றியமையால் ‘ நீர் பட்டு 
( 64.5 ) என்பதற்கு உரிய நீர்பட்டு என்று வரும் பாட வேறுபாடு 
களும் உள . இதனை ‘ ஈய வென்றது பாடமாயின் உரைசாலென்றது 
கூனாம் . உரைசால் வேள்வி முடித்த கேள்வி யந்தணர் அருங்கல 
மேற்ப வீயநீர் பட்டு என்று பாடமாக வேண்டும் எனக் குறிப் 
பிட்டுள்ளார் பழைய உரைகாரர் : 


356 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இதுவரை தன் காலத்து மாறுபட்டு வழங்கிய பாடவேறு 
பாடுகளைச் சுட்டிய உரையாசிரியர் , இங்கு அமைப்பு முறையை 
மாற்றுவதால் அமைய வேண்டிய பாட வேறுபாடுகளைச் சுட்டு 


கின்றார் . 


45 


அறங்கரைந்து வயங்கிய நாவிற் பிறங்கிய 
உரைசால் வேள்வி முடித்த கேள்வி 

அந்தணர் அருங்கல மேற்ப நீர்பட்டு " ( 64. 3-5 ) 
என்பது பாடற் பகுதியின் இயல்பான அமைப்பு . பழைய உரை 
யாசிரியர் குறிப்பிடும் முறையில் பாடத்தையும் கூனையும் 
கொண்டால் , 


“ அறங்கரைந்து வயங்கிய நாவில் ஈய 
உரைசால் வேள்வி முடித்த கேள்வி யந்தணர் 

அருங்கல மேற்ப வியநீர் பட்டு 
என இப்பகுதி அமையும் . 


ஆகலினசையாது ( 69.11 ) என்பதற்கு ஆண்டோரசையாது 
என்ற ஒரு பாடமும் பழைய உரையாசிரியர் குறிப்பில் உள்ளது . 
ஆண்டோரசையாது என்பதைப் பாடமாக்கி அதற்கேற்ப 
உரைப்பாரும் உளர் என இதனைச் சுட்டியுள்ளார் . 


பழைய உரையாசிரியரின் குறிப்பில் காணப்பெறும் இவ்வேழு 
பாடங்களும் பொருள் நிலையில் சிறப்புடையனவல்ல . இவ்விடங் 
களில் உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் மூல பாடங்களையே 
சிறப்புடையன வாகக் கொள்ளலாம் . 


இக்குறிப்புக்களால் பழங்காலத்திலேயே மூல பாடங்களில் 
மாறுதல் நிகழ்ந்து பாட வேறுபாடுகள் தோன்றத் தொடங்கின 
என்பதை அறியலாம் . 


இனிப் பதிற்றுப் பத்தில் அமைந்த அனைத்து வேறுபாடுகளின் 
எண்ணிக்கையையும் வகைகளையும் கீழேயுள்ள பட்டியலில் ஒரு 
சேரக் காணலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


357 


வகையும் பிரிவும் 


வேறுபாடுகள் 


ஒரே பொருள் தரும் இரு வேறு சொற்கள் பயின்றவை 


5 


45 


பொருள் மாற்றம் மிகுதியும் இன்றி வருவன 
பொருள் மாற்றம் - ஆயத்தக்கவை : 
உவே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்புப் 

பாடங்கள் 


33 


கழகப் பதிப்பின் மூல பாடங்கள் 


4 


1 


அருளம்பலவனார் பதிப்புப் பாடம் 
மர்ரே பதிப்புப் பாடம் 


1 


1 


உ . வே . சாமிநாதையர் கழகப் பதிப்பு 

அடிக்குறிப்புக்கள் 
மர்ரே , சங்க இலக்கியப் பதிப்புப் பாடங்கள் 


2 


7 


- 


பழைய உரையாசிரியர் காட்டும் பாடங்கள் 


மொத்த வேறுபாடுகள் 


105 


பதிற்றுப் பத்தில் நிகழ்ந்த 

நிகழ்ந்த பாட வேறுபாடுகள் இவையே 
பதிப்பு நிலையிலும் , ஏடுகளிலும் அமைந்த இவ்வேறுபாடுகளில் 
பெரும்பாலானவை பொருட் சிறப்பும் பொருள் நயமும் 
இல்லாதனவே , 


5 . 


பரிபாடல் 


பரிபாடலில் இன்று கிடைக்கும் 22 பாடல்களில் மொத்தமுள்ள 
வேறுபாடுகள் 557 - ல் 290 மட்டும் பொருள் வேறுபாட்டு நோக்கில் 
ஆயத்தக்கனவாய் அமைந்துள . இவை பதிப்பு வரிசையில் 
இக்கட்டுரைக்கண் ஆராயப் பெற்றுச் சிறந்த மூலபாடங்கள் 
இவையென நிறுவப்பட்டுள்ளன . 


358 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1. பொருள் - மாறுபாடுகள் 

பொருள் மாற்ற நோக்கில் ஆராயத்தக்க 290 வேறுபாடுகளில் 
ஒரே பொருள் பயின்ற இரு சொற்களாக அமைந்தவை , மிகுதியும் 
பொருள் வேறுபாடின்றி அமைந்தவை , பொருள் மாற்றம் 
இருப்பினும் இனங்காணத் தக்க வகையில் அமையாமல் சிதைந்து 
உருமாறி வழங்குபவை ஆகியனவும் உள . 


. 


என்ற 


முனைவர்க்கு மரிதே ( 1.30 ) என்பதற்குக் கழகப் பதிப்பில் 
முனிவர்க்கு மரிதே என்ற வேறுபாடு உள்ளது . கொளனும் 
( 2.62 ) என்பதற்குக் கோடலும் 

வேறுபாடு 
உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் உள்ளது . 
இவ்வேறுபாடுகளில் பயின்றவை ஏறத்தாழ ஒரே பொருள் தரும் 
வேறு சொற்கள் . எனவே இம்முறையில் அமைந்த 22 வேறுபாடு 
களும் மிகுதியும் பொருள் வேறுபாடு அற்றவை . 


ஒரே பொருளைத் தரும் சொல்லாக இல்லாமல் , பிற வகைச் 
சொற்களால் அமைந்து பொருளை வேறுபடுத்துவன வாகச் சில 
வேறுபாடுகள் உள . ஆனால் இவை விளைக்கும் பொருள் மாற்றம் 
நயமற்றவை , இயைபு இல்லாதவை . சான்றாக மன்னுயிர் 
முதல்வனை , ( 1.53 ) என்பதற்கு மண்ணிய முதல்வனை என்ற 
வேறுபாட்டைச் சுட்டலாம் . இவ்வேறுபாட்டல் ஏற்படும் பொருள் 
மாற்றத்தில் மிகுதியும் சிறப்பில்லை . இம்முறையில் மிகுதியும் 
பொருள் வேறுபாடும் சிறப்புமின்றி அமைந்தவை 115 
வேறுபாடுகள் . 


இங்ஙனமே , பொருள் காணவகையின்றிச் சிதைத்து வரும் 
வேறுபாடுகளும் உள . பன் மாண் யாமும் ( 2,73 ) என்பதற்குப் 
பலமா பன்மாயாண்டும் என்று வேறுபாடு உள்ளது . இவ்வேறு 
பாடு சிதைந்த நிலையில் அமைந்துள்ளது தெற்றெனப் புலனாகும் , 
சிதைவுற்றுப் பொருள் காண வகையின்றி வரும் வேறுபாடுகளின் 
எண்ணிக்கை 95 ஆகும் . 


மேலே குறிப்பிடப்பெற்ற மூவகையிலும் வரும் 232 வேறு 
பாடுகள் நீங்க எஞ்சிய 58 வேறுபாடுகள் இங்கு விரிவாக ஆராயப் 
பெற்றுள்ளன . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


359 


2. உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பு 


உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் காணப்பெறும் 
பாட வேறுபாடுகளில் பொருள் மாற்றம் உடையனவாக அமைந் 
தவை சில . இவற்றுள் சிலவற்றைப் பின்னே வந்த பதிப்புக் 
களும் குறிப்பிடுகின்றன . எனினும் பின்னே வந்த பதிப்புக்களில் 
சுட்டப்பெறாமலும் , பொருள் மாற்றத்திற்கு உரியனவாகவும் 
அமைந்துள்ள 15 வேறுபாடுகள் இங்கே ஆராயப்பட்டுள்ளன , 


‘ புலமும் பூவனு நாற்றமும் நீ ( 1.46 ) என்னும் தொடருக்கு 
புலமும் பூவினு ணாற்றமு நீ என்ற வேறுபாடு ஒன்று உள்ளது . 
வேதமாகவும் , பிரமனாகவும் , படைத்தல் தொழிலாகவும் விளங்கு 
பவன் நீ என்பது இதன் பொருள் . இறைவன் எல்லாமாகப் 
பரந்து விளங்கும் தன்மை இங்குச் சுட்டப் பெற்றுள்ளது . பூவன் 
என்பதற்குப் பூவிலுள்ள பிரமன் என்பது பொருள் . நாற்றம் 
என்பது படைத்தல் தொழிலை உணர்த்தும் , ‘ பூவினு ணாற்றமு நீ 
என்றால் பிரமனாவும் இறைவன் அமைந்துள்ள சிறப்புப் பெறப் 
படல் இல்லை . மேலும் பூவினான் முகனும் அவனினாகிய உலகுயிர் 
களின் தோற்றமும் நீ எனவரும் பரிமேலழகர் உரைக்குறிப்பும் 
‘ பூவனு நாற்றமும் நீ என்ற பாடத்தின் பொருட் சிறப்பை 
விளக்குகின்றன . எனவே இங்கு பூவனு நாற்றமும் நீ என்ற 
பாடத்தைச் சிறப்புடையதாக ஏற்கலாம் . 


அடுத்து விசும்பிலூழி யூழூழ் செல்ல ( 2.4 ) என்ற தொடரில் 
‘ செல்ல என்பதற்குச் ‘ செய்ய என்ற வேறுபாடு உள்ளது . இப் 
பகுதியில் உலகத்தின் ஒடுக்க முறை கூறப்பட்டுள்ளது . பசும் 
பொனுலகமும் மண்ணும் பாழ்பட விசும்பிலூழி ) யூழூழ் செல்ல 
( 2.3-4 ) எனவரும் தொடர்களில் பாழ்பட , செல்ல எனவரும் 
எச்ச பொருள்கள் ஒடுக்க நிலையைச் சுட்டி முறையே வந்துள்ளன. 
இதனைத் தொடர்ந்து தோற்றமுறை 

உரைக்கப்பட்டுள்ளது . 
ஊழிகள் முறையாகக் கழிய என்பது இத்தொடரின் பொருள் . 
எனவே இங்குச் செல்ல என்னும் பாடமே பொருத்தமுடைய 
தாக உள்ளது . 


360 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


சாறும் சேறு நெய்யு மலரும் , நாறுபு நிகழும் யாது வரலாறு 
( 6 41-42 ) என வையையாற்றின் வருணனை கூறப்பட்டுள்ள 

டத்தில் நெய்யும் என்பதற்கு நேயமும் என்ற வேறுபாடு 
ஒன்று உள்ளது . சாறு என்பது மணப் பொருள்களில் ஊறிய 
நீர் . ‘ பத்துத்துவர் முதலாயின ஊறின நீரும் என்பர் பரிமே 
லழகர் . இளங்கோவடிகளும் இதனைச்சுட்டுவர் . சேறு என்பது 
சந்தனம் முதலியவற்றின் குழம்பு . ‘நெய் என்பது வாச எண்ணெய் , 
மலர் , மைந்தரும் மகளிரும் சூடிய மலர் . இவையெல்லாம் கலந்து 
மணச்க வையையாறு ஓடிவருகிறது என விளக்கப்பட்டுள்ளது. 
இங்கு நெய்யும் என்பதற்கு நேயமும் என்று வரும் பாடம் 
பொருத்தமின்றி உள்ளது . 


வையையின் தூய்மைக்கேட்டை உணர்த்தும் வகையில் 
தொடர்ந்து வரும் பகுதியில் நலனழிந்து என்பதற்கு நலனணிந்து 
என்ற முரண்பாடான பொருள் தரும் பாடமும் பொருந்தா நிலையில் 


உள்ளது , 


இனம் வீழ் தும்பி ( 8.22-23 ) என்பதற்கு நனை வீழ் தும்பி 
என்ற வேறுபாடு உள்ளது . " இனம் வீழ் தும்பி என்பதற்கு 
இனம் விரும்பும் தும்பி என்பது பொருள் , இப்பாடம் தும்பிகளின் 
இயல்பைச் சிறப்பாக விளக்கி நிற்கின்றது . நனைவிழ்தும்பி 
என்பதற்கு அரும்புகளை விரும்பும் வண்டினம் என்பது பொருள் . 
மலரை 

இயல்பேயன்றி அரும்பை நாடல் 
இயல்பில்லை . எனவே ,, இங்கு நனை வீழ் தும்பி என வரும் 
வேறுபாடு பொருட் சிறப்போடு அமையவில்லை. 


வண்டு 


நாடல் 


தோழி தலைவனைச் சூள் விலக்கக் கூறும் பகுதியில் அறவரடி 
தொடினும் ஆங்கைவ சூளேல் ( 8.68 ) எனவரும் தொடர் உள்ளது . 
பார்ப்பார் அடி தொழுது சூள் கூறினாலும் , முருகனின் மயிலையும் 
வேலையும் நோக்கிக் சூள் செய்யாதே என்பது இத்தொடரின் 
பொருள் . இங்கு , அறவரடி தொடினும் என்பதற்கு யாவரடி 
தொடினும் என்ற வேறுபாடு உள்ளது . அறவரடியைத் தொட்டுச் 
சூளுறல் மரபு . அங்ஙனம் சூள் செய்தலும் கூடாது என்பதைக் 


1. சிலம்பு . 6 : 76-79 , உரை 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


361 


குறிப்பிடத் தொடினும் என எதிர்மறை உம்மை ஆளப்பட்டுள்ளது . 
எனவே , இங்கு யாவரடி , தொடினும் என்ற பாடம் சிறப்புடைய 
தாக அமையவில்லை . 


இப்பாடலில் , உரிமை மாக்கள் 

உவகை அமிர்துய்ப்ப 
( 8.121 ) எனவரும் தொடருக்கு அடிசில் சமைத்தற்குரிய 
மடைத்தொழிலாளர் இன்பந்தரும் அமிழ்தம் ஒத்த அடிசில் தர 
என்பது பொருள் . இங்கு அமிர்து என்பது அமிர்தம் ஒத்த 
உணவைச் சுட்டும் . எனவே அமிர்து வாக்க என , இங்கு வரும் 
வேறுபாடு பொருள்சிறப்புடன் அமையவில்லை. 


ஆடனவின்றோர் அவர் போர் செறுப்பவும் , பாடல் பயின்றோரைப் 
பாணர் செறுப்பவும் , ( 9.72-73 ) எனவரும் பகுதியில் ஆடல் 
வென்றி , பாடல் வென்றி ஆகியன குறிப்பிடப் பெற்றுள . ஆடல் 
தொழில் பயின்றோரை ஆடல் தொழில் பயின்றோர் வெல்லவும் 
என்பது முதலடிக்குரிய பொருள் . இங்கு அவர் போர் செறுப்பவும் 
( 9. 72 ) என்பதற்கு அவை போர் செறுப்பவும் என்ற வேறுபாடு 
உள்ளது . இது பொருத்தமில்லாத வேறுபாடு என்பது தெளிவு . 


‘ பல களவு கொண்டோடி ( 10.107 ) என்பதற்குப் புலன் 
களவு கொண்டோடி என்ற வேறுபாடு உள்ளது . மைந்தர் , மகளிர் 
இடையே நிகழும் ஆடல்கள் உணர்த்தப்பட்டுள்ளன . மைந்தர் 
சிலர் , தமக்குச் சிற்றில் இடாமல் அசதி யாடும் மகளிரின் 
பந்தையும் கழங்கையும் பிற பல பொருள்களையும் கவர்ந்து ஓடினர் 
என்ற செய்தி இங்குக் கூறப்படுகிறது . விளையாட்டுப் பருவத்தில் 
சிறுமியரின் பந்து முதலியவற்றை இளை ஞர் கவர்ந்தோடும் 
இயல்பை வரிப்பந்து கொண்டோடி என்றும் ‘ முற்றிலைப் பந்தைக் 
கழங்கைக் கொண்டோடினை ’ 2 என்றும் வரும் பகுதிகளும் 
தெரிவிக்கின்றன . பல பொருளையும் கவர்ந்து சென்ற குறிப்பை 
உணர்த்தும் வகையில் பல களவு கொண்டோடி எனவரும் 
பாடமே இங்குச் சிறப்புடையது . 


1. கலி . 51 
2. திருவேங் . அந்தாதி . 97 


362 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


இப்பாடலிலேயே பலிவளராவியும் எனவரும் ( 10.123 ) 
பாடத்திற்குப் பலி வளர்வாவியும் என்ற வேறுபாடு உள்ளது . 
மகளிர் மாடங்களில் எழுப்பும் அகிற்புகை பலியாகிய ஆவியைப் 
போல் உள்ளது என்ற செய்தி இங்கு உவமையோடு விளக்கப் 
பட்டுள்ளது . புகைக்குப் பலியாகிய ஆவி உவமையாகக் கூறப்படும் 
இயல்பை , 

“ புகையெனப் புதல் சூழ்ந்து பூவங்கட் பொதி செய்யா 

முகை வெண்ப னுதிபொர முற்றிய கடும்பலி ; ) 
என வரும் பகுதியாலும் ‘ புகை நிற உருவின் அற்சிரம்’2 எனவரும் 
பெதொடராலும் அறியலாம் . எனவே பலிவளர் ஆவியும் என்பதே 
இங்குப் பொருந்திய பாடம் என்பது புலனாகும், 


‘ திகழ நோக்கி ( 12.21 ) என்பதற்குத் ‘திசை நோக்கி என 
வரும் வேறுபாடும் பொருத்தமற்றதே தேசும் ஒளியும் திகழ 
நோக்கி என்பது செயற்கை யழகும் கலவியால் வந்த நிறமும் 
விளங்க அதனைக் கண்டு களித்து என்னும் பொருளைத் தருகிறது . 
திசை நோக்கி என்பது இங்குப் பொருத்தமற்ற பாடம் . 


தாளும் தோளும் ( 13.53 ) என்பதற்குத் தாரும் தோளும் 
என்ற வேறுபாடு உள்ளது . இப்பகுதி , திருமாலின் அவயச்சிறப்பை 
உணர்த்தும் பகுதி . 

முதலடியிலேயே அடியும் என வந்திருப்பதால் மீண்டும் 
தாளும் என்று வருவது கூறியது கூறலாய்விடும் . உறுப்புக்களோடு 
தோளணி வலயம் எனப்பிறவும் எண்ணப்படுதலால் இங்குத் 
‘ தாரும் என்றிருப்பது பொருத்தமாக உள்ளது . எனவே தாளும் 
தோளும் என்ற பாடத்தைவிடத் ‘ தாரும் தோளும் எனவரும் 
பாடத்தைச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


பன்மாண் அடுக்க ( 13.62 ) என்பதற்குப் பன்மாணடுக்கல் 
என்ற வேறுபாடு அமைந்துள்ளது . இது திருமாலின் பல்வேறு 
சிறப்புக்களையும் கூறிப் பன்மாண் அடுக்க இறைஞ்சினெம் 


1. கலி . 31 
2. அகம் . 317 : 3 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


363 


வாழ்த்தினெம் என முடிகிறது . பல காலும் அடுத்து இறைஞ்சி 
* வாழ்த்தப் பெற்றேம என்பது இதன் பொருள் , இங்குப் 
‘ பன்மானடுக்கல் என்பது எவ்வகையிலும் இயைபின்றி 
அமைந்தது தெளிவு 


பொலம்புனை அவிரிழை ( 16.6 ) என்பதற்குப் பொலம்புனை 
கருவினன் எனவரும் வேறுபாடும் பொருள் இயைபற்றதேயாம் . 
மலர் நனையுறுவ ( 19.71 ) என்பதற்கு வரும் வேறுபாடாகிய மலர் 
களையுறழ என்பதும் பொருள் இயைபற்ற நிலையிலேயே அமைந் 
துள்ளது . 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்புப் பகுதியில் 
இடம் பெற்ற மேலே கண்ட 15 வேறுபாடுகளில் ஒன்று தவிர 
எஞ்சிய அனைத்தும் பொருள் சிறப்பின்றியும் இயைபின்றியும் 
அமைந்த வேறுபாடுகளாக உள்ளன . 


3. கழகத்தின் மூல பாடம் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் அடிக்குறிப்பிலோ , பின்னர் 
வந்த பதிப்புக்களிலோ குறிப்பிடப் பெறாமல் கழகப் பதிப்பில் 
மட்டும் மூலபாடங்களாக அமைந்தவேறுபாடுகள் இரண்டு . 


சொறிந்ததூஉம் ( 12.52 ) என வருவதற்குச் சொரிந்ததூஉம் 
என்ற வேறுபாடு உள்ளது . மேலோட்டமாகக காணுங்கால் றகர 
ரகர வேறுபாடின்மையால் இவ்வேறுபாடு அமைந்தது 

எனக் 
கருதவும் இடமுண்டு , 


சொறிந்ததூஉம் சொற்றதூ உம் பற்றாணிறந் திரிந்தாள் ( 12.52 ) 
என்பது இப்பாடம் பயின்ற தொடர் , தலைவனைப் பற்றி அறியாத 
நிலையில் அத்தலைவனிடம் மனம் வைத்துப்பசலை பூத்த மேனிய 
ளாகத் தலைவி ஆனாள் என்னும் கருத்தை விளக்குகிறது . சொறிந் 
ததூஉம் எனவரும் பாடத்திற்கு எவ்வாற்றானும் பொருள் கொள்ள 
வாய்ப்பின்மையால் கொரிந்ததூஉம் என்ற இப்பாடம் மாற்றிக் 
கொள்ளப்பட்டுள்ளது . இதனைச் சொறிந்ததூஉம் என்னும் பாடத் 
திற்கு எவ்வாற்றானும் பொருள் விளங்கவில்லை . ஆதலின் சொரிந் 


364 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


என 


ததூஉம் எனத் திருத்தப்பட்டது என்று உரையாசிரியர் குறிப்பிட் 
டுள்ளார் . பொருள் விளங்காத பாடங்களைப் பதிப்பாசிரியர் பொருள் 
இயைபுக்கேற்பத் திருத்திக் கொண்டுள்ளனர் இதனால் 
அறியலாம் . இங்குச் ‘சொறிந்ததூஉம் எனவரும் பொருள் விளங்காப் 
பாடத்தைவிட சொரிந்ததூஉம் என்ற திருத்தப்பாடமே சிறப் 
புடையது . 


‘ ஒள்ளொலி ( 16.40 ) என வருவதற்கு ஒள்ளொளி என்ற 
வேறுபாடும் கழகப் பதிப்பில் மூலபாடமாகக் கொள்ளப்பட்டுள்ளது . 
கெண்டை மீனையொத்த மகளிர் கண்ணின் சிவப்பு நிறம் 
கள்ளுண்டல் , நீரில் ஆடல் , காதலரோடு ஊடல் என்ற மூன்று 
காரணங்களாலும் மேலும் சிவந்தது என்பது இப்பகுதியால் 
உணர்த்தப்படும் பொருள் . ஒளிகிளர் உண்கட் கெண்டை மது 
பானம் , புனலாட்டு , புலவியென்னும் இம்மூன்றினாலும் ஒள்ளிய 
நிறம் சிவக்க ........ என இப்பகுதிக்கு உரை எழுதியுள்ளார் பரிமே 
லழகர் . பொருள் இயைபு நிலையில் ஒள்ளொலி என்பதைவிடக் 
கழகத்தின் மூலபாடமாகிய ஒள்ளொளி என்பதே பொருத்த 
முடையதாக உள்ளது . ‘ ஒள்ளொளி என்று இப்பாடம் கொள்ளப் 
பட்டமைக்குக் கழக 

உரையாசிரியர் எந்த விளக்கமும் எழுத 
வில்லையெனினும் பரிமேலழகர் 
உரை 

விளக்கம் இப்பாடம் 
கொள்ளக்காரணமாக அமைந்திருக்கும் எனக் கருத முடிகிறது . 


கழகப் பதி பில் 

புதியனவாகவும் மூலபாடங்களாகவும் 
கொள்ளப்பட்ட இருபாடங்கள் பொருட் சிறப்புடையன வாக 
அமைந்துள்ளது என்பது இதனால் அறியப்படும் . 


4 


சங்க இலக்கியப் பதிப்பில் பாடம் 


சங்க இலக்கியப் பதிப்பில் இதுவரை பிற பதிப்புக்களில் 
காணப்பெறாத பாடம் ஓர் இடத்தில் மட்டும் அமைந்துள்ளது , 
‘ நாற்றமும் ஒண்மையும் ( 4.29 ) என்பது உ.வே. சாமிநாதையர் 
பதிப்பிலும் பிற பதிப்புக்களிலும் காணப்பெறும் மூல பாடம் , 
இதற்கு ‘ நாற்றமும் வன்மையும் என்ற வேறுபட்ட பாடம் சங்க 
இலக்கியப் பதிப்பில் அமைந்துள்ளது . இது பொருந்தும் சிறந்த 
L ! TL மாக அமையவில்லை . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


365 


ள 


" நின் சுரத்தலும் வண்மையும் மாரியுள் 
நின் புரத்தலும் நோன்மையு ஞாலத்துள் 
நின் நாற்றமும் ஒண்மையும் பூவையுள " ( 4.27-29 ) 


என வரும் பகுதியில் வண்மையும் மாரியிடத்தில் அமைந்ததாகக் 
குறிப்பிடப் பெற்றுள்ளது . மீண்டும் நாற்றமும் வண்மையும் , எனப் 
பாடங்கொண்டு காயாம் பூவிடத்தில் அமைந்ததாகக் கொள்வது 
ஏற்புடையதாக இல்லை . மேலும் வண்மைப் பண்பு மாரிக்கு உரிய 
தாகவும் , ஒண்மை இயல்பு பூவைப் பூவுக்கு உரியதாகவும் 
கொள்ளப்படலே மரபு . எனவே ‘ நாற்றமும் ஒண்மையும் என்ற 
பாடமே சிறப்புடையதாகக் கொள்ளத்தக்க நிலையில் அமைந் 
துள்ளது . 


5 


உ வே . சாமிநாதையர் அடிக்குறிப்பும் பிற பதிப்புக்களும் 


4 


உ வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் வரையப் 
பட்டுள்ள வேறுபாடுகளைப் பின்னர் வந்த பதிப்புக்கள் எடுத்து 
ஆண்டுள்ளன . 


எழில் வேழ மேந்திய ( 1.4 ) என்பதற்கு எழில்மேழி யேந்திய 
என்ற வேறுபாடு உள்ளது . உ.வே.சாமிநாதையர் பதிப்பின் அடிக் 
குறிப்பில் குறிப்பிடப் பெற்ற இவ்வேறுபாட்டைச் சங்க இலக்கியப் 
பதிப்பு , தன் மூலபாடமாகவே கொண்டுள்ளது . 


திருமால் பலராமனாகவும் விளங்கும் சிறப்பு இங்குக் குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . யானைக் கொடியை உடையவனும் , கூர்மை செய்த 
வளைந்த கலப்பைப் படையை உடையவனும் , ஒற்றைக் குழை 
யுடையவனுமாகிய 

பலதேவனாகவும் திகழ்கின்றான் என்னும் 
கருத்து இங்குச் சுட்டப்பெற்றுள்ளது . சேயுயர் பனை மிசை என்ப 
தால் வேழம் என்றே அமைய வேண்டிய இயல்பும் . நாஞ்சில் 
பற்றிப் பின்னே குறிப்பிடப் பெறுதலால் முதலில் மேழி பற்றிக் 
குறிப்பிடுதல் பொருந்தாமல் உள்ள இயல்பும் இதனால் பெறப்படும் . 
எனவே எழில் வேழ மேந்திய என்னும் பாடமே இங்கு ஏற்கத் 
தக்கது . 


366 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கள்ளே புனலே புலவியிம் மூன்றினும் ( 16.39 ) எனவரும் 
தொடரில் கள்ளே என்பதற்குப் ‘ புள்ளே என்றொரு வேறுபாடு 
உள்ளது . உ.வே.சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் சுட்டப் 
பெறும் இவ்வேறுபாட்டை மர்ரே பதிப்பு தன் மூலபாடமாகக் 
கொண்டுள்ளது . மகளிரின் கண்கள் மதுவுண்டமையாலும் , புனலில் 
ஆடியமையாலும் காதலரிடத்தில் புலவி கொண்டமையாலும் 
மேலும் சிவந்து விளங்கும் செய்தி இங்குச் சுட்டப் பெறுகிறது . 
எனவே புள்ளே என்னும் வேறுபாடு இயை பின்றி அமைந்தது 
தெற்றெனப் புலனாகும் . 


‘ திறனிலோர்த் திருந்திய தீது தீர் சிறப்பின் மறனும் 
( 139-40 ) என்பதில் சிறப்பின் என்பதற்குக் கொள்கை என்ற 
வேறுபாடு உள்ளது . உ.வே.சாமிநாதையர் பதிப்பின் அடிக் 
குறிப்பில் சுட்டப்பெற்ற இவ்வேறுபாட்டினைப் பின்னே வந்த 
மர்ரே பதிப்பும் , சங்க இலக்கியப் பதிப்பும் தம் மூலபாடமாகக் 
கொண்டுள்ளன , நன்னெறியில் செல்லும் திறனில்லாதவரை 
நன்னெறிக்கண் செலுத்தும் குற்றம் தீர்ந்த சிறப்பினையுடைய 
மறம் என்பது இத்தொடரின் பொருள் . இங்கு ‘ கொள்கை 
என்பதை அமைப்பதால் பொருள் சிறப்பு ஏற்படவில்லை . எனவே 
தீதுதீர் சிறப்பின் மறனும் என்பதையே சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


6. கழகப் பதிப்பின் அடிக்குறிப்பும் உரைக்குறிப்பும் 

கழகப் பதிப்பில் சுட்டப்பெற்ற மூல பாடங்கள் சிலவற்றைப் 
பின்னர் வந்த பதிப்புக்கள் ஏற்றுள்ளதையும் காண்கிறோம் . 


நாம மருடலும் ( 20.108 ) என்பதற்கு நாமமர் ஊடலும் 
என்ற பாடம் கழகப் பதிப்பிலும் பின்னர் வந்த மர்ரே பதிப்பிலும் 
உள்ளது . நாம மருடலும் என்பது மூல பாடமா , அன்றி அச்சுப் 
பிழையா எனக் கணிக்க இயலவில்லை . பரிமேலழகரின் உரைக் 
குறிப்பு இப்பகுதிக்கு இல்லை . புதிய பாடம் பொருட் சிறப்போடு 
கழகப் பதிப்பில் விளக்கப்பட்டுள்ளது . எனவே பழைய 
பொருள் விளங்காத நிலையில் இருத்தலால் , கழகத்தின் மூலபாட 
மாகிய நாமமர் ஊடலும் என்பதைப் பொருந்திய 
ஏற்கலாம் . 


பாடம் 


பாடமாக 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


367 


வயந்தணிந்தேகு நின்யாணரிருநாள் பெற ( 11.40 ) என வரும் 
தொடரில் இருநாள் என்பதற்கு இறுநாள் என்ற பாடம் கழகப் 
பதிப்பில் மூலமாகக் கொள்ளப்பட்டுள்ளது . ரு - று எழுத்துக்கள் 
வேறுபாடின்றி ஏடுகளில் ஆளப்படும் மரபு நிலையில் தோன்றிய 
தாகக் கொள்ளத்தக்க நிலையில் இப்பாடம் அமையவில்லை . 
பொருள் வேறுபாட்டு நோக்குடன் இப்பாடம் ஆளப்பட்டுள்ளது . 


2 


என 


‘ வையையே ! நீ பெருகிய நாளின் யாணரேயன்றி வற்றின 
நாளின் யாணரையும் உலகம் பெற இந்நீர் மிகுதியைத் தணிந்து 
ஏகு என்பது இப்பகுதிக்குப் பரிமேலழகர் கூறும் உரை . பெரு கிய 
நாள் , வற்றின நாள் - என இரு நாட்கள் இங்குக் கூறப்படுதலால் 
இருநாள் என்னும் பாடம் பொருத்தமுடைய தாகலாம் 
எண்ணி உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் இது மூலபாடமாகக் 
கொள்ளப்பட்டுள்ளது . ஆனால் , 

“ நாள் குறைபடு தல் காணுநர் யாரே 
சேணிகந்து கல்லூர்ந்த மாணிழை வையை 

வயந்தணிந்து ஏகுநின் யாணரிரு நாள் பெற ” ( 11 : 3-40 ) 
என்ற முழுப்பகுதியும் காணுங்கால் ‘ நாள் குறைபடுதல் காணுநர் 
யாரே ?, என்ற வினாப்பகுதிக்கேற்ப இங்கு இறுநாள் என 
அமைவது பொருத்தமாக இருக்கும் . இறுநாள் என்ற பாடமே 
பொருத்தமானது என்பதைக் கழகப் பதிப்பின் உரைக்குறிப்பும் 
வலியுறுத்தக் காண்கிறோம் .. இருநாளும் எனக்கொண்டு உம்மை 
தொகுத்து வந்ததாகக் கொள்ளுதல் பொருந்தாது என்றும் , 
தணிந்தேகுதல் என்ற குறிப்பால் இருநாளின் யாணர் பெறுதல் 
இல்லை . இறுநாளின் யாணரே பெறப்படும் என்றும் , இப்பாடம் 
சிறப்படைவதற்கு இரு காரணங்கள் கழகப் பதிப்பில் உரை 
விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன . எனவே , இறுநாள் என்ற 
பாடத்தை இங்குச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


கடந்த வானாற் சீற்றத்தவன் ( 22. , 3 ) என்பதற்குக் கடந்த 
ஆனாச் சீற்றத்தவன் என்ற வேறுபாடு கழகப் பதிப்பில் மூல 
பாடமாக உள்ளது . சங்க இலக்கியப் பதிப்பும் கழகப் பதிப்பைப் 


1 கழகப் பதிப்பு உரைக் குறிப்பு - அடி 31- 40 


368 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பின்பற்றி இப்பாடத்தையே மூலபாடமாகக் கொண்டுள்ளது .. 
இப்பகுதிக்குப் பரிமேலழகர் உரைக்குறிப்பு இல்லை . 

கழகப் 
பதிப்பில் ஆனாச் சீற்றத்தவன் என்ற பாடத்திற்குப் பொருள் 
பொருத்தமுற விளக்கம் கூறப்பட்டுள்ளது . எனவே , ஆனாச் 
சீற்றத்தவன் என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


7. மர்ரே , சங்க இலக்கியப் பதிப்புப் பாடங்கள் 


மர்ரே பதிப்பிலும் , சங்க இலக்கியப் பதிப்பிலும் ஒத்தமைந்த 
புதிய பாடங்கள் மூன்று இடங்களில் உள . 


ஏவலும் பணிந்தமை ( 1.12 ) என்பதற்கு ஏவலுழந்தமை 
என்றும் ‘ வையை நின் ( 6.77 ) என்பதற்கு வையை நின என்றும் , 
நிறை காடாக ( 20.38 ) என்பதற்கு ‘நிரை காடாக என்றும் வேறு 
பாடுகள் இப்பதிப்புக்களில் உள . இப்பாடவேறுபாடுகளில் 
ஓரளவு பொருள் வேறுபட்டாலும் பொருட் சிறப்பில்லை என்பது 
பொருளோடு பொருந்திக் காணுங்கால் புலனாகும் . இம்மூவிடங் 
களிலும் பழம் பாடங்களையே ஏற்புடையனவாகக் கொள்ளல் 
நேரிதாம் . 


8. பிற பதிப்புக்கள் அனைத்தும் வேறுபடும் பாடங்கள் 

உ.வே.சாமிநாதையர் பதிப்பில் மூலமாக அமைந்த பாடங்களை 
விடுத்து , வேறு புதிய வேறுபாடுகளைக் கழகம் , மர்ரே சங்க 
இலக்கியப் பதிப்புக்கள் தம் மூல பாடங்களாகக் கொண்டுள்ளன . 
இம்முறையில் ஏழு இடங்கள் உள்ளன . 


பா / அடி 


உ . வே . சாமிநாதையர் 
பதிப்பில் மூலபாடம் 
உயர் கொடியானை 
பணி பசி 
அருவிதழ் மாலைச்சுனை 
ஒள்ளொளியாவை 
ஒரு குழையாமை 
தலைத்தலைமுகூஉம் 
பிணியாட்சேறேற்க 


4.38 
6.63 
8.16 
15.55 
15.55 


வேறுபடும் பாடம் 
உயர் கொடிபனை 
பணி பொசி 
அருவிதாழ்மாலைச்சுனை 
ஒள்ளொளியவை 
ஒரு குழையவை 
தலைத் தலைமிகூ உம் 
பிணியாட்செறேற்க 


16.44 
20.68 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


369 


இவற்றுள் உயர்கொடியானை ( 4.38 ) என்பதைவிட உயர் 
கொடிபனை என்பது சிறப்புடைய பாடம் . 

" நின்னொன்று உயர்கொடி யானை 
நின்னொன்று உயர்கொடி நாஞ்சில் 

நின்னொன்று உயர்கொடி யானை (4 : 38-40 ) 
எனவரும் பகுதியில் யானைக்கொடி பற்றிப் பின்னர் குறிப்பிடப் 
பெறுதலால் முதலடியிலும் யானைக்கொடி பற்றிய குறிப்புப் 
பொருந்தாமல் உள்ளது . சேவலோங்குயர் கொடியையுடைய 
நின்னுயர்கொடி ஒன்று பனை .... எனப் பரிமேலழகர் உரைக்குறிப்பு 
உள்ளது . பனைக்கொடி என்பதற்கு மூலத்தில் இடமில்லை . எனவே 
முதலடியை உயர் கொடியனை என்று கொள்வது மிகுதியும் 
பொருத்தமுடையதாகும் . 


பாடங் 


பணிபசி . ( 6.63 ) என்பதை விடப் பணிபொசி என்ற பாடமும் 
சிறப்புடையதாகவே உள்ளது . பணி பசி 

என்று 
கொண்டால் பணிய + அசி எனப் பிரியும் , அசி என்பதை ‘ ஹாஸி 
என்ற வடமொழிச் சொல்லின் திரிபாகக் கொள்ள 

வேண்டும் . 
அசித்தல் என்பதற்கு நகுதல் என்பது பொருளாகும் . ஆனால் 
‘ பணி பொசி பண்ப என்பதே பரிமேலழகர் கொண்ட பாடமாக 
இருத்தல் வேண்டும் என் பதைப் பணியா நிற்கவும் அன்பின்றி 
முறிந்த பண்பினையுடையாய் எனவரும் அவர் உரைக்குறிப்பால் 
அறியலாம் . ஒசிதல் என பதற்கு முறிதல் என்பது 

பொருள் 
எனவே பரிமேலழகர் உரைக்குறிப்பின் படியும் , பொருட் சிறப்பு 
நோக்கிலும் பணிபொசி என்பதே சிறந்த பாடமாக அமைகிறது . 


அருவிதழ் மாலைச்சுனை ( 8.16 ) என்னும் பாடத்தை விட 
அருவிதாழ் மாலைச்சுனை என்பது பொருள் பொருத்தமுடைய 
பாடம் . அருவிதங்கும் ஒழுங்குபட்ட சுனை என்பது இத் 
தொடருக்குப் பரிமேலழகர் தரும் உரைக்குறிப்பு . இவ்வுரையை 
விளக்கும் வகையில் அமைவது ‘ அருவிதாழ் மாலைச்சுனை என்னும் 
பாடமேயாகும் . பிற பதிப்புக்கள் அனைத்தும் அருவிதாழ் மாலைச் 
சுனை என்னும் 

என்னும் பாடத்தையே ஏற்புடையதாகக் கொண் 
டிருப்பதைக் காண ‘ அருவிதழ் மாலைச்சுனை என்பது அச்சுப் 
பிழையால் அமைந்த பாட மாகக் கொள்ளவும் இடமுண்டு . 


370 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


ஒள்ளொளி யாவை ( 15.55 ) என்று வருவதும் , ஒரு குழை 
யாவை ( 15.55 ) என்று வருவதும் அச்சுப்பிழையால் நேர்ந்த 
பாடங்கள் . பிற பதிப்புக்கள் ஒள்ளொளியவை ஒரு குழையவை 
என்றே பாடங்கள் கொண்டுள்ளன . இப்பாடலின் அமைப்பும் , 
ஒள்ளொளியவை , ஒரு குழையவை என்றே முதலடி அமைந் 
திருக்க வேண்டிய இயல்பினைச் சுட்டிக் காட்டுகின்றது . எனவே 
‘ ஒள்ளொளியவை என்றும் , ஒரு குழையவை என்றும் வருவன 
வற்றை இங்குச் சிறந்தனவாகக் கொள்ளலாம் . 


தலைத்தலை முகூஉம் ( 16.14 ) என்பது பொருத்தமின்றி 
அமைந்த பாடம் . தலைத்தலைமிகூஉம் என்பதே பொருட் 
பொருத்தமுற அமைந்துள்ளது . மேலும் மேலும் நெருங்கி 
மொய்க்கும் வண்டுகள் என்பது தலைத்தலை மிகூ உம் ‘சுரும்பு 
என்பதற்குப் பொருள் . மேன்மேலும் நெருங்கும் சுரும்புகள் , எனப் 
பரிமேலழகர் உரைக்குறிப்பும் இங்கு அமைந்துள்ளது . எனவே 
தலைத்தலைமிகூஉம் என்ற பாடத்தை ஏற்புடையதாகக் 
கொள்ளலாம் . 


சிந்திக்கத் தீரும் பிணியாட்சேறேற்க ( 20.68 ) என்பதனை 
விடச் ‘சிந்திக்கத் தீரும் பிணியாட்செறேற்க என்பதே சிறந்த 
தாகும் . சிந்தித்த அளவிலே பாவம் நீங்கும் தன்மையானைச் 
செறாதொழிக என்பது இப்பகுதிக்குப் பரிமேலழகர் தரும் உரைக் 
குறிப்பு . ‘செறேற்க என்பதற்குச் சினவாமல் கொள் என்பது 
பொருள் . சேறேற்க என்பதும் அச்சுப்பிழையால் நேர்ந்த பாட 
மாகக் கொள்ளவும் வாய்ப்புண்டு . 


இங்ஙனம் மேலே கூறிய ஏழு பாடங்களுமே ஏற்கத்தக்க 
சிறந்த பாடங்களாக அமைந்துள்ளன . 


ஓரிடத்தில் இரண்டு மூன்று வேறுபாடுகள் 


ஒரே இடத்தில் ஒரு பாடத்துக்கு ஒரு வேறுபாடேயன்றி 
இரண்டு அல்லது மூன்று வேறுபாடுகளும் பயின்ற 11 இடங்கள் 
உள்ளன . 

இவற்றில் அமைந்த வேறுபாடுகளின் மொத்த 
எண்ணிக்கை 24 ஆகும் , 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


371 


உ.வே. சாமிநாதையர் பாடல் / 
பதிப்பில் மூல பாடம் அடி 


வேறுபாடுகள் 


அமைந்த 
பதிப்பு இடம் 


அல்லா விழுந்தாளை 


6.88 அல்லா விழுந்தானை சங் . இல .பதிப்பு 


குன்றதிரக்கூவ 


8.19 குன்றதிர்கூவ 

குன்றெதிர்கூவ 
குன்றெதிரக்கூவ 


22 


கழக உரைக் 

குறிப்பு 


கேட்டுதும் 


8.81 தேற்றுதும் 

தோற்றுதும் 


கழக மூலம் 
உ.வே.சா. 
அடிக்குறிப்பு 


சேராத் தொழுநர் 


8.102 சேராத்தொடுநர் 


உ .சே.சா . 

அடிக்குறிப்பு 
கழக மூலம் 


சேஎத்தெடுநர்க்கு 


காறிரியவார்க்கும் 

புகை 


புகை 


10 125 காறிரிவாக்கும் 

உ .வே.சா . 

அடிக்குறிப்பு 
காவிரிவாக்கும்புகை கழக மூலம் 
காறிரியவாக்கும் புகை கழக உரைக் 


குறிப்பு 


தேசுமொளியும் 


12.21 தேசுமொலியும் 

தேசுறுமொளியும் 


கழக மூலம் 
உ.வே.சா. 
அடிக்குறிப்பு 


பெரும்படை 


12.27 பெயரும் படை 


உ.வே.சா. 

அடிக்குறிப்பு 
கழக மூலம் 


சங். இல.பதிப்பு 


துறக்கத் 
தொழிலைத்தன் 


பெரும் படை 
12.84 துறக்கத் 

தெழிலைத்தன் 
துறக்கத்தொழிலை 


உ.வே சா . 


அடிக்குறிப்பு 


372 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இதுவென 
வுரைத்தனெம் 


15.64 இதுவுரைத்தனெம் உ வே.சா. 

அடிக்குறிப்பு 
இதுவென 

மர்ரே ,சங் . இல . 
வுரைத்தலினெம் 

பதிப்புகள் 


கமஞ்சூலெழிலிபோல் 18.2 கமஞ்சூவெழிலி போல் சங் இல . பதிப்பு 

கயஞ்சூழெலிபோல் உ.வே.சா. 

அடிக்குறிப்பு 
ஏர்த்ததும்புவன 18.33 ஏர் தயங்குவன உ.வே.சா. 

அடிக்குறிப்பு 
பேர் தயங்குவன உ.வே.சா. 

பதிப்பு 


இவற்றில் பொருந்தும் பாடங்கள் எவை எனக் காண்போம் . 


அல்லாவிழுந்தானை ( 6.88 ) என்பது நல்லாள் ( 87 ) எனவே 
விழுந்தானை 

விழுந்தாரை எனவரும் பிற பாடங்கள் 
பொருந்தாதவை . 


யானையின் 

இடி போன்ற முழக்கம் கேட்டுச் செவ்வேளின் 
கோழிச் சேவல் குன்றம் அதிரும்படி கூவிற்று என்னும் கருத்தை 
விளக்கும் வகையில் குன்றதிரக்கூவ 

குன்றதிரக்கூவ ( 8.19 ) என்ற பாடம் 
உள்ளது . குன்றதிர்கூவ என்றும் , குன்றெதிர்கூவ என்றும் 
வரும் பாடங்கள் பொருட் சிறப்பற்றவை , 

பொருட் சிறப்பற்றவை . இனி , பரிமேலழகர் 
குன்றெதிரக்கூவ என்பதையே பாடமாகக் கொண்டிருத்தல் 
வேண்டும் என்னும் கருத்தைக் கழக உரைக்குறிப்புக் கூறுகின்றது . 
இதனைக் குன்றெதிர் கூவக் கூவு தலானும் - என்னும் பரிமேலழகர் 
உரையான் அவர் குன்றெதிரக்கூவ என்றே பாடம் கொண்டனர் 
என்பது உணரப்படும் எனவரும் கழக உரைக்குறிப்புப் பகுதி 
உணர்த்தும் . ‘ குன்றெதிரக்கூவ என்பதைப் பரிமேலழகர் கருதிய 
பாடம் எனககொண்டாலும் அதில் அவ்வளவாகப் பொருட் 
சிறப்பில்லை . குன்றம் எதிரொலிக்கும்படிக் கூவுதல் என்பதை 
விடக் குன்றம் அதிரும்படிக் கூவுதல் எனக் கொள்வதுசிறப்பாகும் . 
எனவே குன்றதிரக்கூவ என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


373 


‘ கேட்டுதும் பாணி ( 8.81 ) என்பதற்குத் தேற்றுதும் பாணி 
என மூலத்தில் பாடம் உள்ளது ஆனால் உரையில் தோற்றுதும் 
பாணி எனக் கூறிப் பொருள் உரைக்கப்பட்டுள்ளது . 
உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் தோற்றலும் 
பாணி என்ற பாடம் உள்ளது . கேட்டுதும் என்பதைப் பாடமாகக் 
கொண்டால் பிறர் பாடுவதாகவும் , 

அதைக் கேட்பதாகவும் 
பொருள் அமையும் தோற்றுதும் என்பதைப்பாடமாகக் கொண்டால் 
வழிபாடு செய்ய விழைபவர்களே பாடுவதாகப்பொருள் அமையும் . 
மலர் தூவி , அவி ஊட்டி , பாணி தோற்றி வழிபாடு செலுத்தலே 
முறை . நறும்புகை எடுத்துக் குறிஞ்சிபாடி , இமிழிசையருவியொடு 
இன்னியங்கறங்க 1 எனவரும் பகுதியாலும் , குறிஞ்சி பாடுமின் 
நறும்புகை யெடுமின் 2 எனவரும் பகுதியாலும் , வழிபடுவார் தாமே 
பாடி வழிபாடு நிகழ்த்து தலே மரபு என அறியலாம் . எனவே 
தோற்றுதும் பாணி என்ற பாடம் இங்குச் சிறப்பாக அமைந்தது .. 


- 


பு 


சேராத் தொழுநர் ( 8 102 ) என்பதற்குச் சேராத்தொநடுர் , 
என்ற வேறுபாடு கழக மூலமாகவும் , உ.வே. சாமிநாதையர் 
அடிக்குறிப்பிலும் உள்ளது . தொடுநர் என்பதற்குத் திருவடிகளைத் 
" தொழுபவர் என் தே பொருள் . எனவே பொருள் மாற்றமின்றி 
அமையும் ‘ தொடுநர் என்பதைவிடத் தொழுநர் எனவரும் 
பாடத்தையே ஏற்கலாம் உ வே சாமிநாதையர் அடிக்குறிப்பில் 
காணப்பெறும் சேஎத்தெடுநர்க்கு என்ற பாடம் பொருள் கொள்ள 
இயலா நிலையில் சிதைந்து வருவதாகும் . 


என்பது 


காறிரிய வார்க்கும் புகை ( 10.125 ) 

உ.வே. 
சாமிநாதையர் பதிப்பில் மூலபாடம் ,, 

இதற்குக் காற்று 
மணமுடையதாய்த் திரியும் படி ஆரவாரித்து எழும் அகிற்புகை 
என்பது பொருள் . மகளிர் மேன் மாடங்களில் எழுப்பும் அகிற் 
புகையின் மணம் காற்றோடு கலக்கிறது என்பது கருத்து . இதற்குக் 
கழக முலத்தில் காவிரி வாக்கும் புகை என்றும் உரையில் கால் 
திரிய ஆக்கும் புகை என்றும் ஈரிடத்தும் இருபாடங்கள் உள. 
‘காறிரிய வாக்கும் என்பதே அச்சில் பிழைபட்டுக் காவிரி 


க 


1. திருமுரு . 239-240 
2. சிலம் . காட்சிக்காதை -18 


374 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


என 


என 


வாக்கும் அமைந்ததாகக் கருதலாம் . உரையில் உள்ள 
பாடமே சிறந்தது என்பதைக் “ காறிரிய வாக்கும் புகை - என்பதே 
நல்ல பாடம் . காறிரிய வார்க்கும் புகை - என்றும் பாடம் 
கழக உரைக் குறிப்புக் கூறுகின்றது . எனவே ஆக்கும் புகை 
‘ ஆர்க்கும் புகை - என்ற இரு பாடங்களில் , மகளிரால் ஆரவாரத் .. 
தோடு எழுப்பப்படும் புகை என்பதைக் குறிப்பிடும் ‘ காறிரிய 
வார்க்கும் புகை என்பதையே சிறந்ததாகக் கொள்ளலாம் ‘ காறிரி 
வாக்கும் புகை உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக் 
குறிப்பும் பாடம் பொருட் சிறப்பின்றிச் சிதைவுபெற்ற பாடம் . 


என 


தேசும் ஒளியும் ( 12.21 ) என்பதற்கு வரும் இரு வேறுபாடு 
களும் சிறப்பற்றவை . கழகப் பதிப்பில் மூலத்தில் ஒலியும் 
என்றும் , உரையில் ஒளியும் என்றும் உள்ளமையால் மூலத்தில் 
அச்சுப்பிழை வேறுபாடாக இருக்கும் . தேசுறு மொளியும் என்பது 
எழுத்து நீட்டியமைந்ததே தவிரப் பொருள் மாற்றம் இல்லாதது . 
எனவே ‘ தேசுமொளியும் என்பதே சிறந்த பாடம் . 

‘ அன்னப் பெரும்படை ( 12.27 ) எனவரும் மூலபாடத்துக்கு 
உ . வே . சாமிதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் அன்னப் பெயரும் 
படை என்றும் , கழகப் பதிப்பில் அன்னப் பெரும் படை என்றும் 
வேறுபாடுகள் உள . இங்குக் கழகப் பதிப்பில் காணப்பெறும் 
‘பெரும் படை என்னும் பாடம் சிறப்பாக உள்ளது . பெண் 
யானையின் மீது அன்னப்பெடை போன்ற மகளிர் ஏறினர் என்பது 
இங்குக் கூறப்படும் கருத்து , இங்குப் ‘ படை என பதைப் பாட 
மாகக் கொண்டால் கூட்டம் 

கூட்டம் எனப் பொருள் 

எனப் பொருள் படும் . ஆனால் 
பெடை என்பதனைப் பாடமாகக் கொண்டால் அன்னப் 
பெடையை ஒத்த நடைச் சிறப்புடைய பெண்டிர் என்ற நயமான 
பொருள் கிடைக்கும் . பரிமேலழகர் ‘ பிடியை நடையால் வென்று 
ஏறினா ரென்பது போதர அன்னப் பெடையனையோ. என்றார் 
என்று குறிப்பிட்டிருப்பதாலும் அன்னப் பெரும் படையனையோர் . 
என்ற பாடமே சிறப்புடையதென அறியலாம் . 


நீர் தெளிந்து வானுலகத்தில் நிகழும் தொழிலைத் தன் 
நிழலில் காட்டும் என்னும் பொருளைத் தரும் வகையில் துறக்கத் 
தொழிலை ( 12 84 ) எனவரும் பாடம் உள்ளது . இதற்குத் துறக்கத் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


375 


தெழிலை என வரும் பாடம் பொருள் மாற்றமுடையது . எழிலைக் 
காட்டுவது எனக் கொள்வதினும் தொழிலைக் காட்டுவது என்பது 
சற்று நயமுடையதாக உள்ளது . எனவே துறக்கத் தொழிலைத் 
தன் நிழற்காட்டும் என்ற பாடம் சிறந்தது எனலாம் . உ . வே . 
சாமிநாதையர் பதிப்பில் அடிக்குறிப்பில் உள்ள பாடம் தன் என்ற 
சொல் விடுபட்டு வருவது . 


நலம்புரீ இயஞ்சீர் நாமவாய்மொழி இதுவெனவுரைத்தானம் 
( 15.64-65 ) என்னும் தொடர் வேதத்தின் சிறப்பறிந்து ‘ கூறினேம் 
என்னும் பொருளைத் தருகிறது . உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் 
அடிக்குறிப்பில் உள்ள பாடம் ‘ என என்னும் சொல் விடுபட்டு 
இதுவுரைத்தனெம் என வருகிறது . இது ‘ வென வுரைத்தலினெம் 
என்பது மர்ரே பதிப்பிலும் சங்க இலக்கியப் பதிப்பிலும் மூல 
பாடங்களாக உள்ளது . இப்பாடம் எச்சப் பொருண்மையோடு 
பின்னும் முன்னும் வரும் பொருட் பகுதிகளோடு இனைந்து அமைந் 
துள்ளது . எனவே இதுவெ ளவுரைத் தனெம் என்ற பாடத்தைச் 
சிறந்ததெனக் கொள்ளலாம் . 


கமஞ்சூல் எழிலி போல் ( 18.2 ) எனவரும் உ . வே . சாமிநாதை 
யர் பதிப்புப் பாடம் சிறந்த பாடமாக உள்ளது . நிறைந்த சூலினை 
யுடைய மேகம் என்பது இத்தொடரின் பொருள் . கமஞ்சூவெழிலி 
போல் எனவரும் பாடம் அச்சுப் பிழையால் நேர்ந்ததாகக் கருதத் 
தக்கது . கயஞ்சூலெழிலி என்பது பொருள் இயைபற்றது . 


‘ ஏர் ததும்புவன ( 18.33 ) என்ற பாடத்திற்கு அழகு துளும்பு 
கின் றவை என்பது பொருள் . சோலைகளும் சுனைகளும் பூவணிந்த 
செறிவால் அழகு துளும்புகின்றன வாய் அம்பறாத் தூணியை 
ஒத்திருந்தன என்பது இங்கு உணர்த்தப்படும் கருத்து . 
உ .வே.சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் உள்ள பிற இரு 
பாடங்கள் இத்தகைய பொருட் சிறப்பு உடையன அல்ல . எனவே 
ஏர்த்தும்புவன என்ற பாடத்தைச் சிறந்ததென ஏற்கலாம் . 


பதினோரு இடங்களில் எட்டு இடங்களில் உ.வே.சாமிநாதையர் 
பதிப்பின் மூலபாடங்களும் , ஓர் இடத்தில் உ.வே.சாமிநாதையர் 
பதிப்பின் அடிக்குறிப்புப் பாடமும் , ஓர் இடத்தில் கழகப் பதிப்பின் 


376 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மூல பாடமும் , பிறிதோரிடத்தில் மர்ரே பதிப்பு , சங்க இலக்கியப் 
பதிப்புக்களில் அமைந்த பாடமும் சிறந்த பாடங்களாகக் காட்டப் 
பெற்றுள்ளன . 


பரிபாடலில் அமைந்த மொத்தமுள்ள 557 பாட வேறுபாடு 
களில் பொருள் மாறுபாடு உடையவை 290 பாட வேறுபாடுகள் . 
இவற்றுள் மிகுதியும் பொருள் வேறுபாடும் ஆய்வு நோக்கும் 
உடைய 58 இடங்களில் பொருத்தமான வேறுபாடுகள் யாவை 
என்பது இக்கட்டுரைக்கண் விளக்கப்பட்டது . 


6. கலித்தொகை 


கலித்தொகையில் அமைந்த 150 பாடல்களில் ஒன்று மட்டுமே 
பாட வேறுபாடு இல்லாதது . எஞ்சிய பாடல்களில் அமைந்த 
மொத்த வேறுபாடுகளின் எண்ணிக்கை 1206. இவற்றில் 674 
வேறுபாடுகள் பொருள் வேறுபாடு என்னும் பகுப்புக்கு உரியன . 
இவை இங்கே பதிப்பு வாரியாக ஆயப்பட்டு மூல பாடங்கள் 
நிறுவப்பட்டுள . 


1. பொருள் வகை வேறுபாடுகள் 


பொருள் நோக்குக்கு உரியனவாகக் கலித்தொகையில் உள்ள 
174 வேறுபாடுகளில் ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்களால் 
அமைந்தவை 161. சான்றாகப் பிரிவெண்ணி ( 114 ) என்பதற்குப் 
‘பிரிவுள்ளி என்பது வேறுபாடு . எண்ணி , உள்ளி என்பன ஒரு 
பொருள் தரும் இரு வேறு சொற்கள் . எனவே இம்முறையில் 
அமைந்தன வற்றை நீக்கி விடலாம் . 


உள , 


இயைபுடன் பொருள் காண இயலாத நிலையில் ஏடுகளில் 
சிதைந்து காணப்படும் 97 வேறுபாடுகள் 

சான்றாக 
நினக்கியாம் ( 82.18 ) என்ற பாடத்திற்கு ‘ நினக்கி வாரேம் என்ற 
வேறுபாடு உள்ளது . பொருள் இயைபில்லா நிலையில் சிதைவுற்று 
இது அமைந்துள்ளது . இம்முறையில் அமைந்த வேறுபாடுகளும் 
தள்ளத்தக்கவை . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


377 


பொருள் வேறுபாடு இருப்பினும் மிகுதியும் பொருள் மாற்றம் 
செய்யாத நிலையில் அமைந்தனவாகக் கருதத்தக்க 174 வேறு 
பாடுகள் உள்ளன . சான்றாகக் காரெதிர் தளிர்மேனி ( 58.3 ) 
என்பதற்குக் காரெதிரொளிர் மேனி என்று வரும் இடத்தைக் 
காட்டலாம் . சொல்லளவில் பொருளில் வேறுபாடு இருப்பினும் , 
அதனால் பொதுப் பொருண்மை மிகுதியும் மாற்றம் பெறாத 
நிலையை இங்குக் காண்கிறோம் . இம்முறையில் அமைவனவும் 
கருதத்தக்கவை அல்ல . 


குறிப்பிடத்தக்க அளவில் பொருள் வேறுபாடு அமைந் 
திருப்பினும் அதனால் பொருள் நிலையில் ஏற்படும் மாற்றம் பொருத்த 
மின் றியும் இயைபின்றியும் அமையும் நிலையிலும் பாட 
வேறுபாடுகள் அமைதல் உண்டு. சான்றாகப் புரிபுனை பூங்கயிற்றில் 
பைபய வாங்கி ( 80.7 ) என்பது கலிப்பாத்தொடர் . இங்கு யானை 
ஒன்றைக் கயிற்றால் கட்டி , மெல்ல மெல்ல ஈர்த்து வழி நடத்தி 
வரும் பாகன் செயல் கூறப்பட்டுள்ளது . இங்குப் பூங்கயிற்றில் , 
என்பதற்குப் பூங்கையில் என்பது பாடம் . இங்கு இந்தப்பாடம் 
பொருள் சிறப்பின்றி அமைந்துள்ளது . கைபுனை வேழம் என்று 
முன்னடியில் கையால் ஒப்பனை செய்யப்பட்ட வேழம் பற்றிய 
குறிப்பு உள்ளது . இங்குள்ள கை என்ற பாடத்தின் தாக்கம் 
அடுத்த அடியிலும் தொடர்ந்து பூங்கையில் என்ற பாடம் 
எழுந்திருக்கலாம் . மேலும் புரிபுனை என முன்னுள்ள தொடரோடு 
‘ பூங்கையில் என்ற பாடம் பொருந்தாமல் உள்ளது . இங்குப் 
பூங்கயிற்றில் என்ற பாடமே பொருந்தியதாக அமைந்தது . 


பொருள் பொருத்தமும் சிறப்பும் இயைபும் இல்லா தனவாகத் 
தெளியப்படும் நிலையில் 140 வேறுபாடுகள் அமைந்துள . இவையும் 
கொள்ளத் தக்கன அல்ல . 


மேலே குறிப்பிடப்பெற்ற நான்கு வகைகளிலும் வரும் 
மொத்தப் பாடங்கள் 572. இவற்றை நீக்கிப் பொருள் நோக்கில் 
ஆழ்ந்து சிந்திக்கத் தக்கனவாக உள்ள 102 வேறுபாடுகள் இவண் 
விரிவான ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன . 


378 ) 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


2. இ . வை . அனந்தராமையர் பதிப்பின் அடிக்குறிப்பு 


இ.வை அனந்தராமையரின் பதிப்பின் அடிக்குறிப்பில் பாட 
வேறுபாடுகள் தொகுத்துச் சுட்டப் பெற்றுள . இவற்றுள் பொருள் 
நோக்கில் ஆயத்தக்கனவாய் அமைந்தவை 27 வேறுபாடுகள் . 


அறல் சாஅய்ப் பொழுதோடு ( 26.17 ) என்பதற்கு நீரற்று 
ஓட்டம் சுருங்கிய இளவேனிற்காலம் என்பது பொருள் . இக் 
காலத்தில் ‘ தலைவன் தலைவியைத் தண்ணளி செய்தான் எனக் 
கூறப்படுகிறது . இங்குப் பாட வேறுபாடாக அறல் சாயப் 
பொருளோடு என்பது பொருள் இயைபின்றி அமைந்துள்ளது . 
‘ பல்வரி இனவண்டு புதிதுண்ணும் பருவத்தில் ( 26.9 ) என்றும் 
திசை திசை தேனார்க்கும் ( 26.13 ) என்றும் முந்திய தாழிசை 
களில் வரும் அடிகளும் இளவேனிற் பருவத்தைச் சுட்டுகின்றன . 
இங்கும் அப்பருவத்தைச் சுட்டும் வகையில் அமைத்த அறல் 
சா அய்ப்பொழுதோடு என்ற பாடமே ஏற்புடையதாக உள்ளது . 


வண்டுகள் திரியும் அருவிகளையுடைய மலை நாடனைச் சுட்டும் 

வகையில் 
“ நயனாடி நட்பாக்கும் வினைவர் போல் மறி தரும் 


அயமிழி யருவிய அணிமலை நன்னாட ( 46.8-9 ) 
எனவரும் பகுதி அமைந்துள்ளது . நட்பு ஆராய்ந்து நட்பாக்கும் 
சந்து செய்வார் போலத் திரியும் என்று வண்டின் இயல்பும் , 
பள்ளம் நோக்கிப் பாயும் அருவியுடைய மலை நாடு என நாட்டு 
வளமும் இவ்வடிகளில் கூறப்பட்டுள்ளன . இங்கு மறிதரும் 
என்பதற்கு மறித்தரும் மறுத்தரும் மறுத்தரு என்றும் அயமிழி 
யருவிய என்பதற்குப் பயமிழியருவிய என்றும் வேறுபாடுகள் 
உள . இதில் மறுத்தரு பயமிழி யருவிய என்பது இ.வை. அனந்த 
ராமையரின் பதிப்பின் அடிக்குறிப்புப் பாடம் . மறித்தரும் பயமிழி 
யருவிய என்பது நச்சினார்க்கினியர் காட்டும் பாடம் . மறுத்தரும் 
அயமிழியருவிய என்பது சங்க இலக்கியப் பதிப்புப் பாடம் . இவ் 
வேறுபாடுகள் அனைத்தையும்விட மறிதரும் அயமிழியருவிய 
என்ற பழம் பாடமே பொருட் சிறப்புடன் அமைந்துள்ளது 
அறியலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


379 


4 


‘ அகலறை வரிக்கும் சாரல் ( 49.24 ) என வரும் பாடத்திற்கு 
அகலறைவிரிக்கும் சாரல் என்ற வேறுபாடு உள்ளது . பூக்கள் , 
அகன்ற பாறையில் கோலஞ்செய்து விளங்கும் சாரல் என்பது 
இதன் பொருள் , பூக்கள் விரிந்து கிடக்கும் சாரல் என்று 
கொள்வதைவிட , பூக்கள் கோலஞ்செய்து விளங்கும் சாரல் 
என்று கூறுவது நயமுடையதாக உள்ளது . எனவே வரிக்கும் 
சாரல் என்பதையே இங்குப் பொருந்திய பாடமாகக் 
கொள்ளலாம் . 


கண்பணி கலுழாக்கால் ( 53.11 ) என்பதற்குக் கண்பணி 
கலுழ்பவால் என்ற வேறுபாடும் பொருந்தாது . மூன்று தாழிசை 
களின் இறுதியும் ‘ கண்பணி கலுழாக்கால் ‘பிறைவனப் 
பிழவாக்கால் கங்குலும் ஆற்றாக்கால் என முடிகின்றன , 
‘கலுழ்பவால் என்ற வேறுபாட்டை ஏற்றால் இந்தத் தாழிசை 
இயைபு நலன் கெடுவதோடு பொருள் நிலையும் முரணாகிறது . 
எனவே கண்பணி கலுழாக்கால் என்ற பாடமே சிறப்புடையது , 


தலைவன் நரந்தம் நாறும் தலைவியின் கூந்தலைப்பிடித்து 
அதில் ஒரு மாலையை விரலால் சுற்றி மோந்து பார்த்தலும் 
செய்தான் என்ற பொருளை விளக்கும் வகையில் அமைந்த 
பகுதியில் . 


| 


விரன்முறை சுற்றி ( 54.8 ) என்பதற்குத் தொன்முறை சுற்றி 
என்ற வேறுபாடு உள்ளது . ‘ விரன்முறை சுற்றி என்ற பாடமே 
நயமுடையதாகத் திகழ்வதைப் பொருளோடு பொருத்தி 
அறியலாம் . 


இ.வை. அனந்தராமையரின் 

பதிப்பின் 

அடிக்குறிப்பில் 
குறிப்பிடப் பெற்ற பிற பாட வேறுபாடுகளும் பதிப்பின் மூல 
பாடங்களும் பின் வரும் பட்டியலில் குறிப்பிடப் பெற்றுள . 


02 


380 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பாடம் 


பாடல் / அடி 


வேறுபாடு 


54.13 


பிடியளிக்கும் 
அஞ்சில வியலு நின் 


59.7 


பிடிக்களிக்கும் 
அஞ்செலவியலும் நின் 
காண்டன்று , கொண் 


கண்டன்று 


62.15 


டென்று 


68.18 


வலிகொண்ட 


ஒலிகொண்ட 
மறப்பலென்றும் 


75.17 


மறைப்பலென்றும் 


பைபயவாங்கி 


80.7 


புடையுடைய 


81.4 


வாங்கி 
கமழ் கண்ணி 


82.17 


கமழ் சென்னி 
முத்தின னோக்கி 
கழலொரு திரை 
வேட்டீவாய் 


85.15 


93.16 


என்னுயிர் 


102.8 


வேட்கை 


110.3 


கினைமிசை தொறும் 123.1 
குர லினோடு 

123.2 
வதிசேரும் 

123.12 
அரற்றவுள்ளாய் 
பாவையுறையுற்றது போல் 138.16 


முகத்தினி னோக்கி 
கழலொரு சிறை 
கேட்டீவாய் 
இன்னுயிர் 
வாழ்க்கை 
சினைமிசை 
குழலினோடு 
பதிசேரும் 
ஆர்ப்பவுள்ளாய் 
பாறையுறையுற்றது. 

போல் 


124.5 


உரனகத்து 


142.21 


முரனகத்து 


பட்டியலில் கண்ட பாடங்களில் முதலிரு பாடங்களுக்குப் 
பதிலாக அவற்றின் வேறுபாடுகள் பொருட்டெளிவு உடையன . 
‘வீழ்பிடியளிக்கும் மையல் யானை (54.13-14 ) என்பதற்குத் தான் 
விரும்பிய பிடிக்கு அளி செய்யும் மருள் கொண்ட யானை என்ப 
பொருள் . இங்குப் பிடியளிக்கும் என்பதை விடப் பிடிக்களிக்கும் 
என்று வேறுபாடு தெளிவுடன் உள்ளது . ஆய்சிலம்பெழுந்தார்ப் 
அஞ்சில இயலும் நீ ( 57.7 ) என்பதற்கு அழகிய சிலம்புகள் மிக 


பது 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


381 


ஆரவாரிப்ப அழகினையுடைய சில அடிகள் இட்டு நடக்கும் நீ 
என்பது பொருள் . அஞ்செல இயலும் என்ற வேறுபாட்டைக் 
கொண்டால் அழகிய செலவினையுடையாளாய் இயலும் நீ என்பது 
பொருளாகும் . இந்தப் பொருள் முந்தைய பொருளை விடத் தெளிவும் 
எளிமையும் உடையது . எனவே இவ்வீரிடத்தும் பிடிக்களிக்கும் 
( 54.13 ) அஞ்செல வியலும் நீ ( 59 : 7 ) என்ற இரண்டையும் 
பொருந்திய பாடங்களாக ஏற்கலாம் . 


எஞ்சிய இடங்களில் , வேறுபாடுகளை விட மூல பாடங்களே 
பொருட் சிறப்பும் தெளிவும் நயமும் உடையனவாய் உள . 
ஆதலால் பழம் பாடங்களையே பொருந்திய பாடங்களாகக் 
கொள்ளலாம் . 


3. நச்சினார்க்கினியர் கூறும் பாடவேறுபாடுகள் 


கலித்தொகை உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் தம் உரைப் 
பகுதியுள் ஆங்காங்கே தம் காலத்து வழங்கிய வேறுபாடுகளை , 
சிற்சில இடங்களில் உரிய விளக்கங்களோடும் உரைத்துச் 
சென்றுள்ளார் . நச்சினார்க்கினியரால் காட்டப் பெற்றவற்றுள் 
பொருட் சிறப்புடைய 11 வேறுபாடுகளும் , அவ்வேறுபாடுகளுடன் 
தொடர்பு கொண்ட இ . வை . அனந்தராமையர் பதிப்பு அடிக் 
குறிப்புப் பாடமொன்றும் இங்குக் குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


அடிப்படைப்பாடம் 


பா அடி 


வேறுபாடு 


தீ நீரைக்கள்ளினும் 


4.13-14 


திருநீரையும் கள்ளினும் 
தீநீரக் கள்ளினும் 


நாளுங் கோண்மீன் 


5.9 


நாளுங் கொண்மின் 


புறந்தரல் கைவிட்டு 


5.17 


புறப்படல் கைவிட்டு 


பாம்பு சேர் மதிபோல 


15.17 


பாம்பு சேர்விடம் போல 


என்றோள் 


18.3 


மென்றோள் 


தண்ணயந்தனிகொள்ளும் 


20.3 


தண்ணயத்தணிகொள்ளும் 


382 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாய்திண்டேர் 


31.17 


பரிதிண்டேர் 


உரையாது 


88.6 


உரையாதி 


நின்மெய் தொடுகு 


95.24 


நின்மெய்தொடும் 


எண்ணி எல்லிரா 


142.61 


எண்ணி எல்லிர எண்ணி 


முளையெயிற்று அமிழ் தூறும் தீ நிரைக்கள்ளினும் மகிழ் செயும் 
என உரைத்தும் அமையார் ( 4.13-4 ) என்னும் தொடருக்கு 
நாணல் முளை போலும் எயிற்றிடத்தில் ஊறும் அமிழ்து போன்ற 
இனிய நீரைக் காட்டிலும் மகிழ்ச்சியைத் தருமென்று கூறியும் , 
வேட்கை தணியாதவராகி என்பது பொருள் . இங்கு அக்கள் 
ளென்று பாடமாயின் இங்ஙனம் மிகக் களிப்பிக்கும் கள்ளென்க ; 
திருநீரையும் பாடம் என நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டுள்ளார் . 
இங்கு மூல பாடப் பொருளே சிறப்புடையது எனத் தெளியலாம் . 
நச்சினார்க்கினியர் காட்டும் இரு பாட வேறுபாடுகளும் சிறந்தவை 
யல என ஒதுக்கலாம் . 

‘நாளுங் கோண் மின் ( 5.9 , என்பதற்கு ‘நாளுங் கொண் மின் 
என்பது வேறுபாடு . நாளும் கோண் மீனுந் தகைத்தலும் 
தகைமே ( 5.9 ) என்பது தொடர் . இது தோழி தலைவனைச் 
செலவு அழுங்குவிக்கும் பாடல் தொடர் . ‘நாண்மீனும் , மனத்தால் 
குறித்துக் கொள்ளப்படும் புள்ளும் தகைத்தலைச் செய்யும் 
என்பது நச்சினார்க்கினியர் இப்பகுதிக்குத் தரும் உரை . நாளும் 
கொண்மின் என்பதைக் குறிப்பிட்டு இனி நாளுங்கொண்மின் 
தகைத்தலும் தகையேம் என்ற பாடத்திற்கு நாளையும் இன்ன 
நாளென்று குறியும் , அப்பொழுது தகைத்தலையும் செய்யேம் 
எனக் 

குறிப்பிட்டுள்ளார் முந்தின பாடத்தைவிட 
இவ்வேறுபாட்டின் பொருள் , தெளிவும் சிறப்பும் உடையதாக 
உள்ளது . எனவே இங்கு நாளுங் கொண்மின் என்ற பாடத்தைச் 
சிறந்ததாக ஏற்கலாம் . 


என்க 


புறந்தரல கைவிட்டு ( 5.17 ) என்பதற்கும் ‘ பாம்புசேர் மதி 
போல ( 15.17 ) என்பதற்கும் அமைந்த வேறுபாடுகளாகிய 
புறப்படல் கைவிட்டு பாம்பு சேர விடம் போல 

என்பன 
பொருட் சிறப்புடையனவல்ல . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


383 


தோழி தலைவனைச் செலவழுங்குவிக்கும் பாடலில் விரும்பி நீ 
என்றோள் எழுதிய தொய்யிலும் ( 18.2-3 ) என்ற தொடரில் 
என்றோள் என்பதற்கு மென்றோள் என்ற வேறுபாடு உள்ள து . 
தலைவியின் தோளைத் தோழி என்றோள் எனக் கூறுவது அகப் 
பொருள் மரபாயினும் மென்றோள் எனக் கொள்ளுங்கால் தலைவி 
யின் தோலின் மென்மையும் பெறப்படும் சிறப்பு உள்ளமையால் 
இங்கு மென்றோள் என்பதைச் சீரியதாக ஏற்கலாம் . 


என்ற 


தண்ணயந்தணி கொள்ளும் ( 20.3 ) என்பதே தண்ணயத் 
தணிகொள்ளும் 

வேறுபாட்டைவிடச் 

சிறப்புடையது . 
பாய் திண்டேர் ( 31.17 ) என்பதை விடப் பரிபூட்டிய திண்டேர் 
என்ற பொருளைத் தரும் பரிதிண்டேர் என்பது சிறப்பாகும் . பரி 
திண்டேர் என்பதால் பாய்ந்து செல்லும் இயல்பும் பெறப்படும் 


உரையாது ( 88.6 ) ‘ நின்மெய் தொடுகு ( 95.24 ) எண்ணி 
எல்லிரா ( 142.61 ) என்பன , அவற்றின் வேறுபாடுகளை விடப் 
பொருட் சிறப்பு உடையனவாய் உள . 


நச்சினார்க்கினியர் குறிப்பிடுவனவற்றுள் மூன்று வேறுபாடு 
கள் அடிப்படைப் பாடங்களை விடப் பொருட் சிறப்புடன் பொலி 


கின்றன . 


4 . பாகனேரிப் பதிப்பு - அடிக்குறிப்பு 

பாகனேரிப் பதிப்பின் அடிக்குறிப்பில் பிற பதிப்புக்களில் 
இல்லாத வேறுபாடுகள் உள . அகன்ற அல்குல் ( 14.5 ) என்ப 
தற்கு ஆரெழிற்றிதனி என்றும் கரந்தியானரக்கவும் ( 84.3 ) என்ப 
தற்கு கரந்தியான் காக்கவும் என்றும் அன்னை நெஞ்சு ( 107.23 ) 
என்பதற்கு என்னை நெஞ்சு என்றும் , துன்னிய கலத்துறைந்த 
(( 146.5 ) என்பதற்குத் துன்னிய காலந்துறந்த என்றும் ‘ வினை 
பொய்ப்பின் ( 149.10 ) என்பதற்கு வினைவாய்ப்பின் 
வேறுபாடுகள் உள . 


என்றும் 


இவ்வேறுபாடுகள் பிற பதிப்புக்களில் சுட்டப்பெறாத சிறப்புக்கு 
உரியன வேயன்றிப் பொருட் சிறப்புக்கு . உரியனவல்ல . 


384 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


5 
. 


அன 

னந்தராமையர் பதிப்பு அடிக்குறிப்பும் நச்சினார்க்கினியரும் 

இ . வை . அனந்தராமையர் பதிப்பின் அடிக்குறிப்பிலும் 
நச்சினார்க்கினியர் உரைக்குறிப்பிலும் குறிப்பிடப் பெறுவது ஒரு 
பாட வேறுபாடு . இனிய செய்தகன்று ( 53.12 ) என்பதற்கு இனிய 
செய்தமர்ந்து என்பது வேறுபாடு . 


“ இனிய செய்தகன்று நீ இன்னாதாத் துறத்தலின் 

பனியிவள் படரெனப் பரவாமை ஒல்லுமன் ” ( 53.12-13 ) 
என்பது பாடற்பகுதி . துறத்தலின் என்பதற்கேற்ப முன்னரும் 
அகன்று என்றிருப்பதே பொருத்தமாக உள்ளது . 

எனவே 
இங்கு இனிய செய்தகன்று என்பதையே சிறந்ததாகக் 
கொள்ளலாம் 


- 


6. அனந்தராமையர் பதிப்பு அடிக்குறிப்பு - பாகனேரிப் பதிப்பு 

இ . வை . அனந்தராமையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் குறிப் 
பிடப் பெற்ற பாடங்கள் ஐந்தினைப் பாகனேரிப் பதிப்பு தன் மூல 
பாடமாக ஏற்றுள்ளது . 


‘மாவீழ்வார் ( 14.3 ) என்பதற்கு ‘மாவீழ்வான் என்றும் 
‘ முன்னிய வாரிடை ( 16.10 ) என்பதற்கு முன்னிய வாற்றிடை 
என்றும் , ‘ பலவனை ( 17.1 ) என்பதற்குப் ‘ பயிலனை என்றும் ‘வெறி 
கொள ( 35.5 ) என்பதற்கு நெறிகொள என்றும் கொண்டாம் 
( 95.20 ) என்பதற்குக் கொண்டோடும் என்றும் வரும் வேறுபாடு 
கள் அனந்தராமையர் பதிப்பு அடிக்குறிப்பில் மட்டுமன்றிப் 
பாகனேரிப் பதிப்பின் மூலபாடங்களாகவும் உள . இவ்வேறுபாடுகள் 
ஐந்தும் பொருட் சிறப்பும் நயமும் 

சிறப்பும் நயமும் உடையன என்பதைப் 
பொருளோடு பொருத்தி அறியலாம் . எனவே இவ்வைந்து வேறு 
பாடுகளும்சிறந்த பாடங்களாகக் கொள்ளத்தக்கவை . 


7. இவை அனந்தராமையர் - பாகனேரிப் பதிப்புக்களின் அடிக் 

குறிப்புக்கள் 


இ.வை. அனந்தராமையர் பதிப்பிலும் , பாகனேரிப் பதிப்பிலும் 
அடிக்குறிப்பாக 34 வேறுபாடுகள் உள . இவ்வேறுபாடுகள் 
அனைத்தும் பொருட் சிறப்பும் இயைபும் இல்லா தவை . சான்றாகத் 


| 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


385 


திறந்துண்ண ( 29.20 ) என்பதற்குத் துறந்துண்ண என்பது 
வேறுபாடு . ‘வண்டுகள் திறந்து உண்ணும் படியாக நிரைந்த 
இதழ்கள் அலர்ந்த மண மலர்கள் என்பது இங்குக் கூறப்படும் 
கருத்து . இங்குத் திறந்துண்ண என்னும் பாடம் பொருந்துவது 
போல் துறந்துண்ண என்ற வேறுபாடு பொருந்தவில்லை . இம் 
முறையில் பொருட் பொருத்தமும் சிறப்பும் இன்றியே பிற 
வேறுபாடுகளும் உள . எனவே மூலபாடங்களையே இவ்விடங்களில் 
சிறந்த பாடங்களாகக் கொள்ளல் நேரிதாம் . 


8. இ.வை. அனந்தராமையர் அடிக்குறிப்பும் , பாகனேரிப் பதிப்பும் 

மர்ரே பதிப்பும் 

இ.வை. அனந்தராமையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் 
குறிப்பிடப் பெற்ற ஒரு வேறுபாட்டைப் பாகனேரிப் பதிப்பு , 
மர்ரே பதிப்பு ஆகியன தம் மூல பாடமாகக் கொண்டுள்ளன . 
‘ அளித்தி ( 95.31 ) என்பதற்கு அளித்து என்பது வேறுபாடு . 
‘ அளித்து என்பதே இங்குப் பொருட் சிறப்புடைய பாடம் . மேலும் 
அளித்து - விளித்து எனத் தொடர்ந்து ஈரடிகளில் ( 30,31 ) 
முதற்சீரின் இயைபுச் சிறப்பும் இப்பாட வேறுபாட்டில் அமைதல் 
காணலாம் . எனவே அளித்து எனவரும் வேறுபாட்டை இங்குச் 
சிறந்தபாடமாகக் கொள்ளலாம் . 


9. இ . வை . அனந்தராமையர் அடிக்குறிப்பும் பிற பதிப்புக்களும் 
இ.வை. அனந்தராமையர் பதிப்பின் 

அடிக்குறிப்பும் 
பாடவேறுபாடுகளின் பின்னே வந்த பல பதிப்புக்களில் பொருட் 
சிறப்புடையவையாகக் கொள்ளப்பட்டுப் பதிப்பில் மூல 
பாடங்களாக ஏற்கப்பட்டுள்ளன . அம்முறையில் வரும் பாடங்களும் 
வேறுபாடுகளும் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


ஒல் கிடத்து ( 25.20 ) என்பதற்கு ஒல்கத்து என்றும் 
உலப்பிலா உணர்விலார் ( 25.20 ) என்பதற்கு நல்கிலா 
உணர்விலார் என்றும் ஏர்நுதலாய் ( 67.19 ) என்பதற்கு ஏர் 
நுதறாம் என்றும் , உரையாமல் ( 77:15 ) என்பதற்கு உரையாமை 
என்றும் வாடில் வெகுளி ( 104.42 ) என்பதற்கு ‘ வாடா வெகுளி 
என்றும் அளியே ( 127.22 ) என்பதற்கு அளிமே என்றும் 


386 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


உளைந்தியான் ( 142.31 ) என்பதற்கு வளைந்தியான் என்றம் 
வேறுபாடுகள் உள . இ.வை. அனந்தராமையர் பதிப்பின் அடிக் 
குறிப்பில் காணப்பெறும் இவ்வேறுபாடுகளைப் பின்னே வந்த 
கழகம் , மர்ரே , சமாசப் பதிப்புக்கள் தம் மூல பாடங்களாகக் 
கொண்டுள்ளன . 


ஒல் கிடத்து என்பதற்கு வறுமையுற்ற காலத்தில் என்பது 
பொருள் . ஒல்கத்து என்பதும் ஏறத்தாழ அப்பொருளைப் பயப்பதே 
எனினும் சொல் வத்து என முதலடியின் முதற்சீர் அமைந்ததற் 
கேற்ப ஒல்கத்து என்று அமைந்தால் சந்த நயம் அமையும் . 
எனவே ‘ ஒல்கத்து என்பதனைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 
அதுபோல உலப்பிலா உணர்விலார் என்பதனைவிட ‘ நல்கிலா 
உணர்விலார் என்பது சிறந்த பாடம் . ஒல்கத்து நல்கிலா 
உணர்விலார் தொடர்பு போல் ( 25.20 ) என்பது முழு அடி . 


ஏர் நுதலாய் எண்ணி என்பதற்கு ஏர்நுதல் தாம் எண்ணி 
எனவரும் பாடமும் பொருட்சிறப்பும் உடையதாக உள்ளது . 
ஏர் நுதலாய் தாம் எண்ணி என இ.வை. அனந்தராமையர் பதிப் 
பின் அடிக்குறிப்பில் இதற்குப் பிறிதொரு வேறுபாடும் உள்ளது 
அது சந்த நீட்சியுடையது . 


உரையாமை , வாடா வெகுளி, அளிமே , வளைந்தியான் 
என வரும் வேறுபாடுகளும் பொருட் சிறப்புடன் அமைந்தவையா 
தலால் அவற்றைச் சிறந்தனவாகக் கொள்ளலாம் . 


வயாவிடத்து ( 40.22 ) என்பதற்கு வியர்விடத்து என்ற 
வேறுபாடு இவை , அனந்தராமையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் 
உள்ளது . இதனைப் பாகனேரிப் பதிப்பின் அடிக்குறிப்பிலும் காண் 
கிறோம் எனினும் இவ்வேறுபாடு பொருட்சிறப்பு உடையதாக 
இல்லை . இங்கு அயாவிடா எனப் பிறிதொரு வேறுபாடும் பிற 
பதிப்புக்களில் உள்ளது . 

உள்ளது. இங்கும் பொருள் வேறுபாடுஓரளவு 
உண்டு ; எனினும் சிறப்பில்லை மூலபாடத்தையே சிறந்ததாக 

கக் 
கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


387 


ஒலியிற்றுஞ்சும் ( 42.3 ) என்பதற்கு ஒலியுற்றுஞ்சும் என்ற 
சிறப்புடைய வேறுபாடு ஒன்று உள்ளது . ஒலியிற்றுஞ்சுதலைவிட 
ஒலியுற்றுஞ்சுதல் ( தாலாட்டுப் போலக் கேட்டு உறங்குதல் ) 
இயல்பு . எனவே ஒலியுற்றுஞ்சுதல் என்பதனைச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


இ . வை அனந்தராமையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் மட்டு 
மன்றி , இதனைப் பாகனேரிப் பதிப்பு , கழகப் பதிப்பு , சமாசப் 
பதிப்பு ஆகியனவற்றில் மூல பாடமாகவும் காண்கிறோம் . 


‘ ஏறெதிர் நிற்ப ( 104.51 ) என்பதற்கு ஏற்றெதிர் நிற்ப 
என்றும் , பாட்டதற்கு ( 105.58 ) என்பதற்குப் ‘ பட்டதற்கு என்றும் 
‘ காத்தோம்பும் ( 120.23 ) என்பதற்குக் காத்தாற்று என்றும் 
‘ முனிவன் ( 144.53 ) என்பதற்கு முனிவேன் என்றும் வரும் 
வேறுபாடுகள் உள . இப்பதிப்பின் அடிக்குறிப்பில் பயின்ற இவ் 
வேறுபாடுகள் மர்ரே , சமாச பதிப்புக்களில் மூல பாடங்களாகக் 
கொள்ளப்பட்டுள்ளன . இவற்றுள் ஏற்றெதிர் நிற்ப பட்டதற்கு 
என்பன சிறந்தவையே . எஞ்சிய பாடங்களுக்கும் வேறுபாடு 
களுக்கும் மிகுதியும் பொருண்மை மாற்றமில்லையா தலால் 
• காத்தோம்பும் முனிவன் என்னும் பழம் பாடங்களையே 
சிறப்புடையனவாகக் கொள்ளலாம் . 


10. கழகம் , மர்ரே , சமாசப் பதிப்புக்கள் 


பிற்காலப் பதிப்புக்களில் மட்டும் குறிப்பிடப்பெற்றுள்ள இரு 
பாட வேறுபாடுகளைக் காண்போம் . 


‘ உழப்பாளை ( 99.16 ) என்பது இ.வை. அனந்தராமையர் 
பதிப்புப் பாடம் . இதற்கு இழப்பாளை என்ற பாடவேறுபாடு 
உள்ளது . பாகனேரிப் பதிப்பின் அடிக்குறிப்பிலும் இவ்வேறுபாடு 
உள்ளது . கழகம் , மர்ரே , சமாசப் பதிப்புக்கள் இப்பாட வேறு 
பாட்டைத் தம் மூலபாடங்களாகவும் கொண்டுள்ளன . வேய் நலம் 
இழந்த தோள் கவின் வாட உழப்பாளை ( 99.16 ) என்பது தொடர் . 
அழகு கெட்டு வருந்துபவள் என்று தலைவி இங்கு குறிப்பிடப் 


388 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பெற்றுள்ளாள் . 

கவின் வாட இழப்பாளை - எனப்பாடம் கொண் 
டால் அழகு கெட்டதோடு தலைவனிடம் பெற வேண்டிய இன்பத் 
தையும் இழந்தவள் என்ற பொருள் கிடைக்கும் . தலைவனிடம் 
பெற வேண்டிய இன்பத்தையும் இழந்த இத்தலைவிக்கு அருள் 
நோக்கம் செலுத்துவாய் - என வேண்டுவது பொருத்தமாகவும் 
அமையும் , ‘ இவளிவட் காண்டிகா என்பது தலைவனை நோக்க 
அருள் செய்யுமாறு வேண்டும் குறிப்பாகும் . எனவே உழப்பாளை 
என்ற பாடத்தை விட இழப்பாளை என்ற பாடத்தைச் சிறந்த 
தாகக் கொள்ளலாம் . 


‘ நின்னை நோதக்கதோ ( 107.22 ) என்னும் பாடத்திற்கு அன்னை 
நோதக்கதோ என்ற வேறுபாடு உள்ளது . பாகனேரிப் பதிப்பின் 
அடிக்குறிப்பிலும் இவ்வேறுபாடு குறிக்கப் பெற்றுள்ளது . கழகம் , 
மர்ரே , சமாசப் பதிப்புக்கள் இவ்வேறுபாட்டைத் தம் மூலபாட 
மாகவும் கொண்டுள்ளன . 

“ நின்னை நோ தக்கதோ இல்லைமன் நின்னெஞ்சம் 

அன்னை நெஞ்சாகப் பெறின் " ( 107.22-23 ) 
என்பது பாடற்பகுதி . இது தலைவி தோழிக்கு அறத்தொடு நிற்கும் 
பாடல் . அன்னையின் நெஞ்சு நின்னுடைய நெஞ்சாகப் பெறின் 
அவள் நோவத்தக்கது இல்லை என்பது இப்பகுதியின் கருத்து . 
பாடற் பகுதியின் கருத்துக்கு இயைய அன்னை நோதக்கதோ ? 
என்ற வேறுபாடு பொருத்தமான பாடமாக அமைகிறது . எனவே 
நின்னை நோதக்கதோ 

என்ற 

பாடத்தைவிட 
நோதக்கதோ என்ற வேறுபாட்டை இங்குச் சிறந்த பாடமாகக் 
கொள்ளலாம் . 


அன்னை 


சலித்தொகையில் அமைந்த பொருள் வேறுபாடுகள் வகை 
வாரியாக இங்குப் பிரித்துக் காட்டப் பெற்றுள் . 
பொருள் வகை வேறுபாடுகள் : 
ஒரு பொருள் தரும் இரு சொற்கன் 

161 
ஏடுகளில் சிதைவுற்றவை 

97 
மிகுதியும் பொருள் மாற்றம் இல்லாதவை 

174 
பொருத்தமில்லாப் பொருளுடையவை 

140 


389 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


27 


இ.வை.அ. பதிப்பு அடிக்குறிப்பு 


12 


நச்சினார்க்கினியர் கூறுவன 


பாகனேரிப் பதிப்பு அடிக்குறிப்பு 


5 


1 


இ.வை.அ. நச்சினார்க்கினியர் 


5 


இ.வை.அ - பாகனேரிப் பதிப்பு 


34 


இவை.அ - பாகனேரி அடிக்குறிப்பு 


1 


இ.வை.அ - பாகனேரி - மர்ரே 


15 


வை . அ - பிற பதிப்புக்கள் 
கழகம் , மர்ரே , சமாசப் பதிப்புக்கள் 


2 


ஆகக் கூடுதல் 


674 


மேலே குறிப்பிடப் பெற்ற பட்டியலில் விரிந்த பொருள் 
ஆய்வுக்கு உரியனவாக எடுத்துக் கொள்ளப்பட்ட 102 பாட 
வேறுபாடுகளின் இ.வை. அனந்தராமையர் பதிப்பல்லாத பிற 
பதிப்புக்களில் காணப்பெறும் 23 பாட வேறுபாடுகள் சிறந்தவை 
என நிறுவப்பட்டுள்ளன . இவை மூல பாடங்களாகக் கொள்ளத் 
தக்கனவாகும் . 


பயிற்சி மிகுதியின் காரணமாகக் கலித்தொகையில் பாட 
வேறுபாடுகள் மலிந்துள . நெய்தல் , மருதம் , ஆகிய பகுதிகளில் 
மிகுதியான அளவில் வேறுபாடுகள் எழுந்துள , பாலைக் கலியில் பாட 
வேறுபாடுகள் குறைந்த அளவில் உள , 


7. அகநானூறு 

அகநானூற்றில் கடவுள் வாழ்த்துடன் அமைந்த 401 பாடல் 
களில் வேறுபாடு அமைந்த 382 பாடல்களில் மொத்தம் அமைந்த 
வேறுபாடுகளின் எண்ணிக்கை 1466. இவற்றில் பொருள் வேறு 
பாடு என்னும் பகுப்புக்குரியன , 460 மட்டுமே . 


3901 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அகநானூற்றுப் பாடல்களை ஐம்பது ஐம்பது பாடல் கொண்ட 
எட்டுத் தொகுதிகளாகப் பிரித்துக் கொண்டு , அவற்றில் இடம் 
பெற்ற இன்றியமையாத பொருள் வேறுபாடுடைய 108 பாடங்கள் 
இக்கட்டு ப ரக்கண் ஆய்ந்து நிறுவப்பட்டுள்ளன . 


1. முதல் தொகுதி 


தோழி தலைமகளைப் பருவங்காட்டி வற்புறுத்தும் 

பாட 
லொன்றில் 

“ பூத்த பொங்கர்த் துணையொடு வதிந்த 
தாத்ண் பறவை பேதுறல் அஞ்சி 

மணிநா ஆர்த்த மாண்வினைத் தேரன் ( 4.10-12 ) 
என்னும் பகுதி உள்ளது . சோலையில் துணையொடு தங்கிய தேன் 
உண்ணும் வண்டுகள் மயங்கும் என அஞ்சி , தேர் மணிகளின் 
நாவை ஒளியாமல் கட்டிய தேரினை உடையவன் என்பது இங்குச் 
சுட்டப்பெறும் கருத்து . 


ஆர்த்த என்னும் சொல்லுக்கு ஒலியாமல் கட்டிய என்ற 
பொருள் அமைந்திருப்பினும் ஆரவாரித்த என்ற பிறிதொரு 
பொருளும் உண்டாதலால் இப்பாடம் பொருள் மயக்கம் தருவதாக 

எனவே மணி நாவார்த்த என்பதற்குப் பதிலாக 
மணி நாயாத்த எனவரும் பாடம் தெளிவுடையதாக உள்ளது . 
யாத்த என்பதற்குக் கட்டிய என்பது பொருள் . 


உள்ளது . 


1,1 . வள்ளுகிர்கதுவலின் 

ஈசற்புற்றின் குளிர்ந்த மேற்புறத்தில் தங்கிய புற்றார் 
சோறாகிய இரையையுடைய பெரிய கையினைப் பெற்ற ஆண் 
கரடியின் தொங்கிய தோல் உறைக்குள் பொருந்திய கூரிய நகம் 
பற்றிக் கொள்வதால் பாம்பு தன் வலிமை அற்றொழியும் இரவு 
என , இரவுப் பொழுதின் இயல்பைச் சுட்டும் பாடற் பகுதியில் 
வள்ளுகிர்கதுவலின் ( 8.3 ) என்ற பாடம் உள்ளது . இதற்த 
வள்ளுகிர்க்காலின் என்ற வேறுபாடு உள்ளது . ‘வள்ளுகிர் 
கதுவலின் என்ற பாடத்தையே துவரை அனைவரும் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


391 


ஏற்றுள்ளனர். கரடி தன் கையில் புற்றாஞ்சோறாகிய - இரையை 
வைத்திருப்பதால் , கையினால் தரையில் ஓடும் பாம்பைப் பற்றுதல் 
எளிய செயலன்று ஆதலாலும் , தரையில் ஓடும் பாம்பின்மீது 
கரடியின் கால்கள் பட்டு , 

அதனால் பாம்பின் 

வலியழிதல் 
இயல்பாதலானும் , இங்கு வள்ளுகிர்க்காலின் என்ற பாடத்தைச் 
சிறந்ததாகக் கொள்ள வாய்ப்புண்டு - எனினும் , உகிர் 
வருதலின் ‘ கால் என்பது மிகையாக அமைதலாலும் பாம்பைப் 
பற்றுதல் என்னும் செயலுக்குரிய கதுவலின் என்ற வினை இப் 
பாடத்தில் இன்றியமையாமையாலும் வள்ளுகிர் கதுவலின் என 
வரும் பாடமே சிறப்புடையது . 


என 


1.2 . மணி ஏரைம்பால் 


இப்பாடலில் துளிதலைத்தலை இய மணிஏர் ஐம்பால் ( 8.15 ) 
என்பது பிறதொரு தொடர் . மழைத்துளியைத் தன்னிடத்தே 
கொண்ட நீலமணி போன்ற அழகிய கூந்தல் என்பது இதன் 
பொருள் . மணியேரைம்பால் என்பதற்கு மழையேரைம்பால் 
என்பது வேறுபாடு . மழைத்துளிகள் முத்து முத்தாகத் தங்கி 
நீலமணி போல் காட்சி தரும் இயல்புடைய கூந்தல் என்பதால் 
மீண்டும் மழை பற்றிய குறிப்பு இங்குப் பொருத்தமில்லாதாதாகி 
விடுகிறது . எனவே மணி ஏர் ஐம்பால் என்ற பாடமே இங்கு 
சிறப்புடையது . 


ச 


1.3 . உடைதரும் எக்கர் 


தரும் 


உள்ள 


குரூ உத்திரைப் புணரி உடைதரும் எக்கர் ( 10.9 ) என்பது 
பிறிதொரு பாடற்றொடர். உடைதரும் எக்கர் என்பதற்கு அடை 

எக்கர் என்றும் வேறுபாடு உள்ளது . கடலின் அலைகள் 
கரையில் 

மணல் மேட்டை உடைப்பன போல் மோது 
கின்றன என முதற்பாடத்தால் பெறும் பொருளே இங்குச் சிறப் 
புடையதாக உள்ளது . கொண்டலொடு என முதலடியில் வரும் 
குறிப்பும் கீழ்க்காற்று வீசுதலால் கடலலைகள் விரைவுடன் மோது 
கின்றன என்னும் குறிப்பைத் தருகின்றது . இங்கு அடைதரும் 
எக்கர் என்பது பொருட் சிறப்பில்லாப் பாடம் , உடைதரும் எக்கர் 
எனப் பாடங் கொள்ளல் நேரிது . 


392 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1.4 . தெறலரும் மரபின் 

தன்கடல் ( 13.1 ) என்றும் தெறலருமரபில் ( 13.3 ) என்றும் 
வரும் தொடர்களுக்கு முறையே தண்கடல் தொல்லரும்மரபின் 
என்ற வேறுபாடுகள் உள . ஈரிடத்தும் வேறுபாடுகளைவிட முதலிற் 
குறிப்பிடப்பெறும் பாடங்களே பொருட் சிறப்புடையனவாய் உள . 
தனக்கு உரிமையுடைய கடலிற் பிறந்த முத்து , தனக்கு 
உரிமையுடைய மலையில் அமைந்த முருகக் கடவுள் எனத் 
தன்னுரிமைச் சிறப்பை வலியுறுத்தும் வகையில் தன் கடற்பிறந்த 
( 13.1 ) தன் மலைத் தெறலரும் மரபின் கடவுள் ( 13.2-3 ) என்னும் 
குறிப்புகள் அமைந்திருத்தலால் தன்கடல் என்ற பாடத்தைச் 
சிறந்ததாகக் கொள்ளலாம் . தொல்லரும் மரபின் கடவுள் எனப் 
பழமைச் சிறப்பைச் சுட்டுவதைவிடத் தெறலரும் மரபின் கடவுள் 
என வலிமைச் சிறப்பைச் சுட்டும் பாடத்தைச் சிறப்புடையதாகக் 
கொள்ளலாம் . 


1.5 . மருங்கின் நறும்பூ 
குறும்பொறை மருங்கின் நறும்பூவயர 

மருங்கின் நறும்பூவயர் ( 14.8 ) என்னும் 
தொடர்- முல்லைத் திணைப்பாடலொன்றுக்கு உரியது . கோவலர் 
ஆநிரைகளை முல்லை நிலத்தில் மேயவிட்டு , சிறிய குன்றுகளிடத்தே 
நறிய பூக்களை மாலையாகக் கட்டி மகிழ்ந்திருப்பர் என்ற செய்தி 
இங்குக் குறிப்பிடப்பட்டுள்ளது . மருங்கின் நறும் பூவயர 
என்பதற்கு மருங்கினிறும்பூதயர என்ற பாடவேறுபாடு உள்ளது . 
வேறு பாடு பொருள் பொருத்தமும் சிறப்பும் இல்லாதது . 


1. 6. செல்லேன் 


தலைமகள் தலைமகனிடம் தான் பரத்தையைச் சந்தித்த 
நிகழ்ச்சியைக் கூறும் மருதப் பாடலொன்றில் கண்டுநிலைச் 
செல்லேன் ( 16.11 ) என்பதற்குக் கண்டு நிலைச் சொல்லேன் என்ற 
வேறுபாடு உள்ளது . சிறுதேர் ஓட்டிய தன் மகனைக் கண்டு 
பரத்தை மகிழ்ந்து அவனுடன் உரையாடுகின்றாள் . அதனைக் 
கண்ட தலைவி தன் வியப்பு நிலையினின்று மீளாதவளாய் அவனை 
அணைத்து நீயும் இவற்குத் தாயே என்று கூறினாள் . கண்டு நிலைச் 
செல்லேன் என்பதற்கு வியப்பு நிலையினின்று மீளேனாய் என்பது 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


393 


பொருள் . நீயும் இவற்குத் தாய் எனத் தலைவி பரத்தையிடம் 
கூறும் சொற்கள் பின்னே வருதலால் , கண்டுநிலைச் சொல்லேன் 
என்ற வேறுபாடு இங்குப் பொருத்தமில்லாதது . 


1. 7 . 


துணிந்து 


தோழி இரவு வருவானைப் பகல் வருக எனக் கூறும் குறிஞ்சித் 
திணைப் பாடலொன்றில் நடுங்காது துறந்து ( 186 ) என்பதற்கு 
‘ நடுங்காது துணிந்து என்ற வேறுபாடு உள்ளது . கடுங்கண் 
பன்றி போல நடுக்கமின்றிக் கடந்து ஏறி அணங் தறையும் 
இத்துறையைத் தாண்டி நள்ளிரவில் வருவார் உளரோ என்பது 
தோழி கூறும் கூற்று . நடுங்காது துறந்து என்பதற்கு , நடுக்க 
மின்றிக் கடந்து என்பது பொருள் . தலைவன் கடந்து வரும் 
செயலைக் குறிக்கும் வகையில் அருந்துறைபேர் தந்து எனவரும் 
தொடர்பின்னே வருதலாலும் , நடுங்காது நாம அருந்துறை என 
முன்னும் பின்னும் உள்ள சொற்களுக்கு ஏற்ற வகையில் ‘ துணிந்து 
என்ற சொல் அமைந்திருத்தலாலும் , இங்கு நடுங்காது துணிந்து 
என வருவதைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


1. 8. ஓங்கு கிளை 


ஞாழல் ஓங்கு கிளை ( 20.5 ) என்பதற்குரிய வேறுபாடு ஞாழல் 
ஒடுங்கு கிளை என்பதாகும் . ‘ ஞாழல் மரத்தின் உயர்ந்த கிளை 
இங்குச் சுட்டப் படுகிறது . அக்கிளையில் ஊசல் கட்டப்பட்டிருக்கும் 
குறிப்பைக் கொடுங்கழித்தாழை வீழ்கயிற் றுசல் தூங்கி எனவரும் 
பகுதி தெளிவுறுத்தும் . ஊசல் கட்டுவதற்கு ஏற்ற கிளை என்னும் 
குறிப்பால் ஞாழல் ஓங்கு கிளை என்ற பாடமே இங்குச் சிறப்படை 
யதாதல் தெளியலாம் . 


1. 9. சாந்து புலர்ந்த 


மருதப்பாடலொன்றில் ‘ நறுஞ்சாந்தணிந்த கேழ்கிளர் அகலம் 
( 26.14 ) எனத்தலைவனின் மார்பு சுட்டப்பெறுகிறது . நறுஞ்சாந் 
தணிந்த என்பதற்கு நறுஞ்சாந்து புலர்ந்த என்ற வேறுபாடு 
உள்ளது . விடியலில் பரத்தை இல்லத்திலிருந்து தலைவன் வந்தவ 
னாதலால் , அவன் மார்பில் சந்தனம் புலர்ந்துள்ளது எனக் 


394 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


கூறுதலே பொருந்தும் . பரத்தையிற் கூடி வந்தமை பால் பிள்ளை 
பெற்ற தன் கிழத்தி புல்லுதலை விரும்பியும் , அவள் மார்பில் 
ஒழுகிய தீம்பால் தன் மார்பில் படுவதை அஞ்சி விலகினான் 
எனவும் இங்குக் குறிப்பிடப் பெற்றுள்ளது . எனவே நறுஞ்சாந் 
தணிந்த என்பதைவிட நறுஞ்சாந்து புலர்ந்த என்பது இங்குச் 
சிறந்த பாடமாக அமைகிறது . 


1. 10. அமையாராயினும் 


தலைமகள் தோழிக்கு இளவேனிற் பால நிகழ்ச்சிகளையும் 
சிறப்புக்களையும் உணர்த்தித் தலைவனின் றியே அது கழிந்தமைக்கு 
வருந்திக் கூறும் பாலைத்திணைப் பாடலொன்றில் அமையாராயினும் 
( 37. 1 ) என்னும் தொடர் அமைந்துள்ளது . மறந்தவன் அமையார் 
எனக் கூறிய தோழிக்குத் தலைவி வன்புறை எதிரழிந்து கூறுவதாக 
வரும் பகுதி இது . அமையாராயினும் என்பதற்கு அமைகு 
வராயினும் என்ற வேறுபாடு உள்ளது . இவ்வேறுபாடு பொருத்த 
மில்லாதது . தலைவர் உன்னை விடுத்து அங்குத் தங்கியிரார் எனத் 
தோழி கூறலே மரபு . எனவே அமையாராயினும் எனவரும் 
பாடத்தைச் சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


2. இரண்டாம் தொகுதி 


வினை முடித்து மீளும் தலைமகன் தேர்ப்பாகற்குச் சொல்லியதாக 
வரும் முல்லைத்திணைப் பாடலொன்றில் பண்ணன் சிறுகுடிப் 
படப்பையில் உள்ள நுண்ணிலை புன்காழ் நெல்லிப் பைங்காய் 
( 54 14-15 ) பற்றிய குறிப்பு வந்துள்ளது . சிறிய இலையும் புல்லிய 
வித்தும் உடைய நெல்லியின் பைங்காய் என்பது இதன் பொருள் . 
* புன்காழ் நெல்லி என்பதற்குப் புன்கால் நெல்லி என்பது 
வேறுபாடு . காயைச் சார்ந்திருக்கும் இலை , வித்து ஆகியவற்றைச் 
சுட்டி நெல்லிக்காயைச் சுட்டுவது பொருத்தமாக 
இைையயும் அடிமரத்தையும் சுட்டி நெல்லிக்காயைச் சுட்டுவதாகக் 
பொள்ளல் பொருத்தமாக அமையாது . புன் கால் என்பது புல்லிய 
அடிமரத்தைச் சுட்டும் , எனவே இங்குப் புன்காழ் நெல்லி 
என்பதனைப் பொருந்திய பாடமாகக் கொள்ளலாம் , 


உள்ளது . 


சங்க இலக்கியம் -மூல பாட ஆய்வு 


395 


2. 1. சீர்மிகு முருகன் 


சினமிகு முருகன் ( 59.11 ) என்பதற்குச் சீர்மிகு முருகள் 
என்பது வேறுபாடாக உள்ளது . முருகன் சினச் சிறப்பையும் 
பெருமையையும் முறையே இவை குறிப்பிடுகின்றன . பொருள் 
நிலையில் இவற்றிடையே மிகுதியும் மாற்றமில்லை . எனினும் சூர் 
மருங்கறுத்த என்பதால் முருகனின் சினச் சிறப்பும் , சுடரிலை 
நெடுவேல் என்பதால் முருகனின் கருவிச் சிறப்பும் வெளிப் 
படுகின்றன . 

மீண்டும் சினச் சிறப்பைச் சுட்டும் வகையில் 
சினமிகு முருகள் எனவருவது பொருத்தமில்லாது உள்ளது . 
மேலும் ‘ சூர் மருங்கறுத்த - சீர்மிகு முருகன் என்னும் போது 
எதுகைச் சிறப்பும் அமைகிறது . எனவே இங்குச் சீர்மிகு முருகன் 
என்பதைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


2. 2. மண்ணுநன்போல 


அல்ல குறிப்பட்ட தலைவன் முந்தைய நிகழ்ச்சியொன்றைத் 
தன் நெஞ்சிற்குச் சொல்லுவதாய் வரும் குறிஞ்சித்திணைப் பாட 
லொன்றில் நெடுஞ்சுழி நீத்தம் மண்ணு நீர்போல ( 62.10 ) என்ற 
உவமைத் தொடர் வந்துள்ளது . மண்ணுநீர் போல என்பதற்கு 
‘மண்ணுநள் போல என்பது வேறுபாடு . கடும் புனல் மலிந்த 
காவிரிப் பேரியாற்று நெடுஞ்சுழி நீத்தம் என்பதால் காவிரியிள் 
வெள்ளப் பொருக்குச் சுட்டப் பெற்றது . வெள்ளத்தில் குளிப்பவள் 
போல எனப் பொருள் கொள்ளும் வகையில் மண்ணுகள் போல 
என்பதை இங்குச் சிறந்த பாடமாக ஏற்கலாம் . மேலும் நீத்தத்தில் 
நீராடியவள் போல நெருநல் நடுங்கஞர் தீர ஆகம் அடைந் 
தோள் என அவள் பெற்ற புணர்ச்சியின்பம் இவ்வுவமைக்குப் 
பொருளாகப் பொருத்தமுற அமைந்துள்ளதும் அறியத்தக்கதாகும் . 


2. 3. கடுங்கால் மறவர் 


மற்றொரு பாலைப் பாடலில் கறவை தந்த கடுங்கால் மறவர் 
( 63.12 ) என்றும் முதுவாய்ப் பெண்டின் செதுகால் குரம்பை 
( 63.14 ) என்றும் தொடர்கள் உள . கடுங்கால் மறவர் என்பதற்குக் 
கடுங்கண் மறவர் என்றும் முதுவாய்ப் பெண்டின் என்பதற்கு 
‘ முதுகாற் பெண்டின் என்றும் பாடவேறுபாடுகள் அமைந்துள.. 


396 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


கறவை தந்த மறவர் என்பது வெட்சி வீரரைக் குறிக்கும் 
தொடர் . வெட்சி வீரர்கள் வேகம் மிக்க காலினை உடையராய் 
இருந்தனர் எனக் கொள்வது அவர்களது நிரைகவர்தல் 
தொழிலுக்குச் சிறப்பாகும் . எனவே கடுங்கால் மறவர் என்பதைச் 
சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . முதிய பெண்டிரின் சோர்ந்த 
கால் களைப் போல் புல்லிய கால்களை 

குடில் எனக் 
கொள்ளுதல் பொருத்தமாக இருக்கும் . எனவே முதுவாய்ப் 
பெண்டிர் என்பதைவிட முதுகாற் பெண்டிர் என்பதைப் 
பாடமாகக்கொள்வது சிறப்பாகும் . 


உடைய 


2. 4. கடுக்கும் 


வேற்றுமுனை கடுக்கும் ( 67.11 ) என்பதற்கு வேற்றுமுனை 
கடந்து என வரும் வேறுபாடு பொருத்தமில்லாதது . நடுகற்கள் , 
ஊன்றிய வேலும் சார்த்திய பலகையும் கொண்டிருத்தலால் 
பகைவருடன் போர் செய்யும் முனைப்புலத்தை ஒத்தது எனவரும் 
உவமைச் சிறப்பு வேறுபாடாக அமைந்த பாடத்தில் இல்லை . 
எனவே வேற்றுமுனை கடுக்கும் என்பது சிறந்த பாடம் . 


2.5 


நெடுங்குடை 


விண்பொரு நெடுவரை இயல்தேர் மோரியர் ( 69.10 ) 
என்பதில் விண்பொரு நெடுவரை என்பதற்கு விண்பொரு 
நெடுங்குடை எனப்பாட வேறுபாடு உள்ளது . விண்ணை அளாவும் 
நெடுவரைகளில் இயலும் தேர் என்பது முதற் பாடத்தின் 
பொருள் . விண்ணளாவிய வெண்குடை அமைந்த தேர் என்பது 
பின் பாடத்தின் பொருள் . தேர்கள் இயங்க மலைகளை வெட்டி 
மோரியர் வழி அமைத்தனர் என்ற குறிப்பு , பின்னேவ 

சிப்பு , பின்னேவரும் பொன் 
புனை திகிரி திரிதரக் குறைத்த அறை ( 69.11-12 ) என்ற பகுதி 
யால் சுட்டப்படுகிறது . இக்குறிப்பால் மலைகளில் இயலும் தேர் என்ற 
செய்தி பெறப்படும் . எனவே அச் செய்தியையே உரைக்கும் 
வகையில் அமைந்த விண்பொரு நெடுவரை இயல்தேர் என்ற 
பாடத்தை விடுத்துப் பிறிதொரு சிறப்பையும் சுட்டும் வகையில் 
அமைந்த விண்பொரு நெடுங்குடை இயல் தேர் என்பதனை 
இக்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


397 


2. 6. விடுத்தியாயின் 


‘ சூழ்ந்தனையாயின் ( 77.3 ) என்பதற்கு விடுத்தனையாயின் 
விடுத்தியாயின் என்பன வேறுபாடுகள் . இவற்றில் ‘ விடுத்தி 
யாயின் - என்பதைப் பொருட் சிறப்புடைய பாடமாகக் 
கொள்ளலாம் . ‘ தலைவியின் நெற்றி பசப்ப , பொருள் ஈட்டக் காட்டு 
நெறியில் செல்லல் நன்று என என்னை விடுத்தியாயின் 
கொடியதை ஆய்ந்து கொண்டனையாவாய் எனத் தலைவன் பிரியக் 
கருதிய நெஞ்சிற்குக் கூறுவதாக இப்பகுதி உள்ளது . விடுத்தனை 
யாயின் என்பது இறந்த காலக் குறிப்பினது . தலைவன் இன்னும் 
பிரியவில்லையாதலால் இது பொருந்தாது . ‘ சூழ்ந்தனையாயின் 
என்பதற்கு எண்ணுதியாயின் என்பதுபொருள் . இப்பொருளை 
விட விடுத்தியாயின் என்பது சிறப்புடையதாக உள்ளது . 
மேலும் ‘இன்னாச் சூழ்ந்திசின் என 4 ஆம் அடியில் வரும் 
பாடத்தின் தாக்கத்தால் 3 ஆம் அடியிலும் சூழ்ந்தனை என்ற 
பாடம் பிறந்ததாகக் கருதவும் இடமுண்டு . எனவே விடுத்தி 
யாயின் என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


2. 7. கல்லுறுத்தியற்றிய 


கல்லுறுத்தியற்றிய வல்லுவர்ப் படுவில் ( 79 3 ) என்பதற்குத் 
தோண்டுதல் செய்து அமைத்த மிக்க உவர்த்தன்மையுடைய 
கிணறு என்பது பொருள் . இங்குக் கல்லுறுத்தியற்றிய என்பதற்த 
வேறுபாடாகக் கல்லறுத்தியற்றிய என வருவது பொருத்தமின்றி 
அமைந்துள்ளது . 


2. 8. பரப்பகம் 


புணர் திரைப் பரப்பகந் துழை இத் தந்த பன்மீன் ( 80.5-6 ) 
என்பதற்கும் பொருந்தும் அலைகளையுடைய கடலகத்தே துழவிக் 
கொணர்ந்த பல மீன்கள் என்பது பொருள் . பரப்பகம் என்ப 
தற்குப் ‘ பாக்கம் என்பது பாட வேறுபாடு . புணர்திரை ’ என்றமை 
யால் பரப்பகம் என்னும் பாடமே பொருட் சிறப்புடையது , 


398 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


2. 9. விழவுக்கள விறலி 

நனவுப் புகு விறலியில் ( 82. 10 ) என்பதற்கு விழவுக் களவிற 
லியின் என்பது பாடம் . உலவும் மயில்கள் விழவுக் களத்தில் 
புகுந்தாடும் விறலி போல் உள்ளன என்பது இங்குச் சுட்டப் 
பெறும் கருத்து ‘நனவுப்புகு என்பதும் விழவுக்களம் என்பதும் 
ஒரே பொருளைத் தருவனவே . எனினும் கழைவளர் 
முன்னடியின் முதற்சீருக்கேற்ப விழவுக்கள் விறலியின் என்னும் 
பாடம் எதுகைச் சிறப்புடையதாக அமைந்துள்ளது . 


என்ற 


2. 10. தொகல் கொள 

மருது தொகல் கொள ( 97.19 ) என்பதற்கு மருதமொடு 
இகல் கொள என்ற வேறுபாடு உள்ளது . ஆற்றங்கரையில் மருத 
மரத் தொகுதியுடன் பூக்கள் நிறைந்த மாமரங்களும் அடர்ந்து 
சோலையாக உள என்பது இங்குச் சுட்டப்பெறும் கருத்து . புதுப்பூ 
நிரைத்த பொங்கர் ( 97.21 ) என்பதில் ‘ பொங்கர் எனச் சோலை 
சுட்டப் பெறுதலால் , மருத மரம் தொகுதியாக அமைந்த என்ற 
பொருளைத் தரும் ‘ மருது தொகல் கொள என்ற பாடம் இங்குச் 
சிறப்பு டையது . 


3. மூன்றாம் தொகுதி 

‘சில்பரிக்குதிரைப் பல்வேல் எழினி ( 105.10 ) என்னும் 
தொடரில் பல்வேல் எழினி என்பதற்கு வல்வேல் எழினி என்ற 
பாடம் உள்ளது . இரண்டிற்கும் மிகுதியும் பொருள் வேறுபாடு 
இல்லையெனினும் ‘சில்பரி - பல்வேல் எனக் கூறுங்கால் ஏற்படும் 
முரண்தொடைச் சிறப்பு ‘ வல்வேல் எழினி என்னும் பாடத்தில் 
பெறப்படவில்லை . எனவே பல்வேல் எழினி என்னும் பாடம் 
இங்குச் சிறப்புடையது . 


3. 1. புண்டோய் விளக்கின் 
போர்க்களத்தில் காயம் பட்ட வீரர்களின் காயங்களை ஆராயப் 

சிறு விளக்குகள் ஏந்தியிருத்தல் போல , வானத்தில் 
விண்மீன்கள் தோன்றுகின்றன என்ற உவமைச் செய்தியை 


பல 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


399 


என்ற 


விளக்குமிடத்தில் ‘ புண்டேர் விளக்கின் ( 111.14 ) என்ற பாடம் 
உள்ளது . இதற்கு அமைந்த புண்டோய் விளக்கின் 
பாடம் பொருட் சிறப்பில்லாதது . விண்தோய் பிறங்கல் என 
வரும் பின்னடிக்கு ஏற்ப புண்டோய் விளக்கின் என்ற பாடம் 
எதுகைச் சிறப்பு ஒன்றை மட்டும் நோக்கி எழுந்ததாகக் 
கொள்ளலாம் . 


3. 2. கூனலெண்கின் 


உள . 


கூனலெண்கின் ( 112. 1 ) என்ற பாடம் கூனிய முதுகினை 
யுடையதாய்க் குறுகிய அடியிட்டு நடக்கும் கரடியின் இயல்பைச் 
சுட்டி வருகிறது . இங்குக் கூருகிர் எண்கின் என்ற வேறுபாடு 
உள்ளது . மேலும் கானலெண்கின் , கூரலெண்கின் என்பனவும் 
வேறுபாடுகளாக 

பின்னுள்ள இரண்டும் பொருட் 
சிறப்பற்றவை . கூனலெண்கின் என்பது கரடியின் இயல்பைச் 
சுட்டிவரும் பாடம் . ஆனால் கூருகிர் எண்கின் எனவரும் பாடம் 
கரையான்புற்றை உடைத்துப் பெயர்க்கும் செயலைச் சுட்டுதற் 
கேற்ற வகையில் அமைந்துள்ளது . எனவே இங்குக் கூருகிர் 
எண்கின் என்ற பாடத்தைச் சிறந்ததாகக் கருதலாம் 


3. 3. திரிபில் சூழ்ச்சியில் 


" திரிபில் சூழ்ச்சியில் ( 113.2 ) என்னும் தொடருக்குத் திருவில் 
சூழ்ச்சியில் என்ற பாடம் உள்ளது . சூழ்ச்சி என்பது அறிவுத் 
திறனைச் சுட்டும் . எனவே அதற்கு ஏற்ற வகையில் அமைவது 
திரியில் சூழ்ச்சியில் என்ற பாடமேயாகும் . திருவில் சூழ்ச்சியில் 
என்பதுபொருந்துவதன்று . 


3. 4. செந்நெல் வினைஞர் 


அரிந்து கால் குவித்த செந்நெல் வினைஞர் ( 116.2 ) என்னும் 
தொடரில் செந்நெல் வினைஞர் என்பதற்குச் செந்நெல் விளைஞர் 
என்ற வேறுபாடு உள்ளது . செந்நெல் வினைஞர் என்பதற்குச் 
செந்நெல் விளைப்பவர் எனப் 

எனப் பொருள் . இங்கு அரிந்து கால் 


1 


400 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


குவித்த என அரிதல் குவித்தல் முதலிய வினைகள் சுட்டப் 
படுவதற்கேற்ப செந்நெல் வினைஞர் என்ற பாடத்தையே 
சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


‘ பொய்கை சூழ்ந்த பொய்யா யாணர் 
வாணன் சிறுகுடி ( 117.17-18 ) 


என்பது 


என்னும் பகுதியில் வாணன் என்பானின் வளமைச் சிறப்பும் , 
இடையறாத வருவாய்ச் சிறப்பும் குறிப்பிடப் பெறுகிறது . 
பொய்யாயாணர் என்பதற்கு பொய்யாப் பண்ணன் 
வேறுபாடு . பொய்யாயாணர் என் 

என்ற பாடமே வாணன் 
சிறப்புரைத்து அமைந்துள்ளது . பண்ணனாகிய வாணன் எனப் 
பொருள் கொள்வதால் அவன் நாட்டின் இடையறாத வருவாய்ச் 
சிறப்புச் சுட்டப்பெறவில்லை . எனவே பொய்யா யாணர் 
என்பதே இங்குப் பொருந்திய பாடம் . 


3. 5 


பிற பாடங்கள் 


‘ ஒன்றிற் கொள்ளாய் ( 123 , 14 ) பொன்னியற் புனை படை ( 124 9 ) 
மாதிரத்துழிதர ( 125.10 ) என்பன முறையே அவற்றுக் கமைந்த 
ஒன்றிற் கொல்லாய் பொன்னயிற் புனைபடை மாதிரத்திழிதா 
என்னும் வேறுபாடுகளைவிடப் பொருட் சிறப்புடைய பாடங்கள் 
எழுத்து வேறுபாடுகளால் இவை தோன்றின என்றும் கருதலாம் , 


‘ அஞ்சொல் பாண்மகள் கணைக்கோட்டு வாளை மீனுக்குப் 
பண்ட மாற்றாகப் பழஞ்செந்நெல்லின் முகவை 

கொள்ளாது 
கழங்குறழ் முத்தமும் , நன்கலமும் பெறுவாள் என்னும் கருத்தைச் 
சுட்டும் மருதத்திணைப் பாடலொன்றில் நன்கலம் பெறுஉம் ( 126.12 ) 
என்ற பாடம் உள்ளது . இதற்கு நன்கலம் தரூஉம் நன்கலம் 
பொரூஉம் எனவரும் வேறுபாடுகள் பொருள் மாற்ற 
முடையவாயினும் பொருட் சிறப்புடையனவல்ல . 


• நல்கூர் பெண்டிர் அல்குற் கூட்டும் ( 129.10 ) என்னும் 
பாடற்றொடரில் அல்குற் கூட்டும் என்பதற்கு அல்கல் கூட்டும் 
எனவரும் வேறுபாடு பொருட் சிறப்புடையதாகும் . 

அல்ல் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


401 


என்பதற்கு வைத் துண்ணும் உணவு என்பது பொருள் . அல்குற் 
கூட்டும் என்பதற்கு இடைக்குப் பக்கத்திலுள்ள மடியில் சேர்க்கும் 
எனப் பொருள் கொள்ள வேண்டும்.பஞ்சினையுடைய வெள்ளிய 
கொட்டையை வறுமையுற்ற மகளிர் சேர்த்து வைத்துள்ளனர் 
என்பது இங்குச் சுட்டப்பெறும் கருத்து . இரு பாடங்களிலும் அல்கல் 
கூட்டும் என்பது சிறப்புடையது . 


பாலைத்திணைப் பாடலொன்றில் வான் கொடூவல் ( 133.11 ) 
வளிதரவுண்கும் ( 131.11 ) என்பனவே சிறந்தபாடங்கள் , 
‘ வான்கொடூவல் என்பதற்கு வான்கோலெல்வளை என்ற 
வேறுபாடும் ‘வளிதரவுண்கும் என்பதற்கு வளைதர வுண்கும் 
நீர்தர வுண்கும் என்ற வேறுபாடுகளும் உள . 


4. நான்காம் தொகுதி 

‘மணியோர்த்தன்ன தெண் குரல் கணிவாய்ப் பல்லி 
( 15.14-15 ) என்னும் தொடருக்கு மணியொலி கேட்டாற் போலும் 
தெளிந்த குரலைக் கொண்ட சோதிடம் கூறும் வாயைக் கொண்ட 
பல்லி என்பது பொருள் . மணியோர்த்தன்ன என்பதற்கு மணி 
பெயர்த்தன்ன என்றும் தென்குரல் என்பதற்குத் திணகுரல் 
என்றும் வரும் வேறுபாடுகள் பொருட் சிறப்புடையன அல்ல . 


4.1 , முதல் தின்றல் அஞ்சி 


நெல்லின் சேயரிப் புனிற்றுக் கதிர் முதல் தின்றல் அஞ்சி 
( 156.3-4 ) என்னும் மருதப் பாடற்றொடருக்குச் செழுமைவாய்ந்த 
நெல்லின் சிவந்த அரிகளையுடைய இளங்கதிரைத் தின்பதைக் 
கண்டு அஞ்சி என்பது பொருள் . கதிர் முதல் தின்ற லஞ்சி 
என்பதற்குக் கதிர் மூதா தின்றலஞ்சி என்ற வேறுபாடு உள்ளது . 
பொருள் மிகுதியும் மாற்றமில்லை எனினும் கதிர்முதல் தின்றலஞ்சி 
என்னும் பாடத்தில் மூதா என்ற எழுவாய் பற்றிய குறிப்பில்லை . 
எனவே கதிர் மூதா தின்றலஞ்சி என்பதைச் சிறந்தபாட மாகக் 
கொள்ளலாம் இதற்கு இளங்கதிரை முதியபசு தின்பதைக் கண்டு 
அஞ்சி என்பது பொருள் , 


402 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


4. 2. தணி மருந்தறியாள் 


இப்பாடலில் அன்னை தன் மகளின் நோய் கண்டு அஞ்சித் 
தெய்வத்திற்கு கள்ளும் மாலையும் படைத்தும் , வெள்ளாட்டுக் 
கிடாயைச் செலுத்தியும் தன் மகளின் நோய் தீருமருந்தறியாது 
அழும்குறிப்பை , 


நிலைத்துறைக் கடவுட்கு உளப்பட ஓச்சித் 

தணிமருங் கறியாள் யாய் அழ " ( 156.15-16 ) 
என வரும் பகுதி சுட்டுகிறது . தணி மருங்கறியாள் என்பதற்குத் 
‘ தருமருந்தறியாள் தணி மருந்தறியாள் என்பன பாடவேறு 
பாடுகள் . இம்மூன்றில் தணிமருத்தறியாள் என்பதை இங்கு 
ஏற்ற பாடமாகக் கொள்ளலாம் . 


கொடுமுடி காக்கும் குருஉக்கண் நெடுமதில் ( 159.18 ) 
என் தில் காக்கும் என்பதற்குத் தாக்கும் என்ற முரண் 
பொருள் கொண்ட பாடவேறுபாடு உள்ளது . கொடுமுடி என்பது 
ஒரு தலைவன் பெயர் . அவனால் காக்கப்படும் நெடுமதில் சூழ்ந்த 
ஆமூர் என்பது இங்குச் சுட்டப் பெறுவது . இங்குத் தாக்கும் 
என்பது பொருட் சிறப்பில்லாப் பாடம் . 


4. 3 


விளியும் எவ்வமொடு 


பிரிந்து 

சென்ற தலைவனை வருதிசை நோக்கி இறுத்தற் 
கேதுவாய துன்பத்தோடு உள்ள தலைவியை வாடையும் வருத்து 
கின்றது என்ற செய்தியைச் சுட்டும் பாலைப் பாடலொன்றில் 
விளியும் எவ்வமொடு ( 163.6 ) என்னும் தொடர் பயின்றுள்ளது . 
இதற்கு விளியா எவ்வமொடு விளிய வெவ்வமொடு எனவரும் 
வேறுபாடுகள் பொருட் சிறப்பில்லாதவை . 


மகட் போக்கிய தாயொருத்தி மகளைப் பிரிந்த துன்பம் மீதூர 
மகளின் பாவையொன்றை எடுத்து வைத்து மகளே எனக் கூறிப் 
புலம்புகிறாள் . இச் செய்தியைச் சுட்டும் பாலைப் பாடலொன்றில் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


403 


" தருயணற் கிடந்த பாவையென் 

அருமகளே யென முயங்கினள் அழுமே ( 165.12-13 ) 
எனவரும் பகுதி உள்ளது . அருமகளே என்பதற்கு அமைந்த 
மருமகளே என்ற பாடம் பொருள் மாற்றமுடையதாயினும் 
பொருட் சிறப்படையதன்று என்பது தெளிவு . 


4 4. பானாய் துள்ளிய 

தலைவன் செலவழுங்கிய நிலையில் தன் நெஞ்சிற்குக் கூறுவ 
தாக வரும் பாலைப் பாடலில் அவன் தங்கியிருந்த அம்பலத்தின் 
இயல்புகள் சுட்டப்படுகின்றன . ஈன்றணிமையுடைய நாய் தங்கிய 
பறிந்த இடத்தையுடைய சிற்றில் ஒன்றும் அவ்வம்பலத்தின் 
உள்ளது . இதனைப் பானாய் துன்னிய பறைக்கட் சீறின் ( 167.17 ) 
என்னும் தொடர் குறிப்பிடும் . ‘பானாய் துள்ளிய என்பதற்கு 
பானாய் துன்னிய , பானாய் துள்ளி என்பனவும் பறைக்கட் சீறின் 
என்பதற்குப் பறைக்கண் சிற்றில் பறைகட் சீறின் என்பனவும் 
வேறுபாடுகள் . இவை அனைத்திலும் பானாய் துன்னிய , பறைக்கண் 
சிற்றில் என்பன பொருட் சிறப்புடைய பாடங்கள் , ‘பானாய் 
துன்னிய என்பதற்கு ஈன்றணிமையுடைய நாய் தங்கிய என்பது 
பொருள் . பறைக்கண் சிற்றில் என்பதற்குப் பறிந்த இடத்தை 
யுடைய சிற்றில் என்பது பொருள் . 


கானவன் யானையைக் கொன்று அதன் வெள்ளிய கொம்பினைக் 
குடிசையில் ஊன்றி மதுவுண்டு மகிழும் இயல்புடைய குன்றம் 
எனத் தலைவனின் குன்றத்து வளம் கூறப்பட்ட குறிஞ்சித் திணைப் 
பாடலொன்றில் புல்வேய் குரம்பை ( 172 , 10 ) எனக் குடிசை குறிப் 
பிடப் பட்டுள்ளது . ஊகம் புல்லால் வேய்ந்த குடிசை என்பது 
இதன் பொருள் . இதற்கு புதல்போற் குரம்பை என்னும் 
வேறுபாடு உள்ளது . உளகம்புல் வேய்ந்த குடிசை என இயல்பு 
நிலை சுட்டப் பெறுவதாகக் கொள்ளுவதை விடப் புதர்போல் 
ஒழுங்கின்றி அமைந்த குடிசை என உவமை நிலை சுட்டப் பெறுவ 
தாகக் கொள்வது நயமுடையதாகும் . எனவே புதல்போற் 
குரம்பை என்பதைப் பொருந்திய பாடமாகக் கருதலாம் . 


404 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


4. 5. வாணுதல் 


பிறிதொரு பாலைப் பாடலில் இனிய நகையுடைய கூரிய 
பற்கள் , சிவந்த வாய் , குவளைக் கண்கள் ஆகியவற்றையுடைய 
தலைவி வருந்தினாள் என்ற செய்தி சுட்டப்பெறுகிறது . இங்கு 
இம் மதியேர் வாணுதல் ( 179.12-13 ) எனவரும் தொடர் 
அன்மொழித் தொகையாகத் தலைவியைச் சுட்டி வருகிறது . 
வாணுதல் என்பதற்கு வாண்முகம் என்ற வேறுபாடு உள்ளது . 
பொருள் நிலையில் இவற்றிடையே மாற்றமில்லை . பல் , வாய் , கண் 
ஆகியவற்றைச் சுட்டியதோடு நெற்றியையும் சுட்டி அதே 
நேரத்தில் அன்மொழித் தொகையாகத் தலைவியைச் சுட்டும் நயம் 
வாணுதல் என்ற பாடத்தில் உள்ளது . இச்சிறப்பு வாண்முகம் 
என்ற பாடத்தில் இல்லையாதலால் வாணுதல் என்பதையே 
இங்குச் சீரிய பாடமாக ஏற்கலாம் . 


தட்டையோப்பியும் ( 188.11 ) என்பதற்குத் தட்டையோச்சியும் 
என்றும் அசைவில் நோன்றாள் ( 191.6 ) என்பதற்கு நோன்சுவல் 
வன்றாள் என்றும் செஞ்செவி யெருவை ( 193.6 ) என்பதற்குச் 
செஞ்செவிச் சேவல் என்றும் இளமழை சூழ்ந்த என்பதற்கு இன 
மழை சூழ்ந்த என்றும் , வரும் வேறுபாடுகளைவிட அவற்றின் 
அடிப்படைப் பாடங்களே பொருட் சிறப்புடையனவாய் உள . 


5. ஐந்தாம் தொகுதி 


மருதப் பாடலொன்றில் எருமையின் முறுக்குண்ட கொம்பை 
நகுவரப் பணைத்த திரிமருப் பெருமை. ( 206.3 ) எனவரும் தொடர் 
குறிப்பிடுகின்றது . விளங்கு தலுறப் பெருத்த முறுக்குண்ட 
கொம்பினையுடைய எருமை என்பது இதன் பொருள் . நகுவரப் 
பணைத்த என்பதற்கு நகுவரப் படைத்த என்பது பாடவேறுபாடு , 
பணைத்த என்ற பாடங்கொள்ளுங்கால் பெருத்த எனக் 
கிடைக்கும் பொருட் சிறப்பு படைத்த என்ற பாடத்தில் இல்லை . 
எனவே ‘ நகுவரப் பணைத்த என்பதனை இங்குச் சிறந்த பாட மாகக் 
கொள்ளலாம் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


405 


5. 1. முந்நீர் முற்றி 


குட்டுவன் நிலவுலகில் பகைவரை யெல்லாம் வென்று கடலும் 
பிறக்கிடும் படி தன்வென்றிச் சிறப்பை நிலை நாட்டினான் என்னும் 
குறிப்பைத் தாங்கிய குறிஞ்சித் திணைப்பாடலொன்றில் முந்நீர் 
முற்றி ( 212.18 ) என்னும் தொடர் அமைந்துள்ளது . இதற்கு 
‘ முன்னர் முற்றி என்ற வேறுபாடு உள்ளது . ஓங்கு திரைப் பௌவம் 
நீங்க ஓட்டிய என அடுத்த அடியில் ஓங்கு திரைப்பௌவம் என 
வரும் குறிப்பால் இங்கு முந்நீர் முற்றி எனவரும் பாடமே 
சிறப்புடையது என்பதை அறியலாம் . 


பிறிதொரு 

பாலைப்பாடலில் கொழுமுகை அவிழ ( 217.9 ) 
என்றும் தீப்பிறப்ப ( 217.9 ) என்றும் வரும் பாடங்களுக்கு 
முறையே கொழுமுகை உடைய தீப்பரப்ப எனவரும் வேறு 
பாடுகள் உள . கோழிலை அவரைக் கொழுமுகை அவிழ என்பதால் 
உடைதல் என்பதைவிட முறையாக மென்மையாக மலரும் 
குறிப்பைத் தாங்கிய அவிழ என்னும் பாடம் சிறப்புடையதாக 
உள்ளது . ‘ எயிறு தீப்பிறப்பத் திருகி என்பதால் புணர்ச்சி 
வேட்கை மிக்குழிப் பற்களைத் தீயுண்டாகக் கடிக்கும் தலைவியின் 
நிலை இங்குச் சுட்டப்படுகிறது என அறியலாம் தீப்பிறப்ப 
என்பதைவிட தீப்பரப்ப எனப் பாடங்கொள்ளுவதால் தலைவியின் 
புணர்ச்சி வேட்கை மிகுதியும் வெளிப்படல் அறியலாம் . எனவே 
தீப்பரப்ப என்பதை இங்குச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


5. 2. இரும்புள்போல 

‘ இரும்புள்போல ( 220.14 ) என்பதற்கு இரு புள்போல என்ற 
வேறுபாடு உள்ளது . தலைவன் தலைவியின் புணர்ச்சிச் சிறப்பு 
இங்குச் சுட்டப் பெறுகிறது , 


" நோலா இரும்புள் போல நெஞ்சமர்ந்து 

காதன் மாறாக் காமர் புணர்ச்சியின் " ( 220.14-15 ) 
என்பது இப்பாடற் பகுதி . சாதலர்களின் புணர்ச்சிச் சிறப்புக்கும் 
பிரிந்துறைய மாட்டாத் தன்மைக்கும் , அன்றிற் பறவைகளை 
மேற்கோள் காட்டு நல் இலக்கிய மரபு 


406 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பூ விடைப் படினும் யாண்டு கழிந்தன்ன 
நீருறை மகன்றிற் புணர்ச்சி போலப் 

பிரிவரிதாகிய தண்டாக் காமம் ” ( குறுந் . 57 ) 
எனவரும் பகுதியும் இங்கு ஒப்பு நோக்கத் தக்கது . தலைவன் 
தலைவி இருவருடைய புணர்ச்சிச் சிறப்பே மேலே கூறப்படு தலால் 
இருபுள் என்ற பாடம் பொருத்தமாக அமையும் . புள் எனக் 
கூறிய அளவில் மரபறிந்த நிலையில் அன்றிற் பறவை என்பது 
பெறப்படும் . எனவே இருபுள் போல என வரும் 

எனவரும் பாடத்தை 
இங்குச் சிறப்புடையதாக மொழியலாம் . 


5. 3. பெருங்கல் நாடன் 

நடு இரவில் மழை பொழியும் போது இடிமுழக்கம் கேட்ட 
யானை அதனைப் புலி முழக்கம் என எண்ணி அஞ்சி மலை 
எதிரொலிக்கக் கதறிப் பெயரும் மலையுடைய நாடு எனக் குறிஞ்சித் 
திணைப் பாடலொன்றில் மலைவளம் நுவலப்படுகிறது . இங்கு 
இருங்கல் விடரகஞ் சிலம்பப் பெயரும் பெருங்கல் நாடன் 
( 232.4-5 ) என்னும் தொடர் உள்ளது . இதில் பெயரும் பெருங்கல் 
நாடன் என்பதற்குப் பிடிபடு மருங்கினாடன் என்ற 
வேறுபாடு உள்ளது . இவ்வேறுபாடு பொருட் சிறப்புடையதன்று . 


UTL 


பாலைப் பாடலொன்றில் கள்வன் மண்ணனைச் செறிய 
( 235.11 ) என்ற தொடர் நண்டு தன் மண் வளையுள் செறியும் 
காட்சியைச் சுட்டுகிறது . கள்வன் என்பது இங்கு நண்டைக் 
குறிப்பிடுகிறது . இங்குக் களவன் என்ற வேறுபாடு பொருட் 
சிறப்புடையதன்று . 


5. 4. புன்கமுதிர்த்த 

புன்கமுதிர்த்த ( 237.10 ) என்பதற்குப் புன்கமுயர்த்த என்றும் 
• நளிர்முகைச் சிலம்பின் என்பதற்கு நளிறுமுகைச் சிலம்பின் 
என்றும் துகிரினீங்கை ( 243-2 ) என்பதற்குத் துகளினீங்கை 
என்றும் கண்ணில் வாடை ( 243.8 ) என்பதற்குக் கன்னிவாடை 
என்றும் தொல்வினைப்பயனே ( 243.15 ) என்பதற்குத் தொழில் 
வினைப் பயனே என்றும் வரும் வேறுபாடுகள் பொருட் சிறப் 
பற்றவை . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


407 


6. ஆறாம் தொகுதி 


குத்திப்புகலொடு ( 251.17 ) என்பது பாலைப் பாடலொன்றில் 
பயின்று வரும் தொடர் . இதற்குக் குத்திய புகலொடு குத்திய 
புகழொடு என்பன வேறுபாடுகள் . புலியொன்றை யானை நிம் 
நெளியும் படிக் குத்திக் கொன்று அந்தப் பெருமையுடன் பிற 
காப்பின்றி வாழும் தேக்கு மரம் நிறைந்த காடு எனப் பாலை நிலக் 
காடொன்றின் வண்ணனை இங்கு இடம் பெற்றுள்ளது . இவ்வேறு 
பாடுகள் மூன்றனுள் குத்திய புகழொடு எனவரும் பாடம் பொருட் 
சிறப்புடையதாக உள்ளது . 


6. 1. பொன்மலி நெடுநகர் 


பிறிதொரு பாலைப் பாடலில் பசும்பூண் பாண்டியனின் மதுரை 
நகரச் சிறப்புச் சுட்டப்பட்டுள்ளது . பொன்மலி நெடுநகர்க் கூடல் 
( 253.6 ) என்பது இங்குப் பயின்ற தொடர் . பொன்மலிநெடு மதிற் 
கூடல் என்பது இதன் வேறுபாடு . பொன்மலி என்பதாலும் கூடல் 
என நகர்ப்பெயர் பின்னே சுட்டப் பெறு தலாலும் பொன்மலி 
நெடுமதிற் கூடல் என்னும் பாடம் இவண் பொருத்தமுற அமைந் 
துள்ளது என அறியலாம் . 


கரும்பமல் படப்பை ( 256 15 ) ‘மலர்பாய்ந்தூத ( 260.2 ) ஆகு 
வினை கலித்து ( 262.3 ) துகளறவிளைந்த ( 265 16 ) என்பன 
அவற்றுக்கமைந்த வேறுபாடுகளை விடப் பொருட் சிறப்புடையன 
வாயுள் . 


6. 2. பெருநீர்க்கானல் 


மற்றுமொரு பாலைப் பாடலில் ‘ திருநு தன் மகளீர் குரவை 
அயரும் பெருநீர்க் கானல் தழீ இய இருக்கை ( 269.20-21 ) என்னும் 
பகுதி உள்ளது . பெருநீர்க்கானல் , என்பதற்குப் பெருநிழற் 
கானல் என்ற வேறுபாடு உள்ளது . மகளிர் குரவை அயரும் 
எனவரும் குறிப்பால் பெருநீர்க் கானல் எனவரும் பாடத்தை 
விடப் பெருநிழற்கானல் என வரும் பாடமே சிறப்புடையது 
எனக் கொள்ளலாம் . 


408 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


6. 3. நாணில் பெருமரம் 


நாணில் பெருமரம் ( 273.15 ) என்பதற்கு நாரில் பெருமரம் 
என்றும் , கடவுட் காக்குதும் ( 282.18 ) என்பதற்குக் கடவுட்கு 
ஒக்குதும் என்றும் வேறுபாடுகள் உள , இவற்றில் ‘நாணில் 
பெருமரம் கடவுட்கு ஓக்குதும் என வருவன பொருட் சிறப் 
புடைய பாடங்கள் , ‘ கடவுட்கு ஆக்குதும் என்பதை விடக் 
கடவுட்கு ஓக்குதும் எனவரும் பாடத்திற்குத் தெய்வத்திற்குப் 
பலிசெலுத்துவோமாக என்பது பொருர் . இதுவே பொருந்திய 
பொருள் . 


6. 4. பழச்சுளை 


பார்ப்பின் தந்தை பழச்சுளை தொடினும் ( 188.13 ) என்னும் 
தொடர் குறிஞ்சித்திணைப் பாடலொன்றில் பயின்றுள்ளது . 
‘ குட்டியின் தந்தையாகிய கடுவன் பலாப்பழத்தின் சுளையினைத் 
தோண்டினும் என்பது இதன் பொருள் . பழச்சுளை என்பதற்குப் 
பழச்சினை எனவரும் பாடம் பொருட் சிறப்பில்லாதது 


6. 5. நெடுநிலை 


நடுநிலை நடுகல் ( 289.3 ) என்னும் தொடருக்கு நிரைநிலை 
நடுகல் என்பது வேறுபாடு . உயர்ந்த நிலையுடைய நடுகல் என்பது 
நெடு நிலை நடுகல் என்பதற்குரிய பொருள் . வரிசை நிலையுடைய 
நடுகல் என்பது நிரை நிலை நடுகல் என்பதற்குரிய பொருள் . வீழ்ந்து 
பட்ட வீரர்களின் மிகுதியும் , அவர்களுக்காக வரிசையாக 
நடப்பட்ட நடுகற்களின் மிகுதியும் நிரை நிலை நடுகல் என்ற 
பாடத்தால் பெறப்படுகின்றதாதலால் நெடுநிலை நடுகல் 


என்பதைவிட நிரைநிலை நடுகல் என்பதனைச் சிறந்த பாடமாக 
இங்கு ஏற்கலாம் . 


சிறியிலை நெல்லி ( 219.16 ) கடுங்கண் மறவர் ( 297.6 ) நல் 
விருந்தயர்தல் ( 300.21 ) என்பன அவற்றுக்கமைந்த வேறுபாடு 
களை விடப் பொருட்சிறப்புடையவை . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


409 


7. ஏழாம் தொகுதி 

‘ பேஎய் கண்ட ( 303.2 ) ‘வண்புகழ்ப்பாரி ( 303.10 ) என்பன 
அவற்றின் வேறுபாடுகளைவிடப் பொருட் சிறப்புடன் அமைந்த 
பாடங்கள் . 


7. 1 . 


வளவயல் 


‘ ஆர் குருகுறங்கும் நீர்சூழ் வளவயல் ( 306.5 ) என்னும் தொடர் 
மருத்தப்பாடலொன்றில் அமைந்துள்ளது . குருகு உறங்கும் என 
வரும் குறிப்புக்கேற்பவும் நீர்சூழ் எனக்கூறியப்பின் வள வயல் 
எனக்கூற வேண்டுதல் தேவையற்றது ஆதலாலும் நீர்சூழ் வள 
வயல் என்பதைவிட நீர்சூழ் அகல் வயல் என வரும் வேறு 
பாட்டைப் பொருட்சிறப்புடைய பாடமாக இங்கு ஏற்கலாம் . 


7. 2. ஒடுங்கியகுரல் 

ஆறலைகள் வரால் அலைக்கப்பட்டவம்ப மாக்களின் புண்களி 
னின்று இழியும் குருதி நீரைக் குடித்துக் காகங்கள் ஒற்று மக்களைப் 
போல் உள்ளடங்கிய குரலினவாய் ஒலித்தன என்னும் செய்தி , 
பாலைப்பாடலொன்றில் சுட்டப் பெற்றுள்ளது . ஒற்றுச் செல்மாக் 
களின் ஒடுங்கிய குரல் ( 313.15 ) என வரும் தொடர் இங்குப் 
பயின்றுள்ளது ஒடுங்கியகுரல் என்பதற்கு ஒடுங்கியகால என 
வரும் வேறுபாடு இங்குப் பொருத்தமின்றி அமைந்துள்ளது . 


7. 3. இரவுச் சிறுநெறி 


இரவழங்கு சிறுநெறி ( 318.4 ) எனவரும் தொடர் பிறிதொரு 
குறிஞ்சித்திணைப் பாடலில் இடம் பெற்றுள்ளது . இரவு நேரத்தில் 
தலைவன் வரும் சிறுநெறியின் இயல்பைச் சுட்டுவது இத்தொடர் . 
அரவழங்கு சிறுநெறி இரவுச் சிறுநெறி என்பன இதற்கமைந்த 
வேறுபாடுகள் , இர வழங்கு சிறுநெறி என்பது பொருட் 
சிறப்புடைய பாடமன்று . அரவும் புலியும் அஞ்சுதகவுடைய 
( 318 3 ) என முதலடியில் அரவு வழங்கும் குறிப்பு இடம் பெற்றுள்ள 
மையால் அரவழங்கு சிறுநெறி என்பதும் சிறப்பில்லாத பாடம் .. 
எனவே இரவுச்சிறுநெறி என இறுதியிலமைந்த பாடம் இங்குப் 
பொருட் சிறப்புடன் திகழ்கிறது . 


410 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


7. 4. புகற்சியினாடு 


புகற்சியினாடு கொள்ளனைப் பணித்த அதியன் ( 325.7-8 ) 
என்பது பாலைப் பாட்டுத் தொடர் . புகற்சியினாடு என்பதற்குப் 
புகற்சியின் நாடுகொள் புகற்சியின் நாடுகோள் . என்பனவும் ,, 
கொள்ளனைப் பணித்த என்பதற்கு அள்ளனைப் பணித்த, வள்ளைப் 
பணித்த கொள்ளைப் பணித்த என்பனவும் வேறுபாடுகள் . இங்குப் 
பொருட் சிறப்பின்றி ஏதேனும் சிதைவு நிகழ்ந்திருக்கலாம் எனக் 
கருத முடிகிறது . ‘ புகற்சியின் நாடுகொள் என்பதும் ‘ அள்ளனைப் 
பணித்த என்ற பாடமும் இணையுங்கால் பொருட்டெளிவும் 
பொருட்சிறப்பும் உண்டாகிறது . எனவே பிறவற்றைக் காட்டிலும் 
இவ்விரு பாடங்களையும் பொருட்சிறப்பு உடையனவாக இங்குக் 
கொள்ளலாம் . 


7. 5. வழையமலடுக்கத்து 


குறிஞ்சிப் பாடலொன்றில் வழையமலடுக்கத்து ( 328.1 ) 
என்னும் தொடர் உள்ளது . சுரபுன்னை மரங்கள் நிறைந்த மலைச் 
சாரலில் 

என்பது பொருள் . இதற்கு வழையமையடுக்கத்து 
வரையமலடுக்கத்து என்பன பாட வேறுபாடுகள் . வழையமை 
யடுக்கத்து 

பொருள் மாற்றமில்லாதது வரைய 
மலடுக்கத்து என்பது பொருட்சிறப்பில்லாதது . ‘ வரை , ‘ அடுக்கம் 
என்பன ஒரு பொருளையே பெரும்பாலும் தரும் சொற்கள் , 


என்பது 


இதேபாடலில் ‘இனிதினியைந்த ( 328.7 ) என்பதற்கு 
ஈதலினியைந்த எனவரும் பாடம் பொருட்சிறப்பில்லாதது . 


‘ வாட்டிய செம்மலொடு ( 332.7 ) குறுகு பெரு நசையொடு 
( 333 : 22 ) அயர்ந்தனர் ( 334.7 ) ஈர்நிலம் துமிப்ப ( 334. 14 ) என்பன 
அவற்றுக் கமைந்த வேறுபாடுகளை விடப் பொருட் சிறப்புடைய 
பாடங்கள் . 


8. எட்டாம் தொகுதி 


‘ விருந் தொழிவறியாப் பெருந்தண் பந்தர் ( 353.17 ) என்பது 
பாலைப் பாடலில் பயின்ற தொடர் . பெருந்தண்பந்தர் என்பதற்குப் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


411 


பெருந்தோண் மாதர் என்றும் வேறுபாடு உள்ளது . விருந்தோம் 
பற் சிறப்புப் பெண்டிருக்கு உரிய தாக இருப்பதாலும் பின்னே வரும் 
இயல்புகள் மகளிருக்கு உரிய குணங்களைப் பேசுவதாக இருத்த 
லாலும் , இங்குப் பெருந்தோண்மகளிர் என்ற பாடத்தையே ஏற் 
புடையதாகக் கொள்ளலாம் . 


8. 1. புகழ்குறிகொண்ட 

புலவர் புகழ்குறி கொண்ட பொலந்தார் அகலத்து ( 354 8-9 ) 
என்பது முல்லைப்பாடலொன்றில் பயின்ற தொடர் . ‘ புகழ்குறி 
கொண்ட என்பதற்குச் சுரும்புகுடி கொண்ட என்ற வேறுபாடு 
உள்ளது . தொடர்ந்து பொலந்தார் 

வருவதால் இப்பாட 
வேறுபாடு எழுந்ததாகக் கருதலாம் . எனினும் ‘ புலவர் என்ற 
சொல் பொருட் சிறப்பற்று விடுமாதலாலும் புகழ்குறி என்பது 
விழுப்புண் சிறப்பைக் கூறுவதாலும் இங்குப் ‘ புலவர் புகழ் குறி 
கொண்ட என்பதனையே சீரிய பாடமாகக் கருதலாம் . 


என 


8. 2. ஆய்பிரம்பன்ன 


என்பது 


நன்னன் ஆய்பிரம் ன்ன மின்னீர் ஓதி ( 356.19-20 ) என்பது 
மருதப் பாடலொன்றில் பயின்ற தொடர் . ‘ ஆய்பிரம்பன்ன 
என்பதற்கு ஆய்பறம்பன்ன 

வேறுபாடு . 

தலைவி 
‘ நன்னனின் மலையிலுள்ள பிரப்பங்கொடி போல குளிர்ச்சி 
யுடையவள் என்பது மேலேயுள்ள பாடத்துக்குரிய பொருள் . 
எனினும் நன்னனின் பறம்புமலை போன்று குளிர்ந்த கூந்தலை 
யுடையவள் 

எனப் பொருள் கொள்வது சிறப்பாக உள்ளது . 
சுனையும் அருவியும் நிறைந்த மலையின் குளிர்ச்சிக்குக் கூந்தலின் 
குளிர்ச்சி உவமையாகும் . மேலும் இப்பாடலில் நன்னன் பறம்பில் 
( 456.8 ) என முன்னரும் நன்னன் , பறம்பு ஆகியவை பற்றிக் 
குறிப்பு வந்துள தால் இங்கும் ‘ நன்னன் ஆய்பறம்பன்ன என்ற 
தொடரைச் சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


பனிநீர் ( 326.1 ) அதர்மார்த்திருந்த ( 363.9 ) செய்வினை 
வலத்தராகி ( 363.16 ) பகடுதனை மாற்றி ( 366.3 ) திம்பொழி 
வென்றாப்பு ( 366 7 ) ‘ மயிலியல் ( 369.4 ) என்பன அவற்றுக்குரிய 
வேறுபாடுகளை விடச் சிறப்புடைய பாடங்களாக உள . 


412 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


8. 3. ஆகோள் பூசலின் 


ஆடுகொள் பூசலின் ( 372.11 ) என்பது குறிஞ்சிப் பாடலில் 
பயின்ற தொடர் . கடுமுனை அலைந்த கொடுவில் ஆடவர் ( 372.10 ) 
எனவரும் முன்னடியாலும் , ஆடுகொள்ளுவதற்குரிய பூசல் பாடல் 
பெறும் சிறப்புத்தன்மையாலும் இங்கு ஆகொள் பூக 

சலின் 
வரும் பாடத்தைச் சிறந்த பாடமாக மொழிதல் சாலும் . 


என 


8. 4. விருந்தெதிர் கொளவே 


பாசறை முற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்குக் கூறுவதாக 
வரும் முல்லைத்திணைப் பாடலொன்றில் விருந்தெதிர் கொளவே 
( 374.18 ) என்னும் தொடர் பயின்றுள்ளது . பாகனே செல்க . 
தலைவி விருந்தாக நம்மை ஏற்பாள் என்று தலைவன் கூறுவதாக 
வரும் செய்தி இங்குப் பயின்றுள்ளது . விருந்தெதிர் கொள்வே 
என்பதற்கு இகழ்ந்தெதிர் கொளவே என வேறுபாடு உள்ளது . 
இவ் வேறுபாடு பொருள் சிறப்பற்றது என்பது அங்கை நெல்லி 


நனி நனி யொதுங்கி ( 380.1 ) நிறைத்திரன் ( 386.6 ) உவர் 
விளையுப்பின் ( 390.1) இதைச் சுவற்கலித்த ( 393.4 ) மாரிமாமலர் 
( 395.2 ) ‘ வெவ்வளிக்குலமரும் ( 397.15 ) என்பனவும் அவற்றிற் 
கமைந்த வேறுபாடுகளை விடப் பொருட்சிறப்பும் தெளிவும் உடைய 
பாடங்களாக அமைந்துள் , 


அகநானூற்றில் அமைந்த பொருட் சிறப்புடைய பாடங்கள் 
பயின்ற இன்றியமையாத 108 இடங்கள் இக்கட்டுரைக்கண் 
ஆராயப் பெற்றுள்ளன . அவற்றுள் இராகவையங்கார் பதிப்பில் 
அமைந்த பாடங்களே சிறப்புடையன என 

என 79 இடங்களில் 
நிறுவப்பெற்றுள்ளன. 29 இடங்களில் இராகவையங்கார் பதிப்பில் 
மூலபாடங்களாகக் கொள்ளப் பெறாத பிற பாடங்களே சிறப் 
புடைய பாடங்களாகக் கொள்ளத் தக்கவை என்றும் நிறுவப் 
பட்டுள்ளன . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


413 


8. புறநானூறு 


புறநானூற்றில் அமைத்த 400 பாடல்களில் வேறுபாடுள்ள 
317 பாடல்களில் மட்டும் 1500 பாடவேறுபாடுகள் உள் . இவற்றுள் 
487 பாடங்கள் பொருள் வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்கவை . 
இவற்றுள் இன்றியமையாத வேறுபாடுகள் இக்கட்டுரைக்கண் 
பதிப்பு வாரியாக ஆராயப்பட்டுச் சிறந்த பாடங்கள் நிறுவப் 
பட்டுள்ளன . 


1. பொருள் நிலை வேறுபாடுகள் 


பொருள் வகையில் 

வகையில் அமைந்த பாடவேறுபாடுகளில் ஒரு 
பொருள் பயின்ற இரு சொற்களால் வேறுபாடுகளாயமைந்தவை 
முன்னர் சிதைவுற்ற நிலையிலிருந்து பின்னர் நிறைவு பெற்று 
அமைந்தவை , மிகுதியும் பொருள் வேறுபாடின்றி இருப்பவை , 
முற்றிலும் பொருள் வேறுபாட்டுடன் அமைந்தவை என நான்கு 
பிரிவுகள் உள . 


சுடர்ப்பூவின் ( 17.12 ) என்பதற்குத் தீப்பூவின் என்றும் 
அலங்கு செந்நா ( 22.31 ) என்பதற்கு வயங்கு செந்நா என்றும் 
வரும் வேறுபாடுகள் ஒரே பொருள் தரும் இரு வேறு சொற்களாய் 
அமைந்தவை . இம்முறையில் புறநானூற்றில் அமைந்த வே மறு 
பாடுகளின் எண்ணிக்கை 121 . 


உ.வே. சாமிநாதையரின் மூலப் பதிப்பில் ஏட்டுச் சிதைவால் . 
நிறைவு பெறாமல் தொடர்ப்புள்ளிகளால் காட்டப்பெற்ற இடங்களில் , 
பிற ஏடுகளின் துணையால் பாடங்கள் கண்டு பிடிக்கப் பெற்று , 
கழகப் பதிப்பிலும் பிற பதிப்புக்களிலும் அந்த இடங்களில் உரிய 
பாடங்கள் நிறைவு செய்யப் பெற்றுள்ளன . முதலில் பாடம் 
இல்லாமலிருந்து பின்னர்ப் பாடங்கள் நிறைவு பெற்ற இவ்விடங்கள் 
பாட வேறுபாடுகள் என்ற நோக்கில் கொள்ள இயலாதவை . இம் 
முறையில் 61 பாடங்கள் இந்நூலில் புதியனவாக அமைந்துள . 
சான்றுக்கு இரு இடங்கள் கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


414 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


உ வே.சா. பதிப்பு 


பா.அடி 


பிறபதிப்பில் பாடம் 


.... ண்ட பாசிலை 


283.12 


இமிழ்ப்புற நீண்ட பாசிலை 
கழகப் பதிப்பு 
குரவே தனவே குருந்தே 
கழகப் பதிப்பு 


குருந்தே 


335.2 


பாடங்கள் பொருள் நிலையில் வேறுபட்டிருப்பினும் மிகுதியும் 
பொருள் வேறுபாடின்றி அமைந்தனவாக 178 இடங்கள் உள . 
சான்றாக மன்னிய பெரும ( 6.29 ) என்பதற்கு ‘மன்னுக பெரும் 
என்றும் , “ வெள்வாய்க் கழுதை ( 15.2 ) என்பதற்குப் பேழ்வாய்க் 
கழுதை என்றும் வருவனவற்றைக் குறிப்பிடலாம் . 


பொருள் வகை வேறுபாடுகளில் ஒரு பொருள் தரும் இரு வேறு 
சொற்களால் அமைந்தவை 121 , சிதைவுற்ற நிலையிலிருந்து 
நிறைவு செய்யப்பட்டு அமைந்தவை 61 , மிகுதியும் பொருள் 
வேறுபாடின்றி அமைந்தவை 178 ஆகக் கூடுதல் 360 வேறு 
பாடுகளையும் நீக்கி எஞ்சிய 127 பாட வேறுபாடுகளே பொருள் 
வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்கனவாக உள . 


2 உ வே .சா . பதிப்பின் அடிக்குறிப்புப் பாடங்கள் 

127 பாட வேறுபாடுகளில் உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் 
அடிக்குறிப்பில் சுட்டப் பெற்ற பொருள் வேறுபாடுடைய 
பாடங்களின் எண்ணிக்கை 60 ஆகும் . இவ்வேறுபாடுகள் பொருள் 
வேறுபட்டு அமைந்திருப்பினும் பொருட் சிறப்புடையனவாக 
அமையவில்லை . இவ்வேறுபாடுகளின் பொருட் சிறப்பின்மையால் 
பின்னே வந்த பதிப்பாசிரியர் , உரையாசிரியர் எவரும் இப் 
பாடங்களைக் கொள்ளவில்லை . 


இவற்றின் பொருட் சிறப்பின்மையை இரு சான்றுகள் மூலம் 
காண்போம் . ஈன்மரோ இவ்வுலகத்தானே ( 74.7 ) என்பது புறப் 
பாடல் தொடர் . இதில் ‘ஈன்மரோ என்பதற்கு உண்பரோ என்று 
ஒரு பாடம் உள்ளது . ஈன் மரோ என்பதற்குப் பெறுவார்களோ 
என்பதும் உண்பரோ என்பதற்கு உண்ணுவார்களோ என்பதும் 
பொருள் . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


415 


தாமிரந் துண்ணு மளவை 
ஈன்ம ரோவிவ் வுலகத் தானே " 


( புறம் . 74. 6-7 ) 


என்பது பாடற்பகுகி . முன்னடியில் உண்ணுமளவை என்று 
வந்திருப்பதால் உண்பரோ என்ற பாடம் எவ்வகையாலும் 
பொருந்தவில்லை என்பது அறியலாம் . எனவே ஈன்மரோ என்ற 
பழம்பாடமே இங்குப் பொருத்தமுற அமைந்துள்ளது. 


ஆர்கலிநறவின் அதியர் கோமான் ( 91.3 ) என்பது பிறிதொரு 
பாடற்றொடர் . நறவின் என்பதற்கு ‘ முழவின் என்ற பாடம் 
உள்ளது . பாணர்களின் ஆரவாரம் மிகுந்த இசையும் முழவொலி 
யும் அதனையொட்டி வழங்கப்படும் கட் சிறப்பும் நறவின் என்ற 
பாடத்தினால் பெறப்படுகிறது . ஆனால் முழவின் எனப் பாடங் 
கொண்டால் பாணர்களுக்குக் கள் வழங்கும் அதியர் கோமானின் 
சிறப்புடைமை பெறப்படாது : எனவே நறவின் என்ற பழம் 
பாடமே இங்கும் சிறந்திருக்கக் காணலாம் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பு அடிக்குறிப்பில் சுட்டப்பெற்ற 
பிற பாடங்களும் பொருள் நிலையால் சிறப்புடையனவாக அமைய 
வில்லை . 


3. பழைய உரையாசிரியர் குறிப்பிடும் பாடங்கள் 


புறநானூற்றின் பழைய உரையாசிரியர் தம் உரைக்குறிப்பில் 
தம் காலத்து வழங்கிய பொருள் வேறுபாடுடைய சில புதிய 
பாடங்களைக் குறிப்பிட்டுள்ளார் . பழைய உரையாசிரியர் காட்டும் 
பாடங்கள் சிலவற்றை , கழக உரையாசிரியர் ஒளவை . துரைசாமி 
பிள்ளையும் குறிப்பிடுகின்றார் . பழைய உரையாசிரியர் காட்டும் 
பாடங்களில் பிறரால் கட்டப்படுவன பல . பிறரால் சுட்டப்படாத 
சிலவும் உள . இவற்றைக் கீழே காணலாம் ,, 


416 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


உ.வே.சா. பதிப்பு 


மூல பாடம் 


பா / அடி பழைய 

பிற்காலத்தில் 
உரையாசிரியர் இப்பாடத்தைச் 
காட்டும் வேறுபாடு சுட்டியிருப்பவர் 


புரையில் நற்பனுவல் - 15.16- 17 புரையு நற்பனுவல் ஒருவருமிலர் 
ஓங்குபுகழ் 

47-9 ஓங்கிய புகழ் 
மண்ணிவாராவளவை 50.6 எண்ணிவாராவளவை 
மெல்லியன் கிழவனாகி 184.7 மெல்லியன் கீழவனாகி 
பகல்விளங்குதியால் 

8.10 பகல்விளங்கலையால் கழகப் 

பதிப்பு 

உரையாசிரியர் 
தாங்காவுறையுள் 24.17 தாங்கா விளையுள் 
தொன்னிலக்கிழமை 32.7 தொன்னிலைக்கிழமை 
பாசறை பொலிய 33.11 பாசிலை மலைய 
இடங்கருங்குட்டத்து 37.8 இடங்கரீட்டத்து 
செறுத்த செய்யுள் 53.11 சிறந்த செய்யுள் 
செய்செந்நாவின் 

53.11 

செய்த செந்நா 
புரை தபுழ 

54.4 

புரைதய 
செல்வமிகுத்தனை 160.27 செல்வமீத்தனை 

,, 
நிலவரையுயர 

160.29 நிலவரையுரை 
கிழமையோற் 165.15 கிளைமையோற்கண்டே 

கண்டே 


166.28 


காவிரி புரக்கும் 
பெரிதாலத்தை 
கண்மாறு நீட்ட 


169.7 


177.6 


புழைகெட விலங்கிய 205.7 


காவிரி பரக்கும் 
எளிதாலத்தை 
கைமாறு நீட்டி 
புழைகெட விலங்கி 
உயிர்வெங்காதலி கழகப் பதிப்பு 

உரையாசிரியர் 
மாறெதிர்ந்தெழுந்தவர் 


எம்வெங் காதலி 


210.5 


மாறெதிர்பெழுந்தவர் 213.6 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


417 


213.6 


மாவெங்காட்சியொடு 


அமர்வெங்காட்சி 

யொடு 


எருவை நுகர்ச்சி 


224.8 


எருவை நுவற்சி 


வென்றி நுவல 


225.10 


வென்றி நுவலா 


காலைத்தோன்றினும் 225.14 


காலைத்தோன்றின 


புரந்தயாண்டே 


2365 


உலந்த யாண்டே 


உடம்பு மாய்ந்தது 


240.10 


உடம்பு மாய்ந்தனனென 


மேலே குறிப்பிட்ட பாட வேறுபாடுகளில் முதல் நான்கும் 
சிறப்பில்லாதவை . பகல் விளங்குதியால் ( 8-10 ) என்பதற்குப் 
பகற் பொழுதில் விளங்குவாய் என்பது பொருள் . பகல் விளங் 
கலையால் என்பதற்கு ‘ திங்கள் மண்டிலமாக விளங்குகிறாய் 
என்பது பொருள் , செல்வக் கடுங்கோ வாழியாதனைக் கபிலர் 
பாடும் இப்பாட்டில் யாங்ஙனம் ஒத்தியோ வீங்கு செல் 
மண்டிலம் எனக் கதிர் மண்டிலமாகிய சூரியனையே சிறப்பித்துக் 
கூறப்படு தலால் பகல் விளங்கு தியால் என்ற பாடமே பொருத்த 
முடையதாக உள்ளது . 


‘ தாங்காவுறையுள் ( 24.17 ) என்ற பாடத்தைவிட தாங்கா 
விளையுள் என்ற பாடம் சிறப்புடையதாகத் தோன்றுகிறது . 
தாங்காவுறையுர் நல்லூர் கெழீ இய என்பதற்குப் பல மக்கள் 
வாழும் நல்ல ஊர்கள் பொருந்திய என்பது பொருள் . ஊரின்கண் 
மக்கள் வாழ்தல் இயற்கை . எனவே பலவகை மக்கள் நிரம்பிய 
ஊர்கள் 

என்பதை விட , பலவகையான இடையறாத வளங்கள் 
நிறைந்த ஊர்கள் என்னும் பொருளைத் தரும் தர்ங்க விளையுள் 
நல்லூர் கெழீ இய என்ற பாடம் சிறப்பாக அமைந்துள்ளது . 
‘ தள்ளாவிளையுளுந்தக்காரும் நாடு எனத் திருக்குறள் அமைந் 
திருப்பதும் இவண் ஒத்து நோக்கத்தக்கதாகும் . மேலும் ஆங்குத் 
தாங்கா விளையுள் நல்லூர் கெழீ இய 

என்னும் 

பெயரெச்சம் 


1. குறள் 731 . 


418 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இடை நிலையாய் வந்தது எனச் சேனாவரையர் நச்சினார்க்கினியர் 
ஆகியோர் இப்பாடத்தையே மூலபாடமாகக் கொண்டுள்ளனர் .1 
என்பதும் அறியத்தக்கது . 


தொன்னிலக் கிழமை ( 32.7 ) பாசறைபொலிய ( 33.11 ) என 
வரும் பழம் பாடங்களே பிற பாடங்களை விடப் பொருட்சிறப் 
புடையவை . இடங்கரீட்டத்து என வரும் பாடத்தினை விடப் 
பொருட் சிறப்புடைய இடங்கருங்குட்டத்து ( 37.8 ) என்ற பாடமே 
சிறப்புடையது இடங்கருங்குட்டத்து என்பதற்கு இடம் கரிதாகிய 
ஆழத்தின் கண் 

என்பது பொருள் . இடங்கருங்குட்டமென் 
பதனுள் உம்மையை அசை நிலையாக்கி இடங்கரையுடைய குட்ட 
மென்றும் பொருள் கொள்ள வாய்ப்புண்டு . 


எஞ்சிய பாடங்கள் பலவற்றிலும் பழம் பாடங்களே பொருட் 
சிறப்புடையனவாக அமைந்துள . புரந்தயாண்டே ( 236.5 ) 
என்னும் பாடத்திற்கு நீ எனக்கு உதவி செய்த யாண்டுகள் 
என்பது பொருள் . இதற்குரிய வேறுபாடு உலந்தயாண்டே என்பது 
இதற்கு , கழிந்த யாண்டுகள் என்பது பொருள் . இங்கும் முந்தைய 
பாடமே சிறக்கின்றது உடம்பு மாய்ந்தது ( 240.10 ) என்பதற் 
குரிய வேறுபாட்டிலும் பொருள் நயமில்லை , 


பழைய உரையாசிரியர் குறிப்பிடும் பாடங்களில் ஒன்று தவிர 
( 24. 17 ) எஞ் 

எஞ்சியவை அனைத்தும் பொருட் சிறப்பின்றியே 
அமைந்துள 


4. கழகப் பதிப்பில் மூல பாடங்கள் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் அடிக்குறிப்பில் காட்டப் 
பெற்றவற்றுள் மூன்று பாடங்களைப் பொருட் சிறப்புடையனவாகக் 
சொண்டு அவை கழகப் பதிப்பில் மூல பாடங்களாகக் கொள்ளப் 
பெற்றுள்ளன . 


1. தொ சொ சேனா, நச்சி . வினையியல் நூ .30 உரை , 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


419 


புரளும் ( 287.9 ) என்பதற்குப் பிறழும் என்ற பாடம் மூல 
பாடமாகக் கழகப் பதிப்பில் உள்ளது . ‘ புரளும் ‘ பிறழும் என்பன 
ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்கள் . ‘ புரளும் என்பதை 
விடப் பிறழும் என்பது பழமையும் இலக்கியப் பயிற்சியும் 
உடையது . முதலடியில் ‘ பிறழிய வாளை என்று வந்திருப்பதால் 
இங்கும் பிறழும் என்றிருப்பது பொருந்தாது . எனவே , உ.வே. 
சாமிநாதையர் பதிப்பில் கண்டபடி புரளும் என்றிருப்பதே 
சிறப்பு . 


‘ பிறந்த ( 376 3 ) என்பதற்கு இறந்த என்ற பாடம் கழகப் 
பதிப்பின் மூலம் . விசும்பைத் தொடும் நீரில் கடந்து சென்ற 
ஞாயிற்றில் பசுங்கதிர் குறைந்து சிவந்த அந்திப் பொழுதின் சிறு 
பொழுது தோன்றிய பிறகு என்பது இதன் பொருள் . இங்குப் 
பிறந்த என்பதற்கு ‘ இறந்த என்ற வேறுபாடு எவ்வகையிலும் 
பொருந்தாது . மேலும் கழக உரையாசிரியரே தம் விளக்கத்தில் 
அந்தி மாலையின் செவ்வொளி மழுக இளையினால் பரவும் மருண் 
மாலைப் போதினைக் காட்டற்கு அந்தி சிறு நனி பிறந்த பின்றை 
என்கிறார் என எழுதியுள்ளார் . தாம் கொண்ட சிறந்த என்ற 
பாடத்தை மறந்து பிறந்த என்ற பாடத்தையே கொண்டு 
உரையாசிரியர் கூறிய விளக்கத்தாலும் பிறந்த என்ற பாடத்தின் 
பொருட் சிறப்புப் புலனா தம் . இது அச்சுப் பிழையால் ஏற்பட்ட 
தாகவும் இருக்கலாம் . 


‘ பொருநன் என்று ’ ( 389.5-6 ) எனவரும் பாடத்திற்குப் பொருந 
வென்று எனக் கொண்டுள்ள கழகப் பதிப்பின் பிறிதொரு மூல 
பாடமும் பொருட் சிறப்புடையதன்று . 


5 
. 


கழக உரையாசிரியர் கூறும் பாடங்கள் 


கழகப் பதிப்பின் உரையாசிரியராகிய ஔவை . துரைசாமிப் 
பிள்ளை , முன்பு அறியப் பெறாத சில பாடங்களையும் தம் உரைக் 
குறிப்பில் காட்டியுள்ளார் . 


420 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மோசிகீரனாருக்குப் பெருஞ்சேரலிரும்பொறை கவரி வீசிய 
செய்தி கூறும் பாடலில் தண்ணென வீசி யோயே ( 50.12-13 ) 
என்பதற்கு எண்ணென வீசி யோயே என்றும் எண்ணி வீசி 
யோயே என் 

என்றும் இரு வேறுபாடுகளைக் காட்டியுள்ளார் . 
தண்ணென வென்பதற்கு வேறாக " எண்ணென வென்றும் 
‘ எண்ணியென்றும் பாடமுண்டு . அக்காலை எண்ணென்பதற்குக் 
கருத்தெனவுமாம் எண்ணியென்று பாடமாயின் கருதியென்க 
என்று கூறுக வென்றார் எனவரும் உரை விளக்கப் பகுதியில் 
இதனைக் காணலாம் . இப்பாடங்கள் பொருட் சிறப்புடையனவல்ல . 


இருதலை ( 80.8 ) என்பதற்கு ஒருதலை என்றும் ஒசிய 
வெற்றி ( 80.8 ) என்பதற்கு ஒசிய வொற்றி என்றும் வரும் 
பாடங்களும் சீரிய பொருள் தருவன அல்ல . பனை முயலும் யானை 
போல் ஒருதலை யொசிய வொற்றி என்று பாடமோதி , அம்மல்லன் 
முற்கூறாயினும் பிற்கூறாயினும் ஒரு தலைமுறிய மோதி என்று 
உரைப்பாருமுளர் என இவ்வேறுபாடுகளையும் அவற்றின் பொருட் 
கூறுகளையும் உரையாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் . 


கடும்பசி கலக்கிய இடும்பை கூர் நெஞ்சமொடு ( 230.9 ) என 
வரும் தொடரில் கலக்கிய என்பதற்குத் துளங்கிய என்றும் 
செய்துண்டொராங்கு ( 370.2 ) என்பதற்குச் செய்துண்டு பெறா 
அது என்றும் வரும் வேறுபாடுகளும் பொருள் நயம் உடையன 
வல்ல . 


கழகப் பதிப்பில் உரையாசிரியர் காட்டும் வேறுபாடுகள் பல 
வற்றிலும் பொருள் வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்கனவாய் 
அமைந்த இவ்வேறுபாடுகள் ஆறும் பொருட் சிறப்பின்றியே 
அமைந்தன . 


6 . 


கழகப் பதிப்பின் அடிக்குறிப்பு 


கழகப் பதிப்பில் , பாடல்களுக்கு அடியில் அடிக்குறிப்பாகப் 
பாட வேறுபாடுகள் குறிப்பிடப் பெறும் பதிப்பு முறையைப் பல 
நூல் களில் காணலாம் . 


சங்க இலக்கியம்.மூல பாட ஆய்வு 


421 


புறநானூற்றுப் பதிப்பைப் பொறுத்தவரை ஒரே பாடலில் ஒரே 
இடத்தில் மட்டும் ஓர் அடிக்குறிப்புப் பாடம் குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . 


" ஆய் அண்டிரன் பற்றிய பாடலொன்றில் , 
நிலவன் மாரோ ‘ புரவலர் துன்னிப் 
பெரிய வோதினும் சிறியவுணராப் 
பீடின்று பெருகிய திருவிற் 
பாடின் மன்னரைப் பாடன்மார் எமரே ” ( 375,18-12 ) இதில் 


புரவலர் ( 375.18 ) என்பதற்குக் கழகப் பதிப்பில் பயின்ற மூல 
பாடம் ‘ புலவர் என்பதாகும் , அடிக்குறிப்பில் காட்டப்பெறும் 
வேறுபாடு ‘ இரவலர் என்பது . மேலேயுள்ள பகுதிக்கும் பொருள் 
கொள்வதில் அற்றொழுக்கான நிலை இல்லை . புரவலர் என்பது 
பாடமாயின் ‘பாடின் மன்னர் என்பது தேவையற்றதாய் வரும் . 
எனவே , புரவலர் என்பதற்கு வேறு சொல் பாடமாக அமைதலே 
சிறப்பு . ‘ நிலவன்மாரே இரவலர் என இங்குப் பாடங்கொண்டால் 
நீ இல்லாமல் வறியதாகிய இவ்வுலகத்தில் எம்மைப் போன்ற 
இரவலர் இல்லாதொழிக ; பாடின் மன்னரைப் பாடன்மார் எமர் 
என ஆற்றொழுக்காகப் பொருள் கொள்ள இயலும் . எனவே கழகப் 
பதிப்பின் அடிக்குறிப்பில் காட்டப்பெற்ற இரவலர் என்ற பாடம் 
இங்குச் சிறப்பாக அமைந்துள்ளது எனலாம் . 


7. மர்ரே பதிப்புப் பாடம் 


மர்ரே பதிப்பில் மூல பாடங்களாக அமைந்தனவற்றுள் ஒன்று 
மட்டும் பொருள் வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்கதாக 
அமைந்துள்ளது . கண்டாற் கொண்டு மனை திருந்தடி ( 390.25 ) 
என்னும் தொடர் இப்பதிப்பில் கண்டாற் கொண்டு மவன் திருந்தடி 
என்று அமைந்துள்ளது . இந்த அடியை அடுத்து வரும் பகுதியில் 
சிதைவு உள்ளது . ஆதலால் முழுமையான பொருளை அறிதற்கியல 
வில்லை . ஆற்றொழுக்சாகப் பொருள் கொள்வதில் பொருத்தமுடைய 
நிலையில் அமைவது கண்டாற் கொண்டு மவன் திருந்தடி வாழ்த்தி 
என்ற பாடமே . அதியமான் நெடுமானஞ்சியை ஔவையார் பாடிய 
இப்பாடலில் அவனைக் கண்டால் அழைத்துச் சென்று அவனுடைய 


422 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


திருந்திய அடிகளை வாழ்த்தி எனப் பொருள் கொள்ள 
வாய்ப்புடைய நிலையில் அமைவது இப் பதிப்பின் பாடமேயாகும் . 
எனவே இவ்விடத்தில் கண்டாற் கொண்டு மவன் திருந்தடி என்ற 
பாடத்தைச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


8. சங்க இலக்கியப் பதிப்புப் பாடம் 

சங்க இலக்கியப் பதிப்பில் பொருள் வேறுபாட்டுச் சிறப்புடன் 
அமைந்திருப்பவை இரண்டு வேறுபாடுகள் ஆர் சூழ் குறட்டின் 
( 283.8 ) என்பதற்கு அதிர் சூழ் குறட்டின் என்றும் , தீர்கை 
விடுக்கும் ( 391.9 ) என்பதற்கு அதிர்கை விடுக்கும் என்றும் வரும் 
வேறுபாடுகள் அமைந்துள்ளன . 


. 


‘ ஆர் சூழ் குறட்டின் என்பதற்கு ஆரக் கால்கள் சூழ்ந்த 
குடம் போல என்பது பொருள் . அது போல வேல்கள் மார்பிடைப் 
பாய்ந்துள்ளன என்பது கருத்து . வேல் தைத்த ஆகத்திற்கு ஆர் 
சூழ்ந்த குறடு என்பதையே உவமை கூறுவது இலக்கிய மரபு 
என்பதை 


" ஒருமே வொன்மணிச் சூட்டு வைக்கிய 
ஆரமே யமைந்ததேர்க் குழிசி யாயினார் ) 


எனவரும் இலக்கியப் பகுதியாலும் அறியலாம் . இக் கருத்தையே 
எய்போற் கிடந்தானென் ஏறு 2 எனவரும் இலக்கணப் பகுதியும் 
உணர்த்துகின்றது . சங்க இலக்கியப் பதிப்பில் உள்ள 
மூல 
பாடமாகிய அதிர் சூழ் குறட்டின் என்னும் பாடம் பொருள் 
பொருத்தமின்றி அமைந்துள்ளது . 


தீர்கை விடுக்கும் என்பதற்கு அதிர்கை விடுக்கும் என்று 
அமைந்த பாடமும் பொருட் சிறப்புடையதன்று . இரும்பேரொக்கல் 
தீர்கை விடுக்கும் பண்பின என்பதற்குப் பெரிய சுற்றம் இந் 
நாட்டிலிருந்து நீங்குதலைக் கைவிடும் பண்புடையதாய் இருந்தது 


1 . 
2. 


சீவக 790 
பு வெ.மா. 176 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


423 


என்பது கருத்து . இதனால் பாணர்களைக் காக்கும் வள்ளன்மைச் 
சிறப்பு வெளிப்படுகிறது . அதிர்கை விடுக்கும் என வரும் 
பாடத்தில் இத்தகைய பொருட் சிறப்பு இல்லை . 


9. உ.வே.சா. பதிப்பின் அடிக்குறிப்புப் பாடத்தை ஏற்றல் 

உ.வே. சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் காட்டப் 
பெற்ற பாடல்களில் சில பொருள் வேறுபாட்டுடனும் அமைந்தவை 
யாகும் . இந்த அடிக்குறிப்புப் பாடங்களைப் 

பாடங்களைப் பின் வந்த 
பதிப்பாசிரியர்களும் , உரையாசிரியர்களும் ஏற்றுக் கூறியுள்ளனர் . 


பா.அடி 


உ.வே.சா. பதிப்புப் 

பாடம் 


உ.வே.சா 
அடிக்குறிப்பு 


பிற்காலத்தில் 
ஏற்போர் 


57-11 


யானைக் 

கந்தாற்றானே 
அறத்தின் மண்டிய 


62.7 


மண்டிய 


யானைக்குக் 

கழக.மூலம் ,சங் 
கந்தாற்றாவே இல . 
மறத்தின் கழக 

உரையாசிரியர் 
அருக்கிய 

சங்.இல. 
முசிறி 

கழக , மூலம் , 

மர்ரே , சங்.இல. 
கூ உம் 

மர்ரே 


227 7 


அருத்திய 
முசுறி 


343.10 


356.2 


கூவும் 
துணையேம் 


384.10 


கிணையேம் 


கழகமூலம் , மர்ரே 
மர்ரே.சங்க இல 


மாடெழுந்து 


397.4 


பாடெழுந்து 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் குறிப்பிடப் 
பெற்றிருப்பினும் இப்பாடங்கள் பிற்காலத்தில் பல பதிப்புக்களில் 
மூல பாடங்களாகவே ஏற்றுக் கொள்ளப்பட்டிருத்தலைக் 
காணலாம் . 


யானைக்குக் கந்தாற்றாவே ( 57.11 ) என வரும் பாடம் 
வேற்றுமை உருபு சேர்ந்து தெளிவான பொருள் விளக்கம் 
தருகிறது . இப்பாடம் ஏற்கத்தக்கது . அறத்தின் மண்டிய ( 62.7 ) 
என்பதற்கு மறத்தின் மண்டிய என்றும் அருத்திய ( 227.7 ) 


424 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


என்பதற்கு அருக்கிய என்றும் வரும் பாடங்கள் பொருட் 
சிறப்புடையனவல்ல . முசுறி ( 343.10 ) என்பதற்கு ‘ முசிறி 
என்றும் கூவும் ( 356-2 ) என்பதற்குக் கூஉம் என்றும் வருவன 
மிகுதியும் பொருள் வேறுபாடற்றவையாயினும் முறையே திருந்திய 
சொல்லமைப்பும் , சந்த அமைப்பும் பெற்றிருத்தலால் ஏற்கத் 
தக்கவை . துணையேம் 

( 384.10 ) என்பதற்குக் கினையேம் 
என்பதும் மாடெழுந்து ( 397.4 ) என்பதற்குப் ‘ பாடெழுந்து 
என்றும் வரும் பாடங்கள் பொருட் சிறப்புடையன . 


10. கழகப் பதிப்பில் மூலபாடம் 


கழகப் பதிப்பில் , இதுவரை அறியப் பெறாத ஒன்பது 
வேறுபாடுகள் மூல பாடங்களாகக் 

மூல பாடங்களாகக் கொள்ளப் பெற்றுள்ளன . 
அவை புறநானூற்றில் இறுதி ஐம்பது பாடல்களில் சிலவற்றில் 
உள . அப்பாடல்களுக்குரிய இடங்கள் உ . வே . சாமிநாதையர் 
பதிப்பில் சில சிதைவுற்றும் சில வேறுபட்டும் உள . அவை 
கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


உ.வே.சா. பதிப்பு 


பா - அடி 


கழகப் பதிப்பு 


.- .. 


- யுழக்கி 


353.14 


செருவாயுழக்கி 


பிறழ்பல் 


356.2 


பேழ்வாய் 


செய்துண்டொராங்கு 


370.2 


செய்துண்பெறா அது 


புரவலர் துண்ணி 


375.18 


புலவர் துண்ணி 


கன்று பல 


383.20 


குன்று பல 


நிலைக்குந்து 


386.15 


அலைக்குந்து 
விருந்தோர்தங்கோன் 


விருந்தோர் என்கோ 


387.16 


வினைப்பகடேற்ற மேழி 


388.11 


வினைப்பகடேற்றமெழீ இ 


ஆடுமகளல்குல் 


393.21 


ஆடுமகளொல்கல் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


425 


என்ற 


புரவலர் துண்ணி ( 375.18 ) என்பதற்குரிய புலவர் துண்ணி 
என்ற பாடம் பொருந்துவதன்று இரவலர் துன்னி 
கழகப் பதிப்பின் அடிக்குறிப்புப் பாடம் பொருந்தும் என்ற செய்தி 
முன்னர் விளக்கப்பட்டுள்ளது . எஞ்சிய எட்டுப் பாடங்களும் 
உ . வே . சாமிநாதையர் பதிப்புப் பாடங்களைவிடப் பொருட் 
சிறப்புடையனவாயுள . உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் 
இப்பகுதிப் பாடல்களுக்குப் பழையவுரை இல்லையாதலால் 
அப்பாடல்களின் பொருட் சிறப்பை உணர இயலவில்லை . கழகப் 
பதிப்பில் இப்பாடங்களைக் கொண்டு உரை வரையப்பட்டுள்ளது 
சிறப்பும் பொருத்தமும் உடையனவாயுள . எனவே இவ்வெட்டுப் 
பாடங்களும் ஏற்கத் தக்கவை . 


1 . 


சில பதிப்புக்களின் புதிய மூல பாடங்கள் 


அடிக் 


உ . வே . சாமிநாதையர் பதிப்பிலும் அப்பதிப்பின் 
குறிப்பிலும் காணப்பெறாத பாடங்கள் பிற்காலத்தில் கழகப் 
பதிப்பில் மூலபாடமாக அமைந்துள்ளதைப் போன்று வேறு சில 
பதிப்புக்களிலும் மூலபாடங்களாக அமைந்துள்ளதையும் 
காண்கிறோம் . 


ஆழ்நீர் ( 75.7 ) என்பதற்குத் தாழ்நீர் என்றும் , களரியம் 
பறந்தலை ( 245.3 ) என்பதற்குக் களரி மருங்கின் என்றும் 
காதனன்மர நீ மற்றிசினே ( 272.3 ) என்பதற்குக் காதனன் மரம் 
நீ நிழற்றிசினே என்றும் வெந்துடன்று ( 296.4 ) என்பதற்கு 
வேந்துடன்று என்றும் செல்லான்பன் மாண் ( 3407 ) 
என்பதற்குச் செல்லான்வன் மாண் என்றும் . “ வாறொக மலர 
( 337.14 ) என்பதற்கு வரல் தோறு அகம் மலர என்றும் வருவன 
மர்ரே பதிப்பிலும் சங்க இலக்கியப் பதிப்பிலும் மூல பாடங்களாகக் 
காணப்பெறும் பாடங்கள் ; பொருட் சிறப்பும் சொற் சிதைவின்றித் 
தெளிவும் இப்பாடங்களில் அமைந்துள்ளன . எனவே இப்பாடங் 
களும் ஏற்கத்தக்கவை . 


426 . 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


‘ இகழ்ந்தோர் ( 176.10 ) என்பதற்கு இகந்தோர் என்றும் 
நிறப்புடைக் கொல்கா யானை மேலோன் ( 293.1 ) என்பதற்கு 
‘ நிறப்படைக் கொல்க யானை மேலோன் என்றும் வரும் இரு 
பாடங்கள் கழகப் பதிப்பில் புதிய பாடங்களாக உள்ளன . இவ்விரு 
பாடங்களையும் பின்னே சங்க இலக்கியப் பதிப்பும் மூல பாடங்க 
ஏற்றுள்ளது . இவ்விரு பாடங்களும் 

பொருட் சிறப் 
புடையனவே . இவையும் ஏற்கத் தக்கனவாம் . 


ளாக 


அடங்கலானான் ( 354. 1 ) என்பதற்கு அடங்கல் ஆனா என்ற 
பொருட் சிறப்புடைய பாடமொன்றைக் கழகப் பதிப்பிலும் காண் 
கிறோம் . இதுசீரிய பொருளமைப்புப் பெற்றிருத்தலால் பின்னே 
வந்த மர்ரே பதிப்பும் , சங்க இலக்கியப் பதிப்பும் இதனையே மூல 
பாடமாக ஏற்றுள்ளன . எனவே அடங்கல் ஆனா என்ற பொருட் 
சிறப்புடைய பாடம் கொள்ளத்தக்கது . 


398 ஆம் பாடலில் நெடுவாரிப்ப வாட்டித்து ( 398.13 ) என்றும் , 
‘ என தரை ( 398.18 ) என்றும் வரும் பாடங்களுக்கு முறையே 
‘ நெடுவாரிரப்ப வாட்டித்து என்றும் என்னரை என்றும் வரும் 
பாடங்கள் கழகப் பதிப்பிலும் , பின்னர் மர்ரே பதிப்பிலும் மூல 
பாடங்களாக 

இவ்விரு வேறுபாடுகளும் சிறப்புடையன ; 
உ . வே . சாமிநாதையர் பதிப்புப் பாடங்களை விடப் பொருள் 
தெளிவுடையன . 


உள் . 


) 


புறநானூற்றில் பொருள் வேறுபாட்டுடன் அமைந்த 127 
இடங்களில் உ . வே . சாமிநாதையர் பதிப்பில் இல்லாத 26 புதிய 
பாடவேறுபாடுகள் பொருட் சிறப்பும் தெளிவும் உடையனவாய் 
அமைந்துள என்பது மேலேயுள்ள பகுதியால் நாம் அறியும் 
செய்தி . திருந்திய பொருள் நயமுடைய பாடங்களாக அமைந்த 
இவ்வேறுபாடுகள் 26 ம் ஏற்கத் தக்க சிறப்பு டையனவாய் 
அமைந்துள . 


மேலே குறிப்பிடப்பெற்ற புறநானூற்றுப் பொருள் வேறு 
பாடுகள் அனைத்தும் கீழே விவரமாகப் பட்டியலில் 
பெற்றுள்ளன . 


தரப் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


427 


பொருள் நிலை வேறுபாடுகள் 


121 


61 


1. ஒரே பொருளுடைய இரு சொற்கள் பயிற்சி 
2. சிதைந்த வேறுபாடுகள் நிறைவு பெற்றவை 
3. மிகுதியும் பொருள் வேறுபாடின்றி அமைவன 
4. முற்றிலும் பொருள் வேறுபடுவன 


178 


127 


கூடுதல் 


487 


எழுத்துவகை வேறுபாடுகள் முதல் , ஒப்புமை நிலை வேறு 
பாடுகள் வரையுள்ள ஆறு பிரிவுகளிலும் அமையும் பாட வேறு 
பாடுகள் சில , பொருள் நிலை மாற்றத்திற்கு உரியனவாயும் உள ; 
எனினும் அவை பொருட் சிறப்பின்மையுடையனவவ்ல . மேலும் 
அவை வேறுபட்டு அமைந்தமைக்கு உரிய களம் , கருத்தின்யையே 
தவிரப் பொருள் நோக்கம் அல்ல . ஆதலால் அவை க் 
கட்டுரைக்கண் ஆய்வுக்கு உரியனவாகக் கொள்ளப் பெறவில்லை . 
முற்றிலும் பொருள் நிலையால் வேறுபட்டு அமைந்தனவே இங்கு 
ஆயப் பெற்றுள . 


9. பத்துப்பாட்டு 


பத்துப்பாட்டு நூல்களில் அமைந்த மொத்த அடிகள் 3552 ல் 
363 அடிகள் மட்டுமே பாடவேறுபாடுகள் கொண்டவை . இவற்றில் 
376 இடங்களில் வேறுபடும் பாடங்களின் . எண்ணிக்கை 402 . 
இவற்றுள் பொருள் வேறுபாடற்றனவாய் அமைந்தவை 306 
எஞ்சிய 96 பாடங்கள் பொருள் நோக்கில் ஆயத்தக்கவை . இவ் 
வேறுபாடுகள் இக்கட்டுைரக்கண் நூல் வரிசையில் ஆராயப் பெற்று 
உரிய மூலபாடங்கள் நிறுவப்பட்டுள்ளன . 


ஒவ்வொரு நூலிலும் பொருள் வேறுபாட்டுடன் அமைந்த 
பாடங்களில் அந்தந்த இடத்திற்குப் பொருந்தும் சிறந்த பாடங் 
கள் எவை என்பதைக் காண்போம் . 


428 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1. திருமுருகாற்றுப்படை 


திருமுருகாற்றுப்படைக்குப் புலவராற்றுப்படை 

என்னும் 
பெயரும் உரியது . இந்நூலில் அமைந்த அடிகளின் எண்ணிக்கை 
317. இவற்றுள் பத்து அடிகளில் மட்டுமே பத்து வேறுபாடுகள் 
உள . இவற்றுள் ஐந்து வேறுபாடுகளே பொருள் வேறுபாட்டுச் 
சிறப்புடையவை . 


1. 1. வென்றடுவிறற்கொடி 

கோழியோங்கிய வென்றடு விறற்கொடி ( 38 ) என்ற தொட 
ரில் வென்றடு விறற்கொடி என்பதற்கு என்றடு விறற்கொடி 
என்ற வேறுபாட்டைக் கழக உரையாசிரியர் குறிப்பால் அறிகிறோம் . 
இதனை , ஏன்று , அடு என்றும் , படித்தற்கும் 

படித்தற்கும் இடமுண்டு 
என்றும் , ஏன்று - எதிர்ந்து நின்று , அடு - கொல்லுகின்ற என்று 
எனவரும் வை.மு.கோ. பதிப்புக்குறிப்பிலும் இப்பாடமும் அதன் 
பொருளும் சுட்டப்பெற்றிருத்தல் அறியலாம் . 


கழகப் பதிப்பின் மூலம் வென்றடு விறற்கொடி என்றே 
உள்ளது . கழக உரையாசிரியர் ஏன்றடு விறற் கொடி எனத்தான் 
பாடங் கொண்டதோடு அமையாமல் நச்சினார்க்கினியரின் உரைப் 
பகுதியால் , அவரும் ஏன்றடு விறற்கொடி என்ற பாடத்தையே 
கொண்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் . வென்றடு 
விறற்கொடி என்பதற்குப் போரிட்டு வெல்லும் வெற்றிக்கொடி 
என்பதும் ‘ ஏன்றடு விறற்கொடி என்பதற்கு எதிர் நின்று பொரும் 
வெற்றிக்கொடி என்பதும் பொருள் . 


காரண 


வென்றடு விறற்கொடி என்பதற்கு ‘ ஏன்றடு விறற்கொடி 
என்ற பாடம் தோன்றியமைக்குப் பின் வரும் நிலைகள் 
மாகலாம் . கோழியோங்கிய வென்றடு விறற்கொடி என்னும் 
தொடரை ஏட்டிலிருந்து 

ஏட்டிலிருந்து படிக்கும்போது கோழியோங்கிய 
வேன்றடு விறற்கொடி என்றும் படிக்க வாய்ப்புண்டு . ஆதலால் 
ஏன்றடு விறற்கொடி என்ற பாடம் உருவாகியிருக்கலாம் . 2 . 
வாழிய பெரிதென்றேத்திப் பலருடன் -என அடுத்து வரும் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


429 


- 


அடியின் மூன்றாம் சீரின் தொடக்கத்தில் நெட்டெழுத்துப் 
பயின்றதற்கேற்ப முதல் அடியின் மூன்றாம் சீர்த்தொடக்கத்திலும் 
நெட்டெழுத்துப் பயிற்சி இருத்தல் வேண்டும் என்ற கருத்தில் 
ஏன்றடு விறற்கொடி என்ற பாடம் தோன்றியிருக்கக் கூடும் . 


எனினும் வென்றடு விறற் களம் ( 55 ) எனப் பின்னரும் இந் 
நூலிலேயே இத்தொடர் பயின்று வந்திருத்தலாலும் ஏன்றடு 
விறற்கொடி என்ற பாடம் மிகுதியும் பொருளை வேறுபடுத்தாமல் 
இருத்தலாலும் வென்றடு விறற்கொடி என்ற பாடத்தினையே 
சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


1.2 . புலம்பிரிந்துறையும் 

புலம் பிரிந்துறையும் ( 63 ) என்பதற்குப் புலம் புரிந்துறையும் 
என்றும் இன்னசை வாய்ப்ப ( 65 ) என்பதற்கு இன்னிசைவாய்ப்ப 
என்றும் யாண்டாண்டாயினுமாக ( 250 ) ஆங்காங்காயினுமாக 
என்றும் உ.வே.சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் வேறு 
பாடுகள் உள . 


இவற்றுள் புலம்பிரிந்து என்பதற்கு மெய்ஞானத்தால் 
அறி தலைக் கைவிட்டு என்பது பொருள் . புலம் புரிந்து என்பதற்கு 
மெய்யறிதலைச் செய்து என்பது பொருள் . ‘ புலம் பிரிந்து எனப் 
பாடங்கொண்ட நச்சினார்க்கினியர் முன்னுள்ள அடி என்பதோடு 
இயைத்து ‘புலம்பிரிந்து உறையும் அடி எனக் கொண்டு கூட்டிப் 
பொருள் கொள்வர் . ஆற்றொழுக்காகப் பொருள் கொள்ளுங்கால் 
புலம்பிரிந்து என்பதைவிட , தெளிவுடன் அமைந்த புலம்புரிந்து 
என்ற பாடமே சிறப்புடையதாக இருத்தல் அறியலாம் , 




இன்னிசை வாய்ப்ப ஆங்காங்காயினுமாக என்ற வேறு 
பாடுகளால் மிகுதியும் பொருட் சிறப்பு இல்லை . எனவே இன்னசை 
வாய்ப்ப என்றும் , யாண்டாண்டாயினுமாக என்றும் அமைந்த 
பாடங்களையே ஏற்றனவாகக் கொள்ளலாம் . வை.மு. கோ.பதிப்பில் 
‘ யாண்டாண்டாயினும் என்பதற்கு ஆண்டாண்டாயினும் 
என்பது பாடம் . 


430 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1. 3. மாண்டலைக்கொடி 


கந்துடை நிலையினு மாண்டலைக் கொடியோடு ( 226-227 ) 
என்ற தொடரில் , கந்துடை நிலையினும் , மாண்ட லைக் 
கொடியோடு’- எனப் பிரித்து மாண்டலைக்கொடி என்பதற்கு 
மாட்சிமைப்பட்ட தலைமையினையுடைய கோழிக்கொடி என 
நச்சினார்க்கினியர் பொருளுரைப்பர் . 


கந்துடை நிலையினும் ஆண்டலைக் கொடியோடு எனப் 
பிரித்துப் பொருள் கொள்ளும் முறையும் இருந்தது . நச்சினார்க் 
கினியர் காலத்திலேயே இம்முறை இருந்ததை இனி ஆண்டலைக் 
கொடி- என்று பாடமாயின் பேய் முதலியன பலியை நுகர 
தலை , ஆண் மகன்றலையும் உடல் புள்ளின் வடிவுமாக எழுதின 
கொடி என்க எனவரும் நச்சினார்க்கினியர் உரைவிளக்கத்தால் 
அறியலாம் . இனி ஆண்டலைக்கொடி என்று பாடங்கொண்டு 
மயிற்கொடி என உரை கூறுதலும் உண்டு என்பதை உ.வே. 
சாமிநாதையர் குறிப்பால் அறியலாம் கழக 

உரையாசிரியர் 
மாண்டலைக்கொடி , என்றே பாடங்கொண்டு மாட்சிமைப்பட்ட 
தலைமையினையுடைய கொடி எனப் பொது நிலையில் பொருள் 
கூறிச் செல்வர் . இவையனைத்திலும் நச்சினார்க்கினியர் கொண்ட 
பாடமும் பொருளும் சிறப்புடையனவாயிருத்தல் அறியலாம் . 


2. பொருநராற்றுப்படை 


பொருநராற்றுப்படையின் 248 அடிகளில் மட்டும் 31 இடங்கள் 
வேறுபட்டுள்ளன . இவற்றுள் எட்டு வேறுபாடுகள் மட்டுமே 
பொருள் நோக்கில் ஆயத்தக்கவை . 


பொருநராற்றுப்படையில் கீழே குறிப்பிடப் பெற்ற 8 பாட 
வேறுபாடுகள் சொல் நிலையால் மட்டுமன்றிப் பொருள் நிலையாலும் 
மாற்றம் பெற்று ஆய்வுக்கு உரியனவாக அமைகின்றன . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


431 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


79 


82 


151 


152 


இருந்திறைகூடி 
நோக்கு நுழைகல்லா 
போற்றுபுநோக்கி 
கையது கேளாவளவை 
மாசொடு குறைந்த 
வயின் வயினெற்றாழ்தாழை 
கூடுகெழீ இய 
நாடுகுழீ இய 


இமிர்ந்திறைகூடி 
நோக்கு நுழைவேலா 
போற்றுவனனோக்கி 
கையது கொள்ளாவளவை 
மாசொடு மிடைந்த 
வயின் வயினின் றாழ்தாழை 
கூடுகுழீ இய 
நாடு கெழீஇய 


153 


180 


182 


226 


மேலே கண்ட பாடங்கள் அனைத்தும் உ .வே . சாமிநாதையர் 
பதிப்பின் அடிக்குறிப்பில் உள்ளவை . ஓரளவு பொருள் 
வேறுபாட்டு நிலையில் அமைந்திருப்பினும் பொருள் சிறப்புடைய 
நிலையில் இவ்வேறுபாடுகள் அமையவில்லை என்பது தெற்றெனப் 
புலனாகும் . கூடுகெழீ இய ( 182 ) நாடுகுழீ இய ( 226 ) என்பன 
வற்றுக்கு முறையே ‘ கூடுகுழீ இய , நாடு கெழீ இய என்ற 
வேறுபாடுகள் ஒலி ஒப்புமையால் நேர்ந்தனவாகவும் கருதத்தக்க 
நிலையில் உள . ‘ நாடு குழீ இய என்பது ‘நாடுகுறீஇ என யகரம் 
விடுபட்டு வை . மு . கோ . பதிப்பில் பாடமாக அமைந்துள்ளது . 


‘ நோக்கு நுழைகல்லா ( 82 ) கையதுகேளாவளவை ( 152 ) வயின் 
வயினெற்றாழ்தாழை ( 180 ) என்பனவற்றுக்கு அமைந்த 
வேறுபாடுகள் ஏடெழுதுவோரின் பிழையால் நேர்ந்தனவா 
யிருத்தல் வேண்டும் . எஞ்சிய மூன்றும் பொருள் வேறுபட்டி 
ருப்பினும் பொருட் சிறப்புடையனவாக இல . இவற்றுள் முன்னர்க் 
கொள்ளப்பட்ட பாடங்களே சிறப்புடையன . 


3. சிறுபாணாற்றுப்படை 

சிறுபாணாற்றுப்படையில் 269 அடிகளில் 32 அடிகளில் மட்டும் 
33 இடங்களில் பாடங்கள் வேறுபட்டுள்ளன . 

வேறுபட்டுள்ளன . எழுத்து நிலை 
யாலும் சொல் நிலையாலும் ஒப்புமை நிலையாலும் பிறவகையாலும் 
பொருள் வேறுபாடின்றி எழுந்த , வேறுபாடுகளே இவற்றில் 
மிகுதி . 


432 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


சிறுபாணாற்றுப்படையில் பொருள் வேறுபாட்டுடன் அமைந்த 
ஒன்பது வேறுபாடுகள் கீழே பட்டியலில் தரப்பட்டுள்ளன . 


பாடம் 

அடி வேறுபாடு 

வேறுபாடு 

அமைந்த இடம் 
அயிலுருப்பனையவாகி 7 அயிலுருக்கனை யவாகி உ.வே.சா. 

பதிப்பு 
அயிலுருத்தனையவாகி 
இன் சேறிகு தரும் 28 இன்செறி நீர் தரும் 
பெருங்கனாடன் 

87 பெங்கடனாடன் உ .வே.சா.பதிப்பு 
நறுவீயுறைக்கும் 88 நறவுவாயுறைக்கும் 
வென்றிவேலூ ரெய்திண் 173 வென்றியவன் வேலூர் 
அயலெடுத்த 

181 கயலெறிந்த 
நீலச்செங்கட்சேவல் 184 நீலச்செங்கட்செலவு சங்.இல.பதிப்பு 
கூடி வியனகர் 

187 கூடிவரைப்பின் உ.வே.சா. பதிப்பு 
ஓடியதுணர்தலும் 

214 ஊடியதுணர்தலும் 


19 


4 


அயிலு ருப்பனைய வாகி - என்பதற்கு வேல்காய்ந்த 
தன்மையவாகி என்பது பொருள் . பருக்கைக் கற்கள் வெம்மை 
மிகுதியால் வேல்காய்ந்தது போல ஆகி , நடப்பாரின் அடியைக் 
கிழிக்கின்றன எனக் கூறப்பட்டுள்ளது . இதன் வேறுபாடுகளும் 
ஏறத்தாழ இப்பொருளினவே . எனவே அயிலுருப்பனையவாகி , 
என்பதையே சிறந்த பாடமாகக் கொள்ளலாம் . 


விறலியின் எயிறுகள் வருணிக்கப்படும் இடத்தில் இன்சேறிகு 
தரும் எயிற்றின் என வருகிறது . பனை நுங்கின் இன்சேறு விறலி 
எயிற்றின் ஊறலுக்கு உவமையாக இங்கு உரைக்கப்படுகின்றது . 
இங்கு இன்சேறிகுதரும் எயிறு என்றிருப்பதைவிட இன்செறிநீர் 
தரும் எயிற்றின் என்று இருப்பது பொருத்தமாக அமையும் . 
நுங்கின் இனிமைசெறிந்த நீர் ஊறும் எயிறுகள் - எனப் பொருள் 
அமையும் . வை.மு.கோ. பதிப்பிலும் இங்கு இன்செறி நீர் தரும் 
என்பதே மூலபாடமாக அமைந்துள்ளது . “ பாலொடு தேன் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


433 


கலந்தற்றே பணி மொழி வாலெயிறு ஊறிய நீர் எனத் 
திருவள்ளுவர் கூறியிருப்பதும் இப்பாடத்தை ஏற்புடையதாகக் 
கொள்ளத் துணை செய்கிறது . 


பெருங்கனாடன் பேகன் என்றும் பெருங்கடனாடன் பேகன் 
என்றும் வரும் பாடங்களில் முதல் பாடமே சிறப்புடையது . 
பேகனுக்கு உரியது மலை வளம் நிறைந்த கல் நாடே தவிர 
கடல் நாடு அன்று , 


“ அருந்திறற் கடவுள் காக்கும் உயர்சிமைப் 
பெருங்க னாடன் பேகனும் ” 


எனப் புறநானூற்றிலும் , பெருங்கல் நாடன் என்றே பேகன் 
குறிக்கப்பட்டுள்ளான் . “ கடாஅ யானைக் கலிமான் பேகன் 2 
என்றும் , “ கடாஅ யானைக் கழற்கால் பேகன் ” என்றும் பேகன் 
மலை நாட்டின் களிற்று வளமும் புறநானூற்றில் சிறப்பித்துக் 
கூறப்பட்டுள்ளதும் அறியத்தக்கதாகும் . 


எஞ்சிய பிறவற்றில் பொருள் நிலை ஓரளவு வேறுபட்டாலும் 
அதனால் சிறப்பு இல்லை . வேறுபாடுகள் தரும் பொருளைவிடப் 
பழைய பாடங்களின் பொருளே சிறப்புடையனவாக உள்ளமை 
யால் பழம்பாடங்களை ஏற்புடையனவாகக் கொள்ளலாம் . 


4. பெரும்பானாற்றுப்படை 

பெரும்பானாற்றுப்படை 500 அடிகளால் இயன்ற பாட்டு . 
இவற்றில் 91 அடிகளில் 96 இடங்களில் 107 பாடவேறுபாடுகள் 
உள்ளன , 


பொருள் மாற்றம் செய்வனவாகப் பெரும்பானாற்றுப்படையில் 
அமைந்தவை 19 வேறுபாடுகள் . அவை கீழே 

அவை கீழே குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . 


1. புறம் 158. 11-12 . 
2 . 

141. 12 
3 . 

142. 4 


434 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பாடம் 


அடி வேறுபாடு 


வேறுபாடு 
அமைந்த இடம் 


>> 


பாளையம் பசும்பூ 7 பாளையின் பசுங்காய் உ .வே.சா . பதிப்பு 
மிரியல் 

78 நெறியல் 
நெடுந்தகரீத்தலை 87-8 நெடுந்திடரீத்திலை 

நெடுந்தோட்டிந்திலை 
வாராதட்ட 100 ஆறாதட்ட 

உ.வே.சா.பதிப்பு 
ஒண்டொழிற் 102 ஒண்பொறிக்கழற்கால் 
கழற்கால் 
தூங்காயிருக்கை 146 முன் தலையிருக்கை 
புகை கமழ 177 புகைபிறப்ப 
வான் புழுக்கட்டிப் 195 வான் புழுக்கட்டிப் 
பயில்வுற்று 

பயிற்றின் 
செந்நெல்லின் 230 செய்நெல்லின் 
பூம்புற நல்லடை 278 பூம்புறநெல்லடை நச்சி உரை 
அளை இத்தேம்பட 278 முளை இத்தேம்பட பொ.வே.சோ. 

உரை 
அடைதல் ஓம்பி 290 அடர்தல் ஓம்பி சங்.இல.பதிப்பு 
காரகற்கூவியர் 377 காரகற் கூவியன் உ.வே.சா.பதிப்பு 
நெடுநகர் 

405 நெடுமதில்வரைப்பின் 
வரைப்பின் 
எளியவாகலின் 422 தனக்கெளிய 
அரிசெத்துணங்கி 473 அரிசெய்துணங்கிய நச்சி.உரை 
அமுதொடு 475 அயிரொடு பிறவும் உ .வே.சா .பதிப்பு 
பிறவும் 
உரவுக்கடல் 483 புலவுக்கடல் 
விறலியர் மலைய 486 விறலியர் வேய 


32 


மேலே கண்ட வேறுபாடுகளில் சில பொருள் மாற்றம் 
செய்வன வாயினும் பொருட்சிறப்பில்லாத நிலையில் அமைவன . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


435 


கமுகின் பாளையாகிய அழகிய பசியபூ விரியாமல் 
கருவாயிருப்பதைப் போல , யாழின் இரண்டு கண்ணும் கூடிய 
செறிந்த துளை அமைந்துள்ளது என்று பாளைப் பூவின் கருவிருந்த 
நிலை உவமையாகக் கூறப்பட்டுள்ளமையால் பாளையின் பசுங்காய் 
என்பதைவிடப் பாளையம் பசும்பூ ( 7 ) என்ற பாடமே சிறந்தது . 
‘ பாளையின் பசும்பூ எனவரும் வை.மு.கோ. பதிப்புப் பாடமும் 
இப்பொருளினதே . மிரியல் ( 78 ) என்பது மிளகைச் 

சுட்டும் 
சொல் . இதற்கு வேறுபாடாக அமைந்த நெறியல் என்பது 
பொருட் சிறப்புடையதன்று . 


நெடுந்தகரீத்திலை ( 87-8 ) என்பதற்கு நெடிய மேட்டு 
நிலத்தில் நின்ற ஈந்தின் இலை என்பது பொருள் . வேறுபாடுகளும் 
அப்பொருளைத் தருவனவே . வேறுபட்ட சிறந்த பொருள் தாரா 
மையால் முன் பாடமே சிறப்புடையதாக அமைகிறது. வாராதட்ட 
புழுக்கல் ( 100 ) என்புழி அறியாமல் ஆக்கின சோறு என்பது 
பொருள் . ஆறாமல் ஆக்கிய சோறு என்பது பாட வேறுபாட்டின் 
பொருள் . ‘ வாராது அட்ட புழுக்கல் எனக் கூறும்போது அரிய 
வேண்டிய தேவையின்றி உயர் வகை அரிசியாக இருந்தது 
என்பதும் , அதனையே பாணர் கூட்டத்துக்கு ஆக்கினர் என்றும் 
சிறப்பு இருத்தலால் வாராது அட்ட புழுக்கல் என்பதைச் 
சிறந்த பாடமாக ஏற்கலாம் . 


ஒண்டொழிற் கழற்கால் ( 102 ) தூங்கா இருக்கை ( 146 ) 
புகைகமழ ( 177 ) என்பன அவற்றின் வேறுபாடுகளைவிடப் பொருள் 
நிலையில் சிறப்புடையவை . அவரை வான் புழுக்கட்டிப் பயில் 
வுற்று ( 195 ) என்பதும் அதன் வேறுபாடு தரும் பொருளைவிடச் 
சீரிய பொருள் தந்து சிறந்து விளங்குகிறது . 


நெல்வகை யனைத்தும் செய்யில் விளையும் சிறப்பினவே . 
எனவே செய்நெல்லின் என்ற வேறுபாட்டைவிட ஒருவகை 
உயர் இரகத்தைக் குறிப்பிடும் செந்நெல்லின் ( 230 ) என்ற 
பாடம் சிறந்துள்ளது . 


436 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


‘ பூம்புற நல்லடை ( 278 ) என்பதற்குப் பொலிவு பெற்ற புற 
முடைய நல்லமுனை என்பது பொருள் , இங்கு நெல்லடையும் 
பாடம் எனக் குறிப்பர் நச்சினார்க்கினியர் அரிசெத்துணங்கிய 
( 473 ) என்பதற்கு அசிசெய்துணங்கிய என்ற பாடத்தையும் 
நச்சினார்க்கினியரே தம் உரையில் குறிப்பிட்டுள்ளார் . மேலும் 
தான் கொண்ட பாடமே சிறப்புடையது என்பதை விளக்கும் 
வகையில் அரிசெத்தென்றதற்கு ஞாயிற்றை ஒத்தது என்று 
பொருள் கூறியதோடமையாது உவமையன்றாக என்றுமாம் - என 
வேறுபொருளும் கூறுவர் . நச்சினார்க்கினியர் உரையில் காட்டும் 
வேறுபாடுகள் இத்தகைய பொருட் சிறப்புடையனவல்ல . 
நச்சினார்க்கினியர் அவற்றை ஏற்காமல் விடுத்ததும் அவற்றின் 
சிறப்பின்மையைச் சுட்டும் . அளை இத்தேம்பட ( 278 ) என்பதற்குக் 
கழகப் பதிப்பின் உரையாசிரியர் பொ . வே . சோமசுந்தரனார் 
‘ முளை இத்தேம்பட என்ற பாடத்தைக் காட்டியிருப்பினும் அதற்குப் 
பொருட் சிறப்பின்மையால் அவரும் அந்தப் பாடத்தை ஏற்காது 
விடுத்தார் . 


காரகற்கூவியர் ( 377 ) நெடுநகர்வரைப்பின் ( 405 ) எளியவா 
கலின் ( 422 ) அமுதொடு பிறவும் ( 475 ) உரவுக்கடல் ( 483 ) 
‘ விறலியர் மலைய ( 486 ) என்ற பாடங்களுக்கு உ.வே. சாமி 
நாதையர் பதிப்பில் 

கண்ட 

பாடங்கள் மிகுதியும் பொருள் 
வேறுபடுத்துவன அல்ல . சங்க இலக்கியப் பதிப்பில் அடைதல் 
ஓம்பி ( 290 ) என்பதற்கு அமைந்த வேறுபாடும் இத்தகையதே . 


5. முல்லைப்பாட்டு 


முல்லைப்பாட்டின் 103 அடிகளில் 10 அடிகளில் மட்டும் 
11 இடங்களில் 13 வேறுபாடுகள் உள்ளன . இரண்டு தவிர 
அனைத்துமே பொருள் வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்கனவாக 
அமையவில்லை . 


பொருள் மாற்றம் செய்வனவாயமைந்த பின்னுள்ள இரு 
இடங்களும் பொருட் சிறப்புடையனவாக அமையவில்லை 
‘ வருதறலைவர் வாய்வது ( 20 ) என்பதற்கு ‘ வருவராதல் வாய்வது 
என்றும் ‘ நிழத்திய நடுநாள் ( 50 ) என்பதற்கு ‘ நிழத்தலினடுநாள் 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


437 


நிழற்றிய நடுநாள் மிழற்றிய நடுநாள் என்றும் வேறுபாடுகள் 
பெற்றுள் . ஒய்தல் ஆய்தல் நிழத்தல் சா அய் ஆவயின் 
நான்கும் நுணுக்கப் பொருள் என்று தொல்காப்பியத்து உரிச் 
சொல்லியலில் வருவதனால் அதற்கேற்ப நெடுநாவொண்மணி 
நிழத்திய நடுநாள் என்று தான் பாடம் இருக்கவேண்டுமென்பர் 
ஒரு சாரார் என வை.மு.கோ. இப்பாட வேறுபாடு சிறப்புடைய 
தெனப் பிறர் கூறும் கருத்தைச் சுட்டியுள்ளார் . 


6. மதுரைக் காஞ்சி 


பத்துப்பாட்டு நூல்களில் அடி அளவால் பெரியது மதுரைக் 
காஞ்சி . இதில் 782 அடிகளில் 104 ல் 108 இடங்களில் மொத்தம் 
111 வேறுபாடுகள் உள . 


பொருள் மாற்றத்தோடு அமைந்துள்ள வேறுபாடுகளையும் 
பொருட் சிறப்பில்லாதவை , பொருட் சிறப்புள்ளவை என இரு 
கூறாகப் பகுத்துக் கொள்ளலாம் . சான்றாக மொய்யிருங் கூந்தல் 
( 417 ) என்பதற்கு ஐம்பாற்கூந்தல் என்ற பாடவேறுபாடு உள்ளது . 
பொருள் நிலையில் இதில் மாற்றமிருப்பினும் பொருட் சிறப்பில்லை . 
இத்தகைய நிலையில் அமைந்த 16 வேறுபாடுகளை நீக்கி , பொருட் 
சிறப்புடன் அமைந்த ஆய்வுக்குரிய வேறுபாடுகள் 12 மட்டும் 
கீழே பட்டியலில் குறிப்பிடப் பெற்றுள்ளன , 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


94 


140 


300 


351 


அதரிகொள்பவர் பகடு 
அஞ்சுவரத்தட்கும் 
கருங்காற் குறிஞ்சி 
மண்ணுற வாழ்ந்த 
இருதலை வந்த 
தழீ இத் திரிவிலைஞர் 
தாதணித் தாமரை 
கவவுக்கரந்து 


அதரி கொள்பவரிசை 
அஞ்சுவரக்கடக்கும் 
கருங்கோற்குறிஞ்சி 
மண்ணுற வீழ்ந்த 
இருதலை வேந்தர் 
தரீஇய திரிவிளைஞர் 
தாதவிழ்த்தாமரை 
கவவுக் கவர்ந்து 


402 


405 


463 


570 


438 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


721 


727 


நீருடைக்கலிங்கம் 
வான் வலம்புணர்ந்த 
மாக்கண்முரசம் 
வள நகர்பொற்ப நோன் 

குறட்டன்ன 


சோறுடைக் கலிங்கம் 
தான்வலம் பழிச்ச 
மயிர்க்கண் முரசம் 


733 


741-2 வளங்கெழுநகர் நோன் 

குறட்டன்ன 


மேலே கண்ட பாடவேறுபாடுகளே பொருள் நோக்கில் 
ஆய்வுக்கு உரியனவாக அமைகின்றன . அதரிகொள்பவர் பகடு 
( 9+ ) என்பதற்கு அமைந்த அதரிகொள்பவரிசை என்ற வேறுபாடு 
பொருள் சிறப்பில்லாதது . 


அதரி கொள்பவர் பகடுபூண் தெண்மணி 
இரும்பு ளோப்பு மிசையே என்று " ) 


எனவரும் பகுதியில் , அதரிகொள்பவர் இசை , பகடுபூண் தெண் 
மணிஇசை, இரும்புள் ஒப்பும் இசை என இசை என்னும் சொல்லை 
மூவிடத்தும் கூட்டி நயமுறப் பொருளுரைப்பர் நச்சினார்க்கினியர் . 
இங்குக் கொள்ளப்பட்ட வேறுபாடு அத்தகைய நயத்தை வழங்க 
வில்லை . மேலும் , பொருளுரைக்குங்கால் அதரி கொள்பவரிசை 

நச்சினார்க்கினியர் கொண்டு கூட்டிய தொடரே இவ் 
வேறுபாடு பிறந்தமைக்குக் காரணமாக அமைகிறது . 


என 


என 


போரில் வென்ற பகைவர் உள்ளத்தில் அச்சம் தோன்றத் 
தங்கும் வலிமை 

மன்னன் நெடுஞ்செழியனின் வலிமைச் 
சிறப்புக் கூறுமிடத்து , அஞ்சு வரத்தட்கும் என்ற தொடர் ஆளப் 
பட்டுள்ளது . இனி அஞ்சுவரக் 

அஞ்சுவரக் கடக்கும் என்றால் அச்சம் 
தோன்றச் செய்து வெல்லும் வலிமை 

எனப் பொருள் தரும் . 
முந்திய தொடர்ப் பொருளைவிட , வேறுபாட்டுத் தொடரின் 
பொருள் மன்னனின் வலிமையை மேலும் சிறப்பிப்பதாக அமைந் 
துள்ளது . 

எனவே அஞ்சுவரக் கடக்கும் என்ற பாடத்தை 
இங்குச் சிறப்புடையதாகக் கொள்ளலாம் . 


1 . 


மதுரை , 94-95 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


419 


கருங்காற் குறிஞ்சி ( 300 ) எனவரும் பாடத்தினும் கருங்கோற் 
குறிஞ்சி என்ற பாடம் சிறப்புடையது . 


கருங்கோற் குறிஞ்சிப் பூக்கொண்டு 
பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே 


எனவரும் குறுந்தொகைத் தொடரும் கருங்கோற் குறிஞ்சி என்றே 
அமைந்துள்ளது . நச்சினார்க்கினியர் உரைப்பகுதியிலும் கருங் 
கோற் குறிஞ்சி எனப் பாடவேறுபாடு உள்ளது . எனவே ‘ கருங் 
கோற் குறிஞ்சி என்பதையே ஏற்புடைய பாடமாகக் கொள்ளலாம் . 
‘ கருங்கால் வேங்கை ( 296 ) என்று நான்கு அடிகளுக்கு முன்னர் 
பயின்ற சொல்லுக்கு ஏற்ப இங்கும் ‘ கருங்காற்குறிஞ்சி ( 300 ) 
எனப் பயின்றிருக்கலாம் . 


மண்ணுற வாழ்ந்த ( 351 ) என்பதற்கு மண்ணுள்ள அளவும் 
ஆழ்ந்த என்பது பொருள் . கிடங்கின் ஆழம் இங்குச் சுட்டப் 
படுகிறது . ‘மண்ணுற வீழ்ந்த என்பதும் இப்பொருளையே தருகிறது . 
இங்கு மண்ணுற வாழ்ந்த என்ற பாடத்தையே சிறந்ததெனக் 
கொள்ளலாம் . 


நச்சினார்க்கினியரின் உரைப்பகுதியில் இருதலை வந்த பகை 
முளைகடுப்ப என உரை கூறுவதற்குக் கொண்டு கூட்டும் பகுதியில் 
‘ வந்த என்பதற்கு வேந்தர் என்ற பாடவேறுபாடு அமைந் 
துள்ளது . பின்னுள்ள பகுதியோடு பொருள் நிலையில் இவ்வேறுபாடு 
இயைபுறப் பொருந்தவில்லை . “ இருதலை வந்த என்ற பாடமே 
சிறப்புடையது . இம்முறையிலேயே உரையாசிரியரின் கொண்டு 
கூட்டுப் பகுதியில் தழீ இத்திரிவிலைஞர் ( 405 ) என்பதற்குத் 
‘ தரீஇயதிரி விளை ஞர் என்ற வேறுபாடும் அமைந்துள்ளது . இதுவும் 
பொருள் இயைபின்றியே அமைந்துள்ளது . 




தாதணித் தாமரை ( 463 ) என்பதற்குத் தாதவிழ்த்தாமரை 
என்ற வேறுபாடு உரையாசிரியரின் கொண்டு கூட்டுப் பகுதியில் 
அமைந்ததே யாகும் . தாதணித்தாமரை - என்பதற்குத் தாது 
சேர்ந்த தாமரை என்பது பொருள் . இப்பொருளைவிடத் தா தவிழ்த் 


1. குறுந் , 3,4 , 


440 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


தாமரை என்னும் தொடர் நயமாக உள்ளது . பொருட் சிறப்பும் 
அமைந்துள்ளது . எனவே இவ்விரு பாடங்களில் தாதவிழ்த்தாமரை 
என்பதைச் சிறப்புடையதாக ஏற்கலாம் . வை மு.கோ. பதிப்பில் 
தாதணிதாமரை என ஒற்றுவிட்டமைந்த தொடர் பாடமாக 


உள்ளது . 


களவுக்கரந்து ( 570 ) என்பதற்குக் கவவுக் கவர்ந்து என்று 
வரும் பாடம் , பொருள் இயைபுறப் பொருந்தவில்லை . சோறமை 
வுற்ற 

நீருடைக் கலிங்கம் ( 721 ) என்பதற்குச் சோறமைவுற்ற 
சோறுடைக்கலிங்கம் என்று வரும் பாடமும் பொருத்தமில்லை . 
தாள்வலம் வாழ்த்த ( 727 ) என்ற தொடருக்குரிய பொருளையே 
தந்து நிற்கும் தாள்வலம் பழிச்சு என்ற வேறுபாடும் சிறப்பின்றியே 


உள்ளது . 


‘ மாக்கண்முரசம் ஓவில கறங்க ( 733 ) என்ற தொடரில் 
மாக்கண் முரசம் என்பதற்கு அமைந்த மயிர்க்கண் முரசம் 
என்ற வேறுபாடு சிறப்புடையதாக உள்ளது . 


விசித்து வினை மாண்ட மயிர்க்கண் முரசம் " ) என்றும் 
மயிர்க்கண் முரசொடு வான் பலியூட்டி என்றும் 

மயிர்க்கண் முரச முழங்க 3 என்றும் 
வரும் இலக்கியப் பயிற்சிகளும் இப்பாடத்தைக் கொள்ள அரண் 
செய்கின்றன . 


வளநகர் பொற்ப நோன் குறட்டன்ன ( 741.42 ) என்பதற்கு 
அமைந்த வளங்கெழுநகர் நோன் குறட்டன்ன என்ற பாடம் 
ஓசைக்குறைவும் , பொருட்சிறப்பு இன்மையும் உடையதாக 
உள்ளது . எனவே முன் பாடத்தையே சீரியதெனக் கொள்ளலாம் . 


1. புறம் . 63.7 
2. சிலம்பு 5.88 
3 , பு.வெ.மா. 171 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


441 


7 


நெடுநல்வாடை 


நெடுநல்வாடை 188 அடிகளால் அமைந்தது . இதில் 16 
அடிகளில் 17 இடங்களில் 19 வேறுபாடுகள் உள்ளன . இவற்றுள் 
6 மட்டும் பொருள் நோக்கில் காணத்தக்கவை . இவை கீழே 
பட்டியலில் தரப்பெற்றுள்ளன . 


பாடம் 


அடி வேறுபாடு 


வேறுபாடு 
அமைந்த இடம் 


40 


செவ்வியரும்பின் 
மனையுறை புறவின் 45 
கட்டளை திரியாது 62 


செவரியரும்பு நச்சி .உரை 
இறையுறைபுறவும் 
கட்டளை தெரியாது 


வாயுறை யழுத்திய 140 வாயுற அழுத்திய 


உகத்தவை 


156 முகைத்தவை 


உ.வே.சா.பதிப்பு 


தாதுளிமறைப்ப 


185 பரம்புதுளிமறைப்ப 

தாழ்துளி மறைப்ப நச்சி.உரை 


பாட வேறுபாடுகளில் நச்சினார்க்கினியர் உரைக்குறிப்பால் 
அறியப்பெறுவன ஐந்து . இவற்றுள் செவ்வியரும்பின் ( 40 ) 
என்பதற்கு மலரும் செவ்வியுடைய அரும்பு என்பது பொருள் . 
இதற்கு அமைந்த ‘ செவ்வரியரும்பு என்ற பாடத்திற்குச் சிவந்த 
வரியினையுடைய அரும்பு என்பது பொருள் . பொருள் நிலையில் 
செவ்வரியரும்பு என்ற பாடம் சிறப்பாக உள்ளது . செவ்வரியரும்பு 
பாடமாயிற் சிவத்த வரியினையுடைய அரும்பென்க என 
நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டுள்ளார் . அவிழ்பதம் கமழ என்று 
மலரும் பருவ நிலை பின்னே குறிக்கப்பெறுதலால் , செவ்வியரும்பு 
என்று கூறுவது தேவையில்லை . 

செவ்வரி யரும்பு 
பாடத்தை இங்குச் சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


என்ற 


மனையுறை புறவு ( 45 ) இறையுறை புறவு என வருவன 
வற்றில் ‘ மளையுறை புறவு என்ற பாடம் சிறப்புடையது . 


412 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


...... 


மனையுறை குரீஇ 
முன்றி லுணங்கன் மாந்தி மன்றத் 
தெருவினுண் டாது குடைவன வாழ " 


1 


எனவரும் குறுந்தொகைப் பகுதியிலும் மனையுறை குரீஇ என்ற 
தொடர் பயின்றது . இப்பாட வேறுபாட்டை ‘இறையுறை புறவும் 
பாடம் என நச்சினார்க்கினியர் குறிப்பர் . 


பாட 


கட்டளை திரியாது ( 62 ) என்பதற்குக் கட்டளை தெரியாது 
என்பதும் 

வேறுபாடு . கட்டளை என்றால் சன்னல் . 
சன்னலுக்குப் பக்கத்தில் உலவாமல் என்பது கட்டளை திரியாது 
என்ற பாடத்துக்குப் பொருள் . கட்டளை தெரியாது என்றால் 
சன்னலைத் திறக்காமல் என்பது பொருள் . கதவு சாத்தப் 
பட்டிருக்கும் நிலை ‘ கதவம் தாழொடு துறப்ப எனவரும் தொடரால் 
பின்னே விளக்கப்படுகிறது . எனவே இங்குத் திறக்காமல் என்ற 
பொருளைத் தரும் தெரியாது என்ற பாடத்தைவிட உலவாமல் 
என்ற பொருளைத் தரும் கட்டளைதிரியாது என்ற பாடம் 
சிறப்புடையது . 


வாயுறை யழுத்திய வறிது வீழ்காதின் { 140 ) என்பதற்குத் 
தாளுருளி என்னும் அணிகலன் அழுத்திய வறிய காது என்பது 
பொருள் . இதற்கு வாயுற வழுத்திய என்பது வேறுபாடு . 
நச்சினார்க்கினியர் வாயுறவென்று பாடமாயின் கடுக்கனை வாயுறும் 
படி அழுத்தின காதென்க என்று இப்பாடத்தையும் பொருளையும் 
குறிப்பிடுவர் . நூலில் வறிது வீழ்காது என்று வந்திருப்பதால் 
கடுக்கன் பொருந்திய என்பது பொருந்தாது . எனவே வாயுறை 
யழுத்திய என்ற பாடமே சிறந்து விளங்குதல் காணலாம் . 


தாதுளி மறைப்ப ( 185 ) என்பதற்கு நச்சினார்க்கினியர் 
உரைக்குறிப்பில் ஒன்றும், உ.வே.சா. சாமிநாதையர் அடிக் 
குறிப்பில் ஒன்றுமாக இரு பாடவேறுபாடுகள் உள . உகத்தவை 
( 156 ) என்பதற்கு உ வே .சாமிநாதையரின் அடிக்குறிப்பில் ஒரு 


1 . 


குறு ந 46. 2-4 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


443 


வேறுபாடு உள்ளது . வேறுபாடுகள் மூன்றும் பொருள் இயைபு 
பெறாமல் உள்ளன . எனவே தாதுளி மறைப்ப என்றும் , 
உகத்தவை என்றும் வருவனவே சிறந்த பாடங்கள் . 


8. குறிஞ்சிப்பாட்டு 


உள . 


- 


குறிஞ்சிப்பாட்டில் 26 ! அடிகள் 

இவற்றில் 18 
அடிகளில் 18 இடங்களில் 18 வேறுபாடுகள் அமைந்துள்ளல்: . 
இவற்றுள் பொருள் வேறுபாடுடையன 8 மட்டும் . பொருள் 
வேறுபாட்டு நோக்கில் ஆயத்தக்கனவாக அமைந்தவற்றுள் 
பொருள் இயைபின்றியும் சிறப்பின்றியும் அமைத்தவை நான் கு . 
எஞ்சிய நான்கும் கீழே பட்டியலில் தரப்பட்டுள்ளன . 


-- 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


வேறுபாடு அமைந்த 

இடம் 


வான்றிணைப் 205 

வான்றுணைப் 

உ வே சா.பதிப்பு 
புரையோர் 

புரையோர் 
நெஞ்சமர்ந்து 211 நெஞ்சமைந்து நச்சி.உரை 
நீ துயில் எழினும் 241 நீதுயில் ஒழியினும் கழகப் பதிப்பு 
தீர்ந்தன்றுமிலனே 245 திரிந்தன்று மிலனே உ.வே.சா பதிப்பு 


வான்றிணைப் புரையோர் ( 205 ) என்பதற்கு உயர்ந்த குலத்தில் 
பிறந்த சான்றோர் என்பது பொருள் . வான்றுணைப்புரையோர் 
என்பதற்கு உயர்ந்த துணையாகிய சான்றோர் என்பது பொருள் 
இவ்விரண்டில் முதல் தொடரே சிறந்த பொருட்சிறப்புடன் 
அமைந்தது . மேலும் ‘ வான் றிணை என்பது எழுத்து மாறியமைந்த 
மையால் வான் றுணை என்று மாறியதாகக் கொள்ளவும் இடமுண்டு 


நெஞ்சமர்ந்து ( 211 ) என்பதற்கு நெஞ்சம் சூளுறவில் 
பொருந்தி எனப் பொருள் தருவார் நச்சினார்க்கினியர் . அவரே 
நெஞ்சமைந்தென்றும் பாடம் என இவ்வேறுபாட்டைச் சுட்டி 
யுள்ளார் . பாடவேறுபாடு ஏறத்தாழ அதே பொருளைத் தருகின்றதே 
தவிரப் பொருட் சிறட்பு நிலை யாதுமில்லை . எனவே நெஞ்சமர்ந்து 
என்ற பாடத்தையே சிறந்ததாகக் கொள்ளலாம் . 


444 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


நீ துயில் எழினும் ( 241 ) என்ற பாடத்திற்கு நீ துயில் 
ஒழியினும் என்ற வேறுபாடு கழகப் பதிப்பில் மூலமாக உள்ளது . 
உரையாசிரியர் கண்ணழித்துப் பொருளுரைக்குங்கால் நீ துயில் 
எழினும் என்று பாடங்கொண்டு நீ உறக்கந் தீர்ந்து விழித்தனை 
யாயினும் என்று பொருள் எழுதியுள்ளார் . எனவே மூலப் 
பதிப்பில் நீ துயில் எழினும் என்ற பாடமும் , உரை எழுதப் 
பிரித்ததில் • நீ துயில் ஒழியினும் என்ற பாடமும் உள்ளது 
அறியலாம் . இவ்விரு பாடங்களும் ஏறத்தாழ ஒரே பொருள் 
தருவனவே . எனவே நீ துயில் எழினும் என்ற முதற் பாடத்தைச் 
சீரியதென ஏற்கலாம் . 


தீர்ந்தன்றுமிலனே ( 245 ) என்பதற்கு அமைந்த பாடமும் 
பொருட் சிறப்பின்றி உள்ளது . 


9. பட்டினப்பாலை 


பட்டினப்பாலை 301 அடிகள் கொண்ட பாட்டு . இதில் 9 அடி 
களில் மட்டும் 9 இடங்களில் வேறுபாடுகள் உள . வேறுபாடுகளில் 
7 பொருள் சிறப்பு இல்லாதனவாக உள . 


பொருள் நோக்கில் ஆய்வதற்கு இடம் தந்து நிற்பவை இரு 
வேறுபாடுகள் மட்டுமே . வரையாடுவருடை ( 139 ) என்பதற்கு 
உ . வே . சாமிநாதையர் பதிப்பின் அடிக்குறிப்பில் வரைபாய் 
வருடை என்ற வேறுபாடு உள்ளது . வருடை என்பது மலையில் 
வாழும் ஒரு விலங்கு என்பர் உ.வே. சாமிநாதையர் . 


" அவன் மலைப் 
போருடை வருடையும் பாயாச் 

சூருடை யடுக்கத்து ) 


எனவரும் இலக்கியப் 

இலக்கியப் பயிற்சியாலும் வருடை உலாவும் 
தோற்றத்தைவிட , வருடை பாயும் தோற்றமே நூலில் பின்னே 


1. நற் 359. 7-9 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


445 


கூறப்படும் பொருளுக்குச் சிறப்பாக உவமை நிலையில் பொருந்துவ 
தாலும் இங்கு ‘வரைபாய் வருடை என்ற பாடத்தை ஏற்றதாகக் 
கொள்ளலாம் . 


பிறங்கு நிலை மாடத்து ( 285 ) என்பதற்கு அமைந்த பிறங்கு 
நிலை வாயில் என்ற வேறுபாடு அத்துணைப் பொருட் சிறப்புடைய 
தன்று ஆதலால் பிறங்குநிலை மாடத்து என்ற பாடத்தைச் 
சீரியதாக ஏற்கலாம் . 


10. மலைபடுகடாம் 


மலைபடுகடாம் 583 அடிகளால் ஆகிய பாட்டு . இதில் 42 அடி 
களில் 44 இடங்களில் 51 வேறுபாடுகள் அமைந்துள்ளன . 
அவற்றுள் 9 மட்டும் பொருள் நோக்கில் சிறப்புடையவை . 


பொருள் நோக்கில் ஆயத்தக்க வேறுபாடுகள் 9. இவற்றுள் 
ஏழு பொருட் சிறப்பும் முன்பின் பொருளியையும் அற்றவை . 
அவை , கீழே குறிப்பிடப் பெற்றுள்ளன . 


பாடம் 


அடி 


வேறுபாடு 


வேறுபாடு அமைந்த 

இடம் 


நிலநாடு படர்மின் 


192 நிலனொடு படர்மின் உ.வே.சா.பதிப்பு 

நில நாள் படர்மின் 
சிலநாள் படர்மின் வை.மு.கோ. 

பதிப்பு 


இருங்கலரும்பொறி 194 இருங்கல் அடாஅர் சங். இல.பதிப்பு 
பெருவெளிற்பிணிமார் 326 பரூஉவெளில்பிணிமார் உ .வே.சா . 

பதிப்பு 
கண்புமலிபழனம் 

454 கண்பமல் பழனம் 

காண்புமலிபழனம் 
இறந்துவரிக்கும் 475 இறந்து பனிக்கும் 


446 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


என்பது 


பொருட் சிறப்புடைய நிலையில் அமைந்தனவாகக் கருதத் 
தக்கனவற்றில் ‘ பகனிலை தளர்க்கும் ( 206 ) என்பதற்குப் பகைநிலை 
தளர்க்கும் எனவரும் வேறுபாடு ஒன்று . இவ்வேறுபாட்டை 
நச்சினார்க்கினியர் தம் உரையில் குறிப்பிட்டுள்ளார் . பகனிலை 

பகல் + நிலை எனப்பிரியும் . பகல் நிலை தளர்க்கும் 
என்பதற்கு யானைகளின் பகற் பொழுது நடமாட்டத்தைக் 
கெடுக்கும் என்பது பொருள் . பகற்பொழுதில் தினைப்புனத்தில் 
வரும் யானைகளின் நட மாட்டத்தைக் கெடுக்கும் வகையில் 
கவண் கற்கள் எய்யப்படுகின்றன . பகை நிலை தளர்க்கு மென்று 
பாடமாயின் பகைத்த நிலையென்க என இங்கு நச்சினார்க்கினியர் 
பிறிதொரு பாடத்தையும் பொருளையும் சுட்டியுள்ளார் . பகற் 
பொழுதில் மட்டுமின்றி எப்பொழுதும் யானையின் நடமாட்டத்தைத் 
தடுக்கும் வகையில் கவண்கற்கள் எய்யப்பட்டன என்று பொருள் 
கொள்ளும் நிலையில் அமைந்திருப்பது பகைநிலை தளர்க்கும் என்ற 
பாடமே 

எனவே இப்பாடத்தைச் சிறப்புடையதாகக் 
கொள்ளலாம் . 


இடம் 


அடுத்து வரும் பிறிதொன்று முளிகழை இழைந்த ( 248 ) 
என்பதற்கு முளிகழை யிசைந்த எனவரும் வேறுபாடு . இவ் 
வேறுபாடு உ.வே. சாமிநாதையரின் அடிக்குறிப்பில் 
பெற்றுள்ளது . முளிகழை இசைந்த என்ற வேறுபாடு முளிகழை 
இழைந்த என்ற பாடத்திற்குரிய அதே பொருளைத் தந்து 
நிற்கின்றது . எனவே முளிகழை இழைந்த என்ற 

முதற் 
பாடத்தையே சிறப்புடையதாகக் கொள்ளலாம் , 


பத்துப்பாட்டு நூல்கள் பத்தும் மிகுதியும் வழக்குப் பயிற்சி 
பெற்றிருப்பினும் மிகுந்த அளவில் அவற்றில் பாடவேறுபாடுகள் 
எழவில்லை. எனவே நூலாசிரியரின் மூலபாடங்கள் பிற்காலத்தும் 
பொன்னே போல் போற்றப்பட்டிருந்தன என்று அறிய முடிகின்றது . 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


447 


முடிவுரை 


என் சிறப்பாய்வுக்குப்பட்ட தொல்காப்பிய இலக்கணம் சங்க 
இலக்கியம் என்ற இருவகைப் பனுவல்களிலிருந்தும் 9111 பாட 
வேறுபாடுகளை நான் எடுத்துக் காட்டியுள்ளேன் . அங்ஙனம் 
காட்டுங்கால் சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்ற பழமொழி 
அறத்தை நினைந்து , பயன் , பயனின்மை நோக்காது சிறிது பெரிது 
என்று பாராது , ஓரெழுத்தென்றோ, ஒருசீர் என்றோ ஓரடி 
யென்றோ வரம்பு கொள்ளாது , காணப்பட்ட அனைத்துப் 
பாடங்களையும் முழுக்காட்சி நோக்கத்தோடு குறித்திருக்கின்றேன் . 
பொருட்பயனுடைய பாடங்கள் தவச்சிந்தனைக்குரியவை யெனினும் 
ஏனைய முழுத்தொகுதிப் பாடவேறுபாடுகளும் பாடவேறுபாட்டு 
வரலாறு காண்பதற்கும் , வேறுபாடுகள் எவ்வகையில் வருகின்றன 
என்று களங்களை அறிதற்கும் பகுத்தாய்தற்கும் பயன்படுவன , 
வேறுபட்ட பாடங்கள் பிற்காலத்தில் மேலும் வளராமல் 
காப்பதற்கும் இத்தொகுதி ,. இந்நூல்களைப் பொறுத்தவரை ஒரு 
வரம்பாகவும் அணையாகவும் அமையும் . 


காலந்தோறும் வந்த பதிப்பனைத்தையும் பார்த்து வேறுபட்ட 
பாடங்களைத் தொகுப்பது ஒரு கருவித்தனமேயாகும் . தொகுத்த 
அடிப்படையிலிருந்து மூலச் செம்மையைக் காண்பதே ஆய்வின் 
பயனாகும் . இந்த நோக்குடன் தான் என் ஆய்வில் இயல்தோறும் 
பொருள் சிறந்த பாடங்களைக் சாணும் திறத்தில் தனி முயற்சி 
மேற்கொண்டுள்ளேன் . இவ்வறிவு முயற்சியால் , தொன்மைசான்ற 
முதல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் 131 இடங்களில் 
உரிய காரணங்களோடு பொருட் சிறப்புடைய பாடங்கள் , இவ் 
வாய்வுக் கட்டுரையில் நிறுவப்பட்டுள்ளன . அங்ஙனம் நிறுவுங்கால் 
இன்னவர் உரை , இன்னவர் பதிப்பு என்று தனித்தன்மை 
பாராமல் , பொருட் சிறப்பும் தெளிவும் நோக்கி முடிவுகள் 
காணப்பட்டன . இவ்வறிவுப் பண்புத் தடத்திலேயே எட்டுத் 
தொகையில் 2311 , பத்துப்பாட்டில் 96 ஆகிய இன்றியமையாத 
பாடங்களும் தக்கனவாக அறுதி செய்யப்பட்டன . 


448 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பொருள் நலப்படாத 

வேறுபட்ட பாடங்களே 
எண்ணிறந்தவை . பொருள் நலம் இல்லையெனினும் அப்பாட 
வேறுபாடுகளில் இன்னோசை , யாப்பு நோக்கிக் கொள்ளத் தக்கன 
வுண்டு . விரிவஞ்சி அனைத்தையும் விதந்து ஆராயாது இயல் 
தோறும் கொள்கை அடிப்படையில் சில எடுத்துக் காட்டுக்கள் 
இவ்வாய்வில் இடம் பெற்றுள்ளன . இவற்றின் நிரம்பிய காட்டுக் 

விரும்புவார் வ்வாய்வொடு இணைந்த 
பின்னிணைப்புத் தொகுதியைப் பார்க்க வேண்டுகிறேன் . 


களைக் 


காண 


நூலாசிரியன் தன் நூலை எத்துணைச் செம்மையாக எழுதி 
யிருப்பினும் , அதனைக் காலந்தோறும் பயன்படுத்தும் 
மக்களினத்தின் உணர்ச்சியாலும் அறியாமையாலும் கைப்பிழை 
யாலும் வேறுவகைக் கவனக் குறைவாலும் மாளிகைக்குள் தூசி 
துகள்கள் புகுதல் போல இவை தவிர்த்துக் கொள்ள இயலாதவை . 
ஆதலின் , 

பாடவேறுபாட்டு ஆய்வு என்பது என்றும் நிலையான 
ஓர் ஆய்வுத்துறையாக இலக்கிய உலகில் விளங்கும் என்பது 
தெளிவு . 


தவிர்க்க முடியாத இலக்கியக் குறைபாடு 

இலக்கியக் குறைபாடு என்றாலும் சில 
பதிப்புக்களில் சில இன்றியமையாத நெறிமுறைகளைப் பின் 
பற்றினால் பெருமளவு இவ்வேறுபாட்டு விளைவுகளைக் குறைக்க 
முடியும் . 


இவ்விடத்தில் இக்காலப்போக்கு ஒன்றினை நான் சுட்ட 
விரும்புகின்றேன் . ஏடுகளிற் காணப்படும் வேறுபாடுகளைக் 
காட்டிலும் விகாரமான வேறுபாடுகள் இன்றைய அச்சுப் பதிப்புப் 
களில் மலிந்து வருகின்றன . பிற்காலத்து வரலாறு அறியாதார் 
அச்சுப் பிழைகளையும் பாடவேறுபாடுகளாக 

பாடவேறுபாடுகளாக மயங்கி ஆய்வைப் 
பெருக்கிக் கொள்ளக் 
கொள்ளக் கூடும் . 

என் ஆய்வில் வரலாறுபட்ட 
முறையான பாடவேறுபாடுகளே தழுவப்பட்டன . தெளிவாகத் 
தெரிந்த ஆச்சுப்பிழைகள் ஒதுக்கப்பட்டன . இவ்வகைப் பிழைகள் 
பிற்காலத்து இலக்கிய ஆய்விற்குப் பேரூறு செய்யுமாதலின் 
இலக்கிய இலக்கணப் பதிப்புக்கள் , உரைப்பதிப்புக்கள் அனைத்தும் 
தக்கார் பார்வையில் செப்பமாக வெளியிட வழிவகைகள் விதிக்க 


சங்க இலக்கியம் - மூல பாட ஆய்வு 


449 


வேண்டும் . அச்சுப்பதிப்பில் பிழைகள் வந்திருந்தால் பிழை 
திருத்தம் போடுவதையாவது பதிப்பாளர்கள் ஒரு கடமையாகக் 
கருத வேண்டும் . இக்குறிப்பினை இம் முடிவுரையில் வலியுறுத்திக் 
கூறுவதற்குக் காரணம் , அச்சுப் பிழைகள் பாட வேறுபாடுகளோடு 
போட்டியிட்டுத் தந்த தொல்லையாகும் . 


பாடவேறுபாடுகளின் தோற்றத்திற்குப் பல காரணங்கள் உள 
என்பது முன் இயல்களில் காட்டப்பெற்றன . இன்னொரு காரணமும் 
ஈண்டு நம் சிந்தனைக்குரியது . 


இன்றைய எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தங்கள் வாழ்நாள் 
காலத்தே பல பதிப்புக்களை வெளிப்படுத்தும் போது பதிப்புத் 
தோறும் சில மாற்றங்களைச் செய்யும் வழக்கினைக் காண்கின்றோம் . 


பாரதியார் பாடல்களிலே பாட வேறுபாட்டிற்கு மூன்றாவது 
காரணம் கவிஞரே தனது பாடத்தில் அவ்வப்போது திருத்தங் 
களும் மாற்றங்களும் செய்து கொண்டமையாகும் . முதலில் ஏதாவது 
ஒரு சஞ்சிகையில் அல்லது பத்திரிகையில் வெளிவந்த பாடல் , 
பின்னர் நூலில் அச்சிடும் பொழுது மூல ஆசிரியராலேயே திருத்தப் 
படுவதுமுண்டு எனப் பாரதியாரே தம் வாழ்நாளில் மூல 
பாடங்களைத் திருத்தியுள்ளார் என்ற கருத்தைக் குறிப்பிட்டு 
* சொல்லில் இனிது தமிழ்ச் சொல்லே என்பதற்கு “ சொல்லில் 
உயர்வு தமிழ்ச் சொல்லே என்றும் , அதைத் தெய்வமென்று 
கொண்டாடுபாப்பா என்பதற்கு அதைத் தினமும் புகழ்ந்திட்டி 
பாப்பா என்றும் 

அமைந்த வேறுபாடுகளை க . கைலாசபதி 
சுட்டுவர் . 


மேனாட்டுக் கவிஞர் வால்ட் விட்மன் ( 1819-1892 ) புல்லின் 
இதழ்கள் ( Leaves of Grass ) என்ற கவிதை நூலைத் தம் வாழ் 
நாளில் ஒன்பது முறை பதிப்பித்தார் என்றும் , ஒவ்வொரு 
பதிப்பிலும் கவிஞரே பற்பல மாற்றங்களையும் , திருத்தங்களையும் 
செய்தார் என்றும் இறுதியில் 1892 ல் 

வெளியான பதிப்பே 
அனைவராலும் பின்பற்றக் கூடிய பதிப்பாக விளங்குகிறது என்றும் 
அறிகிறோம் . கவிஞருக்குப் பின்னர் 1902 ல் ஓ.எல் , திறிக்ஸ் என்பார் 


450 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


இந்நூலுக்குப் புல்லின் இதழ்களின் பாடவேறுபாடுகள் ( Variorum 
Readings of Leaves of Grass ) என்ற பாடவேறுபாட்டு வளப் 
பதிப்பு ஒன்றை வெளியிட்டார் . இந்நூல் ஆராய்ச்சியாளருக்கு 
இன்றுவரை பெரிதும் பயன்படும் நூலாக விளங்குகின்றது . 


ஆசிரியரே முன்பின் பதிப்புக்களில் மாற்றுவது உண்டு என்ற 
ஒரு பாடவேறுபாட்டுக் கொள்கையை நினைக்கும் போது கம்பர் 
போன்ற பெரும் புலவர்களும் தம் காலத்தே தோன்றிய பல 
ஏட்டுப் பதிப்புக்களில் முன் பின் மாற்றம் செய்திருக்கக் கூடுமோ 
என்ற வரலாற்று ஆராய்ச்சிக்கும் ஓர் இடமுண்டு . இவ்வாறு 
பின் நோக்கிப் பார்க்குங்கால் தொல்காப்பியத்துக்கும் கூட இக் 
கொள்கையை ஏற்றிப் பார்க்கலாம் . இக்கொள்கையை ஈண்டுச் 
சுட்டுவதன் நோக்கம் ஓர் ஆசிரியனுடைய கடைசி ஏடு அல்லது 
கடைசிப் பதிப்பு எதுவென்று தெரிந்தாலன்றி ஆசிரியனும் பாட 
வேறுபாட்டிற்குக் காரணமாவான் என்பதை எளிதில் மறுக்க 
இயலாது என் பதை வலியுறுத்தவேயாம் . எனவே ஏடுகளையும் 
பதிப்புக்களையும் காலமுறையாக வைத்துப் பாடவேறுபாடுகளைத் 
தொகுப்பதும் , இது பாடமென்று முடிவு செய்வதும் பழுதற்ற 
நன்னெறியாகும் . இன்றைய நிலையில் அத்தகு காலமுறையோடு 
நூல்களை நாம் பெறுதற்கின்மையின் அனைத்தையும் ஒன்றாக 
வைத்துத்தான் பாடவேறுபாடுகளைத் தொகுக்கும் நிலையில் 
உள்ளோம் இந்நிலையைக் கொண்டு இவ்வாய்வில் பாடவேறு 
பாடுகள் தொகுக்கப்பெற்றும் , ஒப்பிட்டும் உறழ்ந்து பார்த்தும் 
காலவழக்கை உட்கொண்டும் 9111 பாடவேறுபாடுகளில் 2538 ல் 
இன்றியமையாத பாட 

பாட வேறுபாடுகள் பொருள் நலம் நோக்கி 
முடிவு செய்யப்பட்டன . இம்முடிவுகளும் , இரண்டாம் தொகுதியில் 
வரும் பாடவேறுபாட்டுத் தொகுப்பும் இனி வரும் பாடவேறுபாட்டு 
ஆய்வுகளுக்குக் சருவியாக விளங்கும் என்பது என் பணிவுடைக் 
கருத்து . 


பின்னிணைப்பு - 1 
தொல்காப்பியம் - பாடவேறுபாடுகள் 

எழுத்ததிகாரம் 


வரிசை நூற்பா 


உரை 
யாசிரியர்கள் 


பதிப்புப் உரைக்குறிப்புப் 
பாடங்கள் 

பாடங்கள் 


எண 


எண் 


1 


2 


3 


4 


5 


நூன்மரபு 


1 


1 


எழுத்தெனப்படுப் 


எழுத் 
தெனப்படுவ 


2 


1 


முப்பஃதென்ப 


முப்பதென்ப 


3 


11 


அளபே 
அளவே 


4 


12 


ஏனை மூன்றே 


ஏனைய மூன்றே 


13 


5 
6 


அரையளபு 
அரையளவு 


6 


17 


அகரமோடு 


அகரமொடு 


7 


17 


உயிரோடு 


உயிரொடு 


8 


22 


மெய்மயங்குடனிலை 


மெய்மயக் 


குடனிலை 


9 


28 


மஃகான் 


அவற்றுள் 
மஃகான் 


10 


30 


மெய்ந்நிலை 


மெய் நிலை 


11 


32 


மூன்றும் வினா 


மூன்றும் 


வினாஅ 


452 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


மொழி மரபு 


12 


48 


13 


50 


14 


51 


15 


5 ) 


16 


54 
55 


17 


18 


56 


மூன்றும் முன்னொற்ற 
மூன்றும் ஒற்ற 
அளவிற் கோடலின் 

அளபிற் கோடலின் 
போலி மொழி போலும் மொழி 
னகாரை முன்னர் னகார முன்னர் 
ஐகாரமாகும் 

எகரமாகும் 
ஒளகாரமாகும் ஒகரமாகும் 
யகரப்புள்ளியும் யவகரப்புள்ளியும் 
ஐயென்நெடுஞ்சினை ஐயௌ நெடுஞ்சினை 
ஆ ஐ ஒள என்னும் அவை ஔ என்னும் 
மூன்றலங்கடையே ஒன்றலங்கடையே 
ஆ எ ஒ எனும் 
ஆ எ ஒ என்னும் 
ஆவோடல்லது அஆஉ ஊஓஔ 

ஆறோடல்லது 


19 


56 


20 


62 


21 


62 


22 


64 


23 


65 


பிறப்பியல் 


24 


84 


அவ்வழிப் 
பன்னீருயிரும் 
தத்தம் திரிபே 


25 


88 


அவ்வழி 
பன்னீருயிரும் 
தந்தம் திரிபே 
அவைதாம் தத்தம் 
திரிபே 


26 


95 


ரகார ழகாரம் 
ரகாரம் ழகாரம் 
அளபிற்கோடல் 


27 


102 


அளவிற்கோடல் 


28 


103 


அளபு 


அளவு 


பின்னிணைப்பு - 1 


453 


1 


2 


3 


4 


5 


புணரியல் 


29 


104 


ஈறொடு 
ஈற்றொடு 
அவற்றுள் நிறுத்த 
சொல்லின் 


30 


109 


நிறுத்த சொல்லின் 


3.1 


111 


32 


119 


33 


121 


நிறுத்த சொல்லும் அவற்றுள் நிறுத்த 

சொல்லும் 
அவற்றுவழி 

அவற்றுள் வழி 
அவற்றுள் இன்னின் இன்னின் 
அளபாகும் 
அளவாகும் 
கானொடும் 

கானொடு 


34 


122 


35 


138 


36 


1411 


உருபு 
உருவு 


தொகை மரபு 
37 147 என்மனார் புலவர் என்மனார் ஆசிரியர் 
38 152 உறழ்பாகுநவும் 

உறழாகு நவும் 
39 155 இகர ஈற்றுப்பெயர் 

இகர இறுபெயர் 
40 158 சாரியை உள்வழிச் சாரியை உளவழிச் 
41 158 சாரியை உள்வழித் 

சாரியை உளவழித் 
42 159 மூவகை நிலை இய 

மூவகை நிலைய 
43 160 சொல்லிய மருங்கின் 

சொல்லியல் மருங்கின் 
44 161 தன்னுருபிரட்டலும் 

தன்னுரு இரட்டலும் 


454 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


45 


168 


குற்றியலுகரக்கின்னே 


குற்றியலுகரத் 

தின்னே 


உருபியல் 


46 


189 


ஆ எய் ஆகும் 


ஆ எ ஆகும் 
ஆ எவ்வாகும் 
அன்னொடு 


47 


199 


அன்னொடும் 


உயிர்மயங்கியல் 


48 


212 


சேயென்கிளவி 
செயவென்கிளவி 


49 


215 


ஆதலும் 
ஆகலும் 


50 


224 


மெய்ம்மையாக 


மெய்ம்மையாகிய 


51 


241 


டகாரம் 
டகரம் 


52 257 இயபல்பே 

இயல 
53 272 ஆடூஉ 

டூ 
54 272 மகடூஉ 

மகடூ 
55 276 மாறுகொள் எச்சமும் 

மாறுகோள் எச்சமும் 
56 283 

அவை முப்பெயரும் 

ஆமுப்பெயரும் 
57 292 ஒழிந்தவற்றியற்றே 

மொழிந்தவற்றியற்றே 
புள்ளிமயங்கியல் 


58 


341 


இறுதியோடு 
இறுதியொடு 


பின்னிணைப்பு - 1 


455 


59 


351 


60 


351 


61 


358 


கெடுவழியே 
கெடுவழியும் 
முறைதொகூஉம் முறைதொகும் 

முறைதாகூஉம் 
வல்லெழுத்தியையின் இயையின் வல்லெழுத்து 
ஆசிரியர்க்க 

ஆசிரியற்க 
அல்பெயரெண்ணும் 
அல்பெயரெண்ணினும் 
பெயர் நிலைக்கிளவியும் பெயர் நிலைக்கிள 6 
பெயர்ச்சொலிறுதி 


62 


390 


63 


394 


64 


405 


குற்றியலுகரப் புணரியல் 


65 


409 


66 


433 


67 


438 


உகர நிறையும் உகர நிரையும் 
உகர நிலையும் 
ஒற்றும் இறுதியும் 
ஒற்றும் உகரமும் 
இயற்கைக் குற்றியலுகரம் 
இயற்கை குற்றியலுகரம் 
எண்ணிற்கும் 
எண்ணிற்கு 
பஃதென்கிளவி 

பத்தென்கிளவி 
றயாரம் 


68 


440 


69 


445 


70 


445 


றகரம் 


446 


72 


451 


73 


452 


நிறையின் கிளவியும் நிறையென் கிளவியும் 
வருங்காலை 
வருகாலை 
வகாரம் 
வகரம் 
வரும்வழி 
வருவழி 


74 


452 


456 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


75 


452 


76 


463 


77 


467 


வகாரத்து 
வகரத்து 
மகாரம் 
மகரம் 
நான்கன் ஒற்றே 
திரியா 
திரியாது 
இன்னென்சாரியை 
ஆவயின் 


நான்கன்மெய்யே 


78 


474 


79 


476 


80 


476 


இன்னாம்சாரியை 
ஆயின் 
அவயின் 


81 


477 


ஆயியல் திரியா 


அதனோ 
ரன்ன 


82 


479 


வருகாலையும் 


வரும்காலையும் 
வருகாலை 
அளபொடு 
அளவொடு 


83 


480 


சொல்லதிகாரம் 
கிளவியாக்கம் 


1 


1 


அவரல் 


அவ்வல 
இசைக்குமென் 


2 


1 


இசைக்குமன் 
இசைக்குமான 
ஆடூஉ 
மகடூஉ 


3 


5 


ஆடூ 


4 


6 


மகடூ 
மாரைக் கிளவியும் 


5 


7 


6 


7 


மாரைக்கிளவி 
உளப்பட 
உட்பட 


பின்னிணைப்பு -1 


457 


1 2 


3 


4 


5 


7 . 


8 


8 


8 


9 


9 


10 


9 


11 


10 


உ 


12 


12 


னின்றே 


13 


14 


14 


24 


தறட ஊர்ந்த 

தடற 
ஊர்ந்த 
தடர ஊர்ந்த 

தநட ஊர்ந்த 
குன்றியலுகரத்து குன்றய 

லுகரத்து 
அஆவவென் 

அஆவயென 
வரூஉம் இறுதி வருமிறுதி 
ஈற்று நின்றிசைக்கும் ஈற்றின் நின் 
ஈற்றில் நின்றிசைக்கும் றிசைக்கும் 
அறிசொற் காகிட அறிசொற் 

கிடனின்றே 
எதிர்வரினே 

எதிர்வரின் 
உருவென 
உருபென 
பிரிப்பினும் 

பிறிப்பினும் 
தன்மைசுட்டலும் தன்மைச்சுட்டலும் 
நிலைபெறத் 

நிலைபெறந் 
தோன்றும் 

தோன்றும் 
அந்நாற்சொல்லும் அன்னாற் 

சொல்லும் 
அன்னான்கு 

சொல்லும் 
ஆயிருகிளவியும் 

ஆவிரு 

கிளவியும் 
இரண்டுமேனை இரண்டு 
இடத்த 

மனை இடத்த 


15 


24 


16 


25 


17 


28 


1 


18 


28 


19 


29 


20 


30 


458 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


21 


32 


22 


33 


23 


33 


24 


37 


25 


38 


தெரிந்தகிளவி தெரிந்த 
ஆதலும் 

கிளவி 

ஆகலும் 
சினை முதற் 
கிளவிக்கு 
சினை முதற்கிளவி 
தொகையின் 
தொகுதியின் 
பொருள் வேறுபடா பொருள்வறு 

படாஅது 
பொருள் வேறு 

படாது 
இயற்பெயர்வழிய இயற்பெயர் 

வழீ 

இய 
ஒருவினை 

( கிளவார் ) 

ஒரூஉவினை 
எண்ணுங்காலும் 
எண்ணுங்காலை 
இரட்டுப்பிரிந் இரட்டின் 
திசையா 

பிரிந்திசையா 
இரட்டிற்பிரிந் இரட்டைப்பிரிந் 
திசையா 

திசையா 
ஒருபெயர்ப்பொதுச் ஒருபெயர்பொதுச் 
சொல் 

சொல் 


26 


46 


ஒருவினைக் 


27 


47 


28 


48 


29 


49 


30 


50 


மயங்கல் கூடா 


மயங்கல்சுட்டா 


31 


53 


வினைவேறுபடூஉம் 


32 


57 


அடிமை 


அவற்றுள்வினை 

வேறுபடூஉம் 
அடுமை 
இயல்பின்றே 
இயல்பின்மேல 


33 


59 


இயல்பின்றே 


பின்னிணைப்பு -1 


459 


1 


2 


3 


4 


5 


. 


வேற்றுமை இயல் 


34 


63 


35 


67 


36 


67 


37 


67 


38 


68 


39 


69 


40 


72 


41 


72 


42 


72 


வேற்றுமை தாமே வேற்றுமைதானே 
பொருண்மைசுட்டல் பொருண்மைச் 

சுட்டல் 
வியங்கொள வருதல் வியங்கோள்வருதல் 
அன்றியனைத்தும் இவையனைத்தும் 
தொகையுமாருளவே தொகையுமாறுளவே 
எவ்வயிற்பெயரும் அவ்வயிற்பெயரும் 
தோன்றுமதுவே தோன்றுமென்ப 
காப்பின் ஓப்பின் 
காப்பின் ஒப்பின் 
இழையின் 

இழைப்பின் 
ஒப்பின் புகழின் 
ஓப்பின் புகழின் 
பழியின் என்ற பழிப்பின் என்றா 
உவத்தலின் 

உவற்றலின் 
ஒப்பலொப்புரை ஒப்பு லொப்புரை 
ஈங்கென வரூஉம் 

ஈங்ஙனம் 

வரூஉம் 
நான்காகுவதே நான்காவதே 
கொள்ளுமதுவே 
கொள்ளுமற்றதுவே 
ஆதலின் 


43 


72 


44 


72 


45 


72 


46 


73 


-47 


73 


48 


74 


49 


74 


50 


74 


ஆகலின் 


51 


74 


நட்புப்பகைமை 
அன்னக்கிளவி 


52 


நட்பிற்பகையின் 
அன்னகிளவி 
உடைமையின் 


76 


53 


76 


உடமை 


460 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


54 


76 


55 


76 


56 


16 


57 


16 


13 


16 


முறைமையின் 

முறமையின் 
உறுப்பின் 

உருப்பின் 
குழூஉவின் என்றா குழுவின் என்றா 
செய்தியினிலையின் செய்தி நிலையின் 
மருங்கின்றோன்றும் மருங்கில் தோன்றும் 

மருங்கின்றோங்கும் 
ஆறன்பால 

ஆல் தன் பால 
வினைசெய்யிடத்தின் வினைசெயலிடத்தின் 
அனைவகைக் 

மூவகைக்குறிப்பின் 
குறிப்பின் 
பின்சார் அயல் 

பின் சார்பயல் 


59 


76 


60 


77 


61 


77 


62 


77 


63 


77 


64 


78 


தேவகை எனாஅ 
பிரிந்தே 
பிரிந்து 


தேம்வகைஎனாஅ 
பிரிந்துதே 
பிரித்தே 


வேற்றுமை மயங்கியல் 


65 


81 


கிளைக்கையும் 


கிளவிக்கையும் 
வருமே 


66 


83 


வரும் 


67 


86 


மரபே 
பண்பே 


68 


88 


89 


69 
10 


90 


71 


90 


தோன்றக்கூறிய தோன்றிக்கூறிய 
நோக்கல்நோக்கம் நோக்குநோக்கம் 
தொகைவயின் 

தொகையின் 
குகரம் வருமே குகரம் வரும் 
கடி வரை இலவே 
கடி நிலை இலவே 
மெய்யறிபனுவலின் மெய்யறிபெனுவலின் 


72 


91 


73 


92 


பின்னிணைப்பு - ] 


461 


2 


3 


4 


5 


74 


92 


75 


93 


76 


93 


77 


101 


73 


104 


79 


105 


தெரிபஉணருமோரே தெரிஉணருமோறே 
ஓம்படைக்கிளவிக்கு சேம்படைக்கிளவிக்கு 
தொகைவருகாலை 
தொகவருகாலை 
தொகாஅ 
தொகா 
அவ்வொடும் 
அவ்வொடு 
அவற்றுள் 

அவற்றுள் 
அஎனப்பிறத்தல் அஎனப்பிறந்தல் 
ஆஎனப்பிறத்தல் அவற்றுள் 

அயெனப்பிறத்தல் 

அன்னபிறத்தல் 
அஎனப்பிறத்தல் அவற்றுள் 

ஆயெனப்பிறத்தல் 

அன்னபிறத்தல் 
அஃறிணைமருங்சில் அஃறிணை மருங்கின் 
இல்லென மொழிப் 
இலவென மொழிப 
உருபின் 

உருபில் 
மானம் இலவே ஆனம் இலவே 

மானம் இல்லையே 
சொல்முறையான 

சொல்மறையான 
இன்னதற்கிது இன்னகர்க்கிது 

இன்னாற்கிது 


80 


105 


81 


105 


82 


106 


83 


107 


84 


107 


85 


108 


86 


108 


பயனாக 


பயமாக 


87 


109 


வழக்கியல் 
முதலறிகிளவியும் 


வழங்கியல் 
முதலறுகிளவியும் 


88 110 


462 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


89 


110 


அனைமரபினவே 
அனையமரபினவே 
ஆகுபெயர்க்கிளவி 
உணர்ந்திசினோரே 


90 


110 


91 


113 


யாக்குபெயர்க்கிளவி 
உணர்த்திசினோரே 
கொள்க 
கொளவே 


92 


114 


கொளலே 


விளிமரபு 


93 


117 


94 


122 


95 


124 


96 


127 


97 


128 


98 


135 


99 


136 


அவைதாம் 
அவற்றுள் 
இகரவிறுபெயர் இகரவீறுபெயர் 
இயற்கையாகும் இயற்கைவாகும் 
அன்னென் இறுதி 
அவற்றுள் அன்னென் இறுதி 
அகரமும் 
அகரம் 
ஆரும் அறாவும் 

ஆருமரூஉம் 
வழுக்கின்றென்மனார் வழக்கின்றென்மனார் 
அவற்றியல்பியலும் அவற்றவற்றியல்பே 
அவற்றியல்பினவே 
ஆளெனிறுதி 

ஆனெனிறுதி 
விளிக்குங்காலை விளக்குங்காலை 
அளபு 
அளவு 
னளரவென் இறுதியும் னரளவென் இறுதியும் 
விளியொடு கொளலே 
விளிவேற்றுமைகொளலே 


100 


140 


101 


143 


102 


147 


103 


149 


104 


151 


105 


151 


பின்னிணைப்பு -1 


463 


1 


2 


3 


4 


5 


ILA 


பெயரியல் 


106 


153 


107 


155 


108 


156 


மருங்கில் 


109 


157 


110 


160 


111 


160 


112 


160 


113 


113 


160 


114 


165 


குறிப்பின் 

குறிப்பில் 
எனப்படும் 

எனப்படுவ் 
மருங்கின் 
உருபின 
உருவின் 
ஆடூஉ 
ஆடு 
மகடூஉ 
மகடூ 
ஆயிருகிளவியும் ஆயபேரும் 
ஆயிருபெயரும் 
பெண்டென்கிளவியும் பெண்டன் கிளவியும் 
பெயரும் 
பெயரோடு 

பெயரொடு 
திரிபு 

திரிவு 
பாற்றெரிபிலவே பாறி நிலையே 
பால்வரை கிளவி 
பலர்வரை கிளவியின் 
எல்லா நீயிர் 
எல்லாம் நீரே 
அல்லபிறவும் 
அன்னபிறவும் 
ஆங்கன்னவை 

ஆவுங்கன்னவை 
பெயரென்று 

பேரென்று 
பெண்மைசுட்டிய பெண்மைகள் சுட்டிய 


115 


169 


116 


169 


117 


170 


118 


171 


119 


171 


120 


1711 


121 


176 


122 


177 


464 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


123 


180 


ஒருவர்க்கும் 
ஒருவற்கும் 
பன்மைக்கல்லது 
ஆக்கமில்லை 


124 


184 


பன்மைக்கர்ங்கால் 


125 


184 


அல்ல தாகாது 


வினையியல் 


126 


196 


மொழிப் 


மொழிய 


127 


197 


உடைய 


128 


197 


129 


198 


130 


199 


131 


201 


132 


201 


133 


202 


134 


204 


உடையது 
தோன் றலாறே என்றலாறே 
உருபின 
உருவின 
அவைதாம் அம் ஆம் 

அம் ஆம் 
செய்கென்கிளவி செய்யென்கிளவி 
திரியாதென்மனார் திரியா என்மனார் 
படர்க்கைச்சொல்லே படர்க்கை சொல்லே 
படர்க்கை 

படர்க்கையும் 
முன்னுறக்கிளந்த முன்னூற்கிளந்த 
முன்னுறக்கிளந்தன 
அவற்றுள் பன்மை பன்மை உரைக்கும் 

உரைக்கும் 
அவற்றொடு கொள்ளும் 
அவற்றோரன்ன 
தடற ஊர்ந்த 
தறட ஊர்ந்த 
பிரிவு 

திரிவு 
பிரிபு 
திரிபு 


135 


205 


136 


206 


137 


209 


138 


213 


139 


217 


4 


பின்னிணைப்பு - 1 


465 


1 


2 


3 


4 


5 


140 


218 


செய்து 


141 
142 


223 
223 


223 


143 
144 


226 


145 


229 


146 


229 


147 


230 


ஒருவற்கும் 
ஒருவர்க்கும் 
செய்பு 
செய்யியர் 

செயியர் 
அவ்வகை 

அவகை 
தோன்றின் 

தோன்றில் 
சினையொடு 

சினையொடு 
தோன்றிச் சினையொடு 
காலமும் கருவியும் காலையும் கருவியும் 
வினையும் உளப்பட 

வினையும் உளப்பட்ட 
செய்யுமென்கிளவி 
செய்யும் கிளவி 
அவ்விடன் 
அவ்விடம் 
என்மனார் புலவர் என்மனார் 
இயற்கை 

இயற்கையே 
எம்முறைச் சொல்லும் அம்முறைச்சொல்லும் 
குறிப்பொடுகிளத்தல் 
குறிப்பொடு தோன்றல் 
என்னும் கிளவி என்கிளவி 
உணர்த்தற்கு உணர்த்துதற்கு 


148 


233 


149 


233 


150 


235 


235 


151 
152 


236 


238 


153 
154 


239 


இடையியல் 
155 244 . 


156 


245 


இடையெனப்படும் 
இடையெனப்படுவ 
பொருனிலைக்குதநவும் பொரு நிலைக்கு தனவும் 
பொரு நிலைக்கு தநவும் 
தேற்றம் வினாவே தேற்றம் பிரிநிலை 

பிரி நிலை 


157 


252 


466 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


158 


253 


நிலைத்தே 
நிலத்தே 


159 


262 


160 


264 


161 


267 


162 


267 


163 


276 


164 


276 


இயற்கைய 

இயற்கைத்து 
எல்லேவிளக்கம் 

எல்லே இரக்கம் 
எல்லே இலக்கம் 
ஏவும் குரையும் ஓவும் குரையும் 
ஏயும் குரையும் 
இயற்கைய 
இயற்கைத்து 
தான் 
தனி 
வருங்காலையும் 
வருகாலையும் 
நன்றீற்றேயும் 
நன்றீற்றேவும் 
அன்றீற்றேயும் 
அன்றீற்றேவும் 
நிலையினும் 

நிலைஇனும் 
வேறுவரினும் 
வேறுபடினும் 
வேறுபிற தோன்றினும் 
அன்னபிறவும் 


165 


277 


166 


277 


167 


288 


168 


290 


169 


291 


உரியியல் 


170 


292 


பல்பொருட்கு 
பலபொருட்கு 
அவைதாம் உறுதவ 
உறு தவ 


171 


294 


பின்னிணைப்பு -1 


467 


1 


2 


3 


4 


5 


172 


295 


1 


173 


309 


174 


309 


175 


310 


176 


311 


177 


316 


178 


318 


179 


331 


180 


336 


உயர்பாகும் 
உயர்வாகும் 
கதழ்வும் துனைவும் கதழ்வும் துனையும் 
விரைவின் பொருள 
விரைவின் பொருளே 
அதிர்வும் 

அதிழ்வும் 
நேர்பும் 

நேர்வும் 
மென்மையும் செய்யும் 
மென்மையும் ஆகும் 
பயம் இன்றே 
பயனின்றே 
ஏற்றம் 
எற்றம் 
எய்யாமை 
எய்யாமையே 
அறியாமை 
அறியாமையே 
இடும்பையும் செய்யும் 
சிறப்பும் இடும்பையும் 
சிறப்பும் இடும்பையும் 

செய்யும் 
இயம்பலும் இரங்கலும் 
இரங்கலும் இயம்பலும் 
கவர்வு 
கவர்பு 
பேநாம் உருமென 
பேம் நாம் உருமென 
பேஎநாம் உருமென 


181 


336 


182 


347 


183 


352 


184 


356 


185 


359 


468 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாட்டுகள் 


1 


2 


3 


4 


5 


186 


362 


துயவென் கிளவி 


துய்வென்கிளவி 


187 


367 


188 


375 


189 


380 


190 


383 


உணர்த்தற்கும் உணர்தற்கும் 
கவினாம் 
கவினாகும் 
முனைவு முனிவு முனை முனிவு 
மரபின் 

மரபில் 
அல்லது 
அல்ல 
அவற்றொடு கொளலே 
அவற்றொருங்கொளலே 


191 


384 


192 


384 


எச்சவியல் 


193 


392 


194 


394 


195 


398 


வழா அமை 
வழாமை 
வழாமல் 
நிலத்திலும் 
நிலத்தும் 
அவை நான்கு 
என நான்கு 
மொழிபுணர் இயல்பே 
பொருள்புணர் இயல்பே 
திரியும் 
திரிபும் 
சுவையினென்றன்ன 
சுவையின் அன்ன 


196 


398 


197 


402 


198 


410 


199 


411 


பலபெயர் 
பல்பெயர் 


200 


411 


எண்ணின் 
பெயரோடு 


எண்ணியற் 

பெயரோடு 


பின்னினைப்பு-1 


469 


1 


2 


4 


3 


5 


201 


413 


202 


413 


203 


415 


204 


416 


205 


419 


206 


419 


207 


அந்நான்கு 
என நான்கு 
இருமொழிமேலும் இருமொழி நிலையலும் 
பலர்சொல் 
பலசொல் 
அவற்றவற்றியலான் அவற்றவற்றியல்பான் 
கொண்டீர் 
கேட்டீர் 
இசைக்கும் 
அசைக்கும் 
என்றச்சிறப்புடை 
என்றசிறப்புடை 
அம்மூவிடத்தான் மூவிடத்தான் 
மூவிடத்தான 
இவ்விரண்டாகும் 
ஈரிரண்டாகும் 
அவ்வியல் நிலையும் 
அவ்வயின் நிலையும் 
தோன்றிய 
தோன்றும் 
அவைதாம் தத்தம் 


421 


208 


421 


209 


421 


210 


422 


211 


426 


212 


434 


தத்தம் 


213 


435 


இலவே 
இன்றே 
உடைத்தே 


214 


438 


உடைய 


215 


443 


ஆகு நவும் 


216 


443 


ஆஅகுநவும் 
சினை நிலைக்கிளவியின் 
திசை நிலைக்கிளவியின் 


410 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


217 445 அந்நிலைமரபின் 

முன்னிலை மரபின் 
218 447 குறைத்தன 

குறைந்தன 

பொருளதிகாரம் 
அகத்திணையியல் 
1 5 மாயோன் 

மாயோள் 


2 


9 


3 


13 


4 


13 


5 


13 


6 


14 
14 


7 


co 


16 


வைகறைவிடியல் வைகுறிளவேனில் 
வைகுறு விடியல் 
இருவகைப் பிரிவும் இருவகை பிரிவும் 
தோன்றலும் 
தோன்றினும் 
உரியதாகும் 
உரியவாகும் 
மயக்குறு தலும் மயங்குறுதலும் 
இல்லென 

இலவென 
இன்றென 
அவற்றின் 
இவற்றின் 
கழிதலும் 
கழியினும் 
இரங்கலும் 
இரங்கினும் 
தொகைஇ 

தொகைஇய 
திணை நிலைப்பெயரே திணை நிலப்பெயரே 
மருங்கினும் 
பாங்கினும் 
வினைவலர் பாங்கினும் 
வினைவல பாங்கினும் 


9 


17 


10 


17 


11 


20 


12 


22 


13 


24 


14 


25 


பின்னிணைப்பு -1 


471 


2 


1 


3 


4 


5 


15 


29 


சிவணி 
சிவணிய 


16 


34 


17 


39 


18 


9 


19 


42 


20 


21 


> 


22 


23 


43 


24 


வேந்தன் 
வேந்தனின் 
அவனும் அவளும் அவளும் அவனும் 
அன்னபிறவும் அன்னவை பிறவும் 
நீக்கலின் வந்த நீக்கலினாகிய 
கண்டோர்ச்சுட்டி கண்டோற்சுட்டி 
களையென 
களை இய 
மொழிந்தது 
ஒழிந்தது 
சார்பும் 
சார்வும் 
செப்பிய வழியினும் 
செப்பிய கிளவியும் 
புணர்ந்த 

புணந்த 
நெஞ்சமொடு 

நெஞ்சமொடு 
புணர்ந்தறி 

நெஞ்சமொடு 
மொழியொடு 
தோழியொடு 
எய்தி 

எதிர 
பெயர்தலின் 
பெயர்த்தலின் 
இளிவும் 

இழிவும் 

அழிவும் 
பிரிந்தோள் 
பரிந்தோள் 


25 


26 


44 


27 


28 


29 


30 


472 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


31 


44 


32 


உரைத்திற நாட்டம் உரைத்திய 

நாட்டம் 
கிழவோன் மேன 

உளவாம் 

கிழவோற்கு 
நிகழ்ந்தது 

நினைந்தது 
நிகழ்ந்தது 

நினைந்தது 


33 


46 


34 


47 


35 


49 


உள்ளுறை 


உள்ளுரை 


36 


50 


37 


51 


நிலமென 
நிலனெ 
உரைப்பதே 
இறுவதை 
ஆயிருபாவினும் 
ஆயிருபாங்கினும் 


உரைப்பதை 
உறுவதை 


38 


56 


புறத்திணையியல் 


39 


51 


நுவலுவழி 


40 


62 


41 


63 


ஏய்ந்துபுகழ் 


42 


நுவல்வழி 
நுவலுழி 
குடிநிலை 
துடி நிலை 
ஏந்துபுகழ் 
கல்கோள் 
கால்கோள் 
நடுதல் 
சீர்த்த 
சீர்த்தகு 
மரபில் 
சிறப்பின் 


43 


63 


நடுகல் 


44 


45 


மரபின் 


பின்னிணைப்பு -1 


477 


1 2 


3 


4 


5 


112 


113 


114 


106 


115 


109 


116 


118 


112 


புறத்தும் புரைபட 
புறத்துப்புரைப்பட 
கிழவோன் 
கிழவோள் 
ஆகலின் 
ஆதலின் 
வந்தவன் பெயர்ந்த 
வந்தனன் பெயர்ந்த 
வழுவின்று 

வழுவின்றி 
அழிவுதலை வந்த அறிவு தலைவந்த 
வாவென்றலும் வருகென்றலும் 
வரவென்றலும் 
முன்னமுன் தளை இ 
முதல் மூன்றளை இ 
இடத்தினும் 

இடத்தும் 
இறப்பநோக்கி இறப்பும் நோக்கி 
அனை நிலவகையான் அன நிலைவகையான் 
அனை நிலைவகையான் 
வேண்டினும் 

வேண்டியும் 
அவள் 
அவன் 
உடன்பட்டோர்க் உடன்பட்டோற் 

கடாவல் 
உடன்பட்டோர் உடன்பட்டோற் 


119 


120 


121 


122 


29 


123 


124 


125 


29 


கடாவல் 


கடாவல் 


கடாவ 


126 


வேண்டினும் 


வேண்டியும் 
வன்பொறை 


127 


வன்புறை 


478 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


12 


3 


4 


5 


128 


2> 


129 


113 


130 


19 


131 


132 


P ) 


133 


114 


134 


115 


135 


116 


136 


வகையினும் 
வகையும் 
காமமேற்படுப்பினும் 
காமமெய்ப்படுப்பினும் 
அழிவு தலைவரினும் அறிவு தலைவரினும் 
கைம்மிக 
கைமிக 
வினாவலும் 
வினவலும் 
உணர்வுடம்படினே போக்குடன் கிளப்பின் 
ஐயக்கிளவியின் 
ஐயக்கிளவி 
மாக்களினறிய மாக்கள் இன்றிய 
ஆயிடைப்பெய்ந்நீர் ஆயிடைப்பெய் நீர் 

வாயுடைப்பெய்ந்நீர் 
ஆகலும் 
ஆதலும் 
ஆதலான 
ஆகலான 
எனப்படுவாள் 
எனப்படுவோள் 
மதியுடம் படுதல் 
மதியுடம்படுத்தல் 
முயற்சி பெறாள் 
முயற்சி பெறான் 
அறியக்கிளந்த 
அறியத்தோன்றும் 
மனையோர் கிளவி மனையோள் கிளவி 


137 


117 


138 


121 


139 


122 


140 


125 


141 


126 


142 


128 


143 


129 


பின்னிணைப்பு-1 


479 


2 


1 


3 


4 


5 


144 


131 


மயங்கி 


145 


133 


மயங்கிய 
கிழவற் கில்லை 
கிழவோற்கில்லை 
ஆறினதருமையும் 
அதனோரற்றே 
அதனோரன்ன 


146 


134 


ஆற்றினதருமையும் 


147 


கற்பியல் 


148 


143 


149 


144 


150 


151 


152 


153 


ஐயர் 

அய்யர் 
நிலை 

நிலை இய 
அளைஇ 
அமிழ்தம் 
அமுதம் 
தொடுத்தற்கண்ணும் 
தொடுதற்கண்ணும் 
மெய்கொள 

மெய்கொள் 
அருளி 
அருளிய 
புதல்வற் பயந்த புதல்வர்ப் பயந்த 
புனிறு தீர்பொழுதின் புனிறு தேர்பொழுதின் 
புனிறு சேர்பொழுதின் 
துணையணைப்புல்லி துணையணைபுல்லி 
துணையணைபுல்லிய 
புல்லாது 

புல்லா 
உயங்குவனள் உயங்கவள் 
உயங்குவள் 


154 


155 


>> 


156 


157 


158 


480 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


159 


160 


அல்கல் 

அல்கென 
புல்கென 
உறலருங்குரைமையின் 
உறலருங்குண்மையின் 
பரிவுநீக்கிய 

பரிவின் . நீக்கிய 
பிரிவின் நீக்கிய 


161 


162 


ஏனைய 


4 


ஏனை 


163 


வாயிலோர் 
வாயில் 


164 


165 


166 


145 


167 


168 


145 


தொகைஇ 

தொகை இய 
பகுதிப்பதினொரு மூன்றும் பகுதிபதினொரு மூன்றும் 
பகுதிமுப்பதினொரு மூன்றும் 
நெஞ்சமொடு 
உள்ளமொடு 
நெருங்கினும் 
நெருங்கலும் 
தன்வயின் சிறப்பினும் 

தன்வயின் 

சிறைப்பினும் 
காமக்கிழத்தி 
காமக்கிழத்தியர் 
ஒழுக்கத்துத் தோழிக்கு 
ஒழுக்கம் தோழிக்கு 
புகர்ச்சியும் 
புகற்சியும் 
புதல்வனைத் தேராது 
புதல்வனை நேராது 


169 


170 


171 


148 


172 


பின்னிணைப்பு-1 


481 


1 


2 


3 


4 


5 


173 


174 


115 


உணராப்புலவியின் 


3 


176 


177 


178 


149 


179 


கழறிய மனைவியை 


சூள்வயின் திறத்தால் 
சூள் நயத் திறத்தால் 
அவ்வழி 
அவ்வயின் 
உணர்ப்புவயின் வாரா 
புணர்ப்புவயின் வாரா 
எளிமைக் காலத்து 
எண்மைக் காலத்து 
பிரியும் காலத்து 
பிரியும் காலை 
தாய்போல் கழறி 
தாய்போல் தழீஇ 
தழீஇய மனைவியை 
கழறியம் மனைவியை 
பின்னை வந்த 
பின்னர் வந்த 
மிகையெனக் குறித்த 
மிகைப்படக் குறித்த 
நிகழ்வினும் 
வரவினும் 
எதிர்வினும் 
நிகழ்வினும் 
செய்குறி 
பரத்தை 
பரத்தைமை 
கிழவி 
கிழத்தி 


180 


181 


182 


151 


183 


> 


184 


154 


செயற்குறி 


185 


156 


பரத்தமை 


186 


482 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


187 


157 


188 


159 


189 


161 


அகமலியூடல் 
அகன்மலி ஊடல் 
கிழவோட்கு 
கிழவோட்கும் 
காமத்து 
காமத்தின் 
மிகுதி 
சிறப்பே 
ஏத்தலும் 
ஏற்றலும் 


190 


16 } 


191 


165 


192 


ஊடலில் 


ஊடலின் 


193 


166 


194 


195 


167 


196 


தகைத்தலும் 
தணித்தலும் 
துணியக்காட்டலும் 
துணிவுகாட்டலும் 
உரைத்தல் 
உறைதல் 
அவள் நிலை 
வரை நிலை 
வினையும் 
விளைவும் 
அன்னவை பிறவும் 
உயர்ந்தோர் 
உயர்ந்தோர்க்கு 
அவர்கட்படுமே 
பின்முறை ஆகிய 
பின்முறை ஆக்கிய 


197 


168 


198 


அன்ன பிறவும் 


97 


199 


169 


200 


169 


இவர்கட்படுமே 


2011 


170. 


பின்னிணைப்பு -1 


483 


1 


2 


3 


4 


5 


202 


203 


204 


205 


206 


174 


மின்னிழை 
இன்னிழை 
இறந்ததுணைய இறந்தது நினைஇ 
கிழ்வோன் இறந்தது 
கிழவோன் ஆங்கண் 
நினைஇ ஆங்கண் 
பெண்ணொடும் புண்ரார் 
பெண்ணொடு புண்ரார் 
புணர்வதாகும் 
புரைவதென்ப 
எடுத்து 
எடுத்தனர் 
கூறலும் 
மொழிதலும் 
குறித்தல் 
குறித்த 
ஈரறு நாளும் 
ஈராறு நாளும் 
பாட்டி 


207 


175 


208 


> 


209 


183 


210 


185 


211 


191 


பாடினி 


விருந்தினர் 


212 


கண்டோர் 


. 


213 


192 


மீண்டுவருகாலை 
மீண்டு வரும் காலை 
தவிர்தல் இல்லை 


தவிர்தலில்லை 


214 


பொருளியல் 


215 


இசையுமன் 


193 


இயையுமன் 


484 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


216 


217 


194 


218 


219 


220 


221 


222 


198 


223 


199 


224 


225 


இசையா 
இயலா 
நெஞ்சொடு 

நெஞ்சமொடு 
புணர்த்தும் 

புணர்ந்தும் 
அறிவும் புலனும் அறிவும் ஐம்புலனும் 
உவமம் ஒன்றிடத்து உவமமொடொன் 
உவமமோடொன்றிடத்து 

றிடத்து 
உரித்தே 

உரித்தால் 
மடனும் 

மடப்பமும் 
திரிந்து 
பசந்து 
புலம்புங்காலை 
புலம்புறுகாலை 
உணர்ந்தது போல உணர்ந்தனபோல 
உணர்ந்தபோல 
புணர்ந்த வகையான் 
புணர்ந்த வகையின் 
வாடியக் கண்ணும் 
வாடியக்காலும் 
அல்லதை 
அல்லது 
நெஞ்சொடு சாவும் நெஞ்சமொடு சாவும் 
நெஞ்சமோடு சாவும் நெஞ்சொடு சாவும் 
அவள் வயின் 
அவன்வயின் 
உசாஅதல் 

உசாதல் 
தொகை இய 

தொகைஇ 


> 


226 


73 


227 


200 


228 


229 


201 


230 


202 


231 


204 


232 


பின்னிணைப்பு -1 


489 


1 


2 


3 


4 


5 


293 


294 


முன்னமரபின் 
முன்னைமரபின் 
திறத்தவென்ப 
திறத்தியலென்ப 


294 


296 


295 


302 


உவமை 


உவமம் 


296 


302 


ஈரிடத்துரித்தே 


பிரிவிடத் 

துரித்து 


297 


305 


298 


307 


உவமைத்தோற்றம் 
உவமத்தோற்றம் 
உவமைத்தன்மையும் 
உவமத்தன்மையும் 
தடுமாறுவரலும் 
தடுமாறு உவமம் 
வரன்முறை வந்த 
வரை நிலைவைத்த 


299 


308 


300 


309 


செய்யுளியல் 


301 


310 


1 


302 


பொருள் வகை 
கூற்றுவகை 
வண்ணமோடு 
வண்ணமொடு 
அந்நாலைந்தும் 


>> 


303 


ஐந்நாலைந்தும் 


304 


எனாஅ 


என 


2 , 


305 


311 


மாத்திரைவகையும் 
மாத்திரை அளவும் 
மேற்கிளந்தனவே 
மேற்கிளந்தன்ன 


306 


490 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


2 


3 


4 


5 


307 


313 


உகரமோடு 
உகரமொடு 


308 


314 


ஏனவை 


ஏனை 


ஏனைய 


309 


315 


சிதைந்தாகாது 
சிதைத்தாகாது 


310 


318 


ஓற்றொடும் 


311 


319 


312 


320 


ஒற்றொடு 
உணர்த்தல் 
உணர்த்தலும் 
புணர்த்தும் 
புணர்ந்தும் 
இறினும் 
உறினும் 
வரினும் 
வெண்சீர் அல்லா 


313 


322 


314 


322 


315 


328 


வெண்சீர் இல்லா 


316 


மூவகை என்ப 


மூவசைஎன்ப 
மூவசையானே 


மூவசையான 


317 


329 


318 


332 


319 


334, 


தான் நடை இன்றே 
தானடைவின்றே 
கடியவும் பெறாஅ 
கடியவும் படாஅ 
நில்லாது 
நில்லா 

நிற்குபவாயின் 
நிற்குவதாயின் நிற்குபவாயின் 
நிற்குவவாயின் 
பெறவே 
பெறலே 


320 


335 


321 


பின்னிணைப்பு -1 


491 


2 


3 


4 


5 


322 


339 


323 


344 


324 


345 


325 


346 


ஒரோவொருவழியே ஒரோர்வழியே 
ஓரொருவழியே 
ஆதியாக 

ஆதியாறெழுத் 
ஆறெழுத்தேறிய தெல்லையேறிய 
அல்வழியான அவ்வழியான 
ஏற்றலங்கடையே 
ஒற்றலங்கடையே 
எழுத்தே 

எழுத்தும் 
மிகுதலும் 

மிகுதல் 
இயல்பென்மொழிப இவட்பெறும் என்றே 
இவட்பெறும் என்ப ஈறுபெறும் என்ப 
நேர் நிரை 

நேர் நிறை 
நேர் நிலை 


326 


348 


327 


328 


329 


349 


330 


353 


சிறுமை 


சின்மை 


331 


357 


332 


333 


334 


358 


335 


362 


பதினேழ் நிலத்தும் பதினேழ் நிலத்தின் 
பதினேழ் நிலத்த 
எழுபது வகையின் 

எழுபது தளையின் 
எழுபது வகைமையின் 
வழுவிலவாகி 

வழுவிலவாகிய 
ஆங்ஙனம் 

ஆங்கனம் 
சீரியல் மருங்கின் 
சீரிய மருங்கின் 
சீரியை மருங்கின் 
ஓரசை ஒப்பின் நேரசை ஒப்பின் 
அறியல் வேண்டும் 

அறையல் வேண்டும் 
நிரைதட்டல் 
நிரைதட்பினும் 
அவ்வடிக்கென்ப 

அளவடிக்கென்ப 


336 


99 


337 


338 


366 


339 


17 


492 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


- 


1 


2 


3 


4 


5 


340 


367 


இலவே 
இன்றே 
நிற்பவும் 
நிற்கவும் 


341 


368 


342 


368 


உளவே 


343 


370 


344 


372. 


பெறுமே 
நெறிபெற்று 

நெறியேற்று 
முதலிரண்டடிக்கும் 
முதலீரடிக்கும் 
தொடையுணர்ந்தோரே 
தொடையுணர்வோரே 
வெண்பாஈற்றடி 
வெண்பாட்டீற்றடி 


345 


375 


346 


378 


347 


அசைச்சீராகும் 


348 


அசைச்சீர்த்தாகும் 
அவ்வழியான 
அவ்வயினான 


349 


381 


எழுசீர் இறுதி 


முச்சீரிறுதி 


350 


383 


முடிய நாட்டல் 


முடிய நாட்டில் 
முடியயாத்தல் 


351 


384 


352 


354 


முதுசொல் 
முதுசொலோடு 
நாற்பேரெல்லை 
நாற்பெயரெல்லை 
யாப்பின் வழியது 

யாப்பின் மொழியது 

யாப்பின் ஏன்றது 
யாப்புவழிப்பட்டன்று 
யாப்புவழிப்பட்டன 


353 


384 


354 


38.6 


பின்னிணைப்பு - 1 


493 


1 


2 ) 


3 


4 


5 


355 


387 


356 


390 


357 


391 


358 


359 


394 


360 


395 


361 


397 


362 


398 


அஃதன்றென்ப 
அஃதான்றென்ப 
அதாஅன்றென்ப 
தன்மையின்றே 
தனி நிலை இன்றே 
அவ்வியல்பல்லது 
அவ்வியலல்லது 
பாட்டாங்குக்கிளவார் பட்டாங்குக் கிளவார் 

பட்டாங்கு கிளவார் 
தலைப்பெயஐந்து தலைப்பெய்தைந்து 
மாகும் 

மாகும் 
அமைந்தவை தெரியின் 
அமைத்தனர் தெரியின் 
தலையெழுத்தொப்பது முதலெழுத்தொப்பது 
அஃதொழித் 

அஃ 

அஃதொழித் 
தொன்றின் 

தொன்றல் 
எதுகையாகும் 

எதுகைத்தொடையே 
கிளையெழுத்துரிய இனவெழுத்துரிய 
இறுவாய் ஒப்பினஃது இறுவாயொன்றின் 
இறுவாய்ஒன் றல் 
இயைபென 
இயைபின் 
மொழிப 
யாப்பே 
எனமொழிதல் 
எனமொழிப் 
சொல்லியற் புலவர் சொல்லிய புலவர் 
எழுநூற்றொன்ப எழுநூற்றொன்றுமென்ப 
ஃதென்ப 


363 


364 


365 


401 


366 


367 


368 


403 


369 


405 


370 


406 


494 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாட்டுகள் 


1 


2 


3 


4 


5 


371 


407 


372 


408 


தொடைவகைதானே 


வரம்பிலவாகும் 
வரம்பிலபல்கும் 
தொடை நிலை 

வகையே 
தொடைவகை 

நிலையே 
அடி நிலை காறும் 
அடி நிறைகாணும் 


373 


409 


374 


410 


பாவகை விரியே 


பாவிரி வகையே 


375 


411 


376 


414 


377 


416 


378 


417 


379 


380 


418 


|| 


அந்நிலை மருங்கின் அந்நிலமருங்கின் 
நாற்பாக்கும் 

நாற்பாற்கும் 

நாற்பாவிற்கும் 
என அவையுமன்ன 
என்றவையுமன்ன 
வேம்பும் கடுவும் வேம்பும் கரும்பும் 
போல 

போல்வன 
வல்லாகூறினும் வல்லாங்கு கூறினும் 
வழிமொழிந்தன்று வழிமொழிந்தனரே 
அவிதல் 

நவிலுதல் 
செவியுறுத்தன்றே 
செவியுறுத்தற்றே 
தொகை நிலைவகையின் 
தொகை நிலை விரியின் 
முற்றடியின்றி 
முட்டடியின்றி 


381 


82 


419 


383 


384 


425 


385 


428 


386 


430 


செம்பொருளாயின 
செம்பொருளாயின் 
செம்பொருளாவன 


பின்னிணைப்பு -1 


495 


1 


2 


3 


4 


5 


387 


431 


மொழியின் 
சொல்லின் 


388 


433 


389 


புகழொடும் 
துகளொடும் 
என்மனார் 
அதுவென 
புலவர் 


390 


மொழிப் 


435 


391 
392 


436 


393 


437 


394 


395 


உறழொடு 

உறழ்வென்ற 
அவற்றுள் 
ஒத்தாழிசைக்கலி 
ஒத்தாழிசைக்கலி 
இடை நிலைப்பாட்டே இடை நிலைப்பாட்டுத் 
தரவு 

தரவு 
இடை நிலைப் 
பாட்டொடு தரவு 
போக்கடையென போக்கிடையென 
நடைநவின்றொழுகும் 
நடைபயின்றொழுகும் 
நாலடி இழிபாய் நாலிரண்டடி இழிபாய் 
உயர்வும் பிறவும் உயர்பென்றையவும் 
பெறுமே 

பெறுமே 
உயர்பென்றேறவும் பெறுமே 
உயர்பு ஏறவும் பெறுமே 
மரபின என்ப 
மரபினதென்ப 
அடை நிலைக்கிளவி 

இடை நிலைக் கிளவி 
ஆங்கென 
ஆங்கென் 


396 


438 


397 


398 


439 


399 


440 


400 


496 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


401 


440 


மொழிப் 
கிளவி 


402 


441 


403 


442 


404 


449 


405 


456 


406 


457 


407 


458 


408 


460 


அதனகப்படுமே 

அதன கப்படும் 
தேவர்ப்பரா அய தேவர்ப்பாாஅமுன்னிலை 
முன்னிலை 

தேவர்ப்பராவுமுன்னிலை 
அல்லாக் காலையான இல்லாக் காலையான 
திரிபின்றி முடிவது 
திரிபின்றி வருவது 
திரிவின்றி வருவது 
இடையிடை மிடைந்தும் 
பாட்டிடை மிடைந்தும் 
போக்கின்றாகல் 
போக்கின்றாதல் 
நெடுவெண் பாட்டே 
நெடுவெண் பாட்டு 
முந்நான் கடித்தே 
முந்நாலடித்தே 
குறுவெண்பாட்டிற்கு 
குறுவெண்பாட்டின் 
ஏழ்சீரே 
எழுசீரே 
பாட்டளவவற்றோடு 
பாட்டவற்றளவோடு 
செவியறி வாயுறை 
புறநிலைவாயுறை 
புற நிலை என்றிவை 
செவியறிவென் றிவை 
தொகைநிலை மரபின் தொகு நிலை மரபின் 
தொகு நிலை அளவின் தொகை நிலை அளவின் 


409 


- 


41 ) 


11 


411 


> 


412 


461 


413 


462 


414 


> 


415 


பின்னிணைப்பு -1 


497 


படக 


1 


2 


3 


4 


5 


416 


464 


பரிபாடல்லே 
பரிபாட்டெல்லை 


417 


உயர்வடியாகும் 


உயர்படியாக 
உயர்வடியாக 


418 


இழிபடிக்கெல்லை 
இழிவடிக்கெல்லை 


419 


465 


420 


467 


421 


422 


468 


423 


அனைவகைப்படுமே அனைவகைப்படும் 
முதுமொழியான மொழியினான 
மறைமொழி கிளந்த மறையொடுகிளத்த 
நுலெனப்படுவது நுவலுங்காலை 
நுலெனப்படுவது 
உரையொடு புணர்ந்து 
உரையொடு பொருந்தி 
ஒருநால் வகைத்தே 
ஈரிருவகைத்தே 
பொதுமொழி கிளந்த பொதுமொழிதொடரிய 
ஆங்கனைமரபின் ஆங்கனமரபின் 


424 


469 


425 


470 


426 


427 


471 


428 


472 


4.29 


474 


430 


475 


நலிவிளங்க 

நனிவிளக்கி 
நிரல்பட வைத்தாங்கு நிரலவைத்தாங்கு 
புலவரது 

புலவர் பிண்டம் என்ப 
பிண்டம் என்ப 
பொருள் மரபில்லா 
பொருளொடு புணரா 
உரைவகை நடையே உரைவகைமொழியே 
இருவதைத் தாகும் இருவகைத்தென்ப 
ஓரிருவகைத்தே 
ஈரிருவகைத்தே 


431 


432 


476 


498 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


* 


2 


3 


4 


5 


433 


478 


உவமையானும் 


434 


உவமத்தானும் 
பிசி நிலைவகையே 
பிசிவகை நிலையே 


435 


479 


| 436 


ஒளியுமுடைமையும் 
ஒளியுனடமையும் 
மென்மையும் 
எண்மையும் 
கிளக்கும் 


437 


480 


கிளந்த 


438 


481 


439 


482 


440 


441 


485 


442 


486 


443 


குறிப்பு மொழியே 
குறிப்பு மொழியென்ப 
பாட்டின் இயல 
பாட்டின் இயல்பே 
பண்ணத் திய்யே 
பண்ணத்தி இயல்பே 
கிளரியல் வகையின் 
கிளரிய வகையின் 
ஏழ்பெருந்திணையும் 
எழுபெருந்திணையும் 
முறையினான 

முறைநெறிவகையின் 
முறைநெறி வகையின் முறைமையினான 
இடந்தலைப்படலும் 
இடந்தலைப்பாடும் 
அடைந்த 

அறைந்த 
சார்வொடு 
சார்பொடு 
சார்போடு 
இவைமுதலாகிய 
இருமுதலாகிய 


444 


437 


445 


446 


447 


488 


FIL 


பின்னிணைப்பு-1 


499 


1 


2 


3 


4 


5 


448 


488 


449 


489 


450 


490 


451 


452 


491 


453 


454 


> 


455 


492 


மலிவும் 

மலிதலும் 
புணர்ந்தது 

புணர்ந்தவும் 
மெய்பெறும் அவையே 
மெய்பெறு வகையே 
மெய்பெற அவையே 
கிழத்தியோடு 
கிழத்தியொடு 
களவினிற் கிளவிக்கு களவின் கிளவிக்கு 
பேணு தகுசிறப்பின் பேணும் சிறப்பின் 
யாணம் சான்ற ஆணம் சான்ற 
அறுவரொடு 

தொகைஇ 
கிளவியொடுதொகைஇ 
மொழியப்படுதல் 
மொழியப்படுவது 
அல்லது 
அல்லதை 
மொழிந்தாங்குரியர் மொழிந்தாங்குமுரிய 
அறிவர் 

அறிவோர் 
புணர்ந்தே 

புணர்த்தே 
என விரு வீற்றும் 
எனவிரு கூற்றும் 
பயனிலவே 
பயமிலவே 
தம்முளுரிய 

தாங்களுமுரிய 
தம்முளுமுரிய 
நுதலிய நெறியான் நுதலிய பொருளான் 
நுவலிய நெறியான் நுவலிய நெறியால் 


456 


> 


457 


496 


458 


498 


459 


460 


499 


461 


462 


500 


463 


501 


500 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 | 


2 


3 


4 


5 


464 


502 


முடியும் 


465 


503 


466 


504 


467 


468 


505 


469 


507 


470 


508 


471 


மொழியும் 
தெரிந்தனர் உணர 
தெரித்தனர் உள்ள 
இதன் மாறென்னும் 
இதனானென்னும் 
தொகு நிலைக்கிளவி 
தொகை நிலைக்கிளவி 
தலைவரு 

தலைவரும் பொருளான் 
பொருண்மையின் 
தலைவரு பொருளான் 
இயற்கை புல்லிய இயற்புல்லிய 
உரியவென்று உரியரென்று 
உரைப்பது 
உரைப்பதை 
திணைக்குரிப்பொருள் திணைக்குரிய பொருள் 

எனாது 
அவ்வவ மாக்களும் அவ்வம்மக்களும் 
அவ்வம்மாக்களும் 
அவ்வமாக்களும் 
தத்தம் இயலான் 
தத்தம் இயலின் 
உணர்த்தல் 
உரைத்தல் 
நாட்டலின்றி நாட்டமின்றி 
உடனிலை 

உடை நிலைமொழியினும் 
மொழியினும் 
தொடை நிலைபெறுமே 
தொடர் நிலைபெறுமே 


472 


509 


473 


என்னாது 


4.74 


510 


475 


476 


477 


511 


478 


512 


479 


480 


. 


பின்னிணைப்பு-1 


501 


1 


2 


3 


4 


5 


481 


513 


482 


514 


483 


454 


515 


485 


486 


516 


487 


517 


488 


523 


489 


வண்ணந்தாமே 
வண்ணந்தானே 
ஆங்கென 

ஆங்குவென 
ஆங்கனம் 

ஒங்கவை 
ஆங்ஙனம் 
மொழிப் 

என்ப 
அறிப 
சொற்சீர்த்தாகி 

நூற்பால்பயில 
நூற்பாற்பயிலும் நோக்கிற்றென்ப 
எதுகைத்தாகும் எதுகைத்தென்ப 
வல்லெழுத்துமிகுமே 
வல்லெழுத்து பயிலும் 
நெடியவும்குறியவும் நெடிலும் குறிலும் 
நேர்ந்துடன் வருமே 
நேர்ந்துடன் வரூஉம் 
முடிந்ததன் மேற்றே முடித்தனமேற்றே 
முடிந்தது போன்று முடிந்தது ஒன்று 
ஒருஉத்தொடை 
ஒரீ இத் 
சொல்லிய சொல்லின் சொல்லியதூஉ 

சொல்லின் 
முடுகுவண்ணம் 

முடிவறியாமல் 
முடுகுவண்ணம் 
அடியிறந்தொழுகி 
அடியிறந்தோடி 
அவையெனமொழிய 
இவையென மொழிப 


490 


525 


491 


526 


492 


528 


493 


532 


494 


534 


495 


496 


535 


502 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


497 


536 


498 


499 


சின்மென் 
வனப்பியல் தானே 
வகுக்குங்காலை சின்மென் 
மொழியால் 

மொழியான் 
சீர்புனைந்தியாப்பின் தாயபனுவலொடு 
தாயபனுவலோடு 
தாயபனுவலின் 
அம்மைதானே 
அம்மை தாமே 


500 


501 


538 


தொன்மைதானே 

சொல்லுங்காலை 
தொன்மைதானே 
பழமைமேற்றே 

யாப்பின் மேற்றே 
பழைமைமேற்றே 


502 


503 


539 


504 


விழுமியது நுவலினும் விழுமிது நுவலினும் 
தொன்னெறிப்புலவர் 
தொன் மொழிப்புலவர் 


505 


540 


விருந்தே தானும் 


விருந்தேதானே 


506 


புதுவது புணர்ந்த 


புதுவது புனைந்த 
புதுவது கிளந்த 


507 


541 


ஞகார முதலா 
ஞகாரை முதலா 


503 


னகாரஈற்று 

ளகாரை ஈற்று 
னகாரை ஈற்று 
ள கார ஈற்று 
இயைபெனப்படுமே இயைபெனமொழிய 
தெரிந்தமொழியான் 
சேரிமொழியால் 


509 


510 


பின்னிணைப்பு -1 


503 


1 


2 


3 


4 


5 


511 


541 


512 


543 


513 


17 


514 


544 


தேர்தல் வேண்டாது 
ஓதல் வேண்டாது 
அடங்காது 
அடக்காது 
ஆங்கவண் மொழியின் ஆங்கனமொழியின் 
ஆங்கன மொழுகின் 
ஆங்ஙன மொழுகின் 
பிழைத்தனபோல பிழைத்ததுபோல 
வருவன 

வருவனவேனும் 
உளவெனும் 
வருவ 

வருபவுளவேல் 
உளவெனினும் 
வருப உளவேனும் 

வருவவுள் வெனினும் 
திரிபின்றி முடித்தல் 
திரிவின்றி முடித்தல் 


515 


516 


. 


மரபியல் 


517 


545 


518 


546 


519 


546 


. 


520 


546 


மறியுமென்று 

மறியும் 
எருதும் 
ஏறும் 
ஏற்றையும் 

ஏறும் 
அப்பரும் 

உம்பலும் 
பேடையும் பெடையும் பெடையும் பேடையும் 

பெடையும் பெட்டையும் 
பெட்டையும் பெண்ணும் பேடையும் பெண்ணும் 
நாடினர் கொளினே 

நாடினர் கொளலே 
யாடும் 

ஆடும் 


521 


547 


522 


547 


523 


553 


524 


556 


504 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


2 


3 


4 


5 


525 


557 


குரங்கு குட்டியும் 
குரங்கும் குட்டி 


526 


557 


கூறுப் 


கூறும் 


527 


561 


528 


564 


கராகமும் 
கராமும் 
அதுசொலப்படுமே 
அவைசொலப்படுமே 
நண்டும் தும்பியும் 
மாவும் புள்ளும் 
மாவும் மாக்களும் 


529 


575 


வண்டும் தும்பியும் 


530 


576 


531 


579 


களிறெனல் 


532 


588 


களிறென்றல் 
நீர்வாழ்சாதியும் 
நீரிவாழ் சாதியுள் 


நீர்வாழ்பிரிவில் 


533 


588 


534 


589 


அதுபெறற்குரிய 
அறுபிறப்புரிய 
எழா அலும் 
எழாலும் 
பயிலத்தோன்றும் 
காண்பவை 
காண்ப . 


535 


589 


அன்னபெயர்த்தே 


536 


595 


537 


601 


பெண்பாலான அப்பெயர் 
அப்பெயர் 


518 


601 


கிளவி 


539 


603 


கிழமை 
பிணவென் பெயர்க் 
கொடை 


பிணவின் பெயர்க் 


கொடை 


540 


606 


பிணவும் 


பினாவும் 


பின்னிணைப்பு-1 


505 


1 


2 


3 


4 


5 


541 


607 


பெற்றமும் தெரிப்பும் 
நந்தும் ஒன்றும் 


542 


608 


543 


609 


544 


610 


பாட்டிபன்றியும் 


பெற்றமும் நாகே 
நந்தும் நாகே 
யாடலபெறாஅ 
யாடலபெறா 
பாட்டி எனப 
பாட்டி என்பது 
பன்றியும் நாயும் 
குரங்கினுள் 
குரங்கின் 
ஏற்றை 
ஏற்றினை 


545 


610 


நரியும் நாயே 


546 


613 


547 


613 


548 


613 


கிள்ளையை 
கிளியை 


549 


613 


550 


613 


551 


613 


552 


618 


553 


618 


வெருகினை 

வெருகை 
பூசை என்றலும் 

பூஞை என்றலும் 
முடியவந்த வழக்கின் முடியவந்தமுன் வழக்கு 
முடியவந்த அவ்வழக்கு 
துறைக்கிழப்பெயர் துறைக்கிளைப்பெயர் 
துறைக்கிழமைப்பெயர் 
சொல்லுதல் 

சொல்லல் 
அவர்க்கு 

அவர்க்கும் 
உரித்தன்றே 

உரித்தென்ப 
பெயரும் 

பேரும் 
குணச்சொலும் 

குணஞ்சொலும் 
குணச்சொல்லும் 
நிகழ்த்துப் 

நிகழ்த்துக 


554 


618 


555 


618 


556 


618 


557 


620 


358 


620 


306 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


T. 


2 


3 


4 


5 


559 


620 


560 


620 


561 


621 . 


562 


662 


563 


625 . 


564 


628 


565 


628 


566 . 


628 


567 


630 


உரியதோ நிலைமைக்கு , 
உரிய நிலைமைக்கு 
நிகழ்த்துப் 
நிகழ்த்துக 
என்மனார் புலவர் மற்றையோர் என் பு! 
வைசிகன் 

வணிகன் 
இல்லெனமொழிப் இலையென மொழிப் 
கழலும் 

குழலும் 
ஆரமும் 
மாலையும் 
தேரும் 
வாளும் 
புல்லெனப்படுமே 
புல்லெனமொழிப் 
மரமெனப்படுமே 
மரமென மொழிப் 
குலையே 
குலையென 
முறியே 
தனிரே 
தனிரே 

கோடே . 
முறியே . 
தோடே 

கோடே 
குழையே . 

தழையை 
செதிளே 

செகிழே 
இயனெறிவழாமை தம்பொருள் வழாமல் 
இருவகை நிலைய 
இருவகை இயல 


568 


631 


569 


632 


570 


633 


571 


633 


572 


633 


573 


633 


574 


634 


575 


635 


576 


639 


பின்னிணைப்பு-1 


507 


1 


2 


3 


-4 


5 


5.77 


645 


578 


645 


உரையெடுத்ததன் முன் உரையெடுத்தனமுன் 
விதித்தலும் 
விடுத்தலும் 
என இருவகையொடு 
உடையோர் வகையொடு 


579 


645 


580 


545 


புணர்ந்தவை நாடி 
புரைதப நாடி 


581 


645 


582 
583 


1646 
651 


584 


653 


585 


654 


386 


655 


587 


656 


புணர்க்கவும் பெறுமே 
புணர்க்கவும் படுமே 
பல்வகையானும் பலவகையானும் 
மறுதலையாயின் 
மறுதலையாயினும் 
வல்லோன் புனையா 
வல்லோன் புனரா 
பொருளில கூறல் 
பொருளில் மொழிதல் 
உணரினத் திறத்தவும் 
உணரின் திறத்தவும் 
மொழிந்த பொருளோடு மொழிந்தபொருளொடு 
ஒன்றவைத்தல் 

அவ்வயின் வைத்தல் 
ஒன்ற அவ்வயின் 
முட்டின்றி 
முட்டின்று 
வாராதது முடித்தல் 
வாராதது உணர்த்தல் 
ஒருதலை மொழியே 
ஒருதலை மொழிதல் 
உடம்பொடு புணர்த்தல் 
முறைபிறழாமை 
பல்பொருட் கேற்பின் பல்பொருள் கேட்பின் 


583 


656 


589 


656 


590 


656 


591 


656 


592 


656 


593 


656 


பின்னிணைப்பு -2 
சங்க இலக்கியம் - பாடவேறுபாடுகள் 
( முதலில் உள்ளது பாடம் . பின்னர் உள்ளது பாடவேறுபாடு ) 

1. நற்றிணை 


பா . 


அடி 


பா 


அடி 


3 
. 


க . வா . 2 

வளை நரல் 

வளைஞரல் 
க . வா . 6. வேதமுதல்வன் 3. 1 . 

வேதமுதலிவன் 
1. 1 . 

நின்ற சொல்லர் 
நின்ற சொல்லொடு 
நின்ற சொல்லால் 
நீடு தோன்றினியர் 
நீடு தோறினியர் 

7 . 
2 . பிரிபறியலரே 
பிரிவரியலரே 

4. 3 . 
4 . சாந்தின் தொடுத்த 

சாந்தின் கொண்ட 7 . 
9 . உறுபவோ 
உறுப 

9 . 
2. 2 . உலவையங்காட்டு 
உலவையந்நாட்டு 

12 . 
4. 5 . நெய்த்தோர் வாய 

வல்லியம் 5. 8 , 
நெய்த்தோர் 
வல்லியம் 6 . 

6. 6 . 
2. 6 . மரல்நோக்கும் 

இன்டிவர் 8. 7 . 
மான் நோக்கிண்டிவர் 

மானோக்கு மீண்டிவர் 
7 . ஐயள் மடந்தை 
ஐயள் மாயள் 

9. 1 . 


முன்னுற்று 
முன்னேற்று 
வான்பொரு 

நெடுஞ்சினை 
வான் பெரு 

நெடுஞ்சினை 
வட்டரங்கிழைத்து 
இட்டரங்கிழைத்து 
அல்லனோ 
அல்லெனோ 
ஒன் பதம் நோக்கி 
ஒன்ப நோக்கி 
கொண்டுஞ்செல்வர் 
கொண்டுஞ் யெல்வர் 
நிரை கிளர்க்கும் 
நிரை இழிக்கும் 
உறைவின் ஊர்க்கே 
இறைவன் ஊர்க்கே 
இதளையர் த்தரூஉம் 
இளையர்த்தரூஉம் 
முணாஅது 
முனாது 


மதனுடை 


நோன்றாள் 
மானுடை 

நோன்றாள் 
அழிவில் முபலும் 


பின்னிணைப்பு -2 


509 


அடி 


பா 


அடி 


4 . 


தொலைய 
தொலைந்து 
நலஞ்சா அய் 
நலஞ்சாஅய 
நூறிச் செம்பியன் 
நூறியருமினை 


5 
. 


6 . 


சாரலின் 


7 . 


10. 5 . 


7 . 


9 . 


8 
. 


11. 3 . 


அழிவிலர் முயலும் 14. 1 . 
எய்தினமாகலின் 
எய்தினமாயின் 
எழில் தகை ஒன்முறி 
அழற்றகை ஒன் முறி 4 . 
அணங்கு கௌத்திமிரி 
அணங்குபடத் திமிரி 

7 . 
நெடியவைகி 
நெடிதுவைகி 14. 8 . 
நெடுந்தேர் 
கொடித்தேர் 
பேஎர்கிழவன் 15. 5 . 
போஒர் கிழவன் 
நன்மொழி தேறிய 
நன்மொழி தேரிய 
நொதுமலேர் புரை 
நொதுமலர் நேர்புரை 16 , 3 . 
வைகுபுலர் விடியல் 
வைகுமலர் விடியல் 10 . 
வரிபுனைபந்தொடு 
வரிப்புனை பந்தொடு 17. 3 . 
வை இய செல்வோள் 
வைகிய செல்வோள் 
நோவர்மாதோ 
நோவாம்மா தோ 
கலுழ்ந்தன 
கலிழ்ந்தன 

9 . 
பிதிரில் 
பிதிர்வில் 
சிறுபல்காய் 
சிலபலதா அய் 

11 . 


சாரல் 
ஞால்வாய்க்களிறு 
இனஞ்சால் 

வயக்களிறு 
நீயுணர்ந்தனையே 
நீபுணர்ந்தனையே 
நீபுணர்ந்தனை யேம் 
ஒய்யவாங்க 
பேஎய்வாங்க 
சேர்பினும் 
செல்லினும் 
செகுத்தனன் 
செகுத்தனென் 
கானத்தல்கணி 
கானத் தகலணி 
பேந்தெழில் 

மழைக்கண் 
போதெழில் 

மழைக்கண் 
உரைக்கலுய்ந் 


12. 4 . 


6 . 


5 
. 


7 . 


10 . 


13. 6 . 


தனளே 


உரைத்தலுய்ந் 


தனளே 


நரம்பின் முரலும் 


STO 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


12 . 


5 
. 


18. 9 . 


19. 1 . 


3 . 


நயத்தென்றும் 
நுமரொடும் 
நுமரோடு 
மறுதரற்கு 
மறுத்தரற்கு 
ஓட்டியோர் 
ஒள்ளியோர் 
குறைக்கூணல்லில் 
குறைத்தூணல்லில் 
கடவுட் கற்சுனை 
கடவுட்கிதனை 
பொற்பச் சூர்மகள் 
பொற்பக சூர் மகள் 
அண்ணாந்து 
மாணாது 
கொண்டகோட் 


4. 


9 . 


21. 3 . 


நரம்பின் இமிரும் 
மார்வணங்கெனவே 
மார்பணங்கெனவே 
தடவு நிலை 

5 . 
தடாஅ நிலை 
தடவுமுதல் 
கடவு முதல் 
அரும்புமுதிர் பு . 33. 5 . 
அரும்முதிர்பு 
நன் மானுழையின் 34. 1 . 
நன்மானுளையின் 
ஆதல் நற்கறிந்தனை 

4 . 
ஆதலறிந்தனை 
மென் மெலவருக 

7 . 
மென்மலவரு.க 
தையூண் 

35.4 . 
கையூண் 
நறவின் 
பிடவின் 
பிடவியன் 
நெருநல் 
நெருனல் 

6 . 
வேங்கைதாய 
வேங்கைவீ தரும் 

10 . 
கிழிக்கும் சென்னி . 
கிழிக்கும் சேன 

11 . 
ஆயினென் 
ஆயின் 

36. 1 . 
கிழவோன் 
கிழவன் 

37. 3 . 
நயந்தென்றும் 


22. 7 . 


கூர்ந்து 


25. 2 


1 . 


28. 6 


கொண்டகோட்டு 

அசாந்து 
கொண்டகோட் 

கசர்ந்து 
எய்தி 
எய்திய 
கவின் நலம் 
இவள் நலம் 
கட்கழி 
கட்களி 
குறுங்கை 
குறுக்கை 


8 
. 


31. 7 . 


32 3 . 


பைய 


பைபய 


பின்னிணைப்பு -2 


511 


பயா . 


அடி 


7 . 


11 . 


38. 4 .. 


என்பாம் 
என்பரம் 
கார்செய்மாலை 
கார்செய்காலை 
தோடுகெழு 
தேர்கெழு 
கைம்மிகின் தாங்குதல் 

எளிதோ 
கைம்மிக்குற்றாதல் 


39. 3 . 


3 . 


எளிதோ 


4 . 


5 . 


4 
. 


அறத்தொடு 

பொருந்திய 
வறத்தொடு 

வருந்திய 
உலகு தொழிற் 

கொளீ இய 
அல்கு தொழிற் 

கொளீ இய 
பழமழை பொழிந்த 
மழைபெயல் வல்வர 
புது நீரவல 
புது நீரரவத்து 
பல்கிளை கறங்க 
பல்கிளை கறங்கு 
நாவுடை 

மணியொலி 
மாண்வினை 

மணியொலி 
கேளாள் 
கொள்ளாள் 
இல்புக்கறியுநராக 
இல்புக்கறி 

புணர்வாக 
வருந்துறாஅ 
வருத்துராஅய் 
அவிழ்பூ 
வீழ்பூ 
முடியினள் 


8 
. 


5 . 


கொடுங்கேழ் 
கொடுங்கேள் 
புலவு நாறு 

வேழத்தின் 
புகர்முகவேழத்தின் 
ஆண்டலை 
அரண்டலை 
மதிலராகவும் 
மதில ராக 
கடிமனை 
கடுமனை 
பசுநெய் கூர்ந்த 
பசிநோய் கூர்ந்த 
பாரம்மலிசிறு கூவல் 
பா அர்மலிசிறு கூவல் 
வறத்தொடு 

பொருந்திய 
அறத்தொடு 

வருந்திய 


40. 1 . 


7 . 


8 . 


41. 4 . 


10 . 


42. 2 . 


11 . 


முடியள் 


முடியாள் 


1.1 . 


--- 


| 


512 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


45. 5 . 


2 . 


6 . 


செல்வன் 
செல்வர் 
நிணச்சுறா அறுத்த 
நிணச்சுற வுறுத்த 
நினச்சுறா வுறுத்த 


4 . 


உணக்கல் 
உணங்கல் 


48. 2 . 


5 . 


49. 3 . 


50. 3 . 


கண்ணுள் போல 
கண்ணுளபோல 
முடங்கிறாப்பாவை 
முடங்கிறாப்பரவை 
தழூஉகம் 
தழுவுகம் 
கைபுகுகொடுமிடை 
கைபுகு கொடிமுடி 
கேட்பார் 
கேட்டார் 
யாணது பசலை 


10 . 


4 . 


6 . 


வளிகலந்தீய 
அவள் கலந்தீய 
ஞெகிழ்த்தோர்க்கு 
நெகிழ்த்தோர் 
அல்லல் உறீ இயர் 
அல்லல் உறீஇ 
அகலவரீ இயர் 
செய்வினைக்கு 

சாவாய் 
செய்வனைக்கு 

அசாவா 
செய்வினைக்குசாவா 
நோய் தலை 

மணந்தே 
நேர் தலை யிழந்தே 
நோதலை மணந்தே 
குரீஇப்போல 
குறியேபோல 
நுழைத்தமாவே 
நுழைந்தமாவே 
உடும்பு கொரீஇ 
உடும்பு கொலீஇ 
அம்சுவல் 
அம்சுவல் 
நீருறு செறுவில் 
நீலச் செறுவில் 
நடுநரோடு 
நடு நரொடு 
அடு நரொடு 
நீ சேறியாயின்வண் 
சேறியான வரை 


58. 3 . 


7 . 


யாண்டையது 


11 . 


பசலை 
பசலை 


யானது 


59. 1 . 


51. 11 . 


வீதா வேங்கைய 

3 . 
வீத்தர் வேங்கைய 60. 7 . 


53. 7 . 


8 
. 


55.9 . 


இணரொடு 
மலரொடு 
அன்னாய் 
அன்னா 
வண்டு தரு நாற்றம் 
வண்டுக்க நாற்றம் 


56. 2 . 


பின்னிணைப்பு -2 


513 


பா . 


பா 


அடி 


4 . 


10 . 


6 . 


61. 3 . 


10 . 


152 , 2 . 


12 . 


வெண் குவட்டு 
வெண்கோட்டு 
மாமலர்கரப்ப 
மாமலர்கனைப்ப 
பொங்குபிசிர் 
பொங்கதிர் 
உடை கடற்படப்பை 
உழைகடல்படப்பை 
இல்லிடத்து 
இவ்விடத்து 
தேய்ம் மென 
தேய்மென 
சினைக்கெளிற்றார் 


68. 1 . 


نما 


3 
. 


70. 5 . 


5 . 


கையை 


சினைக்கெடிற்றார் 


8 
. 


கையை 


சேறியாயின வண 
மடந்தை 
"மடந்தைக்கு 
வருந்தினேனாக 
வருந்தினெனாக 
அயர்வுயிர்த் தன்ன 
அயாவுயிர்த்தன்ன 
அயாவுயிர்த்தா 

அங்கு 
வேய் 
வேர் 
பிறங்கழுவத்து 
பயில் அழுவத்து 
உள்ளினேன் 
உள்ளினென் 
எடுப்ப நிழற்ற 
எடுப்ப நிழற்பல 
எடுப்ப நிழல் தப 
மாமலை 
உயர்மலை 
உயிர்மலை 
விரிந்துடன் கமழும் 
வியந்துடன் கமழும் 
அழிந்துடன் கமழும் 
இனையல் தோழி 
உரையல் தோழி 
அருவி ஒண்டுறை 
அருவி உண்டுறை 
செழுங்கதிர் 
செங்கதிர் 
இறவருந்தியெழுந்த 
இறவருந்தெழுந்த 


ப 


72 . 1 . 


10 . 


4 . 


53. 4 . 


6 . 


64. 2 . 


9 . 


பெரியோர் என்பது 
பெரியார் என்பது 
நினக்கியான் 

மறைத்தல் 
நினக்கியான் 

மறைப்பது 
எனினும் தானே 
எனினுந் தானெற் 
அலர்வது அன்று 

கொல் 
அலர்வந்தன்றுகொல் 
நட்பெனா 
நட்பென 
ஆயிழை மழைக்கண் 
மாயிதழ் மழைக்கண் 
அசைவுழி 
அசைவழி 


65.4 . 


10 . 


67. 1 . 


75. 8 . 


3 
. 


76 , 4 . 


514 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


8 . 


77. 1 . 


3 . 


78. 2 . 


5 
. 


3 
. 


4 . 


81.10 


82. 3 . 


கானலார் மணல் 

9 . 
கானல்வார் மணல் 
மலையமா ஊர்ந்து 
மலையன்மா வூர்ந்து 87. 6 . 
அயாவுயிர்த்தா அங்கு 
அயாவுயிர்த்தாங்கு 88. 2 . 
கணியேர் நெய்தல் 
மணியேர் நெய்தல் 
புன்னை தா அம் 
புன்னை தூ உம் 
புன்னை தூவும் 
வீழ்தாள் தாழை 
வீழ்தாழ் தாழை 
உரவுவாள் வேந்தே 6 . 
உரவுவாழ் வேந்தே 
என்னுள் வருதியோ 
என்னுய வறிதியோ 
நன்னடைக் 

89. 6 . 
கொடிச்சி 
எழினடைக் 

90. 2 . 
கொடிச்கி 
ஒண்டுமுறை 
உண்டுறை 
நெய்வெண் புழுக்கல் 
நெய்யுண் புழுக்கல் 
உருப்பிடத்தன்ன 

4 . 
உருப்பிடந்தன்ன 
வெம்பல் 
வெம்பலை 

7 . 
குறிவரி இரும்புலி 
குறுவரி இரும்புலி 10 . 


கொடிச்சி மகிழ்ந்து 

கொடு 
கொடிச்சி கிழங்கொடு 
பெருந்தாள் புன்னை 
நெடுந்தாள் புன்னை 
தோழியாஞ் சென்று 
நீயெனயாஞ் சென்று 
உருகி உகுதல் 
உருகி அல்குதல் 
அஞ்சுவல் உதுக் 

கான் 
அஞ்சுவல் அது 

கொண்டு 
தம்மோன் கொடுமை 
அம்மென் கொடுமை 
ஏற்றி 
எற்றி 
இகலாது 
அகலாது 
உடையோர் பான் 

மையின் 
உடையோர் பன்மை 

யினி 
எல்லித் தோய்த்த 
எல்லில் தோய்த்த 
புன் பூங்கலிங்கமொடு 
பூனைபூங்கலிங்க 

மொடு 
ஊக்க ஊங்காள் 
முயங்க ஊங்காள் 
பூசல் கூட்டா 


3 , 


83 1 . 


5 . 


3 
, 


84. 7 . 


9 . 


85. 4 . 


பின்னிணைப்பு -2 


515 


பா . 


அடி 


UT . 


அடி 


11 . 


செய்தல் வேண்டுமால் 
சொல்லல் வேண்மார் 
சொல்லல் வேண்டு 


93.11 . 


மால் 


94. 1 . 


95. 4 . 


5 
. 


5 
. 


7 . 


பூசல் ஊட்டா 

102.4 . 
மாக்களொடு குழீ இ 
மாக்களொடு கெழீஇ 
முரசின் ஒருமுன் 
முரசினோருமுன் 

7 . 
பொருத்தின் 
பொழுதில் 

103.2 . 
துய்த்தலை மந்தி 
துய் தலைமந்தி 
கழைக்கண் இரும் 

பொறை 106.5 . 
பறைக்கண் இரும் 

பொறை 107.4 . 
விசைத்தெழுந்து 
விசைந்தெழுந்து 

7 . 
கொழுமிளைச்சீறூர் 
குழுமிளைச்சீறூர் 109. 6 . 
கொடுங்கழை நிவந்த 
கொடுங்கழி நிவந்த 7 . 
கடிப்புடை 
கடியுடை 

110.3 . 
பிடவும் 
பிடவமும் 

4 . 
நகுவேன் 
நகுவன 
வௌவிய 
வவ்விய 

7 . 
பல்லாநெடு நிரை 
பல்லாநெடுநெறி 
புலம்பிரிவயிரியர் 
புலம்பரி உயிரியர் 

9 . 


96. 7 . 


கிழவோர்க்கு 
கிழவோற்கு 
சிறியிலை வேம்பின் 
சிறியிலை வேலம் 
பால்வீ தோல்முலை 
பாலவிதோல்முலை 
உள்நோய் உரைப்ப 
உண்ணோய் உரைப்ப 
செல்வளி 
செலவளி 
வழிவழிப்பட்ட 
வழிவழிபட்ட 
பொழுதின் 
பொழுதில் 
6. தாளியுடை 
துளியுடை 
புடைப்பின் சுற்றம் 
புடைப்புறத்தாற்றும் 
புடைப்பத் 

தெண்ணீர் 
பிழைப்பத் 

தெண்ணர் 
பரிபெலிந்து 
பரீ இமெலிந்து 
சிறுவிளையாட்டி 
சிறுகுடியாட்டி 
யாண்டுணர்ந்தனள் 


98. 8 . 


99. 1 . 


100. 1 . 


5 . 


8 
. 


8 
. 


10 . 


516 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


கூவிளம் 


11 . 


13 . 


112 4 . 


8 . 


1.13.1.. 


2 . 


யாங்குணர்ந்தனள் 119.9 . 
கொடுத்த தந்தை 
கொடுத்த தாதை 
பொழுது மறுத் 

துண்ணும் 120. 3 . 
பொழுது மறுத்துய்க் 

கும் 
பொழுது பாத் 

5 . 
துண்ணும் 
உரும்பின் 
உரும்பில் 
மின்னி 

19 . 
மின்ளி 
இறைவாங்கு 

121.11 . 
விரைவாங்கு 
பொதிப்புறப்பசுங் 

காய் 12 . 
பசுங்காய் பொற்ப 
பைதல் கூர 
பைதல் கூரல் 122 .. 4 . 
கூந்தல் 
கூந்தலின் 

. 
புலாவஞ்சிறுகுடி 
புலாவுஞ்சிறுகுடி 123.10 . 
ஏற்றினைக் கொழுமுளை 
வேற்றலைக் கொழுமுளை 
சூன் முதிர் மீடப்பிடி 12 . 
சூன் முதிர் மடப்பிணை 
வீழ்ந்துக்காங்கு 
வீழ்ந்துக்கா அங்கு 
அல்குசினை 

127.2. 
அலங்குசினை 


கூ தளம் 
கண்ணியன் 
கண்ணியன 
செழுஞ்செய்பேதை 
செழுஞ்செய்பேழை 
கொழுஞ்செம்பேழை 
வாழைஈர்ந்தடி 
வாளைஈர்ந்தடி 
வல்லிதின் வகைஇ 
வல்லிதின் வகையிற 
சிவப்பாளன்று 
சிவப்பான்று 
வெவ்விருந்தயரும் 
எல்விருந்தயரும் 
எல்லிருந்தயரும் 
துயிலமர்போயே 
துயிலமர்வோயே 
துயிலமர்ந்தோயே 
மல்லல் மருங்கின் 
மெல் அவல் மருங்கின் 
நகையுரும் 
நரையுறும் 
செம்பேர் இரணை 
செம்பேர் ஈரளை 
சேர்ப்பேர் ஈரளை 
நினக்குப் பெருந்து 

யரம் 
நினக்குறு பெருந்து 

யரம் 
இறகெறி திவலையின் 
இறவெறி திவலையின் 


7 
. 


& . 


14.3 . 


116.4 . 


5 
. 
8 
. 


118.1 . 


பின்னிணைப்பு -2 


517 


பா . 


பா 


அடி 


128. 7 . 


132. 6 . 


133.1 . 


ஏனல் காதலின் 
ஏனல் காவலின் 
பயில்பட நிவந்த 
பயில்படை நிவந்த 
தொடிகொட்டானா 
தொடிநெகிழ்ந் 

தனவே 
பசலைபாயின்று 
பசலையாகின்று 
இனியானஃது 
யானஃது 


149. 1 . 


செயலொழிந்தனை 

யால் 
அளியை நீ புனத்தே 
அணியை நீபுனத்தே 
அணியநம் புனத்தே 
கடைக்கண் நோக்கி 
கட்கண் நோக்கி 
சிறுகோல்வலந்தனள் 
சிறுகோல்வலத்தள் 
சிறுகோல்வலத் 


3 
. 


4 . 


134.9 . 


தனள் 


135 4 . 


தண்குடி 
தன்குடி 


140. 1 . 


9 
. 


141.1 . 


11 . 


குடக்கேர்பு குழைத்த 6 . 
கொட்குபு குழைத்த 
பின்னிலை முனியல் 7 . 
முன்னிலை முனியல் 
இருஞ்செம்முடிய 
இருஞ்சேறாடிய 
அரிசிலத்தெள்ளறல் 
அரிசிலந் தண்ணறல் 
ஐதேகாமம் 
ஐதேகம்ம 

151.12 . 
நெஞ்சம் 
நெஞ்சும் 

152 , 7 . 
அமைந்தே தில்லா 
ஐதேய்ந்தில்லா 

9 . 
செலவொழிந்தனை 

யால் 153.6 . 


அன்னை அலைப்ப 
அன்னை அலைக்க 
பூநாறு குரூஉச்சுவள் 
பூனாறு குரூச்சுவல் 
கடுமாபூண்ட 
கடுமான் பரிய 
கடுப இய 
கடுமாண் பூண்ட 
நெடுந்தேர் கடை இ 
கதழ்பரி கடை இ 
கதழளி கடை இ 
குன்றநாடன் 
குன்றக நாடன் 
உயங்குகுரல் 
இயங்குகுரல் 
அளியேன் யானே 
அளியென் யானே 
சென்றன 
சென்றென 


143. 1 . 


144. 4 . 


145. 5 . 


147.12 . 


518 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


បរ 


அடி 


155. 1 . 


2 
. 


4 
. 


7 . 


9 
. 


5 
. 


157.2 . 


மதுளிரொடு 

162.9 , 
மகளிரோடு 
புனையாய் 
புரியாய் 
தொழுதனம் 

10 . 
தொழுதனெம் 
இருங்க j மருங்கு 163. 2 . 
இருங்கழி மருங்கின் 
முறுவலுந்திறந்தன 
முறுவல் திறந்தன 
அமையத்து 

166. 3 . 
அமைத்து 
கான்கொல்லும்மே 8 
கால்கொல்லும்மே 
கெழீ இய 

9 . 
கொழீ இய 
அல்குவது அகநீ 

அமர்ந்த 169 , 8 . 
அல்குவதாக நீ 

அமர்ந்த 
உடையேன் மன்னே 
அறிகுவேன் மன்னே 170. 4 , 
அறிகுவென் மன்னே 
அம் நுண் சுணங்கின் 


158.3 . 


159. 2 . 


வேலின் 
வேனில் 
இற்றி 
இயற்றி 
வழி நாள் ஊசலின் 
வழி நாரூசலின் 
அயிர்த்துகள் முகந்த 
மயிர்த்துகள் முகந்த 
ஏறிச் செல்வா 
ஏறிச் செலவா 
பணையும் 
மணையும் 
வேறுபுலத்திலனே 
வேறுபுலத்திலேன் 
யா தனிற் பிரிவாம் 
யாதனிற் பிரிகோம் 
யா தினிற் பிரிகோம் 
வெண்போழ் ததை 

இ 
வெண்போழ் 

தை இய 
வந்து நின்றனளே 
வந்து நின்றோளே 
கொழுநற்காக்கம் 
கொழுநர்க்காக்கம் 
நன்மை தலைப்படினே 
வன்மை தலைப்படினே 
ஆர்வநெஞ்சமொடு 
ஆர்வநெஞ்சமொல 
வெண்மணல் 

அழுத்தி 
வெண்மரல் அழுத்தி 


12 . 


ய 


160. 3 


5 . 


5 
. 


6 . 


அந்நுண் சுணங்கின் 9 . 
கூந்தல் செம்பொன் 
கூந்தல் செம்பொறி 171,10 . 
வீதா வேங்கைய 
விததர் வேங்கைய 172. 1 . 


161. 3 . 


பின்னிணைப்பு -2 


519 


அடி 


பா . 


அடி 


2 
. 


3 
. 


5 . 


173.7 . 


175. 1 . 


5 . 


176. 6 . 


8 
. 


காழ்முளை 
காண்முளை 
பெய்தினிது வளர்ப்ப 10 . 
பெய்தீனிது வளர்த் 

தது 183.4 . 
புன்னையது சிறப்பே 
புன்னையது நலனே 6 . 
அம்மலை கிழவோன் 
மைம்மலைகிழவோன் 
நெடுங்கடல் அளித்த 
நெடுங்கடல் 

186. 9 . 
அலைத்த 
துறைவனோடு 
துறைவனொடு 187.3 . 
ஒண்செங்காந்தள் 
ஒண் செங்காத்தள் 
மா தவத் தெளிந்த 
மாதவர்த் தெளிந்த 9 . 
விடலொல்லாளே 
விட லொல்லானே 
நப்புறங்காக்கும் 
நிற்புறங்காக்கும் 

10 . 
அன்னையும் 
அனையும் 
கெடுத்துப்படு 
கெடுத்துப்பெறு 192.5 . 
மென்மெல 
மென்மேல் 
காப்போர் நீத்த 
காப்போர் நீர்க்க 
வறுந்தலை 

193.3 . 
வருந்தலை 


பெருங்களிறு 
பெயர்க்களிறு 
பனியலை நிலையே 
பனியலை நீயே 
அவணுறை முனிந்த 
அவணுரை முனிந்த 
மடவை மன்ற 
மடவை மனறம்ம 
வயின்தோறு 
வயின் றொறு 
பொருட்பிணி போகிய 
பொருட்பிணிப் 

போகிய 
அல்கின் றன்றே 
பல்குற்றன்றே 
ஊது வண்டு 
ஓதைவண்டு 
மின்னவர் 
மின்னவா 
கொடும்பூண் 
பெரும்பூண் 
இன்னகை மேவ 
இன்னகை மேவி 
தேங்கமழ்விரிதார் 
தேங்கமழ் விரித்தார் 
மாரி எண்கின் 
மாரி எண்கினம் 
மலைச்சுர நீளிடை 
வலிதரு நீளிடை 
மலிதரு நீளிடை 
புலந்துழைஇ ஆனாய் 
புலந்துழைஇ யானா 


178.10 . 


180. 5 . 


182 , 3 . 


4 . 


190. 4 . 


5 . 


6 . 


8 , 


9 . 


520 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


195.3 . 


196.1. 


198. 7 


12 . 


199. 5 . 


மடப்பிணை கடுப்ப 
மடப்பிணை போல 
வெண்கோட்டு 
வெண்கோடு 
இழுக்கும் 
இழக்கும் 
கவருமின் றவ்வாய்த் 
கவருமின் றவ்வாய்த 
அறிகிலேன் யானே 
அறிகலென் யானே 
சுருங்கிய நரம்பின் 
சுருங்கிய நாம்பின் 
தூண்டிலும் பற்றி 
தூண்டிலும் மரீஇய 
விளிவிலா 
விளிவில 
கலுழும் 
கலிழும் 
செல்வர் அல்லர் 
செல்வார் அல்லர் 
நங்காதலர் 
நுங்காதலர் 
விட்டுடன் 
விட்டென 
நரம்பொடு கொள்ளும் 


200. 1.. 


தில்லையம் பொதும் 9 . 

பில் 
திதலையம் பொதும் 205 , 4 . 

பில் 
தில்லைப் பொதும்பில் 
பங்கு செறிந்தன்ன 
பளிங்குசெறிந்தன்ன 206. 4 . 
பொலிந்ததார் 
பொலிந்த தாஅள் 11.. 
பொலிக நும்பெயரே 
பொலிகநும் புகழே 207. 8 . 
உளனே 
உளேனே 

10 . 
கதிர அன்ன 
ததரலன்ன 

208. 3 . 
முதுவாய்க்குயவ 
முதுவாய்குயவ 
இதுவும் ஆங்கண் 
ஈதுமாங்கண் 

5 . 
ணையள் அனை 

யோள் 
இளையள் அனை 

யோள் 209. 5 . 
புலாவஞ் செங் 

கோட்டு 212 , 4 . 
புலாலஞ் செங் 

கோட்டு 
பொன்புரை கவழம் 
பொன்புரை கவளம் 
தான் செய் குறியில் 
தான்செய் குறி நிலை 


4 
. 


5 


01. 3 . 


2002. 1 . 


6 . 


கடும்பொடு 

கொள்ளும் 
அத்தத்து ஆங்கண் 
அத்தத்தங்கண் 


204. 8 . 


பின்னிணைப்பு -2 


521 


பா . 


அடி 


பா . 


அடி 


213.3 . 


214.2 . 


215.9 . 


216.7 . 


10 . 


8 
. 


கொழுஞ்சுளைப் 

என்றலர் 
பெரும்பழம் 250. 2 . கொக்கின் 
கொழுஞ்சுனைப் 

கூம்புமுகை அன்ன 
பெரும்பழம் 

கொக்கின் அன்ன 
கொடுஞ்சினைப் 

கூம்பு முகை 
பெரும்பழம் 

7 . அலைத்தவேலை 
அரும்புணர்வு 

நீங்க 
இன்மென 

அலைத்தவெல்லை நீங்க 
அரும்புணர்வு 

9 . பரத்தந்தா அங்கு 
ஈன்மென 

பரத்தந்தாங்கு 
செங்கால் 

10 . இனிதே தெய்ய 
செங்கோல் 

இனிது தெய்ய 
குறுகார் கழினியின் 232 , 6 . தாமம் நல்கென 
குருகார் கழனியின் 

காமம் நல்கென 
அனையாராயினும் 

வீயுக விரிந்த 
அனையராயினும் 

வீயூக விரித்த 

233.9 . அறிந்தனை தெரிமே 
நீக்கி 

அறிந்தனை தெளிமே 
நீரணிப்பெருவழி 236. 3 . ஒய்யென 
ஈரணிப்பெருவழி 

பொய்யென 
விடுமுரி முரற்கு 

உயரிய பையென 
விடுபுரி முரற்கு 

உயரியர் பையென 
பற்றுவன் 

5 . நிறைய நெஞ்சத்து 
பற்றுவனன் 

நிரைய நெஞ்சத்து 
இந்நீராலோ 241. 2 . உள்ளடி பொறித்த 
இன்னீராகலோ 

புள்ளடி பொறித்த 
புணர்மினோவென 

வளரா வாடை 
புணர்மினோவென்ன 

வாளரா வாடை 
வினை மூசு கவலை 242 1 . இலையில் பிடவம் 
வில்முசுகவலை 

இலையில பிடவம் 
என்றல் 

9 . நெஞ்சமொடு அகலா 


217. 8 . 


221. 6 . 


222.2 . 


5 . 


223. 4 . 


224 4 


10 . 


227. 1 


522 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


243.10 . 


244. [ . 


2 . 


3 . 


அருந்த நீவி 


5 
. 


11 
. 


10 . 


நெஞ்சமொடு அகவா 

நுடங்கு நிலை 
பிரிதல் 

உடங்கு குரல் கவரும் 
பிரியல் 

உடங்கு பீள் கவரும் 
விழுந்தமாரி 

உடங்குபின் கவரும் 
வீழ்ந்தமாரி 

252. 6 . விலங்கல் போலும் 
விழுந்தண்மாரி 

விலங்கல போலும் 
கூதளத்தலரி 

254 4 . பெறாஅய் ஆகி 
கூ விரத்தலரி 

பெறாஅயுயங்கி 
வண்டின் நயவரும் 

7 . 
வண்டின நயவரும் 

அருந்த நீல 
உயர் மலை நாடற்கு 

உழவினெம் 
உயர்வரை நாடற்கு 

விழவினெம் 
உயர் மலை நாடன் 255.2 . உறுகெழுமரபின் 
உரைத்த லொன்றோ 

உருகெழு மரபின் 
துறத்த லொன்றோ. 

4 . வாள்விரி வேங்கை 
செயலை அந்தளிர் 

வாள்வரி உழுவை 
செயலை மருதளிர் 

5 . 

குழுமு மன்னோ 
மாமெய்ப்பசலையும் 

கழூஉ மன்னோ 
மாமைப் பசலையும் 7 . வாராராயினோம் 
துணையொடாடி 

வாராராயினும் 
துணையோடாடி 

8 . மின்னி 
அரிபெய் கிண்கிணி 

மின்னிய 
வரிபெய் கிண்கிணி 256. 1-2 . சீறடிப்பல்குற 
தேமொழிப்புதல்வன் 

சீறடி அல்குல் 
தோமொழிப் புதல் 

சீறடி அல்கு 

7 . கார்செயல் 
யாந்தன் 

கார்பெயல் 
யாந்தம் 

257. 1 . தளி சிறந்துறைஇ 
மாசறு திருதுதல் 

தளி சிறந்துரைஇ 
மாசில் திருநுதல் 258. 3 . 
தொடங்கு நிலை 

கால்காய் ஞாயிற்று 


11 . 


245 4 . 


250. 2 . 


3 
. 


வன் 


5 
. 


7 . 


கல் காய் ஞாயிற்று 


151.9. 


பின்னிணைப்பு -2 


523 


பா . 


அடி 


பா . 


அடி 


262. 1 . 


263 , 1 . 


3 
. 


4 . 


264. 9 . 


265.1 . 


6 . 


கருவிளைக் காண் 

போன் 269 , 7 . 
கருவிளைக் கண்போல் 
பிறைவனப் பிழந்த 270. 4 . 
பிழைவனப்பிழந்த 
நாணிட்டு 
நாண்விட்டு 
உரையவற்கு 271 , 9 . 
உரையவர்க்கு 
உரையாம் ஆயினும் 272. 8 . 
உரையா ஆயினும் 
உதுக்காண் 
ஈகாண் 
இறுகுபுல் மேய்ந்த 
இறுகுபுன மேய்ந்த 273. 1 
சிறுகோல் சென்னி 
சிறுகோல் 

274 , 3 
சென்னியர் 
ஆரேற்றன்ன 276. 2 . 
சேற்றன்ன 
நம்வயினாளே 

9 . 
நம்வயினானே 
பிரசம் ஊறு 

278. 1 . 
நாடற்கு 
பிரசம் ஊது 

279 , 3 . 
நாடற்கு 
காதல் செய்தும் 

11 . 
காதல் செய்தலும் 
காதல் செய்தவும் 280.2 . 
யாதெனிற் 
கொல்லோ 

7 . 


யாதனிற் கொல்லோ 
பெருமர வள்ளியில் 
பெரும வள்ளியில் 
உருள் பொரிபோல 
உருள் பொறிபோல 
எம்முனை வருந்தல் 
எம்முனை வருதல் 
பெய்தல் ஆயம் 
பொய்தல் ஆயம் 
சிறுமை அலர்வாய் 
சிறுமை பலர்வாய் 
சிறுமை அலர் தந்து 
மூதூர் அலர்தந்து 
மூதுர் அலர்ந்து 
மெய்பரந்து 
மெயபரந்து 
உழைமான் அம்பிணை 
உழைபடுமான்பிணை 
காடுதேர் நசை இய 
காடுதேர்ந்தசை இய 
வாங்கமை பழுனிய 
வாங்கமைப் பழுனிய 
பராரைப் புன்னை 
பரா அரைப்புன்னை 
வைகுபனி உழந்த 
வைகுபனி யுறந்த 
பிறருணக் கழிந்த 
பிறருழைக் கழிந்த 
முகைய ஆம்பல் 
தகைய ஆம்பல் 
சுடுநந்து உடைக்கும் 


9 . 


268. 5 . 


6 . 


7 . 


524 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


I 


பா . 


அடி 


பா . 


அடி 


குறுகிளி 


281. 2 . 


282 , 3 . 


283. 2 


284. 2 . 


3 . 


4 . 


சுரி நந்து உடைக்கும் 9 . 
களியொடு தூங்கி 
தனியொடு தூங்கி 

289. 8 . 
நன்னுதல் பாய 
நன்னுதல் சாய 
கன்நேர் ஒப்பின் 
கண்ணே ரொப்பின் 290 , 1 . 
நிறம் பெறும் 
நிறங்கினர் 

3 . 
ஈரிதழ் 
நிரையிதழ் 
பிணிக் கொண் 

8 . 
டோள் 
துணிகொண்டோள் 291. 1 . 
செல்லல் தீர்க்கம் 
செல்லல் தீர்கம் 292. 1 . 
செல்லல் தீர்க்கும் 
தூக்கத் தூங்கி 
தூக்காத் தூங்கி 293. 2 . 
சிறிது நனி விரையல் 
சிறுநனி விரையல் 294. 5 . 
பழங்கயிறு போல 
பருங்கயிறு போல 295. 5 . 
உடைவியத்து 

அன்ன 297.7. 
உடைவாய்த்தன்ன 
புள்ளொலி 

11 . 
புளளொளி 
பெடையோடாடும் 299. 1 . 
பெடை யொடாலும் 
பெடையோடாலும் 2 . 


சிறுகிளி 
பெருமர வேரடிப் 

போல 
பெருமர வொடியல் 

போல 
சூடு தரு புதுப்பூ 
சூடுதெரி புதுப்பூ 
ஓய்விடு நடைப்பகடு 
ஓய் நடை முதுபகடு 
ஓய்வுடை நடைப்பகடு 
புதுமலர் ஊதும் 
புதுமலர் கதூஉம் 
குணமோ பாண 
கொண்மோ பாண 
நெடுங்கண் ஆரத்து 
நெடுந்தண் ஆரத்த 
நெடுந்தண் ஆரத்து 
பலிகள் ஆர்கை 
பலிக்கள் ஆர்கை 
தொன்றுறை 
தொண்டுறை 
வேறுபல் நாட்டில் 
வேறுபன்னாட்டு 
சிதர் நனை முனை இய 
சிதர் நனை முணை இய 
கடுங்கவினளே 
கடுங்கவவினளே 
உடை கொண்டன்ன 
உடைகோடன்ன 
தாழை வான் புதல் 


7 . 


8 . 


9 . 


286. 1 . 


287.9 . 


288.3 . 


பின்னிணைப்பு - 2 


525 


பா . 


அடி 


T 


அடி 


4 . 


தாழை வான்பூ 
வண்டின் தாஅம் 
வண்டல் தாஅம் 
புலம்பினும் அவக் 


6 . 


5 
. 


காண் 


பொலிந்த நறுந் 

தழை 
இற்பட விளங்கிய 
இறைபட வாங்கிய 
நிறைபட வாங்கிய 
நிறைபட வோங்கிய 
மாவரை 
மரவறை 
காணாதவன் 


காண் 


300. 7 . 


303.10 . 


காண 


304. 1 . 


305. 6 . 


3 
. 


106. 6 . 


புலம்பினும் அவர் 

7 . 
போதல் செல்லாது 
பேர் தல் செல்லாது 9 . 
கொடுமுடு 
கொடுமுடி 

10 . 
பரியப்போகி 
பரியப்போக்கி 309. 1 . 
புலவுக்குரல் 
புலர்வுக்குரல் 

2 . 
எரிசினம் தணிந்த 
எரிசினம் தவிர்ந்த 
குலவுப் பொறை 

இறுத்த 
சூர்ப்பொறை இறுத்த 
சூற்பொறை இறுத்த 
-கவர்பரி 
கவர்பிரி 

9 . 
இவர்பரி 
நெடுந்தேர் 

310.5 . 
நெடுந்தோர் 
பெயர்பட இயங்கிய 

9 . 
பெயர்பட இலங்கிய 
வியலிடை 
வியலணி 
பேரணிப்பொலிந்த 


4 . 


அரும்படர் 
அரும்படரே 
நெகிழ்ந்த தோளும் 
ஞெகிழ்ந்தோளும் 
இழந்த என் நிறனும் 
இழந்த நின்றிறனும் 
யான்செய் தன்றிவள் 
யாஞ்செய்வதன்றிவள் 
அன்பின் 
அன்பினால் 
ஆழல்வாழி 
அழா அல் வாழி 
தேறுவன்மன் 
தேறுவென் மன் 
மடங்கெழு 
மறங்கெழு 
கன்றுபெறுவல்சி 
களிறுபெறுவல்சி 
போர்வையஞ் 

சொல்லே 
பொய்படு சொல்லே 


307.1 . 


2 


3 . 


526 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பான் 


அடி 


பா . 


அடி 


311. 1 . 


312 6 . 


உழை 


விடுமான் உழை 
யினம் 

3 . 
விடுமான் உலையின் 
விடுமான் உளையின் 1 . 
அமர்ந்தனள் 

யம் 319.2 . 
பாந்தன் உழையம் 
ஒழிந்தும் 
அழிந்தும் 
கங்குல் என்றுதாம் 320,1 . 
கங்குல் என்று 
பார்த் துறைப்புணரி 321. 2 . 
பார்த்துப்புணரி 
வைத்தென 

3:22 . 5 . 


314. 1 . 


7 . 


315 .. 5 . 


4 . 


வாய்த்தென 


5 
. 


பனைத்தாள் 
இருந்தனமாக 
இருந்தனெமாக 
அறியிடை இட்ட 
ஆறிடை இட்ட 
தெளவென் றன்றே 
தவ்வென்றன்றே 
துஞ்சிலன் 
துஞ்சேன் 
விழவுமுழந்தன்று 
விழவுமூழ்த்தன்று 
பாடின் வெண்மணி 
பாடின் தெண்மணி 
உட்குபசி களை இயர் 
உயங்குபசி களை இயர் 
மலர்சி தறியர் 
மலர்சிதறி 
வண்டின் இன்னிசை 
வண்டிமிர் இன்னிசை 
கொக்கின் 
கொக்கினம் 
அறி அமர் வனப்பின் 
அரியமர் வனப்பின் 
உண்டெனும் 
வண்டெனும் 
புடைத்திற்ற 
புடைத்திட்ட 
நெஞ்சமொடு 
நெஞ்சமோடு 
பிறழ்சுவல் 
பிணர்ச்சுவல் 


நன்புகை கொடார் 

12 . 
நன் புகை 

கொண்டார் 323.10 . 
நன்புகை கொடாஅர் 
தவறு நன்கறியாயா 326. 2 . 

யின் 
தவறு நற்கு அறியாயின் 8 . 
எம்போல் 
என்போல் 

9 . 
மலர் தீய்ந்தனையர் 
மலர்தீர்ந்தனையர் 329.5 . 
எய்தருவேமென 
ஏய் தருவேமென 

7 . 
சென்றோர் நம் நசை 
சென்றோர் தந் நசை 330. 1 . 
பணைத்தாள் 


10 . 


12 . 


316.4 . 


6 . 


318 2 . 


பின்னிணைப்பு -2 


527 


1 


வா . 


அடி 


அடி 


331. 2 . 


5 . 


12 . 


332.6 . 


ஓகையுமணர் 339. 2 . 
ஒழுகைஉமணர் 
உடனுப்பு ஏறி 340 ... 1 . 
உடனூர்பு ஏறி 
தமர்தம் அறியா 

3 
தமர் தமர் அறியா 
சேரியும் உடைத்தே 10 . 
செறிவும் உடைத்தே 
இருளைத் தோழி 341 , 1 . 
இருளை தோழி 
இருங்கோள் வயப்புலி 
இருங்கேழ் வயப்புலி 
பரவல் ஊறல் 

4 . 
பரலவலூறல் 
உண்மலி நெஞ்ச 

8 . 
மொடு 
ஊண்மணி நெஞ்ச 345. 6 . 

மொடு 
இள நீர் 
இமிழ்நீர் 


333.3 . 


6 . 


அலர்வது 
ஆவது 
புலத்தலும் இல்லேன் 
புலத்தலும் இலனே எ 
படைமான் 
மடைமான் 
நெகிழ்த்த நும்மே 
ஞெகிழ்த்த நும்மே 
வங்க வரிப்பாறை 
வங்கா வரிப்பறை 
சிறுபாடு முணையின் 
சிறுபாடு முனையின் 
உலையா உலவை 
அலையா உலவை 
நீர் ஈர்ங்கரை நாள் 
நீரீரங்கரை நாள் 
பெரிய கேண்மை 
பெரியோர் கேண்மை 
செம்மையோரும் 
செம்மையொருத்தி 
இன்ன நிலையன் 
நீரன நிலையன் 
காணவிடுமோ 
காணவீடுமோ 
கண்படை இலனே 
கண்படை இலெனே 
தொல்கவின் 

தொலையினும் 
தோள்கவின் 

தொலையினும் 


335.1 . 


5 . 


347. 8 . 


குடவயின் 
குடையின் 


336. 1 . 


337 , 8 . 


பிணவொடு 

11 . 
பிணவோடு 
ஐம்பால் தளர்நறுங் 348 , 8 . 

கதுப்பின் 
ஐம்பால் தாழ்நறுங் 350. 5 . 

கதுப்பின் 
பையென முழங்கும் 
பையென மூழ்கும் 
பையென மூள்கும் 

9 . 


ஆகில் 


528 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பட்ட 


பா . 


அடி 


பா 


அடி 


351. 6 . 


352,9 . 


356.1 . 


3 
. 


66 . 


8 . 


ஆசில் 
கலங்கழீ இ அற்று 

9 . 
கலந்தழீ இயற்று 
வேங்கையங் 

10 . 
குவட்டிடை 
வேங்கையங் 

363. 2 . 
கவட்டிடை 
அஞ்சுவரு கவலை 
அருஞ்சுரக் கவலை 
தெண்கடல் 
தென் கடல் 

364. 8 . 
இமயத் துச்சி 
இமையத்துச்சி 365. 3 . 
போலச் செல்வர 
போலச் செலவர 

4 . 
உழையளாகவும் 
உழையளாக 
தந்தனனே 
அவையாம் 366 , 4 

4 . 
தந்தனனே யாமஃது 
கேளுடைக்கேடு 

8 . 
கேளிடைக் கேடு 
அவன்மலை 

370. 3 . 
அவர்மலை 
உவப்பேன் 

8 . 
உவப்பென் 
மணல்மலிவியனகர் 

9 . 
மணமலிவியனகர் 
தன்பெயல் எழிலி 

11 . 
தண்பத எழிலி 
பராரை 

372 , 2 . 


பராஅரை 
பெயர்க்குவென் 
பெயர்க்தவன் 
மறைகுவென் 
மறைகுவன் 
தெண்கடல் 

நன்னாட்டு 
தெண்கடல் நாட்டு 
செல்வன் யானென 
செல்வென் யானென 
ஊர்நனி இயம்ப 
ஊர் நணி இயம்ப 
வாய்விட்டு 
நாண்விட்டு 
அகல்வயல் படப்பை 
அகல்வயிற் படப்பை 
அவனூர் வினவி 
அவனகர்வினவி 
மாசறக் கழீஇ 
மாசறக் கெழீஇ 
பிரியத்தீண் 
விரியத் தீண்டி 
திரள்காழ் 
திரள் தாள் 
பன்மாண் அகட்டில் 
படைமான பட்டில் 
உறையும் 

ளுறை 
புதைத்து வந்ததுவே 
கைபுதைத்ததுவே 
தேனுடை அழிபழம் 


359.4 . 


6 . 


7 . 


360.10 . 


361 , 6 . 


உள் 


362.3 . 


7 . 


ார - செ : 


பின்னிணைப்பு -2 


529 


அடி 


பா 


அடி 


374. 3 . 


4 . 


376.2 . 


3 
. 


9 . 


377 , 8 . 


378. 8 . 


379. 1 . 


1 


பூணிலை 


4 . 


தேனுடை அணிபழம் 380. 1 . 

ஆடிமையொடு 
காய்பசி பெயர்ப்ப 

ஆடிமெய்யொடு 
காய்செவி பெயர்ப்ப 2. மாசுபட்டன்றே 
வம்பலர் 

மாசுபட்டின்று 
வம்பலிர் 

மாசுபட்டின்றே 
செந்தினை 

பிலிற்ற 
செந்திளை 

பிலிற்றா 
நன்கவற்கரிய 

பலிற்ற 
நற்கவர் கறிய 

6 . 

அல்லேம் அதனால் 
சிறுநுதல் 

அல்லேம் இதனால் 
திருநுதல் 

இல்லேன் இதனால் 
ஈங்காகின்றாள் 

7 . பொன்புனை நரம்பின் 
ஈங்காகின்றால் 

பொன்புரை நரம்பின் 
கல்லாவன்பறழ் 

11 . 
கல்லார்வன்பறழ் 

பண்ணிலை 
பொருந்திக்கைய 12 . வேட்டத்தில் 
பொருந்திக்கைதைய 

வேட்டதில் 
வௌவலிற் 

381.4 . மாஅத்து 
கொடிச்சி 

மராஅத்து 
வௌவலிற் 

382. 2 . நிறையிதழ் 
கொச்சி 

நிரையிதழ் 
மாரியங்கிடங்கின் 

கடல் மீன் அருந்தி 
மா தயங்கிடங்கின் 

கடலே மீனருந்தி 
போன்றன விரவே 384 , 1 . வண்புறப் புறவின் 
போன்றல விரலே 

பைம்புறப் புறவின் 
பாஅய் அவ்வயீறு 

பண்புறப் புறவின் 
அலைத்தலின் 

கவைமுட்கள்ளி 
பாயறு வயறலை 

கவைமுடக்கள்ளி 
தவலி 

வயவு நடை 
ஆடுமழை 

உயவு நடை 
தேர் மழை 

5 . உருநெற் பெறூஉம் 


| 


5 . 


8 . 


3 
. 


9 . 


10 . 


2 
. 


4 . 


11 . 


Nா 


530 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா 


அடி 


6 . 


386.6 . 


387.3 . 


ஓங்கல் 


389.7 . 


11 . 


390. 4 . 


வரகுநெறி பெறூஉம் 395. 3 . எம் இடையே 
மாணில்சேய் நாட்டு 

நம்மிடையே 
அரணில் சேய் நாட்டு 5 . வேந்தடு களத்தில் 
தருகுவன் 

வேந்தடு மயக்கத்து 
தருகுவென் 

6 . ஓங்ககல் 
ஓராச் செந்தொடை 
ஒல்லாச்செந்தொடை 

புணரி பாய்ந்தாடு 
காவல் இனி 

பணரி பாய்ந்தாடு 
யென்றோளே 

7 . அணிந்திடு பல்பூ 
காவலின் 

அணைந்திடு பல்பூ 
நீயென்றோளே 10 . வேட்டனை யல்லை 
அமைந்தனம் 

யால் 
தொடர்பே 

பெட்டனை யல்லை 
அமைக நம் 

யால் 
தொடர்பே 
நெறித்தழை 
நெறித்தமை 2. குறுந்தொகை 
துனையதின் 
துணையதின் க.வா. 4. அஞ்சுடர் 
மின்னில் தோன்றும் 

வெஞ்சுடர் 
மீனில் தோன்றும் 

செஞ்சுடர் 
மீனின் தோன்றும் 6 . 

ஏமவைகல் 
பனிக்கடு நாளே 

ஏமம் வைகல் 
பனிக்காடு நாளே 1.3 . கழறொடி 
பனிகடிகேளே 

கழறொடீ இ 
உரைத்தென 

சேஎய் குன்றம் 
உறைத்தென 

சேய குன்றம் 
நறுந்தண்ணியன் 2.2 . 

கண்டது மொழிமோ 
கொல் 

கண்டன மொழிமோ 
நறுங்கண்ணியன் 33 . 

கருங்கோற் குறிஞ் 
கொல் 

சிப்பூ 


392 , 4 . 


393. 7 . 


394. 6 . 


7 . 


9 
. 


பின்னிணைப்பு-2 


531 


பா . 


அடி 


UIT 


அடி 


41 . 


8.4 . 


5 
. 


2 
. 


4 . 


6 
. 


5.2 . 


9.1 . 


2 . 


3 . 


கருங்காற் குறிஞ் 

சிப்பூ 
நோமென் னெஞ்சே 
நோமே நெஞ்சே 
நோமோ நெஞ்சே 
இமைதீய்ப்பன்ன 
இமைதீப்பன்ன 
நோமென்னெஞ்சே 
நோமெநெஞ்சே 
உறங்குமின்னிழற் 

புன்னை 
உறங்குமின்னிலைப் 

புன்னை 
உறங்குமென்னிழற் 

புன்னை 
உடை திரைத்திவலை 
உடைதிரைத்துவலை 
முனிவின்று 
முனிவின்றி 
ஓர்யான் மன்ற 
ஓஒயான் மன்ற 
ஓரியான் மன்ற 
ஓஓர் யான் மன்ற 
மேலவும் சிலம்பே 
மேவுந சிலம்பே 
மேலன சிலம்பே 
கயிறாடு பறையில் 
கயிறாள் பறையில் 
வேய்பயிலழுவம் 
வேய்பயில்பழுவம் 
கழனிமாத்து 


கழனிமரத்து 
கழனிமா அத்து 
தூக்கத் தூக்கும் 
தூக்கத் தூங்கும் 
ஆடிப்பாவைபோல 
ஆடியிற்பாவைபோல 
ஆடியுட் பாவை 

போல 
மேவன செய்யும் 
மேவின செய்யும் 
ஏவின செய்யும் 
யாயாகியளே 
யாயாகியளோ 
செப்பில் 
செப்பின் 
தமியவைகிய 
தமியள்வைகிய 
பெய்யாப்பூவின் 
பொய்யாப்பூவின் 
மெய்சாயினளே 
மெய்சாயுநளே 
நம்முன் நாணி 
நம்முள் நாணி 
கரப்பாடும்மே 
கரப்பாடுதுமே 
பைத்தாது படீஇயர் 
பைந்தாது படீஇய 
பைந்தாது பஃறீ இயர் 
ஞெகிழ 
நெகிழ 
நாடொறும் 


6.2 . 


3 
. 


4 . 


8 . 


7.2 . 


10.2 . 


4 . 


. 


6 . 


11.1 . 


8.1 . 


532 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


6 . 


2 . 


3 
. 


( 3.1 . 


நொதுமற்கழலும் 
நொதுமலர்கழறும் 
நொதுமற்கலுழும் 
நொதுமல் கழறும் 
நொதுமலர்க் கலிழும் 
தொதுமல் கழறும் 
மாசறக் கழீஇய 
மாசறக்கெழீ இய 
ஒருதலைச்சேக்கும் 
ஒருத்தலைச்சேக்கும் 
ஒருதலை சேக்கும் 
ஒருகலை சேக்கும் 
நோய்தந்தனனே 
ஒய்தந்தனனே 


4 . 


3 
. 


4 . 


5 
. 


பசலை 


6 
. 


நாளும் 
கலிழும் கண்ணொடு 
கலுழுமங்கண்ணொடு 
கலுழுங் கண்ணொடு 
கலிழுமங்கண்ணொடு 
உறைதலுமுய்குவம் 
உறைதலுமுயங்குவம் 
எழுவினி 
எழுகினி 
வாழியென் னெஞ்சே 
வாழிய நெஞ்சே 
வாழிநெஞ்சே 
முனாது 
முனாஅது 
முனையது 
பல்வேற்கட்டி 
வல்வேற் கட்டி 
தேஎத்தராயினும் 
தேத்தாராயினும் 
வழிபடல் 
வழிவிடல் 
அவளுடை நாட்டே 
அவருடை நட்பே 
உலைக்கலன்ன 
உலைக்கனலன்ன 
உலைக்கல்லன்ன 
என்பவவர் சென்ற 

வாறே 
என்பவவர் தேர் 

சென்றவாறே 
அவர்தேர் சென்ற 

வாறே 


7 . 


8 . 


14.1 . 


பயலை 
ஆர்ந்தன குவளை 
ஆர்ந்த நங்குவளை 
ஆன்றனங்குவளை 
அமிழ்து 
அமிர்து 
செந்நாவஞ்ச 
செந்நாவஞ்சி 
வந்த 
நிவந்த 
மறுகில் 
மறுகு 
நல்லோள்கணவன் 
நல்லோர் கணவன் 
கூறயாம் நாணுகம் 
கூறுகயாஅம் நாணும் 


12.2 . 


4.5 . 


4 . 


14.6 . 


கம் 


பின்னினைப்பு -2 


533 


அடி 


15.3 


5 
. 


6 . 


16.1 . 


5 
. 


2 . 


17.4 . 


கூறயாம் நண்ணுகம் 

வலஞ்சுழி மரா அத்து 
நாலூர்க்கோசர் 

தேமூ ரொண்ணுதல் 
நல்லூர்க்கோசர் 

தேனூரொண்ணுதல் 
தொகுவளை 

தேமூசு ஒண்ணுதல் 
தொடுவளை 

24. 4 , எழுகுளிறு 
முன்கை மடந்தை 

எழுகளிறு 
முன்கை நம்மடந்தை 

எழுகுளிர் 
கள்வர் தம் 

குழையக்கொடியோர் 
கணவர் தம் 

குழையகக் கோட்டி 
கானவர் 

யோர் 
கள்வர் 

குழையக் கோடி 
செப்பங் கொண்மார் 

யோர் 
செப்பங்காண்மார் 

6 . 

காதலரகலக் கல் 
காழ்க்கொளினே 

லென் றவ்வே 
காழ்கொளினே 

காதலர்க் கல் 
வேலிவேர்க் கோட் 

லென்றவ்வே 
பலவின் 

காதலர்க்கவ் 
வேலிக்கோடல்பல 

வென் றவ்வே 
வின் 

நாம்வெங் காதலர்க் 
வறுமையாழ்ப்பாணர் 

கவ்வென்றவ்வே 
வறுமையர் பாணர் 

25 : 1 . தானே கள்வன் 
வாழியநெஞ்சே 

தானே களவன் 
வாழியோநெஞ்சே 2 . 

தானது பொய்ப்பின் 
வாழியர் நெஞ்சே 

தானவன் பொய்ப் 
யாரளோ நமக்கே 

பின் 
யாருளர் நமக்கே 

சிறுபசுங்கால 
யாரே நினக்கே 

சிறுபசுங்கா அல 
கொன்றைக்கானம் 

குருகுமுண்டுதான் 
கொன்றை கானம் 

குருகுமுண்டு தாம் 
வலஞ்சுரி மராஅத்து 26.2 . 

மேக்கெழு 


18.1 . 


19.1 . 


3 
. 


5 . 


3 
. 


21.3-4 . 


5 
. 


22. 3 . 


. 


534 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா 


அடி 


6 
. 


3 
. 


7-8 . 


27.4 . 


31.3 . 


5 
. 


மேக்கெழும் 
தேக்கொக்கருந்தும் 
முத்து நிறையொத்த 
முள்ளெயிற்றுத்துவர் 

வாய் 
முள்ளெயிற்றுவர் 

வாய் 
தந்தைக்கடுவனும் 
தந்தை கடுவனும் 
உணீஇயர்வேண்டும் 
உண்ணிய வேண்டும் 
உண்ணியர் 

வேண்டும் 
உணீஇய வேண்டும் 
என் மாமைக்கவினே 
எம்மாமைக்கவினே 
முட்டுவேன் கொல் 
மூட்டுவேன் கொல் 
ஒரேன் யானும் 
ஓரேயானும் 
புல்லுரைதா அய் 
புல்லுரைத்தா அய் 
பெயனீர்க்கேற்ற 
பெயனீர்க்கேற்றன 
அவாவுற்றனை 
அயர்வுற்றனை 
நன்றும் பெரிதாலம்ம 
என்றும் பெரிதாலம்ம 
அல்கல் 
அகல நல் 
மெய்யுறன்மரீஇய 


மெய்யுற மரீஇ 
மெய்யுற மரீஇய 
வாய்த்தகை 
வாய்த்தரு 
வரத்தகை 
பொய்க்கனாமருட்ட 
கனாமுன் மருட்ட 
தமியேன் 
தமியென் 
அளியேன் 
அளியன் 
அளியென் 
யாண்டும் 
ஆண்டும் 
நெகிழ்த்த 
ஞெகிழ்த்த 
ஓர் ஆடுகளமகனே 
ஆடுகளமகனே 
ஊர்துஞ்சியாமமும் 
ஊர் துஞ்சியாமும் 
விடியலுமென்றி 
விடியலுமின்றி 
தெற்றென 
தோற்றென 
இளமாணாக்கன் 
இனமாணாக்கன் 
என்ன கொல்லோள் 
என்ன கொல்லோ 
ஒறுப்ப வோவலர் 
ஒறுப்ப வொல்பார் 
யானையங்குருகின் 


28.1 . 


2 . 


322 . 


29.1 . 


2 
. 


5 . 


4 . 


33.1 . 


4-5 . 


30.1 . 


34.1 . 


2 . 


பின்னினைப்பு -2 


535 


பா . 


அடி 


பா 


அடி 


4-5 . 


34.6 . 


6 
. 


7 . 


35.2 . 


5 . 


36 | 


யானையுண் குருகின் 38. 1 . 
பெருந்தோடட்ட 
பெருந்தொட்ட 

5 . 
மரந்தை 
மாந்தை 
அன்னவெம் 
அன்னவென் 
குழல் விளங்கு 39. 1 . 
குழைவிளங்கு 
முதிர்ப்பன்ன 
முதிர்பன்ன 
வாடையும் 
வாடையும் நம் 
மாணைமாக்கொடி 
மாணமாக்கொடி 

3 . 
நீயலென் 
நீயலேன் 

40. 1 . 
நீயலன் 
தாவாவஞ்சினம் 
தவா அவஞ்சினம் 
நல்கலும் 

3 . 
நல்கினும் 
மென்கினை யாஅம் 

4 . 
பொளிக்கும் 
மென் சினையா அம் 41. 5 . 

பிளிக்கும் 
மென்சினையா அம் 43. 1 . 

பிளக்கும் 


அறையீன் முட்டை 
அறையின் முட்டை 
ஒராங்குத்தணப்ப 
ஓராங்குத்தணப்ப 
உள்ளாதாற்றல் 
உள்ளாதகற்றல் 
உள்ளாத கறல் 
வெந்திறற் கடுவளி 
வெந்தெற்ற் கடுவளி 
பொங்கர்ப் 

போந்தென 
பொங்கர் போந்தென 
பொங்காப் 

போந்தென 
மலையுடை 
மலையிடை 
யாயு நாயும் 
யாயும் யாயும் 
யாராகியரோ 
ஆராகியரோ 
யானு நீயும் 
நானு நீயும் 
பெயனீர்போல 
பெய்ந்நீர்போல 
புலப்பில் போல 
புலம்பில் போல 
செல்வாரல்லர் 


3 . 


5 
. 


37. 1 . 


3 . 


536 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


A. 


அடி 


ப 


செல்லாரல்லர் 
யானிகழ்ந்தனனே 

யானிகந்தனனே 48. 6 . 
2 . ஒல்வாள் அல்லள் 

வீவாள் அல்லள் 49. 2 . 
விடுவாள் அல்லள் 
அவரிகழ்ந்தனரே 

4 . 
அவரிகந்தனரே 
3 . இருபேராண்மை 

இருபெயராண்மை 
5 . அலமலக்குறுமே 

5 . 
அலமறுக்குறுமே 
44. 1 .. பரிதப்பினவே 

கண்ணே 50 , 2 . 
பரிதப்பினவென் 

கண்ணே 
4 ) .2 . மகளிர்த் தழீஇய 

சென்ற 51. 1 . 
மகளிர்த் தரீஇய 

சென்ற 
மகளிர் மரீஇய 

சென்ற 51.3 . 
மகளிர் மரீஇச் 

சென்ற 
மகளிர்க் காணிய 

சென்ற 
45.3 . பெரிதென 
பெரிதேன் 

6 . 
4 . சிறுவன்றாயே 
சிறுவர் தாயே 

52. 1 . 
46. 3-4 மன்றத்தெருவின் 


மன்றதெருவின் 
மன்றத்தெருவை 
நசையாகு பண்பின் 
நசையாடு பண்பின் 
மாநீர்ச் சேர்ப்ப 
மாணீர்ச் சேர்ப்ப 
நீயாகியரென் 

கணவனை 
நீயாகிய ரெங் 

கணவனை 
நெஞ்சு நேர்பவளே 
நெஞ்சின் 

நேர்பவளே 
செவ்வீ மருதின் 
செவ்வி மருதின் 
அன்றவரூழே 
அன்றவரூரே 
கூன் முள் 
கூர்முள் 
கூர்ம்பனிமா மலர் 
கூனிமாமலர் 
துறைதொறும் 

பரக்கும் 
துறைதொறும் 


3 
. 


பரிக்கும் 


துறைதொறும் 

வரிக்கும் 
அவனொடு மொழிமே 
அவனொடு மொழிமோ 
ஆர்களிறு மிதித்த 
ஆர்களி மிதித்த 


பின்னிணைப்பு-2 


537 


பா . 


அடி 


பா , 


அடி 


56. 1 . 


2 . 


2 . 


3 
. 


5 . 


4 . 


. 


57. 3 . 


5 
. 


4 . 


6 . 


53. 1 . 


58. 2 . 


ஆர்கலி மிகுத்த 
ஆர்கலி மிதித்த 
சூர் நசைந்தனையை 

யாய் 
சூரசைந் தனையாய் 
கூரசைத்தனையை 

யாய் 
நிரந்திலங்கு 
விரிந்திலங்கு 
பரிந்தனெனல்லனோ 
பரிந்தனெனல் 

லெனோ 
பரந்தனெனல்லனோ 
மகிழ் நமுன்றில் 
மகிழ்நனை நறிய 
நனைமுதிர் 
நனைமுது 
செந்நெல்வான்பொரி 
செந்நெல்வெண் 

பொரி 
நேரிறைமுன்கை 
நேரிழை முன் கை 
என்னலனே 
என்னலன் 
வெரீ இ 
வெரீஇய 
து வலையொடு 
திவலையொடு 
மங்குல்தை இ 
மங்குல்தை இய 
தைவரலூதையொடு 
தைவர லூதையோடு 


வேட்டச்செந்நாய் 
வேட்டைச்செந்நாய் 
குளவிமொய்த்த 
குழவிமொய்த்த 
உணீஇயர் 
உணீஇய 
எம்நெஞ்சு 
என்னெஞ்சு 
காமமொடு 
காமமோடு 
போகுக தில்ல 
போகதில்ல 
புன்மை நாமுயற்கே 
புன்மை யாமுயற்கே 
நிறுக்கல் 
நிறுத்தல் 
வெவ்வறை மருங்கின் 
வெயில்பயின் 

மருங்கின 
நோன்றுகொளற்கு 
நொண்டு கொளற்கு 
மொண்டு கொளற்கு 
பரிசிலர் கோமான் 
பரதவர் கோமான் 
அரலைக் குன்றத்து 
அறலைக்குன்றத்து 
அதலைக்குன்றத்து 
நாறு நின் நறுநுதல் 

மறப்பரோ 
நாறுநறுநுதல் 

தவ் வென 


2 . 


3 
. 


53.4 . 


6 . 


6 . 


54.1 . 


59. 1 . 


6 . 


2 . 


55.2 . 


3-4 . 


538 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


4 . 


59.4 . 


50. 1 . 


2 


3 
. 


3 
. 


நாறுநறுநுதறாவெனின் 
நாறு நின் நறுநுதறா 

வென 
மற்றேமுயலவும் 
மற்றெனாமுயலவும் . 

5 . 
கூதளியாடிய 
கூதளிராடிய 
கூதாளியாடிய 
நெடுவரை 
பருவரை 
இருக்கைமுடவன் 54.1 . 
இருகைமுடவன் 
இருங்கைமுடவன் 
இருங்கால் முடவன் 
உட்கைச் சிறுகுடை. 
உட்குழி ,சிறு குடை 
சுட்டுபு நக்கி 
நீட்டுபு நக்கி 
உருட்டுபு நக்கி 64 3 . 
ஊட்டுபு நக்கி 
பொய்கையூரன் 65.1 . 

கேண்மை 
பொய்கையூரற் 

கெண்மை 
இன்புற்றனெம் 
இன்புற்றனம் 
நாறிதழ் 

4.5 . 
நாறிணர் 
குவளையொடிடைப் 

5 . 
குவளை யொடி டைபட 


குவளையொடிடை 

யிடுபு 
நறிய நல்லோள் 
நறியணல்லோள் 
முறியினும் வாய்வது 
முறியினும் வாயது 
முயங்கற்கு மினிதே 
முயங்குகவின்னே 
முயங்குவ மினியே 
முயங்குக மினியே 
அகன்று வந்தென 
அகன்று வருந்தென 
மடக்கட்குழவி 
மக்கட் குழவி 
அணவந்தன்ன 
அலம்வந்தன்ன 
அவண் வந்தன்ன 
எனவந்தனரே 
நோயே மாகுதல் 
நோவே மாகுதல் 
வன்பரற் றெள்ளறல் 
வன்பாற்றெள்ளறல் 
மறுவந்துகள் 
மருவந்துகள 
தளிதரு தண்கார் 
களிதரு தண் கார் 
வரனைச இ வருந்தி 

நொந்து 
வருந்திநோ நொந்து 
உறையவிருந்திரோ 
உறையவிருந்தீரோ 
உறையவிருந்தன்றால் 


4 . 


61. 5 . 


6 . 


62.2 . 


பட 


பின்னிணைப்பு - 2 


539 


TAKA 


பா. 


அடி 


73.3 . 


166.1 . 


74. 1 . 


4 . 


உறைய விருந் 

தணிரோ 
உறையவிருந் 

தின.ரோ 
மடவமன்ற 
மடவை மன்ற 
கொடியிண ரூழ்த்த 
கொடியிணர்பூத்த 
வம்பமாரியை 
வம்புமாரியை 
புது நாணுழைப்பான் 
புது நானுழைப்பான் 
அரும்பனியச்சிரம் 
அரும்பனியற்சிரம் 
கைம்மை 


5 . 


75. 3 . 


167. 3 . 


68. 3 . 


69.2 . 


கைமை 


வெய்யையே நீ 
நாட்டிற்போகிய 
நாட்டிற்போக்கிய 
நாட்பிற்போகிய 
நாட்பிற்போக்கிய 
விசைப் பினன்ன 
விசையினன்ன 
வியப்பினன்ன 
சோணைபடியும் 
சோனைபடியும் 
பூஞ்சுனைபடியும் 
பொன்மலி 
பொன்வலி 
பாடலிபெறீ இயர் 
பாடிலிபெறீ இயர் 
பாடினிபெறீ இயர் 
செல்பவென்பவோ 

கல்வரை மார்பர் 
செல்வனென்ப 

வோங்கல் 
வரைமார்பன் 
செல்வவென்பவே 

கல்வரை மார்ப 
செல்பவென்ப நங் 

கல்வரைமார்பர் 
செல்பவென்ப 
வோங்கல்வெற் 

பலர் 
தை இத் தண்வரல் 
தைஇய தண்வரல் 
வாடை துக்கும் 
வாடைதுங்கும் 


4 . 


76. 2 . 


70. 5 . 


ஓங்குவரை அடுக் 

கத்து 
ஒங்குவரை நடுநாம் 
வருந்துறும் யாமே 
வருந்துகம் யாமே 
அணைமெல்லியள் 
அனைமெல்லியல் 
யான் முயங்குங்காலே 
யாமுயங்குங்காலே 
நல்குறுமகளே 
நல்குறூஉமகளே 
நல்குவாமகளே 
அலமருந்தகைய 
அலம்வருந்தகைய 
வெய்யை யான் 
வேயையவர் நீ 


71. 4 . 


72 . 


4-5 . 


73.1. 


76. 5 . 


ܕܕܪܫܕܕ 


E 


540 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


6 . 


3 . 


77.4 . 


5 . 


78.6 . 


7 . 


79. 6 . 


7 . 


82. 3 . 


6 . 


83. 1 . 


கடும்பனியச்சிரம் 
கடும்பனியற்சிரம் 
இடு நிழலாகும் 
இடு நீராகும் 
பெரும்பேதை 

மைத்தே 
பெரும்பேதைத்தே 
சேந்தனர் 
சேர்ந்தனர் 
கொல்லே மென்ற 

தப்பல் 
கொல்லோமென்ற 

தப்பல் 
கொல்லோமென்ற 

தப்பற்கு 
சொல்லாதகறல் 
சொல்லாதேகல் 
கொல்லா தகறல் 
வந்தவிருந்துறை 
வந்தவிருத்தி 
வந்தவிருந்தினர் 
வந்தவிருந்திறை 
வந்தவிருந்தின்றி 
யா மஃதயர்கம் 
தான மஃதயர்கம் 
பல்வேலெழினி 
பல்வேலெழுநி 
முனையான் 
முளையான் 
கிளையொடுங்காக்க 
கிளையொடு நுகர்க 
பல்சினை 


பல்கிளை 
இழந்த 
இழந்து 
புலவுத்திரை 
புலவு திரை 
மடறாழ் பெண்ணை 
மடல் சூழ்பெண்ணை 
எம்சிறு நல்லூரே 
அம்சிறு நல்லூரே 
சாரல் 
காழகில் 
அச்சிரம் 
அற்சிரம் 
அமிழ்தம் 
அமிர்தம் 
சினைதொறும் 
கிளைதொறும் 
இழை இயர் 
இழையர் 
புலம்பு தொறூளம்பும் 
புழம்புதொறுலம்பும் 
நெகிழ 
நெகிழிய 
முரண்சோரும் 
முரண்கொல்லும் 
முரண்சொல்லும் 
சாரல் 
சோலை 


8 . 


3 
. 


85.3 . 


80 2 . 


86. 5 . 


87. 5 . 


80. 3 . 


88. 3 . 


5 
. 


6 . 


89.1 . 


7 . 


பாவடியுரல் 
பாவடி புழல் 
நுவறலு நுவல்ப 
நுவறல் நுவல்ப 


81.2 . 


பின்னிணைப்பு -2 


541 


பா . 


பா . 


அடி 


| 


6-7 . 


மாமலைத்தக்க கருவி 


கன்முகை 
கண்முகை 


89.7 . 


90. 3 . 


குறுமகள் 
குறமகள் 


என்னலனே 


5 . 


என்னலன் 
துன்னச் சென்று 
துன்னர்ச் சென்று 
துன்னாச் சென்று 
உள்ளினெனல் 


லெனோ 


91. 1 . 


இம் மெல்லியல் 
என்மெல்லியல் 

95. 2 . 
பாடினள் குறினே 
பாடி நன் குறினே 
மங்குன் மாமழை 
மருங்குன் மாமழை 

97.1. 
வரையிழி யருவி 
இனைவரை யருவி 98. 2 . 
உண்டுறைத் தரூஉம் 
உண்டுறைதரூஉம் 
சால்பீன் றன்றே . 99. 1 . 
சால்பின்றன்றே 
அரிற்பவர்ப் பிரம்பின் 
அரிப்பவர்ப் பரம்பின் 99. 2 . 
குண்டு நீரிலஞ்சி 
கண்டு நீரிலைஞ்சி 
நெறியயன் மராஅத்த 3 . 
நெறியயன் மரத்த 
நெறியயன் மாத்த 

4 . 
நெறியயன் மராத்த 
இரைகொண்டமை 

யின் 
இரைகொண்டவை 

யும் 
நன்னலம் தொலைய 
நன்னலம் தொலைந்து 
புலவிய ஃதெவனோ 
புலவியெவனோ 

5 . 
கேட்பிற் பெயர்த்தும் 
கேட்டிற் பெயரத்தும் 
மாமலைத்தத்தக் 

கருவி 100. 2 . 


92 , 3 . 


5 
. 


உள்ளினெனல்லனோ 
நினைத்தனென் 
நினைந்தனென் 
நினைந்தென் 
அல்லெனோ 
அல்லனோ 
மரத்தகோடு தோய் 
மாத்தகோடு தோய் 
மராஅத்தகோடு 

தோய் 
மராத்தொடு தோய் 
மரத்தகோடு கொய் 
மலிர் நிறை 
மலி சிறை 
மலிர்சிமை 
இறைத்துண 
இறைத்துணை 
கடைக்கொளவே 
கடைக்கொளலே 
பசுமரல்கட்கும் 


93. 1 . 


94. 4 . 


6-7 


541 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


3 . 


வந்தன்று 


100. 3 . 


4 . 


102. 2 . 


103.. 


104 2 . 


6 . 


5 .. 


பசுமரல்கடுக்கும் 

தீதின் னெஞ்சத்து , 
காந்தள் வேலி 
காந்தளஞ் சிலம்பில் 

நயந்தன்று 
பசிப்பின் 

6 . தான் மணந்தனைய 
பசித்தென 

மென 
வேழத்துக்கோடு 

தாமளந்தனையமென 
யானேக்கோடு 

தாம்வரைந்தனைய 
வருத்தி 

மென 
வருத்தின் 

107. 1 . 

ஒண்பூவன்ன 
வருந்தின் 

ஒண்பூவென்ன 
புனறொகுத்த 

3 . நள்ளிருள் 
புனறொடுத்த 

நல்லிருள் 
தண்சிதர் உறைப்ப 

ஊரன் தன்னொடு 
தண்சிதர் மறைப்ப 

வதிந்த 
பலவாகுவவே 

ஊரனொடு வதிந்த 
பலவாகவ்வே 

7 . ஏமவிண்றுயில் 
பலவாகுகவே 

எம்மின்றுயில் 
பலவாகுபவே 108. 4 . செவ்வான் செவ்வி 
புவைன்றுடவை 

செவ்வறன் செவ்வி 
புனவன்றொடவை 

5 . 

உய்யேன் 
கடியுண்கடவுட்கு 

உய்வன் 
கடியொண்கடவுட்கு 109.1 . 
செழுங்குரல் 
சிலகுரல் 

புணரிஇகுதிரை 
வெய்துற்று 

புணரிஇஃதிரை 
வேர்த்துற்று 

புணரிமிகுதிரை 
நினைப்பாகின்றே 

உணரியிகுதிரை 
நினைப்பாகும்மே 

3 . புணரிய விருந்த 
புல்வீழிற்றி , 

புணரிய விந்த 
புல்வீழாற்றி 110.2-3 நீரநீலப்பைம்போது 
புல்வீழித்தி 

நீர் நிலைப்பைம்போது 
தீ தினெஞ்சத்து 3-4 


105. 1 . 


2 . 


முடக்கால் 
முட்கால் 


2 
. 


4 
. 


6 . 


106. 1 . 


3 
. 


. 


புதலபீலி 


பின்னிணைப்பு - 2 


543 


அடி 


பா . 


அடி 


5 . 


115. 1 . 


7 , 


2 . 


புதன்மலி 
நுண்மூளீங்கை 
நுண்முள்ளீங்கை 
இன்னாதெறிதரும் 
இன்னாவெறிதரும் 
இன்னாதெறிவரும் 
துறுகள் கெழுமலை 
துறகள் செழுமலை 
இல்லோர்பெரு நகை 
அல்லோர்பெருநகை 
நிலம்படாஅ 
நலம்படர் 


111.5 . 


3 4 . 


7 . 


112 , 3 , 


116. 3 , 


4 . 


நாருடை 


117.3 . 


213.2 . 


மென்மதிநுதலே 
பெருநன்றாற்றில் 
பெருநன்றாற்றிய 
பெருநன்றொன்றில் 
புரிமாண்டு 
புரிமானாடு 
இலைகவர் பாட மை 

யொழுகிய 
இலைகவரப் பாடமை 

பொழுகிய 
அறல்வார்ந்தன்ன 
அறலார்ந்தன்ன 
செலீஇயர் 
செலீஇர் 
கயிறரியெருத்தில் 
கயிறரிபெருந்தீரத்து 
கயிறரிபெருந்திறத்து 
கதழும் துறைவன் 
அழுத்தும் துறைவன் 
அழுந்து துறைவன் 
வாயிலடைப்ப 
வாயிலடைய 
வருவீருளிரோ 
வருவிருளிரோ 
இளையண் முளைவாள் 
கிளையமுளை வாள் 
நல்லளாகுதல் 
நல்லாளாகுதல் 
மெய்யோ 
மெய்யே 
மைபட்டன்ன 
மைப்பட்டன்ன 


3 
. 


நாளுடை 
சேய்த்து மன்றே 

4 . 
சேய்த்துமன்று 
இயாவதும் 
இயாவரும் 
கூழைக்கெருமண் 

கொணர்கம் 
கூழைக்கேர்மணங் 118. 3 . 

குறுகம் 
கூழைக்கேரு 

மணங்குணர்கம் 
கிடப்பி 

119. 3 . 
கிடப்பினென் 
வல்கலும் 

120. 3 . 
வைகலும் 
ஆரலருந்த 

121.1 . 
ஆராலருந்திய 
ஆரலருந்தும் 

2 . 
மென்மகணுதலே 


5 . 


4 . 


114. 1 . 


3 . 


4 . 


5 . 


- 


544 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


t 


4 . 


5 
. 


3 
. 


3 . தப்பலேற்ற 

தப்பலொற்ற 129 , 1 . 
கோட்டொடு 
கேட்டொடு 
வாயாத்தப்பற்கு 

4 . 
வாராத்தப்பற்கு 
122. 1 . பைங்காற்கொக்கின் 5 . 

பைங்கார்க் கொக்கின் 
123.2 . நிலவுக்கு வித்தன்ன 130. 2 . 

நிலவுகுவித்தன்ன 
4 . இன்னும் வாரார் 

இன்னாவாரார் 
124.1 . மணர்சேர்ந்து 131. 2 . 

மணர்ச்சேர்ந்து 
2-3 பெருங்காடின்னா 

பெருங்காட்டின்னா 
4 . தமியோர்க்கு 

132.5 . 
தமியேற்கு 
125. 5 . பறைவலம் 

6 . 
பறைவலி 
126 . எவணரோவென 

எவண ரோவெண்ப 133.1 . 
117. 2 . வெரூஉம் 
வெருளும் 

1-2 . 
3 

கழனியம்படப்பை 

கழனியபடப்பை 3-4 . 
6 . நீய கன்றிசினோர்க்கே 
நின்னகன்றிசி 

னோர்க்கே 
128.2 . திண்டேர்ப்பொறையன் 

4 , 
திண்டோட் 

பொறையன் 


ஏமுறு 
ஏம்முறு 
எம்முறு 
பசுவெண்டிங்கள் 
பகுவெண்டிங்கள் 
விளங்குஞ்சிறுநுதல் 
விளங்குந்திருநுதல் 
விலங்கிருமுந்நீர் 
பிறங்கிருமுந் நீர் 
காலிற்செல்லார் 
ஆவிற்செல்லார் 
பேரமர்க்கண்ணி 
பேரமைக்கண்ணி 
நெடுஞ்சேணாரிடை 
நெடுஞ்சேணாருடை 
விருப்பினன்ன 
விரும்பினன்ன 
சாஅய்நோக்கினளே 
சாஅநோக்கினளே 
சாஆய நோக்கினளே 
புவைன்றுடவை 
புனவன்றொடவை 
சிறுதினைகிளி 
சிறுதினைக்கிளி 
ஒலித்தாங்கென் 

உரஞ்செத்து 
ஒலித்தாங்கெண்ணு 

ரஞ்செத்து 
உளெனேதோழி 
உள்ளேன்றோழி 


T 


பின்னிணைப்பு -2 


545 


அடி 


அடி 


5 . 


134 , 2 , 


134 , 4 , 


5 
. 


135 , 4 . 


3 
. 


136. 3 . 


நலம்புதிதுண்ட 

போதும் 
நலம்புத்துண்ட 

4 . தாங்கிய 
தன்று மற்றில்ல 

அழுங்கிய 
நன்றுமற்றில்லை 

5 . யாங்கு 
நன்றுமாறில்ல 

ஆங்கு 
பூவுடை 

141. 1 . விளை தினைக்கடீ இயர் 
பூவிடை 

விளைதினை கடியா 
கல்பொருதிரங்கும் 

விழைதினை கடிய 
கல்பொருதிலங்கும் 2 .. செல்கென்றோளே 
கதழ்வீழருவி 

செல்கின்றோளே 
கதம்வீழருவி 

அன்னையென நீ 
அழா அறோழி 

அன்னை சேணென 
அழாற்றோழி 

சொல்லினெவனோ 
தணிதலும் 

சொல்லினெவனாம் 
தணித்தலும் 

5 . கோள் வலேற்றை 
ஆள் மதம் 

கொலைவலேற்றை 
ஆள்பதம் 

6. படுபதம் 
புலம்ப 

படுமதம் 
புலம்பல் 

8 . 

வாரலோவெனவே 
செலவுறு தகவே 

நீவாரலோவெனவே 
செலா அது தகவே 

தை இப்புனக்கிளி 
ஏழிலும்பர் 

தை இயப்புனக்கிளி 
ஏழினும்பர் 

தானறிந்தனளோ 
ஏழிலும்பரம் 

தானறிந்தன்றே 
புகுமிடனறியாது 

இலளோ 
புகுவிடனறியாது 

இலளே 
குழீ இய 

பின்னும் தன்னுழை 
குழீ இ 

பின்னுத் தன்னுழை 
கிளைபயிர் ந்தா அங்கு 

பின் னுழந்தன்னுழை 
கிளைப்பயிர்ந்தா அங்கு 143.1 . அழிபுபெரிதுடையன் 
கிளிப்பயிர்ந்தாஅங்கு 

அன்பு பெரிது; டையன் 
பொருந்தும் 

இழிபுபெரிதுடையன் 


137. 1 . 


142. 1 . 


138,2 . 


3 
. 


139.1 . 


5 
. 


4 . 


140. 2 . 


546 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


2 . 


6 . 


144. 1 . 


பயமலை நாடன் 148.1 . 
பழமலை நாடன் 
தங்குதற்குரியதன்று 

4 . 
தூங்குதற்குரியதன்று 
பாயபசப்பே 
பாஅயபசப்பே 
கழிய காவி 

5 . 
கழியாகாவி 
கழியிற்காவி 
இவ்வழிப்படுதலும் 
இல்வழிப்படுதலும் 149.2 . 
பரல் பாழ்படுப்ப 
பரல்பாற் படுப்ப 
பாலிபாற் படுப்ப 3-4 . 
பரலலாற்படுப்ப 

4 


4 . 


5 . 


6 . 


4 
. 


சென்மழை 
சேண்மழை 


சிறாஅர் சீறடி 
சிறாஅர்ச்சீறடி 
குருந்தோடலம் வரும் 
குறுந்தோடலம் வரும் 
குருந்தோடலரும் 
குருந்தோடலமரும் 
காரென்றென்றியா 

யின் 
காரெனத்தேறாயா 

யின் 
நீடுழந்தன்று 
நீடமர்ந்தன்று 
நீட்ட மர்ந்தன்று 
சிறைதீம்புனல் 
சிறைத்தீம்புனல் 
வீய்ந்து 
வீழ்ந்து 
வானமீனின் 
வா அன்மீனின் 
உள்ளினுண்ணோய் 

மல்கும் 
உண்ணோய்மிகுமினி 

மல்கும் 
வங்காக் கடந்த 
வங்கர் கடந்த 
வங்காக் கடிந்த 
வங்காக் கிடந்த 
வீழ்ந்தென 
விழுந்தென 
குறும்பலவகவும் 
குறும்பலமிகவும் 
குன்றுகெழு 


மலை நாட்டே 150. 2 . 

மலை நாடே 
145. 1-2 சிறுகுடி கானல் 

4 . 
சிறுகுடிக்கானல் 
துறைநரொடு சாவா 

துறை நரொடு சார்வா 
146 2 , புணர்ப்போரிருந் 151.1 . 


4 . 


தனர் 


147. 2 . 


2 
. 


புணர்பவரிருந்தனர் 
புணர்ப்பவரிருந்தனர் 
மயிரேர்பொழுகிய 
மயிரோவொழுகிய 
மயிரொடுவொழுகிய 
இன்றுயிலெடுப்புதி 
இன்றுயிலெழுப்புதி 


3 . 


4 . 


4 . 


பின்னிணைப்பு -2 


547 


பா . 


அடி 


பா . 


அடி 


5 .. 


3 
. 


4 . 


| 


குன்றுறு 
ஈண்டிளமைக்கு 

ஈண்டின்மைக்கு 
153. 3-4 . அவர்வயின் 

159. 1 . 
அவர்வரின் 
5 . சாரனீளிடை 

சீரானீளிடை 
154.3 . சேவலுள்ளி 

சேவலுன்னி 
பொரிகால் 

150. 2 . 
பொரிக்கால் 
155. 6 . விருந்தயர்மார் 
விருந்தயர்வர் 

3 . 
7 . வரும்என்னும் 

வருமென்முன் 
உரைவாராதே 

முன்னுரை வாராதே 164. 2 . 
156. 3 . 

தழாகமண்டலத்து 
தாழ்மண்டிலத்து 

3 . 
படிவவுண்டு 

படிமவுண்டு 
5 . 

நின்சொலுள்ளும் 
நின்செயலுள்ளும் 

7 . 
துட்கென்றன்று 
துட்கென்றற்று 162. 1 . 
தூயநெஞ்சம் 

தூஉயநெஞ்சம் 
4 . 

வாள் போல் 

வான்போல் 
158.2 . குரல் அளைஇ 

2 
குரல் செலிஇ 
6 . 

துனையிலரளியர் 163.1 . 


துணையிலாளர் 
எவனே 
எவனோ 
அல்குறாங்கல் 
அல்குலுருங்கல் 
நிறையவீங்கி 
நிறைய வீங்கிய 
கொம்மைவரிமுலை 
கொம்மை வருமுலை 
இறவினன்ன 
இரவினன்ன 
அரவினன்ன 
ஓங்குசினை 
ஓங்குசின 
காதலர்வரைவே 
காதலர் வரவே 
வீசுமதன் றலை 
வீசுந்தன்றலை 
புதல்வற்புல்லி 
புதல்வர்ப்புல்லி 
அன்னாவென்னும் 
அன்னாயென்னும் 
வந்து நின்றனனே 
வந்து நின்றோனே 
கார்புறம் 
கார்புனம் 
கார்ப்புனம் 
வியன்புலத்து 
வியன்புனத்து 
பலர் புகுதரூஉம் 
பல்லாபுகுதரூஉம் 
கடலேபூழியர் 


4 . 


4 . 


157. 2 . 


2 
. 


548 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


4 . 


164.1 . 


2 . 


3 . 


165.2 . 


4 . 


5 
. 


165.4 . 


கடலேயூழி 
தாழைதிரையலை 
தாழைத்திரையலை 
கணைக்கோட்டு 
சனைக்கோட்டு 
துணர்த்தேக்கொக் 

கின் 
துணர்த்தேங்கொக் 

கின் 
தொன்றுமுதிர் 
தொன் றுமுது 
விழைந்ததன் 
விழைத்ததன் 
பெரும்பெயல் 
பெரும்புயல் 
தலையவீந்தாங்கு 
தலைவீந்தாங்கு 
தலையவிந்தாங்கு 
தலையவீ இந்தாங்கு 
படுதிரை 
படு நிறை 
படு நிரை 
பெயர்த்தலின் 
பொத்தலின் 
மரந்தை 
மாந்தை 
மா நகை 
5.ழா அதுடீஇ 
கழாஅதுரீஇ 
குய்ப்புகை 
குய்புகை 
கமழ 


கழும் 
168.2 பசுங்குடை 

பசுங்கொடை 
3 . பெரும்பெயல் விடியல் 

பெரும் புலர்விடியல் 
5 . சாயிறைப்பணைத் 

தோள் 
சாயிறையணைத் 

தோள் 
168. 6 . மணத்தலும் 

மணத்தொறும் 
170. 3 . 

கய நாடியானை 
கயனாடியானை 
நற்கறிந்தனென் 

நன்கறிந்தனன் 
171. 4 . நொதுமலர் தலையே 

நொதுமலர்த் தலையே 
172. 4 .. எமியமாக 

தமியமாக 
5 . 

ஏழூர் 

வேளூர் 
173. 3-4 நாணட்டழிபடர் 

நாணப்பழிபடர் 

நாணடப்பழிபடர் 
5 . 

இன்னள் 

இன்னாள் 
7 . 

ஈங்கேகுமாருளெனே 

ஈரேகுமாறுளனே 
174. 1 . புலம்புறு 

புலம்பறு 
2 . கவைமுட்கள்ளி 

கவைமுட்க்கள்ளி 


166 , 1 . 


3 . 


167. 2 . 


3 . 


பின்னிணைப்பு -2 


549 


பா 


அடி 


2 . 


4 . 


5 
. 


175.1 . 


5 . 


7 . 


176. 2 , 


3 . 


கடுநொடி 
கடிநொடி 

3 . 
அரியவென்னார் 
அரியவெண்ணார் 
தேனசைஇ 
தேனசைஇய 

6 . 
பல்பறை 
பலபறை 

7 . 
ங்கென்கொலென்று 
இங்கெனலென்று 179.3 . 
அமைந்தாங்கமைக 
அமைத்தாங்கமைக 

5 . 
பணிமொழி 
பனிமொழி 

180.1 . 
நெகிழ்த்த 
நெகிழ்ந்த 

3 . 
வேறுபுலன் 
வேறுபுனல் 
வேறுபுலம் 
நன்னாட்டுப்பெய்த 
நாட்டுப்பெய்த 
கலிழும் 
கலுழும் 

5 . 
மன்றவம்பெண்ணை 
மன்றலம்பெண்ணை 181.1 . 
மன்றற்பெண்னை 
மன்றப்பெண்ணை 

5 . 
நாந்தப்புலப்பினும் 
நாநகப்புலப்பினும் 7 . 
மலர 
மலர்ந்த 
திரள்காள் 


திரள் தால் 
குறுநீர் 
குற்றுநர் 
யாநுமக்கு 
யானுமக்கு 
அரியமாகிய 
அரியேமாகிய 
நோன்றனிர் 
நோன்றநீர் 
செல்லலை இய 
சொல்லலை இய 
பசுங்கழை 
பசுங்கிளை 
பழூஉப்பல் 
பழுப்பல் 
அறைமடிகரும்பின் 
அறைமடிக்கரும்பின் 
பைதல் 
வைதல் 
வைகல் 
ஒருகழை 
ஒருகிளை 
எய்தினர் 
ஏயினர் 
இதுமற்றெவனோ 
இதுவுமற்றெவனோ 
பாஅற்பைம்பயிர் 
பாஅற்பெய்பைம்பயிர் 
பெருமுது 
பெருமுதிர் 
பெண்டிரேமாகிய 
பெண்டிராகிய 


6 . 


4 . 


7 . 


177. 3 . 


5 . 


178.2 . 


- 


550 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


அடி 


182. 2 . 


186. 1 . 


மரபில் 
மார்பில் 


5 
. 


3 
. 


6 . 


4 . 


இயலவுந்தருவது 
இயல்வு தருவது 
கலழ்ந்தவிர் 
கலிந்தவிர் 
கலிங்கவிர் 
கலிழ்கவின் 
மெலிந்திலனாம் 
மெலிந்திலளாம் 


187.1 . 


7 . 


ஏற்றொடு 
யாற்றொடு 
எயிறென முகைக்கும் 
எயிறென முகையும் 
தோழிஎன்கண்ணே 
தொழி எங்கண்ணே 
செவ்வரை 
செல்வரை 
சேக்கை வருடை 
செச்சைவருடை 
கல்லினும் 
பல்லினும் 
தகைமுற்றினவே 
தகைமுற்றினமே 
விசும்பபுவீழ் 
விசும்புவீசு 
துமிப்ப 
துமிய 
காலியற் செலவின் 
காலையிற்செலீஇ 
ஆகமணந்துவக்கு 

வமே 


183.7 . 


188. 2 . 


189.4 . 


184 3 . 


4 . 


5 . 


1 
. 


கானவைப்பின் 
கானகவைப்பின் 
புன்புலவைப்பின் 
புன்புலத்தானே 
கானத்தானே 
அதற்பட்டு 
அதர்ப்பட்டு 
ஒழிந்தன்றே 
ஒழிந்தன்றென் 
மாண்டகைநெஞ்சம் 
நாண்ட கைநெஞ்சம் 
மாண் முடிப்பாவை 
மா முடிப்பாவை 
கானலானே 
காணலானே 
நெகிழ்ந்து 
நெகிழ்த்து 
நும்மின் ஆகுமென 
நும்மிற்றாகுமென 
நன் மாமேனி 
நன்னமர்மேனி 


S. 


185. 2 . 


190. 5 . 


ஆகமடைந்துவக் 

கும்மே 
ஆகமடைந்து சார் 

குதுமே 
உரவுறுமுரறும் 
நரையுருமுரறும் 
மாவுருமுரறும் 
வரவரு முரறும் 
ஒருமணிக்குரலே 
எழுமணிக்குரலே 


3 . 


8 . 


7 . 


பு " CAT.-- 


பின்னிணைப்பு -2 


551 


9 


பா . 


அடி 


191. 2 . 


3 
. 


7 . 


192. 2 . 


3 
. 


6 . 


193.2 . 


நோன்சினை 

மெய்பாய்ந்தூர்தர 
நேர்சினை 

மெய்பாய்ந்தூதா 
உள்ளா 

6 . செய்வுறுபாவை 
உள்ளாது 

செய்புறு பாவை 
உள்ள 

செய்யறுபாவை 
என்குவெமன்னே 196 5 . வெய்ய 
என்குவமன்னே 

அதுவேவெய்ய 
இனியே 

6 . 

ஐயவற்றாலன்பின் 
இனிய 

பாலே 
மின்னின்று வி 

ஐயலவ்வன்பின் 
மின்னென்றூவி 

பாலே 
வறுங்குரல் 

ஐயவற்றால் அன் 
வருங்குரல் 

பினபாலே 
இட்டுவாய்ச்சுனைய 198. 1 . யாஅங்கொன்ற 
இட்டுவர்ச்சுனைய 

மா அங்கொன்ற 
பகுவாய்த்தேரை 

மாவுங்கொன்ற 
பகுவாய்த் தட்டை 

கரும்பு மருண்முதல 
மன்னெடுந்தோளே 

கரும்பு மருள் முதல 
மன்னனெந்தோளே 

செறிகோட் பைங் 
மின்னுபுவானேர்பு 

குரல் 
மின்னுபுவலனேர்பு 

செறிகோற் பைங் 
மின்னுவானேயிரங்கு 
மின்னு வரலேயிரங்கு 

செறி தாட்பைங்குரல் 
இரண்டற்சென் 198 , 8 . வாரற்கதில்ல 
இரண்டற்கே 

வாரன் மற்றைய 
படர்சுமந்தெழுதரு 199.3 . கைவள்ளோரி 
படர் சுமந்தெழுதது 

கைவள ரோரி 
படர்சுமந்தெழுதரும் 

பெறுமே 
தைவரலசைவளி 

பெறினே 
தைஇயசைவளி 

200. 1 . தண்கலுழ் 

தழ்கமழ் 
மெய்பாய்ந் துறு தர 


5 . 


4 . 


194.1-2 . 


குரல் 


4 . 


195 , 2 . 


8 
. 


195.5 . 


தைவசைவளி 


352 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


2 
. 


203.3 . 


மீமிசைத்தா அய 
நிலமிசைத்தா அய 
வீ இசுமந்து வந்து 
வீசுமந்து வந்து 
வீசும்வீசுமந்து 
வீசும் வளிகலந்து 
வீசும் வந்து 


4 . 


5 . 


5 . 


மாமழை 


6. 


201. 1 . 


செய்தனோமே 

நெஞ்சே 
இருந்தும் 
இருந்து 
கடவுணண்ணிய 
கடவுணணிய 
ஒரீ இயொழுகும் 
ஒரீஇயினனொழுகு 
வெரீஇயினொழுகு 
வெரீஇயினனொழுகு 
பரியலென்மன் 
பரியலெமன் 
யான் 
யாம் 
என்ப 
என்பர் 
முதைச்சுவற்கலித்த 
முதுசுவற்கலித்த 
தைவந்தாங்கு 
கைவந்தாங்கு 
கரூவியபெயன்மழை 
கருவிப்பெயன் மழை 
வெண்டேரேறி 
ஒண்டேரேறி 
கடற்றுவலை 
கடற்றிவலை 
அமிழ்தத்தன்ன 
அமிர்தத்தன்ன 
குணனுமின்ன 
குன்றுமின்ன 
அறிவுடையீரே 
அறிவுடை யோரே 


4 . 


3 
. 


5 . 


மாமறை 
உருமின முரலும் 
உருமின குரலும் 

6 . 
அமிழ் தமுண்க 
அமிர்தமுண்க 
அமுதமுண்க 
மயிலிலாட்டி 

204. 1 . 
மயிலியலாட்டி 
மாந்தியயவது 
மாந்தியல்லது 
மூங்கிற்றூங்கும் 
மூங்கிலிற்றூங்கும் 
ஓங்கிய சோலை 205. 1 . 
ஓங்கியசாரல் 
நோமென்னெஞ்சே 3 . 
நோமனெஞ்சே 
நெருஞ்சி 
நெரிஞ்சி 
செய்தநங்காதலர் 206. 1 . 
செய்தியல்காதலர் 
செய்தனோமென் 

2 . 
னெஞ்சே 
செய்யினோமென் 

னெஞ்சே 


4 . 


6 . 


202. 1 . 


2 
. 


4 , .. 


* . 


5 . 


5 
. 


பின்னிணைப்பு -2 


553 


பா . 


அடி 


பா . 


அடி 


207.1 . 


3 . 


5 . 


5 
. 


208. 1 . 


செப்பினஞ் செலினே 

குறுநடைப்பல் 
செப்பினெஞ் 

லுள்ளலமே 
செலினே 5 . 

கடற்றிற் கலித்த 
செப்பி நாம் செலினே 

கடத்திற் கலித்த 
செப்பினஞ் சொலினே 

களரிற் கலித்த 
புலம்புகொடென் விளி 

முடச்சினை 
புலம்புகொண்டவ் 

முட்சினை 
விளி 

நட்பே 
கல்வரையயலது 

நண்பே 
சல்வரைபலாது 

210. 3 . 

விளைந்த 
பேஎர்பட்ட 

விழைந்த 
தொல் வழங்கு 

4 . 

எழுகலத்து 
தோல் வழங்கு 

ஒரு கலத்து 
தேர்வழங்கு 

செல்லற்கு 
ஒன்றேன் அல்லேன் 

செல்வற்கு 
என்றேனலவென் 

6 . விருந்துவர 
மிதித்த 

விரைந்துவர 
துமித்த 

211. 2 . நேர்ந்து நம்மருளார் 
நெரிதாள் 

நொந்து நமருளார் 
நெறிதாள் 

3-4 . எஞ்சாத் தீய்ந்த 
நின்றுகொயமலரும் 

எஞ்சாதீந்த 
நின்றுகொய் மலையகம் 

எஞ்சாறிந்த 
ஒன்றனானே 

4 . மராஅத் தோங்கல் 
ஒன்றினானே 

மாரஅந் தொங்கல் 
ஒன்றேனானே 212. 1 . கொடுஞ்சி 
என்றிசினானே 

கொடிஞ்சி 
அறந்தலைப்பட்ட 

கொடுஞ்சினை 
சுரந்தலைப்பட்ட 

2 . தெளிமணி 
குறுநடை பல 

தெளிர்மணி 
வுள்ளலமே 3 . காணவந்து 

கானல்வந்து 
213 , 1 . ஞெரேரென 


2 . 


4 . 


1 


209. 1 . 


4 . 


554 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


|| 


அடி 


2 
. 


3 . 


4 . 


5 
. 


114. 6 . 


நெரேரென 
நெரோவென 

2 . 
கவைத்தலை முதுகலை 
கவைத்தலை முது 

4 . 
போத்து 
இறைஞ்சிய 

6 . 
இறைஞ்சி 
பெருந்ததரல் 
பெருந்தாளால் 
வழுவினெஞ்சில் 
வழியினெஞ்சில் 

218. 2 . 
வழியனெஞ்சில் 
தெறித்து நடை 
தெறித்துநகை 
மாலை சூட்டி 

3 . 
மாலைசூடி 

7 
பைப்பைய 
பையப்பய 

219 1 . 
பயப்பய 
கொடுவரி இரும்புலி 2 
கொடுவரை இரும்புலி 
அவரே 

5 . 
அவரேஏஎ 
படர்கூர்ந்திசினே 

6 . 
படர் சார்ந்திசினே 
பெய்யமுழங்கி 

7 . 
பெய்யு முழங்கு 
தினைகிளி 

220. 1 . 
தினைக்கிளி 


கடிதெனின் 
வருதலின் 
வருதலும் 
அனைத்திற்கு, 
அனைத்தற்கு 
ஐதேகாமம்யானே 
ஐதேய்கம்மயானே 
ஐதேகம்மயானே 
ஐதெமக்கம்மயானே 
வைதேஎயகமயானே 
பூணாம் 
பூணாது 
கைந்நூல்யாவாம் 
கைநூல் யாவாமல் 
புள்ளுமோராம் 
புள்ளுமோராமல் 
வல்லியோர் மாட்டே 
வலியோர்மாட்டே 
பயப்பென் 
பசப்பென் 
நாரின் 
நாஅர் 
முள்ளிலை 
மள்ளிலை 
சேர்ப்பர்க்கு 
சேர்ப்பற்கு 
நீரிரோவெனினே 
நீரோ வெனினே 
பழமழைக்கலித்த 
பழமழைகலித்த 
இருவிசேர் 


215 , 1 . 


பைடய 


| 


2 
. 


216. . 


4 . 


5 . 


217. 1 . 


கடி கெனின் 


3 
. 


பின்னிணைப்பு -2 


555 


- 


பா . 


அடி 


அடி 


3 
. 


5 
. 


7 
. 


4 . 


3 
. 


அருவிசேர் 

கெட்டிடத்துவந்த 
4 . பசுவீமென்பிணி 

கெட்டிடத்துலந்த 
பருவீமென்பிணி 

மறந்தமையாயாயின் 
221. 4-5 . சென்னிச் சூடிய 

மறந்தனையாயின் 
சென்னி ஆடிய 

மறந்தமையாயின் 
222. 1 . புன்னைச்கொளினே 

7 உரியவாநினக்கே 
புணைகொளினே 

உரியவானினக்கே 
2 . 

புணைக்கொளினே 227.1 . பூண்வனைந் தன்ன 
புணைகொளினே 

பூவளைந்தன்ன 
3 .. புணைகைவிட்டு 

கானலானே 
புனல் கைவிட்டு 

கானலோனே 
223.2 . அன்றிவண் 

228.2 குருகுளரிறகின் 
என்றிவண் 

குருகுளரிடத்தின் 
என்றிவள் 

குருகுகுளிரிடத்தின் 
3 . நல்லோர் நல்ல 

கானனண்ணிய 
நல்லேர் நல்ல 

கான நண்ணிய 
பலவாற்றில்ல 

முன்றில் 
பலவாற்றில்லே 

குன்றில் 
6 . அன்னை ஓம்பிய 

நெஞ்சிற்கணியர் 
அன்னையன்றோம்பிய 

நெஞ்சிற்கணியரே 
7 . என்னை கொண்டான் 

நெஞ்சிற்கணியரோ 
என்னைக்கொண் 

நெஞ்சிற்கணியோர் 
டான் 229. 1 . புன்றலை 
யாமின்னமாலினியே 

புன்றனை 
யாமின்னபாலினியே 

வாங்கு நள் 
224. 4 . இராவில் 

வாங்கினள் 

4 . உறுபமன்னோ 
225. 2 . தினைபிடி 

உறுப்பமன்னோ 
திணைபிடி 

உறுபமன்னே 
பெருங்கன்னாட 

நல்லைமன்றம்மபாலே 
பெருங்கணணாட 

நல்லைமன்றபாலே 


இரவில் 


5 
. 


556 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


பா . 


அடி 


f 


6 . 


7 . 


23{ ), 3 . 


4 . 


5 . 


6 . 


உயர்ந்தோர்க்கு 
உணர்ந்தோர்க்கு 
வரைகோளறியா 
வரைகொன்வறியா 
வரைகொள வறியா 
எல்லறுபொழுதின் 
எல்லுறுபொழுதின் 
எல்லிறுபொழுதின் 
வாழியோ 
வாழிய 
தூவெள்ளருவி 
தூங்குவெள்ளருவி 
கல்லுயர் நண்ணிய 

துவே 
கல்லுயரண்ணிய 

துவே 
விட்டென 
விட்டுடன் 
நேர்ந்தனை 
நொந்தனை 
என்னலனே 
என்னலக்கே 
நெஞ்சு நப்பிரிந்தன்று 
நெஞ்சுணப்பிரிந் 


3 
. 


பிணையவென்ன விவர் 
பிணையலன்னவர் 
மணமகிழியற்கை 

6 . 
மனமகிழியற்கை 
மனை மகிழியற்கை 
பெருந்தகை 

234.2 . 
பெறுதகை 
உடையேன் 
உடையன் 

235 , 1 . 
நீரத்தம் 
நீரத்தவ 

2 . 
சின்னாளன்ன 
சின்னாளின்ன 
ஓரூர்வாழினும் 
ஓரூஉவாழினும் 
ஒராஅவாழினும் 
நாணட்டு 

236 , 1 
நாணிட்டு 
நாண்ட 

2 
நாணிட 
மரற்புகா 

6 . 
பேரற்புகா 
வருந்திய 

237. 2 . 
வருந்த 
ஒடித் துண்டெஞ்சிய 
பொளித்துண் 

டெஞ்சிய 
அகல்வாய் 

. 
கல்வாய் 
காரெதிர்புறவின் 238.2 . 
கானெதிர்புறவின் 


231. 1 . 


4 . 


231. 3 . 


4 . 


தன்று 


4 
. 


233. 1 . 


இருவாமிடையே 
இருவர் தமிடையே 
முழங்கி 
முழங்கு 
வரம்பணைத் துயிற்றி 
வாம்பணைத்துயிற்றி 


4 . 


பின்னிணைப்பு -2 


557 


பா . 


அடி 


பா . 


அடி 


239.1 . 


தொடிஞெகிழ்ந் 


தனவே 


5 
. 


2 . 


240.2 . 


3 . 


4 . 


5 
. 


4 . 


6 


நுண்பொரி 
செலினும் 
செல்லினும் 
சேந்துவரல் 
சேர்ந்துவரல் 
செம்மறேரே 
செம்மற்றேரே 
ஒண்பூ 
வெண்பூ 
புள்ளிமிழ் 
புள்ளுமிழ் 
படீஇயரென் 
பழகியரென் 
கதவமுயறல் 
கதவுமுயறல் 
கேட்டனம் 
கேட்டனெம் 
மாலைவேனாட்டு 
மாலை நாட்டு 
மானிலவெனாட்டு 
மரலைவென்னாட்டு 
கரையது 
திரையது 
மயக்கி 
மயக்கிய 
பனிக்கழிதுழவும் 
பனிக்கழித் துழவும் 
பானாட்டனித்தோர் 
டானாணீத்தோர் 
பெயர்ந்ததென்ப 
பெயருமென்ப 
அலைக்கும் 


தொடி நெகிழ்ந்த 
னவே 

6 . 
விடுநாணுண்டோ 
விடுநாளுண்டோ 
பன்மலர் 
பணைமலர் 

243.2 
வெருக்குப் பல் 
வெருகுப்பல் 
கஞல 
கஞலி 
நோய்பொர 
நோயோர் 

244 2 . 
கலத்திற்றோன்றி 
கலத்திற்றோற்றி 

3 
யாமேகாமம் 
காயாமெங்காமம் 245. 4 . 
தாங்கவும் 
தாங்கலம் 
கெழுதகைமையினழு 

தன 

246. 1 . 
கெழுதகைமையினாள 
ழுதன 

2 .. 
மலர்பதம் 
மலர்ப்பதம் 

3 . 
எங்கண்ணே 
என்கண்ணே 
கானங்கோழி 
கானக்கோழி 

4 . 
ஒண்பொறி 
ஒண்பொரி 


241. 1 . 


2 
. 


4 . 


7 . 


242. 1 . 


2 . 


5 
. 


358 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


அடி 


& .. 


247. ! . 


3 . 


2 
. 


5 . 


248. 1 . 


2 . 


5 
. 


4 . 


அலக்கும் 

5 . 
நற்பாலோரே 
கற்பாலோரே 

251.1. 
தீங்கணிப்படூஉம் 
தீங்கனிப்படூஉம் 
தீங்கணிப்புகூஉம் 
இவ்வென 
இல்லென 
வீயாமென் சினை 

3 . 
யா அமென்சினை 
அதுவரலன்மையோ 

7 . 
அதுவரவன்மையோ 
உறுகவென்றே 

252 , 1 . 
இறுகவென்றே 
அடும்பிவர் 
அடம்பிவர்ப 
மணற்கோடூர 

7 . 
மணற்கோடூர் 
மன்றகொடுயர் 253. 3 . 
நெடும்பனை 
நெடும்பெண்ணை 
பெரியகூறி 
பெறியகூறி 
சாரலவர் 

254. 3 . 
சாரலலர் 
இரலை நன் மான் 

4 . 
இரலைமான் 
நெறிமுதலுகளும் 
நெறி தலுமுகளும் 
கடுமாக்கடவுமதி 

6 . 
கடுமாகடவுமதி 


தெருமரலுயவே 
தெருமரலுகவே 
மடவவாழி 
மடவரல்வாழி 
மஞ்ஞைமாயினம் 
மஞ்ஞையாயினம் 
காலமாரி 
காலைமாரி 
ஆலலுமாலின 
ஆலுமாலின 
நொதுமல் 
நொதுமலர் 
ஞெகிழ்த்த 
ஞெகிழ 
அவனெதிர்பேணி 
அவனேபேணி 
முன்னர் நாணும் 
முன்னர் நானும் 
பூச்சேரணையில் 
பூச்சோரணையில் 
கெடப்பின் 
கேட்பின் 
கொட்பின் 
வாராதோழி 
வாரார் தோழி 
துயிலவர் மறந்தனர் 
தயில் வர மறந்தனர் 
நறுங்கதுப்பின் 
இருங்கதுப்பின் 
தரனசைஇ 
தரனடைஇ 


4 . 


7 . 


249.4 . 


250. 2 


5 
. 


4 . 


பின்னிணைப்பு -2 


559 


பா . 


அடி 


அடி 


பு 


5 
. 


255 , 3 , உயங்கு நடை 
இயங்கு ,நடை 

8 . 
கண்டனர் 
கண்னடன 

260 2 . 
6 . தங்கடனிறீ இயர் 
தங்கடன் கடனிறீ 6 . 

இயர் 
7 . போகிய 
* போதிய 

7 . 
256. 2 . பிணையொடு மார்ந்த 

பிணையொடுமமர்ந்த 261. 1 . 

பிணையொடுமாந்த 
3 . கானம்பிற்பட 

2 . 
கான் பின்பட 
T. 

அழுதலானா 
அழிதலானா 

5 . 
8 . தெரிவைகண்ணே 

தெரியிழை கண்ணே 26 ) . 2 . 
258. 1 . வாரல் 

வாரலோவாரல் 
2 . பெரும 
பெருமா 

26.3 . 8 , 
4. - சேந்தன் றந்தை 

சேந்தனுறந்தை 264 , 1 . 
5 . அரியலம்புகவினந் 

தோட்டு 
அரியரிவம்புகவிளங் 5 . 

கோட்டு 
8 . 

தொலைதல்கண்டே 

தொழுதன கண்ணே 
259 , 6 . வாய்போல் 

265. 3 , 


வாய்போல 
நின்வயினாளே 
நின்னுயிர் நானே 
நெகிழ்ந்தனவே 
ஞெகிழ்ந்தனவே 
வழையமலடுக்கத்து 
வழையமரடுக்கத்து 
வழைமலரடுக்கத்து 
கன்றிலோரே 
கன்றிலேரா 
பழமழை 
படுமழை 
சில்பெயல் 
விற்பெயல் 
விற்பெயர் 
பொழுதினானும் 
பொழுதினானும் 
இருக்க தன் மனை 


யானே 


இருக்கத் தன் மனையே 

யானே 
நாமிதற்படவே 
நாமிகற்படவே 
கான்யாற்றி குகரை 
கான்யாற்றிடுகரை 
கான்யாற்றிருங்கரை 
பயந்தக்காலும் 
பசந்தக்காலும் 
பயப்பொல்லாதே 
பசப்பொல்லாதே 
சான்றோர்க்கண்ட 


560 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா , 


அடி 


அடி 


4 . 


7 . 


8 . 


4 . 


273 1 . 


2 . 


8 . 


வீழுறை 


சான்றோர் கண்ட 
267. 3 . காலெறி 

காலறி 

காலரி 
268.2 . வருவிரோ 

மருவிரோ 
துமிக்குமேற்றொடு 

துமிக்குமேறொடு 
269. 1 . துனை பரி . யசாவாது 

துணை பரி யசாவாது 
துனைவர சாவாது 

புனையரிய சாவாது 
6 . கழனிச் சென்றனள் 

கழனி சென்றனள் 
270.2 . 

வீழ்முறை 
சிதறியூழில் 

சிதறியூழியில் 
3 கடிப்பிகுமுரசின் 

கடிப்பிடுமுரசின் 
பெய்தினி 
பெய்கினி 

பெய்யினி 
6 . மேவினமாகி 

மேவலமாகி 

மேவு தலாகி 
271 , 2-3 . தேறியுற்றது 

தெரியுற்றது 
4 மயங்கி 

மயக்கி 
272.2 . வில்லுடை வீளையர் 

வில்லுடை இளையர் 


நேர்படத்தன்னையர் 
நேர்பட நசைஇ 
மாறுகொண்டன்ன 
மாறுகண்டன்ன 
நாறிருங்கூந்தல் 
நாறிருநுதல் 
தாதுமுகை 
புதுமுகை 
பெருங்காட்டுளரும் 
பெருங்காடுள்ளும் 
பெருங்காட்டுள்ளுறும் 
பெருங்காடுள்ளுறும் 
நாமுளேமாக 
நாமுளெமாக 
பிரியவன்றெளிமே 
பிரியலெந்தெளிமே 
புன் காலுகா அய் 
புன் காயுகாய் 
புன் காலுகாஅ 
பற்றிக்கோடி வர்பு 
பற்றிக்கொடியவர் 
உள்கினஞ்செலினே 
மூழ்கினஞ்செலினே 
முயங்கினஞ்செலினே 
முழக்கினஞ் செலினே 
கல்லுயரேறி 
கல்லுயர்பேறி 
இனத்து 
இனத்தது 
புல்லார் 
புல்லூர் 
பூண்மணி 


274. 1 . 


3 
. 


4 . 


8 
. 


275. 1 . 


3 . 


4 . 


பின்னிணைப்பு -2 


561 


பா . 


அடி 


பா , 


அடி 


276. 1 . 


4 . 


5 
. 


16 . 


277.4 . 


6 . 


8 
. 


பூமணி 

வேண்டலன் 
பாவைதைஇயும் 281.2-3 . வெண்டோட்டத்த 
பாவைதையும் 

வெண்டோடத்த 
தொய்யில் காப்போர் 282. 3 . நாண்மறி 
தொய்மின் மிகுதி 

நன்மறி 
அறிதலுமறியார் 

கவிழ்ந்த 
அறிதலுமறியாது 

கவிந்த 
காப்போரறியார் 

7 . புகுவபோல 
கடவின் யாங்காவது 

புகுவீபோல 
கடவினி யாங்காவது 8 என்பர்கொமைரே 
அற்சிர வெய்ய 

என்பர் கொலவரே 
அற்சிரை வெய்ய 

283. 2 . இரவினு மிளிவென 
கடைப்பெயல் 

இறவினு மிழிவென 
கடைபெயல் 

3 . சொல்லிய வன்மை 
வருவரெம் 

சொல்லி வண்மை 
வருவரென்றி 

7 . பாடுமுடை பருந்து 
உளரிய 

படுமுடைப்பருந்து 
உள்ளிய 

8 

நெடுமூதிடைய 
ஏற்பன ஏற்பன 

நெடுமூருடைய 
ஏர்ப்பன ஏர்ப்பன 284 3 . 

காந்தளவிழும் 
ஒப்பன ஒப்பன 

காந்தள் வீழும் 
பார்ப்புடை 

4 . 

அல்லனாயினும் 
பார்ப்படை 

அவலனாயினும் 
மழைகழூஉ 

6 . வால்வெள்ளருவி 
மழைகெழு 

வாள் வெள் ளருவி 
மறந்த 

285. 1 , வைகல் வைகல் 
மறைந்த 

வைகா வைகல் 
இரும்பல் குன்றம் 

2 . எல்லையுந்தோன்றார் 
அரும்பல் குன்றம் 

எல்லவுந் தோன்றார் 
போகி 

பெடையொடு 
போக்கி 

பேடையொடு 
வேண்டலென் 

6 . ஞெமைத்தலை 


278. 1 . 


6 . 


7 . 


279. 5 . 


7 . 


5 
. 


280.5 . 


56 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


1 


அடி 


பா . 


அடி 


7 . 


3 
. 


286 . 


4 . 


2 . 


சுடுபுன மருங்கில் 
சுடும்புன மருங்கில் 
இசையினிசையா 
இசைஇயின்னிசை 

யாய் 
எழல் ஒல்லாவே 
இழவொல்லாயே 
பல்லிதழ்கலை இ 
பல்லிதழ்க்கலை இய 
மலர்போன்றனவே 
மலர்போன் றவ்வே 
ஒண்ணுதலரிவை 
பொன்னுதலரிவை 
தப்பற்கு 
தப்பிற்கு 
கொடுப்பவுங்கொள் 


3 . 


4 . 


287.3 . 


4 . 


வமைத்தலை 

291.1 . 
மைத்தலை 
ஒருபருந்திருக்கும் 
ஒரு பருந்திறுக்கும் 
பருந்திருந்துயக்கும் 
உள்ளிக்காண்பென் 
உள்ளிற்காண்பென் 
அமிழ்தமூறும் 

7 . 
அமிர் தமூறும் 
அமுதமூறும் 

8 
அறல் போல் 
மழைபோல் 

292.1 . 
மழைக்கட் கொடிச்சி 
மழைக்கண் மடந்தை 2 
முந்நாற்றிங்கள் 
முந்நாட்டிங்கள் 
இருக்கும் 
இகுக்கும் 
இனத்தினியன்ற 
இனத்தியன்ற 

6 . 
வழிவழிப்பெருகி 
வழிவழிபெருகி 

293. I. 
கண்ணும் 
கண்ணம் 

2 . 
அறியலர் கொல்லோ 
அறியுநர் கொல்லோ 
அனைமதுகையர் 
கொல் 

5 . 
அனையமதுகையர் கொல் 
எனைமதுகையர்கொல் 7 . 
இல்லாகுதுமே 
இல்லாகும்மே 


288. 2 . 


ளான் 


கொடுப்பினுங்கொள் 


3 


வான் 


289 , 1 . 


6 . 


20 2 . 


செலீஇயரோ 
செலீ இயளோ 
கோளிராத்திரை 
கேளிரார்த்திய 
பாளை தந்த 
பள்ளை தந்த 
பஞ்சியங்குறுங்காய் 
வஞ்சியங்குறுங்காய் 
அயவெள்ளாம்பல் 
வயல்வெள்ளாம்பல் 
வருமே சேயிழை 
வருமோ சேயிழை 
கொழுநற்காணிய 


6 . 


CO 


| 


பின்னிணைப்பு -2 


563 


பா . 


அடி 


பா . 


அடி 


294.2 . 


4 . 


3 . 


6 . 


8 
. 


295 1 . 


கொழுநர்காணிய 297. 3 . மாறு நின்றிறந்த 
தழுவணி 

மாறு நின்றெதிர்ந்த 
தழு உவணி 

298.4 . பைதனோக்கம் 
மன்னே 

மையனோக்கம் 
மனனே 

5 . இன்கடுங்கள்ளின் 
தித்திபரந்த பைத்த 

இன்கடுங்களிற்றின் 
கல் 

அகுதைபின்றை 
துத்திப் பாந்தட்பைத 

அஃகுதை பின்றை 
கல் 

அகுதை தந்தை 
துயல்வுக்கோட்டு 

7 . பரிசின் மான 
துயவுக்கோட்டு 

பரிசின் யான 
துயல்வுக்கொட்டு 

குறித்ததவன் 
பசுங்குழை 

குறித்தவன் 
பசுங்கழை 

299. 1 . 

இதுமற்றெவனோ 
செரீ இயும் 

இதுவுமற்றெவனோ 
செறீஇயும் 

3 . இணரவிழ்புன்னை 
வருதிநீயே 

இணர்வீழ்புன்னை 
நின்றாய் நீயே 

கண்டன மன்னெங் 
ஓரான் வல்சி 

கண்ணே 
ஓராவல்சி 

கண்டன மன்னங் 
உறுகழிச்சிறுமீன் 

கண்ணே 
அறுகழிச்சிறுமீன் 

8 . என்றட மென்தோளே 
முனையில் 

என்றடந்தோளே 
முணையில் 

தடமென்றோளே 
கண்ணாறுநெய்தல் 300. 1 . நுண்பஃறித்தி 
கண்ணாநெய்தல் 

நுண் பகுறுத்தி 
தும்மிற்றகுமோ 

3 . சூழலனானின் னுடை 
நும்மிதிற்றகுமோ 

சூழலெனானின் 
நும்மினிற்றகுமோ 

னுடை 
முமிதற்றகுமோ 

சூழிலனானின்னுடை 


3 
. 


5 
. 


4 . 


296. 3 . 


4 . 


8 . 


564 


தமில் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி . 


5 . 


301. 2 


6 . 


5 
. 


397.3 . 


8 . 


5 . 


302 , 4 . 


308. 1 . 


5 
. 


2 . 


8 
. 


309 , 2 . 


சூழலன்யானின் 

னுடை 
சிறுகோற்குடம்பை 
சிறுபொற்குடம்பை 
போழுமினமணி 
போழுமணியுடை 
துறந்தனவால் 
மறந்தன வால் 
இன்னும் 
பின்னும் 
நண்பினர் 
நண்பின் 
அன்பினர் 
வரவறியானே 
வரவறியோனே 
கருங்கால் 
குறுங்கால் 
ஈங்கு 
இங்கு 
கொல்வினை 
தொல்வினை 
முளிவெதிர் 
முனிவெதிர் 
தாங்கருநீர்ச்சுரத்து 
தாங்கருவாய் நீர்ச் 

சுரத்து 
ஒள்ளெரி 
வெள்ளெரி 
இலையானுற்ற 
இல்லையானுற்ற 
காமர் மா அத்துத் 

தாதமர் 


காமர்மா அத்தாதமர் 
வண்டுவீழ்பயரும் 
வண்டு வீழ்வபயரும் 
தண்கடல் 
தெண்கடல் 
பிறையேயன்றோ 
பிறையேயந்நோய் 
யாஅந்தொலைய 
யா அத்துலைய 
சுரிநுகும்பினைய 
சுரித்துகும்பிணிய 
அருந்தலை 
இருந்தலை 
வாசங்கீழ்ப்பட 
வாசங்கீழ்ப்ப 
நீடின வரம்பின் 
நடனவரம்பின் 
வாடியவிடினும் 
வாடிவிடினும் 
வாடவிடினும் 
இன்னாதன பல 
இன்னாகிய பல 
வல்லாமாே 
வல்லாமாற்றே 
புலம்பு நனி 

யுடைத்தே 
புலம்பு பெரி 

துடைத்தே 
உளெனே 


303. 1 . 


3 . 


4 


304. 1 . 


7 . 


2 


8 
. 


பாறே 


3 
. 


310. 2 . 


305. 1 . 


8 . 


5 . 


உளனே 


306.4 . 


தோழியிந் நிலை 
தோழிமுன்னிலை 


பின்னிணைப்பு -2 


565 


பா . 


பா . 


அடி 


7 . 


3 
. 


311. 1 . 


4 . 


312 , 1 . 


3. 


4 . 


துறைவர்க்கு 

நிற்பவும் 
துறையவர்க்கு 

உளெனோ 
யாங்கொழிவ 

உளெனே 
யாங்கொல்வ 

4 . பொருதவிரவு 
கண்டனனோவிலனே 

பொருவிரவு 
கண்டன்றோவிலனே 

5 . 

ஓராங்காட்ட 
கள் விநம்காத 

ஓராங்குக்காட்ட 
லோளே 

6 . 

துனைபரி 
கள் வினங் காத 

துனைப்பரி 
லோளே 

7 . ஓங்குவரல் விரிதிரை 
கள் வினள் காத 

ஓங்குவாலருவி விரி 

திரை 
லோளே 

8 . 

சொல்லோபிறவா 
நாறவந்து 

யினவே 
நண்ணுறவந்து 

சொன்னனிபிறவா 
அன்னள் 

யினவே 
அன்னோள் 

317. 3 . தேம்பாய் மாமலர் 
முகத்தளாகி 

தேம்பிய மாமலர் 
முகத்தாளாகி 318. 1 

எறிசுறா 
கடற்கரையது 

எறி தரு 
கடற்றிரையது 

அறியாற்குரைப் 
இமைப்ப 

பலோ 
இழைப்ப 

அறியார்க்குரைப் 
பெயறழ்பிருளிய 

பலோ 
பெயருமிருளிய 

யானே யெய்த்த 
மின்னுறழிள முலை 

யானேவேய்க 
மின்னுமிள முலை 

8 . புணைவனுந்தானே 
மின்னுறலிளமுலை 

புனைவனுந்தானே 

319.3 . பொருந்தி 
சுரம் 

பொருந்திய 
அனையன்றோழி 

5 . 

மாமழை 
அனையனென்றோழி 

மாழை 
நிறுப்பவும் 

6 . 

நன்னலம் 


7 . 


313. 1 . 


5 
. 


314 2 . 


3 . 


5 . 


6 
. 


சுரண் 


315. 3 . 


316 , 1 . 


566 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


320.1 . 


2 
. 


4 
. 


6 . 


8 . 


321. 1 . 


நன்னிறம் 
கொண்மீன் 

325. 1 . 
கோண்மீன் 
உணங்கல் 

2 . 
உணங்கலின் 
கழிக்கொண்ட 

6 . 
கழிகொண்ட 
பரக்கும் 

326. 1 . 
பரிக்கும் 
புள்ளிமிழ் 
புள் ளுமழ் 
தூற்றுந்தன் 

321. 4 . 
தூற்றத்தன் 
தூர்த்தன 
மலைச்செஞ் 

6 . 
சாந்தினார 
மலைச்சேரஞ்செஞ் 

சாந்தினார 328. 7 . 
மடவரலரிவை 
மடமாவரிவை 
திறப்பல் 
திறம்பல் 

329. 1 . 
எடுப்பவெரீஇ 
எடுப்பவொரீஇ 

2 . 
வல்வியாங்கு 
ஒல்லாங்கு 
வானத்தெழுஞ்சுவர் 
வானத்தெடுஞ்சுவர் 
வானத்தஞ்சுவர் 
கொடுங்கோண் 

முதலை 
கொடுந்தாண்முதலை 
உயங்கும் 


உயக்கும் 
பண்டைத்தன் 
பண்டைத்தம் 
செலவாச்செத்து 
செலவாசெத்து 
நிறைந்தே 
நனைந்தே 
கோதைப்பணைப் 

பெரும் 
தோகைப்பிணைப் 

பெரும் 
தீயகலுழி 
தீங்கலுழுதி 
தீயகலுழ்தி 
சாயலளளியள் 
சாயலளியள் 
சாயலளிய 
புலிநோக்குறழ் நிலை 
புலிநேர் குறழனிலை 
குறும்பூரார்ப்பினும் 
குறும்பரார்ப்பினும் 
வேனல் 
வேனில் 
சினையுகுத்தலினார் 

கழல்பு 
சினையஞற்றலினார் 

கழல்பு 
சினையுகுத்தலினானாது 
களிறுவழங்குசிறு 

நெறி 
களிறுவழங்குஞ்சிறு 

நெறி 
புதையத்தா அம் 


4 . 


8 
. 


8 . 


322.2 . 


7 . 


323.3 . 


3 
. 


3-4 . 1 . 


5 
. 


பின்னிணைப்பு -2 


567 


பா . 


அடி 


பா , 


அடி 


7 . 


33.5 . 5 . 


330. 1 . 


336. 1 . 


தாவும் தாஅம் 
மழைக்கணிற்கு 
மழைக்கணிக்கு 
புலைத்தி 
புலத்தி 
புலைச்சி 
தண்கயத்திட்ட 
தண்ணயத்திட்ட 
பரூஉத்திரிகடுக்கும் 
பரூஉக்கிரிகடுக்கும 
நாட்டே 
நாடே 


2 . 


2 . 


3 
. 


137. 1 . 


7 . 


331. 4 . 


2 . 


\ 


6 . 


3 . 


பெருநீர் 
வெற்பிடை நண்ணி 
வெற்பயனண்ணி 
வெற்பனண்ணி 
வெற்பன நண்ணி 
செறுவர்க்குவதை 
செறுவார்க்குவகை 
ஈங்ஙனம் 
ஈங்கினம் 
முகிழ்முகிழ்த் தனவே 
முகிழ்முகுத்தனவே 
தலையே 
தலை இய 
கிளை இயமென்குரல் 
கிளை இயகுரலே 
செறி நிரை 
செறி நிறை 
அறிவலே 
அறிவல் 
தானறியலளே 
என்னறியலளே 
செல்வர் 
செல்வன் 
அச்சிரம் 
அற்சிரம் 
நலங்கேழரிவை 
நலங்கொளரிவை 
நளிபுன நறும்புகை 
நளிபுனனறும் புகை 
உறையறுமையிற் 

போகி 
உறையுறு.மகளிர் 

மையில் 


332. 3 . 


5 . 


5 
. 


6 . 


யானைக்கானம் 
யானைகானம் 
பைங்கான் 
பைங்கண் 
நாறுயிர் 
நாறுமயிர் 
குன்றச்சிறுகுடி 
குன் றகச் சிறுகுடி 
மன்றநண்ணிய 
மன்றனண்ணிய 
கடிந்த 
கழிந்த 
படிந்த 
நுணியினெவனோ 
துணியிலெவனோ 
பெருந்தோடு 
பெருந்தோட்டு 
பைந்தோடு 
விரிநீர் 
இருநீர் 


7 . 


33 ) . 2 . 


338 5 . 


. 


( 0 . 


339 , 1 , 


334. 1 , 


2 . 


4 . 


568 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


5 
. 


340. 2 . 


4 
. 


5 
. 


7 . 


341. 1 . 


மாயிதழ் 
நறுமாயிதழ் 

344. 2 . 
நறுவிதழ் 
நாமவர்ப்புலம்பின் 

3 . 
நாமவற்புலப்பின் 
அழுவ நின்ற 
அழுவி நின்ற 
அழுவினின்ற 
அலர்வேய்கண்டல் 
அலர்வேர்க்கண்டல் 
இருந்த 
அருந்த 
வகுந்த 
பல்வீபட்ட 
பல்லிபயந்த 
பல்லிபடீ இய 
பல்லிபடரிய 
கண்ணியவாண்மை 345. T. 
கண்ணியலாண்மை 
வலிப்பு 

2 . 
வலிய 
பண்பினையெனினே 
பணிவினையெனினே 
அண்ணல்யானை 
அண்ணவியானை 
பாய்ந்தென 
பாய்ந்தே 
மிகுவலி இரும்புலி 
மிகுவலிரும்புலி 346.1 . 
கொளீ இ 
கொளீ இய 

7 . 
பெயருமாறே 


பேருமாறே 
துவலை 
திவலை 
அண்ணலேற்றொடு 
அண்ணனல்லேறொடு 
பால்வார்பு 
பால்வார் 
குழவியுள்ளி நிரை 

யிறந்து 
குழவியாளினிரை 

யிறந்து 
குழவியானிரை 

யிறந்து 
குழவியா நாளிரை 

யிறந்து 
குழவியாளினிரை 

யிறந்து 
கொடுஞ்சி 
கொடிஞ்சி 
தவிர்த்து 
தவிர்த்த 
தவிர்த்தல் 
நின்றசைஇ 
நிரையசைஇ 
தவறோதெய்ய 
தவறோதகைய 
தவறேதைய 
தவறோதை இய 
முளைக்கோட்டு 
முனைக்கோட்டு 
நயந்து தானுயங்கி 
நயந்து தான் மயங்கி 


5 
. 


6 


342. 7 . 


343 2 . 


3 
. 


3 .. 


4 . 


7 . 


பின்னிணைப்பு - 2 


569 


பா . 


அடி 


பா . 


அடி 


7 
. 


8 . சொல்லவும் 

விரவுங்கொடுத்தாள் 
செல்லவும் 

3 . ஈர்மணன் மலிர்நெறி 
348.2 . புலந்தேர் 

ஈர்மணலீர்நெறி 
பொலந்தேர் 

4 . 

துறைவர்க்கு 
349. 1 . அடும்பவிழ் 

துறைவற்கு 
அரும்பவிழ் 

5 . உரிமை 
சிதைஇமீன் 

உரிய 
சிதையமீன் 

6-7 சேரியின்னகை 
6 . தாவென் சொல்லினும் 

சேரியினகை 
தரவெனச் 

7 . 

ஆயத் தாரோ 
சொல்லினும் 

ஆய்த்தாயத்தாரே 
தாவெனக்கூறலின் 353. 4 . நிரையிதழ் 
தாவென் சொல்லலும் 

நிறையிதழ் 
தாவென்சொல்லினும் 354 3 

தணந்தனையாயின் 
இழப்பே 

தணந்தலிராயின் 
இழிவே 

தணிந்தனையாயின் 
350.2 . பனிக்கடுங்குரையம் 

இல்லுய்த்துக் 
பனிவெங்குன்றம் 

கொடுமோ 
3 . செல்வர்கொல்லோ 

உய்த்துக்கொடுமோ 
செல்லார் கொல்லோ 355.1 . பெயல்கண் 
4 . இருந்தோட்டஞ்சிறை 

பெயல்காண் 
இருங்கோட்டஞ்சிறை 2 . விசும்புகாணலையே 
5 . நெடுங்காற்கணத்துள் 

விசும்புகாணலரே 
நெடுங்காற்கணத்து 

நிலங்கான லையே 
8 . நிலையாய பொருட் 

நிலங்காணலரே 
பிணி 6 . கமழுமெஞ்சிறுகுடி 
நிலையார் பொருட் 

கமழுஞ் சிறுகுடி 

பிணி 356. 1 , நிழலான் றவிந்த 
351. 1. வளையோயுவந்திசின் 

நிழலான்று விரிந்த 
வளையோய் வந்திசின் 4 . வெவ்வெங்கலுழி 
விரைவுறுகொடுந் 

வெவ்வங்சலுழி 
தாள் 

குடிக்கி 


2 


570 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


3 
. 


7 . 


357.5 . 


7 . 


358. } 


2 . 


3 . 


குடித்திய 
குடித்தி 
பாலும்பலவென 
பரலும் பலவென 
சிறுதினைகாக்கும் 
சிறுதினைக்காக்கும் 

4 . 
மீன்படுசுடரொளி 
மின்படுசுடரொளி 
விம்மி 
விம்ம 

5 . 
பேபதுறலாய் கோடிட்டு 
பேதுறல்யாங்கோடிட்டு 6 . 
பேதுறவாய் 

கோடிட்டு 
சுவர்வாய்பற்று நின் 
சுவர்வாயபற்று நின் 362. 1 . 
சுவர்வா அய்பற்று 

நின் 2 . 
கோவலர் கண்ணி 
கோவலர்க்கண்ணி 
சொல்லுபவன்ன 

3 . 
சொல்லுவவன்ன 
சொல்லுவன்ன 
உயிர்த்தன னசையில் 

7 . 
உயிராவசைஇ 
புதல்வற்றழீ இயினன் 363. 2 
புதல்வற்புல்லினன் 
காணிய 

3 
காணி 
உண்கிளி 
ஒண்கிளி 
அவர்மலை 

6 . 


அவர் நாட்டு 
மணங்கமழுந்தியொடு 
மணங்கமழுந்தி 

யொடு 
மணங்கமழுந்தியேர் 
காலைவந்த 
குலை நிவந்த 
காந்தண் முழுமுதல் 
முழுமுதற் காந்தள் 
மெல்லிலை 
மெல்விரல் 
முயங்கலும் 
விடுதலும் 
கடியாதோளே 
கடியாதோட்கே 
முதுவாய்வேல 
முதுவாய் வேலன் 
வினவுவதுடையேன் 
வினவுதலுடை 

யேன் 
சில்லவிழ் மடை 

யொடு 
சில்லவிழடையொடு 
ஒண்டாரகலமும் 
உண்டாரகலமும் 
பதவின் 
புதவின் 
வெய்துற்று 
எய்துற்று 
வரி நிழல் 
வறு நிழல் 
இன்றுணை 


6 
. 


7 . 


59.4 . 


6 . 


360. 2 . 


6 . 


4 . 


361.2 . 


பின்னிணைப்பு - 2 


511 


UIT 


அடி 


அடி 


364. 1 . 


4 
. 


ததும்பியருவி 
தண்ணென் முரசின் 
தண்ணென் முழ 

வின் 


3 . 


5 
. 


நாட நீ 
நாடன் 
நாட நின் 


இன்றுனை 
அரிற்பவர்ப்பிரம்பின் 
அரிப்பவர்ப் பிரம்பின் 
பொற்கோலவிர் 

தொடித்தற்கெழு 
பொற்கோல்விற் 

கொடித் தற்கெழு 
பொற்கோலவிர் 366. 1 . 

தொடி தற்கெழு 
என்பதெற்றென 

5-6 . 
என்பதேற்றேன் 
வந்தனவவ்வரை 
வந்தவைவரை 
கண்பொர 
கண்போல் 
கண்ணவர் 

7 . 


4 
. 


பால்வரைந்தமைத்த 
பால்வரைத் தமைத்த 
உள்ளகைபழுத 

கண்ணள் 
உள்ள கைபொழுகு 

கண்ணள் 


16 . 


7 . 


ஆகிய 


கணவர் 


களவர் 


8 
. 


4 


பாழுதன் றம்ம 
பழுதாலம்ம 
தொடிவிளங்கிறைய 
தொடி வழங்கிறைய 
பெறீ இயர் 
பெறீஇய 
பெறீஇ 
தொடங்கலின் 
துடங்கலின் 
பூசாலயம் 
பூசாலய 
அருவியின் 
அருவி 
வன்பின் ஆற்றுதல் 
வனப்பினாற்றுதல் 
திண்கரை 
இகல்கரை 


367. 2 . 
மணங்கொளற் 

கிவரும் 
மண்கொளற்கிவரும் 
மண்கொணற்கிவரும் 
மள்ளர் போரே 
மன்னர்போரே 
நெகிழநாளும் 
நெகிழநா டொறும் 
கவிழ்ந்து 
கழிந்து 
கலுழும் 

368. 3 . 
பனியானாலே 
துனியானாவே 

7 . 
ததும்பியவருவி 


365.1 . 


5 
. 


2 . 


3 
. 


572 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


369.3 . 


370.5 . 


372. 1 , 


3 . 


5 
. 


6 . 


தூக்கும் கானம் 375.4 
தூங்கும் கானம் 
மருங்கினமே 

5 . 
மருங்கிலமே 
நெடுமடல் குருத் 

6 . 
தொடு 
நெடுமடல்குருந்தொடு 
நெடுவெளிக்கு ருத் 

தொடு 
வணங்குங்கானல் 376. 2 . 
உணங்குங்கானல் 
கொள்ளாவளவை 
கொள்ளாவிரவை 
புலர்பதம் 

377.5 . 
உலர்ப தம் 
கொள்ளாவளவை 378. 1 . 
கொள்ளாவிரவை 
கொள்ளாயிரவை 
நீர் தீப்பிறழினும் 
நீர் திரிந்து பிறழினும் 3 . 
புடை இப்பூநாறு 
புடையூ நாறு 
காந்தளஞ்சிறுகுடி 
காந்தள் சிறுகுடி 
அமைந்த நந் 

4 . 
தொடர்பே 
அமைந்ததொடர்பே 
ஒன்றாகின்றே 
ஒன்றாயின் றே 
ஒன்றோவின்றே 
கூடினும் 

379.2 . 
கூட்டினும் 


இரவரிவாரில் 
இரவருவாரில் 
யாமத்தும் 
யாமத்து 
காவலர வியாமாறே 
காவலரவியன் 

மாரன்றே 
காவலரவியன் 

மான்றே 
தாரங்கடுப்ப 
தாஅங்கடுப்ப 
பொதிந்த தாமரை 
பொலிந்த தாமரை 
சிறுநன்னட்பே 
சிறுநன்னடையே 
காயாது மர நிழற் 

பட்டு 
காணாதமாணிழற் 

படீ இ 
தலையின்றாகநந்தீத்து 
தலையலாரைக்குகந் 

ததீறித்து 
தலையின்றாகத் 

தண்ணளி 
சுடர்வாய் நெடுவேல் 
சுடர் படுநெடுவேல் 
மடமாவரிவை 
மடவரலரிவை 
போகியசுரனே 
போகியகானே 
கிழங்கினோடு 
கிழங்கின் 


373. 1 . 


6 


7 . 


8 . 


5 
. 


374. 4 . 


7 . 


பின்னிணைப்பு -2 


573 


பா . 


அடி 


பா . 


அடி 


3 
. 


4 . 


5 
. 


380. 1 . 


5-6 . 


கண்ணகன்றூமணி 4 . 
கண்ணமைதுணி 
கண்ணகன் மத்துணி 
ஏர்கண்ணகன் 

மத்துளி 383. 3 . 
செறிதொடி 
சிறுதொடி 

4 . 
எம்மில் 
எம்மின் 
எம்பின் 
புதையப்பா அய் 

6 . 
புதைப்பாஅய் 
ஈங்கைய வண்ணத் 384. 1 . 

துய்ம்மலர் 
ஈங்கையத்துத் 

துய்ம்மலர் 4 . 
முன்னர்த்தோன்றும் 
முன்னர்த்தென்ப 385. 1 . 
முன்னாதென்ப 
நாண்மலர் 
நன்மலர் 

2 . 
தோன்றநக்கதென் 
தோன் றனக்கதன் 

7 . 
தண்டுளிக்கேற்ற 
கண்டிசிற்றோழி 
முகைதலை திறந்த 
முகைத்தலை திறந்த 386. 3 . 
பூமவிதள வமொடு 
பூமலர் தள வமொடு 
பூமலர்புதளவமொடு 
தேங்கமழ்புகஞல 387.7 . 
தேங்கமழ்பூக்கநல் 
தேங்கமழ் பூக்கால் 


வம்புப்பெய்யுமான் 
வம்பம் பெய்யுமார் 
வம்பன்று 
வம்பழன்று 
சென்றைக்கென்றி 
சென்றைக்கசென்றி 
ஓய்வனவழுங்க 
ஓய்வனவொழுங்கி 
ஓய்வனவொழுக 
ஓய்வனவொடுங்கி 
யாவதுமிலையான் 
யாதுமில்லையான் 
கழுந்தில் 
கழுத்தில் 
கழுதின் 
மகிழ்க நின்சூளே 
மகிழ்ந்த நின்சூளே 
பழமரினக்கலை 
பழமருந்தினக்கலை 
பழந்தினினக்கலை 
சிலைவிற்கானவன் 
சிலையிற்கானவன் 
புதுவோர்த்தம்ம 
புதுவோர்த்தாம் 
இவ்வழுங்கலூரே 
இப்பழங்கேளூரே 
விழவணிகூட்டும் 
விழவணிக்கூட்டும் 
புன்கனொடு 
புன்கனொடும் 
மாலையும் 


7 . 


381.5 . 


7 . 


382. 1 . 


2 
. 


3 . 


5 
. 


3 
. 


மாலை 
இரவரம்பாக 


374 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


அடி 


5 . 


388. 1 . 


20 


3 
. 


5 
. 


4 . 


. 


5 . 


189 , 3 . 


நிறைவரம்பாக 592 , I. 
உயிரைவரம்பாக 
வெள்ளங்கடலினும் 2-3 . 
வெள்ளக்கடலினும் 
நீர்கால் 

4 . 
நீர்க்கால் 
கோடையொற்றினும் 
கோடையெற்றினும் 
அசாஅ 
அசாவது 
உமணெருத் 

6 . 
தொழுகை 
உமணரொழுகை 

7 . 
முளிசினை 
முழுச்சினை 
அவனெதிர் 

8 . 
வந்தெதிர் 
என்றனென் 

393.5 . 
என்றலின் 
என்றனன் 

394. 2 . 
செல்லாதீமோ 
சொல்லா தீமோ 

3 . 
மிளைவந்து 
இளைவந்து 
உழாது 
உழாஅது 
பாம்புபையவிய 
பாம்புபையவிந்து 395 , 4 . 
தழ் இப்பிரிந்தோர் 
தழீ இயப்பிரிந்தோர் 
கூஉந்தோழி 
கூவுந்தோழி 


அணிச்சிறைத் தும்பி 
மணிச்சிறைத்தும்பி 
அண்ணல் நெடுவரை 
தண்னெனெடுவரை 
கடமைமிடைந்த 
கடவைமிடைந்த 
துடவையஞ்சிறுதினை 
துடவையசிறுதினை 
துளரெறி 
துளிரெறி 
தமரிற்றீராள் 
தமராற்றீராள் 
நிரைசெலனுண் 

டோல் 
நிரைசேர்துண்டேர் 
மலைகிழவோர்க்கே 
மலைகிழவோற்கே 
ஞான்றை 
ஞான்றே 
பாக்கத்து 
யாகத்து 
மறுவந்தோடி 
மறுவரவந்தோடி. 
அவர் தினை 
வார்தினை 
மேய்தந்தாங்கு 
புனமேய்ந்தாங்கு 
அரவுநுங்கு மதியி 

னுக்கு 
யாவது மதியிற்கு 
அரவுறு மதியிற்கு 
அரவு நுங்கு மதியிற்கு 


4 


390. 2 


5 . 


5 
. 


391.1. 


3 
. 


5 
. 


9 . 


பின்னிணைப்பு - 2 


575 


பா . 


பா . 


அடி 


5 . 


6 . 


8 
. 


396.3 . 


இவணோர் போல 

5 . 
இவறோர்போல 
களையாராயினும் 

7 . 
களையலராயினும் 
கண்ணினிது 

3 . 
கண்ணின்று 
படீ இயர் 
படீஇ 
அஞ்சல் 

398. 1 , 
அஞ்சேல் 
ஆங்கவர் வதிவயின் 2 . 
யாங்காவ வதுவை 
யாங்காவாவ 

4 . 
உணர்ந்தனள் 
உரைத்தனள் 

5 . 
முளிசினை 

7 . 
ஓமைகுத்திய 
ஓமைக்குத்திய 
ஒருத்தல் 
ஒருத் தனல் 

399.1 . 
வெவ்வரை 
வெவ்வறை 

4 . 
செலவே 
செலலே 

400.1 . 
நனைமுதிர் 
நனைமுது 

2 . 
நனை மரு 
ஞாழற்சினை மருள் 
ஞாழற்றினை மருள் 
பெய்தல்போல 

4 . 
பெய்தபோல 


அன்னாவென்னும் 
அன்னாயென்னும் 
நின் வரைப்பினள் 
நின்னலதிலள் 
தன்னுறுவிழுமம் 
தன்னுடை இன்னல் 
களைஞரோவிலளே 
களைஞரோவிலரே 
தேற்றாமன்றே 
செற்றாமன்றே 
துவலை 
திவலை 
கைபுணையாக 
கைபுறையாக 
துயரெடுப்பும் 
துயிலெடுப்பும் 
மெய்ம்மலி 
மெய்வலி 
கண்கலிழுகுபனி 
கண்கலிழுங்குபனி 
உண்டுறைத்தொக்க 
உண்டுறை தொக்க 
விடுவுழி 
விடுபுழி 
செல்லாம் 
செல்வாம் 
களைகலங்காமம் 
கனைககாமம் 
களை இக்காமம் 
களைககாமம் 
ஏகிக்கரம்பை 
களரிக்கரம்பை 


முறிசினை 


4 . 


8 
. 


5 
. 


7 . 


397. 1 . 


2 
. 


* 


H 


576 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


la 


6 
. 


104 , 1 


தேரோ 
தேரே 
ஆய்மலர் 
ஆர்மலர் 
பரிக்கும் 
பரக்கும் 
நக்கு விளையாடலும் 
நக்குவளையாடலும் 
கடிந்தன்றைதேகம்ம 


கடி தன்றைதேகம்ம 
கடிந்தன்றைதெ 

மக்கம்ம 
கடிந்தன்றை 

தேய்கம்ம 
கடிந்தன்றைதேயம்ம 
கடிந்தன்றை 
தேகாமம் 


4 . 


3 . 


5-6 . 


பின்னிணைப்பு -2 


517 


பா . 


அடி 


பா . 


அடி 


3. ஐங்குறு நூறு 


14. 4 . 


15.1 .. 


க . வா 1. நீலமேனி 

மா அமேனி 

மாமலர் மேனி 
1. 3 . எனவேட்டேமே 

எனவேட்டோமே 
2. 6 . வழிவழிச்சிறக்க 

வழிவழிசிறக்க 
3.4 . நெல்லொடுபெயரும் 

நெல்லொடுபேரும் 
4. 2 . பகைவர் 


2 . 


19,1-2 . 


பகையர் 


3 . 


7. 5-6 . 


20.2 . 


தன்னூர்க் 

கொண்டனன் 
தன்னூர் 
கொண்டனன் 


பனித்துயில் 
பணித் துயில் 
மலிர் நிறை 
மலர் நிறை 
ஒண்டழை 
வெண்டழை 
புணர் துணையுதவும் 
புணை துணையாக 
சினைபுணர்ந்தோர் 
சினைப்புணர்ந்தோர் 
சீக்கும் 
சீய்க்கும் 
பூச்சினை சீக்கும் 
பூச்சினைச் சேக்கும் 
துறைணி நயூரனை 
துறைநனி யூரனை 
இறையோர் எல்வளை 
நிறையே போல்வளை 
தெளிர்ப்ப 
தெளிப்ப 
தெழிப்பு 
இன்னனாவது 
இன்னானாவது 
செந்நெலஞ் 

செறுவின் 
செந்நெற்செறுவின் 


4 . 


11.1 . 


5 
. 


12. 2 . 


2. 4 . 


மனை நடுவயலை 
மனைநெடுவயலை 
கொடுமை நன்றும் 

ஆற்றுக 
கெயடுமை நாணி 

ஆற்றுக 
பரியுடை நன்மான் 
புரியுடை நன்மான் 
புரிவுடை நன்மான் 
துஞ்சூர் யாமத்தும் 
துஞ்சும் யாமத்தும் 


13. 1 . 


26.4 . 


27. 1 . 


4 
. 


578 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


28. 1 . 


29. 3 . 


33. 3 . 


34. 3 . 


4 . 


37 2 . 


39. 3 . 


உறுநோயாயின் 
உறைநோயாயின் 
மார்புறமரீஇ 
மார்புற வறீஇ 

51.2 . 
பெண்டிரொடாடும் 
பெண்டிரொடுமாடும் 4 . 
வண்ணங் 
கொண்டன 

53. 3 . 
வண்ணங் கொண்ட 
ஏதிலாளர்க்கு 

54 , 3 . 
ஏதிலார்க்கு 
பயந்து பலிமல்க 

55. 1 . 
பசந்து பனிமல்க 
இழைப்பணைத்தோள் 56 , 1 . 

ழைபணைத்தோள் 
இழைப்பணைத்தோன் 
ஞெகிழ 
நெகிழ 
அவனூரென்ப 

அதனால் 
அவனூரே அதனால் 2 . 
அவரூரே யதனால் 
பொன்போற் செய்யும் 57 , 4 . 
பொன்போலச் 
செய்யும் 

58 , 2 
விலக்கல் 

தொடங்கியோளே 
விலங்கல் 

தொடங்கியோளே 
ஐய நின்மார்பே 
ஐயன்மார்பே 59. 1 . 
ஈண்டு நீவரலே 


ஈண்டு வரலே 
ஈண்டுவாரல்லே 
ஈண்டு நின் வரவே 
வயா அமூர 
வயாவுமூர 
மார்பிவள் 
மார்பிவண் 
தாமரைமலரும் 
தாமரை மல்கும் 
தேனுரன்ன 
தேனாறென்ன 
பிளிற்றும் 
பிளிறும் 
பகல்கெள் 

விளக்கோடு 
பகல்கொல் 

விளக்கோடு 
இரா நாளறியா 
இரா நன்கறியா 
இரா நன்றறியா 
வெல்போர்ச்சோழர் 
வென்வேற்சோழன் 
அனை நலம் 
அன நலம் 
விராஅனிருப்பை 

யன்ன 
விராவினிருப்பை 

யன்ன 
விராலி னிருப்பை 

யன்ன 
மகிழ் நவாற்றுற 
மகிழ்நவாற்றும் 


41.2 


4 


42. 4 . 


44. 3 . 


48. 5 . 


பின்னினைப்பு - 2 


579 


பா . 


அடி 


பா . 


அடி 


60. 1 . 


61. 5 . 


யாஞ்சேய்பயந் 

தனமே 
யாஞ்சேபயந்தனை 

சென்மே 
நெருநை 
நெருனை 
ஆம்பற்கயிலமை 
ஆம்பற்கயலமை 
வண்ணவொண் 


62. 3 . 


4 . 


டழை 


63. 1 . 


3 
. 


65. 1 . 


பயிர்ப்பெடை 70. 5 . 
பயிர்பெடை 
பயிற்பெடை 
விரும்பு தி நீயே 
இகுமதி நீயே 

71. 2 . 
மங்கையர்த் 

தொகுத்து 72. 1 . 
மங்கையைத் 

தொகுத்து 73. 1 . 
மகிழ்க நின்தேரே 
மகிழ்ந்த நின்தேரே 
நீர் நாய் 
நீர்வாய் 
பாத்தியிற் கலித்த 
பாத்திக் கலித்த 
பாத்திகலித்த 

76. 1 . 
பாத்தியிற் கதித்த 
ஈன்றவெம்மேனி 2-3 . 
ஈன்றதென்மேனி 
ஈன்றவென்முயங்கல் 
ஈன்றவெம்முயங்கல் 
முயங்கன்மோ 78. 1 . 
அதுவே 
தானேதேரொடு 

2 . 
தானைத்தேரொடு 
பலரே 

81. 2 . 
பலர் நீ 
கணைக்காலாம்பல் 83. 1 . 
கனைக் காலாம்பல் 
யான்றன்னடக்கவும் 84. 4 . 
யாந்தன்னடக்கவும் 


வண்ணவெண்டழை 
கண்ணறுங்குவளை 
தண்ணென்குவளை 
கண்ணுறுங்குவளை 
கண்ணூறுங்குவளை 
பஞ்சாய்க் கூந்தல் 
பைஞ்சாய் கூந்தல் 
பட்டனளொண் 


3 . 


டொடி 


பட்டனவொண் 


டொடி 


4 . 


66. 2 . 


கடுமான் கிள்ளி 
கதிமான் கிள்ளி 
கதழ்பு நெறிவந்த 
கதவு நெரிதந்த 
வினைஞரல்குமிசை 
வினைஞர் நல்குமிசை 


67 . 


4 . 


68. 1 . 


பைபய 


4 . 


பரத்தைமார்பே 
பரந்த மார்பே 


580 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


85. 1 . 


3 
. 


4 


86 3 . 


88. 1.1 


89. 4 . 


91 , 4 


வெண்ணுதல் கம்புள் 
வெண்டலைக்கம்புள் 3 . 
மறுவில் யாணர் 
மறிவில் யாணர் 102. 4 . 
ஊரநீ 
ஊர நின் 

104. 3 . 
செய்தி 
செய்தியை 

105. 2 . 
அரிது 
அறிதும் 

106 , 2 . 
வளமலர்ப்பொய்கை 
வளர்மலர்ப்பொய்கை 108 . 3 . 
பெண்டென 
பேண்டென 

4 
பழனவெதிரின் 
பழநல்வெதிரின் 
கருங்கோட்டெருமை 
அடுங்கோட்டெருமை 
நல்லேற்றினமேயல் 
நல்லேற்றின் மேயல் 
நல்லேறின மேயல் 109.3 . 
முச்சியூதும் 
முச் சூயூதும் 

4 . 
தடங்கோட்டெருமை 
திறங்கோட்டெருமை 111. 2 . 
அணிநடையெருமை 
அணி நிறவெருமை 112.4 . 
பழனப்பாகன் 
பழனப்பாகர் 
உதுக்காண் 

113.3 . 
உவக்காண் 
பரியவூர்பிழிபு 

4 . 


பரியவூர் பிழியூ 
நின்மகள் 
நின்மகளே 
இசைக்கும் 
இரைக்கும் 
இயறேர் 
வியன்றேர் 
திரைதருமுத்தம் 
திரிதருமுத்தம் 
அன்னந்துணைசெத்து 
அன்ன நீ துணைசெத்து 
எந்தோடுறந்தனன் 
என்றோடுறந்தனன் 
எவன்கொல் மற்ற 

வன் 
என்னாங்கொல்லவன் 
என்னாங்கொன் மற்ற 

வன் 
நயந்ததோளே 
நயந்தோடோளே 
எந்தோடுறந்தகாலை 
ஒருநாள் துறந்தகாலை 
பன் மாண் வருமவன் 
பன்னாள் வருமவன் 
நாணிரைகொ ளீ இ 
நாளிரைக்கொ ளீ இ 
மறந்தோமன்ற 
மறந்தோன் மன்ற 
மறந்தேமன்ற 
பெண்டெனமொழிய 
பெண்டென மொழி ) 
அன்னாயென்றனள் 


92 1 . 


93. 1 . 


5 . 


94. ! 


96. 1 . 


99. 1 . 


101 , 1 . 


2 . 


பின்னிணைப்பு -2 


581 


பா . 


5 
. 


தெண்டிரைபாவை 
தெண்டி திரைப் 


பாலை 


14. .. 


2 . 


3 . 


4 . 


15. 3.. 


4 . 


அன்னையென்றனள் 125.2 . 
பைபயவெம்மை 
பைபையவெம்மை 
பையவெம்லை 128.2 . 
கொண்கன் 
கொண்கனை 
நேரேமாயினும் 

3 . 
நேரேனாயினும் 
நாரையிரற்றும் 
நாரைவிரற்றும் 133. 3 . 
அவனுடைநாட்டே 
அவருடை நாட்டே 134. 1 . 
துறைவன் மறைஇ 
துறைவன்மரீஇ { 40. 1 . 
வந்து நின்றோனே 
வந்து நின்றானே 441. 3 . 
கரீ இநின்றோனே 
சென்றனென் 143.2 . 
சென்றனன் 
ஏதிலபற்றி 

146. 2 . 
ஏதில பெற்றி 
ஏதிலர்ப்பற்றி 

147. 1 . 
ஏதில்பற்றி 
தோளே 

149. ? . 
தோள்கள் 
இருங்கழி நீரறல் 150. 3 . 
இருங்கழி மலரும் 
இருங்கழி மல்கும் 152.3 . 
இருங்கழி மலிநீர் 
இருங்கழி மலிரறல் 
நுண்பொடியளை இ 
நுண்பொவடியவள் 


1118. 3 . 


உறாஅவறுமுலை 

படாஅ 
ஊருவதுமுலைம டூஉ 
பாவையையூட்டு 

வோளே 
பாவையூட்டுவோளே 
என்பரிவளை 
எம்புரிவளை 
பாய்பரி 
பாய்பணி 
உரைத்தற் குரியை 
உரைத்தற்கு முரியை 
பயலைசெய்தன 
பசலைசெய்தன 
நின்றுபின் 
நின்றுயின் 
துறைவற்கு 
துறைவர்க்கு 
மலரின் மகளிர் 
மலரினை மகளிர் 
வல்லா தீமோ 
வல்லா தீமே 
புணர்வினின்னான் 
புணர்வினன்னான் 
கையறு பிரற்று 
கையறப்பிரற்ற 
கானலம்புலம்பும் 
கானலம்புலம்பம் 
கானல்புலம்பும் 


1.19.2 . 


120. 2 


3 


125.3 . 


582 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


- 


பா . 


அடி 


பா . 


அடி 


153. 3 . 


5 . 


155. 3 . 


அசையியல் எமக்கே 
எமக்கு நயந்து 
தமக்கு நயந்து 
நன்னுதலரிவை 

யொடு 
ஒண்ணுதலரிவை 

யொடு 
பண்பும் பாயலும் 
பண்பும் பாலும் 
கண்டு நயந்து 
கண்டு மயங்கி 
சிறு நணி வரைந் 


5 . 


156.4 . 


156 , 5 . 


161.3 . 


தனை 


. 


162. 1 . 


குலவுமணல் 
குவவு மணல் 

175. 1 . 
நாடுமோமற்றே 
நாணுமோமற்றே 

2 . 
பதைப்பத்ததைந்த 
பறைப்பத் ததைந்த 
பைஞ்சாய்ப்பாவை 
பஞ்சாய்க் கோதை 176. 1 . 
பரக்குந்துறைவன் 
பரிக்குந் துறைவன் 178. 4 . 
எந்தோழியது 
என்றோழியது 

180.1 . 
பயந்து நுதலழிய 
பசந்து நுதலழிய 
பெருங்கடற்கரையது 

2 . 
பெருங்கடற்றிரையது 
இருங்கழிமருங்கின் 181 , 5 . 
இருங்கரைமருங்கின் 
பாடற்கரையது 

183. 4 . 
கடற்றிரையது 
அகமணையீனும் 
அகமனையீனும் 
பாலாரும்மே 
பாலார்கம்மே 

184.1 . 
முனையிற்பொதியவிழ் 
முனையின் பொதிய 

விழ் 
பூஞ்சினைச்சேக்கும் 185 , 1 . 
பூஞ்சினைவதியும் 
திரையென 

186.5 . 
திரைபோல 
அசை இயவெமக்கே 187. 2 . 


164. 2 . 


சிறு நனி வரைந்தனை 
கொழுமீன் வல்சி 
தொழுமீன்வல்சி 
இவ்வழுங்கலூரே 
அவ்வழுங்கலூரே 
வருதிகையறுமாலை 
வருந்திக் கையறுமாறு 
கொடுங்கழிநெய் 


168. 1 . 


2 
. 


5 
. 


தலும் 


4 . 


169.2 


2 
. 


மாலை நெய்தலும் 
இருங்கழி 
இகுங்கழி 
குருகிளங்கானலல்கும் 
குருகினங்கானலல்கும் 
அலங்கிதழ்நெய்தல் 
அலங்கிறைநெய்தல் 
செல்லா தீமோ 
சொல்லாதீமோ 
எம்மொடுவந்து 


3 
. 


172. 3 . 


1744 , 4 


பின்னினைப்பு - 2 


583 


* 


பா . 


அடி 


பா , 


அடி 


188.3 . 


தனன் 


190. 2 . 


3 
. 


191. 1 . 


5 . 


4 
. 


193. 3 . 


எம்மொடுவந்த 200. 1 . 

நுதல்கவின 
மகளிரும் 

நுதல்கவின் பெற 
மகளிர் 

2 . கொண்கன்வந்தனன் 
வைகறைமலரும் 

கொண்கனும் வந் 
வைகறை வரும் 
வெண்ணெல் அரிநர் 

நெடுங்கண் நெகிழ் 
ஒண்ணெல் அரிநர் 

மது 
வளைவார்முன்கை 

நெடுங்கண்ணனந் 
மயிர்வார் முன்கை 

தறீர்மதி 
வளையார்முன்கை 

நெடுங்கண் அனந்தர் 
கொண்டொளித் 

தீர்மதி 
தோளே 

நலங்கவர்பசலையை 
கொண்டொழித் 

நலங்கிளர்பசலையை 
தோளே 

நகுக நாமே 
கொண்க நீ 

நகுகம்யாமே 
கொண்கன் 

201. 2 . தானுமலைந்தான் 
வௌவியோளே 

தரினுமலைந்தான் 
வறுவியோளே 

204. 2 . 

மகளிரினிரையுடன் 
கொழும்பல் கூந்தல் 

மகளிர் நிரையுடன் 
கொழுமணிக் கூந்தல் 

மலை இடிவோர்க்கே 
இறைஞ்சி நின்றோளே 

மலைகிழவோற்கே 
ஆயத்து நின்றோள்ே 205 , 1 . அன்னையென்றோழி 
வளையணி முன்கை 

அன்னைதோழி 
வளையறை முன்கை 2 . நின்னுமஞ்சும் 
அமர்நகை 

நின்னினுமஞ்சும் 
இன்னகை 

4 . மார்பிற்பாயன் 
குறுந்துறை வினவி 

மார்பிற் பாயில் 
விருந்தெனவினவி 

துஞ்சியவெய்யள் 
நெடுந்தோளண்ணல் 

துஞ்சி வெய்யள் 
நெடுந்தேரண்ணல் 206.2 . மாரிக்குளத்து 
நெடுமணலேறி 

மாரிக்குன்றத்து 
நெடுவரையேறி 

காப்பாளன்னன் 


195.4 . 


196. 1 . 


5 
. 


187. 2 , 


198. 1 . 


3 
. 


5 
. 


4 . 


199. 2 . 


584 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


ura 


4 . 


207. I . 


2 . 


3 
. 


4 . 


5 
. 


209 , 2 . 


தலர் 


211 . ! , 


காப்பானன்ன 

வளையுஞ்செற்றும் 
பாசிசூழ்ந்த 

219.2 வரிப்பத்தாஅம் 
பாசி தூர்ந்த 

வரிப்பத்தா அய 
அன்னை நன்றும் 121 , 4 . செல்வலென்ப 
அன்னை கன்றும் 

செல்வனென்ப 
உணங்குவகொல்லோ 222 , 2-3 மார்வலின்னினி 
உணங்கலகொல்லோ 

மார் பலிவணினி 
நிணம் பொதி 223,4. 

அச்சிரம் 
நணம்பொதி 

அற்சிரம் 
மணிநெடுங்குன்றம் 

அர்ச்சிரம் 
மழைதலைவைத்தே 225 , 4 . ஏர்திகழொண்ணுதல் 
மழை தலை வைத்தவர் 

தியொண்ணுதல் 
மணிநெடுங்குன்றே 

ஓரார் கொல்லோகா 
மறுத்தல் 
மறத்தல் 

ஓரார்கொன்னங்கா 
உழுந்து நூற்றன்ன 

தலர் 
உழுந்து தூற்றன்ன 226 , 4 , 
சாத்த மரத்த 

வனப்புடை 
சாந்த மரத்த 227 , 2 , தோண்நெகிழவும் 
கூடுமன் னாய் 

தோணெகிழவும் 
கூடலா மன்னாய் 

5 . விட்டனையோ 
வீழ்ந்தன 

விட்டவினையோ 
வீழ்ந்தென் 

231.1 வல்லுநையோ 
தேனிறா அல்கீறு 

வல்லுனையோ 

வல்லினையோ 
தேனிறா லொடு கீறு 232 , 2 , ஏதிலாளனை 

ஏதிலாட்டியை 
ஒளிக்கு நாடற்கு 233.1 . வாடை நலிகொடிதே 
ஒலிக்குநாடற்கு 

வாடைடொடி தே 
பசப்பதெவன்கொல் 3 . இழிதரு மருவி நின் 
பசப்பறைவது 

இழிதருமருவி நுன் 
வளையுஞ்செறூஉம் 

4 . செல்லறெய்யோ 


வன்புடை 


212 , 1 . 


213 , 5 . 


214. 2. 


3 
. 


நாடன் 


நாடன் 


216 , 4 . 


217.4 . 


218.2 . 


பின்னிணைப்பு -2 


585 


பா . 


அடி 


பா . 


அடி 


234.2 


235. 2 . 


237. 1 . 


238.4 . 


239. 1 . 


240.1 . 


4 . 


செல்லேறெய்யோ 

மொழியுமாயின் 
பசத்தலாவது 

246. 2 . கழங்குமெய்ப்படூஉ 
பசத்தல் யாவது 

கழங்குகட்படூஉ 
காதலர்ப்பொழுதே 6 . உறீஇயநோயே 
காதலர் பொழுதே 

உறீஇயநோய்க்கே 
உள்ளமினைப்ப 

248.3.. கழங்கினானறிகுவது 
உள்ளமினைய 

கழங்கு தானறிகுவது 
உள்ளமிளைப்ப 

250. 1 . பொய்படுபறியா 
நீயிவண் 

பொய்படுபழியா 
நீயவண் 

2 . மடமயிலாலும் 
சுரும்புணக்களித்த 

மடமயிலாய நம் 
கரும்புணக்களித்த 3 . மலர்ந்தவள்ளி 
அறியேமல்லேம் 

வளர்ந்த வள்ளி 
அறியேமல்லோம் 

வரைதருவளள 
மார்பேதெய்யோ 252. 1 . 

குறவன் புல்வேய் 
மார்பேஎ தெய்யோ 

குரம்பை 
எயிற்றோயே 

குறவர்புல்வேய் 
எயிற்றாயே 

குரம்பை 
அதனால் 

2 . மஞ்சாடின மழை 
அதனான் 

மன்றாடின மழை 
எய்யாது விடுதலோ 

புரையோன் 
அறியாது விடுதலோ 

புரைவன் 
கொள்குவை 

விரைபெயல் 
கொள்வை 

விரையல் 
அனையிவள் 

253. 3 . கானகநாடன் 
அன்னையிவள் 

கான நாடன் 
பன்மலர் 

4 . உடையள் கொறோழி 
புனமலர் 

யாயே 
வேலற்கவ்வெறியே 

உடைய கொறோழி 
வேலற்குவெறியே 

யானே 
மொழியுமாயின் 255.2 . மகளிர்ப்புரையும் 
மொழியுமாகின் 

மகளிர் புரையும் 


241. 4 . 


242. 2 . 


3 . 


3 
. 


243.3 . 


244. 1 . 


4 


4 . 


245. 3 . 


86 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


4 . 


256. 2 . 


4 . 


157. 3 . 


4 .. 


258.5 . 


260. 2 . 


செய்யவாயினள் 
செய்யவாயள் 

267 , 5 . 
முளைவாளெயிற்றள் 
முளைவாய்வா 

268.2 . 
ளெயிற்று 
முளைவாயெயிற்றள் 
ஆரணங்கினளே 
மன்னணங்கினளே 
சேயரிநெடுங்கண் 
ஆயரிநெடுங்கண் 
சேயதாற்றெய்ய 269. 5 . 
சேய்த்தாற்றெய்ய 
கெடுதலானாது 
இன்னுமாறாது 
ப்ெறற்கரிதுதில்ல 270 , 2 . 
பெறற்கரிதில்ல 
தறுகட்டன்றி 271.3 . 
சிறுகட்பன்றி 
அதுவே மன்ற 
அதுவேதெய்ய 272. 2 . 
பயந்தன 
பசந்தன 

3 . 
புலிகொல் பெண்பால் 
புலிகொள் பெண்பால் 273 , 1 . 
நாடன் மறந்தனன் 
நாடன் மன்றதன் 277.2 . 
நனி நாணுடை 
மையம் 

3 
நனிநாணுடையை 
நனிநாணுடைய 278 , 1 . 
நனிநாணுடையம் 
மன்ற 


மன்றதன் 
பண்பிலசொல்லும் 
பண்பிலசெல்லும் 
வளமலைச் சிறுதினை 
வளமலி சிறுதினை 
வளமலை சிறுதினை 
உணீஇக் கானவர் 
உணீஇய கானவர் 
உணிஇயுறங்கும் 
உணீஇயவுயங்கும் 
இழக்குவென் 
இழக்குவன் 
மடமையானே 
மடமையோனே 
தலைவிளை 
தலைவிதை 
பல்பசுப்பெண்டிரும் 
பசுப்போல் பெண் 

டிரும் 
அயலது 
அல்லது 
நெடுஞ்சிமை 
நெடுஞ்சினை 
துப்புறழொண்டளிர் 
துப்புறழொண்மனி 
கடுவனோடுகளும் 
கடுவனெடுக்கும் 
நாட நின்மொழிவல் 
நாடலின் மொழிவல் 
கழைக்கோல் 
கனைக்கோல் 
கணைக்கோல் 


261. 1 . 


4 . 


254.4 . 


265 1 . 


3 . 


266.3 . 


3 
. 


பின்னிணைப்பு - 2 


587 


யா . 


பா . 


அடி 


.279 . 1 . 


280. 1 . 


2 . 


நன்று தெரிந்து 
நன்று திரிந்து 
வரைந்தனை 
கொண்மோ 
மலைந்தனை 
கொண்யோ 
வரைந்தனை 
கொண்மே 


281.1 . 


282. 1 . 


தானனி 
தாம்நனி 


3 . 


4 . 


283.3. 


கல்விவரிற்றி 

288.1 . 
அ - ல்லிவரித்தி 
கல்லாவன் பார்ப்பு 289. 4 . 
கல்லா இளம்பார்ப்பு 
இரு வெதிர்ங்கழை 
இருவெதிரங்கழை 
ஊழிபோகியும் 
ஊழிபோயும் 
சாரற்புனத்த 

290.1 . 
சாரற்புறத்த 
உன்னு நாட 

2 . 
உண்ணுநாட 
பெருகினவாரல் 292 5 . 
பெருகினவாரால் 
கடியு நாட 
கடியு நாடன் 
பிரிதறேற்றாப்பேரன் 293. 2 . 

பினவே 
பிரிதறேற்றா பேரன் . 

பினவே 
நுவணையுண்டு 
நுவனையுண்டு 
வீங்குவளை 
விலங்குவளை 

294. 3 . 
வல்லுநையோ 
வல்லினையோ 

295.3 . 
புகரின்று நயந்தனன் 
புகரின்றுய்ந்தனன் - . 
வல்லைமன்ற 
வல்லைமன்றம்ம 
வல்லாய் மன்றம் 
வல்லாய் மல்லநி 


284. 4 , 


285. 2 . 


சிறந்தனள் 
சிறந்தன 
யாமினிப் 

பெற்றோளே 
யாயினிப் 
பெற்றோளே 
என்கண் 
எங்கண் 
உளரோ 
உளளோ 
நெஞ்சமர்ந்தோரே 
நெஞ்சயர்ந்தோரே 
நெஞ்சமர்ந்தோனோ 
எந்தைவாழியர் 
நுந்தைவாழியர் 
புகல்வருமஞ்ஞை 
கலவமஞ்சை 
விருந்து 
வருத்துற 
வெருவுற 
குன்றுகெழு 
நாடனொடு 


4 . 


5 . 


286.4. 


287. 3 


6 . 


588 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


297.3 . 


298. 1 


4 . 


299.3 . 


சுடர்தொடி 
விழவொலிகூந்தல் 
அவிழொலிகூந்தல் 
நின்றுணைப்பிரிந்து 
என்றுணைப்பிரிந்து 
காலெறுழொள்வீ 
காலுற ழொள்வீ 
முருகமர்மாமலை 
முருகமாமலை 
இறந்து செய்பொருளே 
விரைந்து செய் 

பொருளே 
பஞ், சுரம் 
பைஞ்சுரம் 
வாள்வனப்புற்ற 
வாள்வயப்புற்ற 
கோள்வலென்னையை 
கோள்வரு 

மென்னையை 
நும்மகள் 
என்மகள் 
சா அய் 


302. 1 


குன்ற நாடனொடு 
பிரிவதன்றே 306. 4 . 
பிரியாயன்றே 
வரவறியா 

307. 4 . 
வரலறியா 
யாந்தன்னுள்ளுபு 308. 3 . 
யான் றன்னுள்ளுபு 
மறந்தறியேமே 

4 . 
மறந்தறியேனே 
அசைநடைக் 

309.5 . 
கொடிச்சி 
அசையியல் கொடிச்சி 
தப்பற்குமுரித்தே 311. 1 . 
தப்பற்குமுரியள் 
போகிறனைத் தடுக்கும் 312. 3 . 
போ கினினைத்தடுக் 

கும் 

4 . 
போகிறடுக்கும் 
அருஞ்சுரம் 
அடுஞ்சுரம் 

313 , 1 . 
கோலிற்றொட்ட 
கூவற்றோண்டிய 
ஆனீர்ப்பந்தல் 
ஆனீர்ப்பதலை 

3 . 
செல்லின் மெல்லியல் 
செலவின் மெல்லியல் 
செல்லுமெல்லியல் 
சொல்லிமெல்லியல் 
புலம்படராது 

314.4 . 
புலம்படர்ந்து 
சுடர்த்தொடி 

316.5 . 
சுடர்க்கொடி 


303.2 . 


304.1 . 


2 
. 


2 


சாஅய 


கலங்க 


3 . 


5 
. 


105. 1 . 


கலங்சா 
நங்காதலோளே 
நம்மணங்கியோளே 
எங்காதலோளே 
நீளிடை 
நீரிடை 
கானத்தானே 
கானகத்தானே 


3 
. 


பின்னிணைப்பு -2 


589 


பா . 


அடி 


பா . 


அடி 


317.1 . 


4 . 


318. 1 . 


4 . 


322. 1 . 


5 . 


325.4 . 


சூழ்கம்வம்மோ 333. 2 . 
சூழ்கவம்மோ 
நீடிய பொருளே 

5 . 
நீட்டிய பொருளே 
ஈட்டியபொருளே 
நலம்பசப்ப 

334. 3 . 
நலம்பரப்ப 
தோடெரி நடந்த 
ஓடரி நடந்த 335. 2 . 
வேனினீடி 
வேனினீட 

5 . 
தண்ணியவாயின 
தண்ணளியாயின 338. 5 . 
தண்ணளியவாயின 
துணைப்பெற்றே 339.3 . 
துணைபெற்றே 
வேதலஞ்சி 
வேகலஞ்சி 

4 
வெயின் முளி 

சோலையவே 
வெயின்முனி 

341. 3 . 
சோலையவே 
காடிறந்தேற்கே 345. 2 . 
காடிறந்தோற்கே 
உரங்கெழு நெஞ்சே 346. 2 . 
ஊங்கெழு நெஞ்சே 
வைகுசினை வான்பூ 347. 3 . 
வெஞ்சினை வான்பூ 
மாக்கணம் 

351. 2 . 
மான்கணம் 
என்னாதவ்வே 
என்னாவவ்வே 


வல்லாகொல்லோ 
வல்லார்கொல்லோ 
என்னாதவ்வே 
என்னாவவ்வே 
என்னுமாறே 
பின்செலச் 

சென்றோர் 
பின்படச் சென்றோர் 
செவியவெருவை 
செவ்விய வெருவை 
இவண் வருநர் 
இவண் வருவர் 
வல்லுநர் 
வல்லினர் 
உகக்குமாலையும் 
உகுக்குமாலையும் 
உவக்குமாலையும் 
காதலவர் சென்ற 
தோழியவர் சென்ற 
காதலர் சென்ற 
நுண்ணறனுடங்கும் 
நுண்ணறலடங்கும் 
புதுப்பூ வதிரறாஅய் 
புதுப்பூ வகிராறாஅய் 
பாதிரியலர்ந்தென 
பாதிரியலர்த்தென 
பொரிப்பூம் புன்கின் 
பொரியபூம்புன்கின் 
சுரஞ்செல்வோர் 
சுரன்செல்வோர் 
அருந்தினர் கழியும் 
வருந்தினர் கழியும் 


327. 1 . 


4 
. 


3 . 


328. 4 . 


329.5 


331. 2 


332.3 . 


5 
. 


590 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


5 . 


அருத்தினர் கழியும் 
நல்லெழில் அல்கல் 
நல்லெழில் அல்குல் 


355.3 . 


சொல்லாது 
செல்லாது 


366. 4 . 


5 . 


5 . 


356. 1 . 


கானத்தானே 
கானந்தானே 
உள்ளுதற்கினிய 
உள்ளற்கினிய 
உடைத்தெழுவெள் 


367. 2 . 


358. 4 . 


ளம் 


5 . 


360.3 . 


உடைத்தரு வெள்ளம் 
கவவு நனி விரும்பி 
கவவ நனி விரும்ப 


368. 1 . 


கடைஇ 


5 . 


கடவி 


அலமரலெயிற்றி 
பலமிகு 
நலமிகு 
பலமிக 
அறியவாகுமோ 
அரியவாகுமோ 
பயந்தமாறே 
பயந்தமார்பே 
வேறுபட மிலைச்சி 
வேறுபட்டு மலைச் சி 
இவளுயிரே 
இவள்கவினே 
ஊழ்கழி பன்மலர் 
ஊழ்கிழி பன்மலர் 
அழிவிலளெனினே 
அழிவிலளெனவே 
நெருநல் 
நெருஞை 
நீ நயந்துறைய 
நீ நயந்துலைய 
பாவளோ 
யாரளோ 
கொட்டின் மஞ்ஞை 
கொட்டுமஞ்சை 
போகிய சுரனே 
போகிய கானே 
அழுங்கன் மூதுர் 
அழுங்கின் மூதுர் 
கனலியர் மாதோ 
கனலிய மாதோ 
போக்கிய 
போகிய 


361.1 . 


362. 1 . 


363.2 . 


3 
. 


உயர்கரைக்கான் 369. 2 . 

யாற்று 
உயரறற்கான்யாற்று 370. 3 . 
பதுக்கைத்தாய 
பதுக்கைதாய 

4 . 
கொ லைவிலெயினர் 
கொலைவல்லெயினர் 371. 1 . 
நினை தி நீயே 
நினைத்தி நீயே 

5 . 
முளமாவல்சி 
முளவுமாவல்சி 

372.3 . 
இந்நிலையறிய 
நின்னிலையறிய 376. 2 , 
வல்சிப்படுபுள் 
வல்சிபடுபுள் 
நலமாணெயிற்றி 


364. 1 . 


2 . 


365.2 . 


5 
. 


3 . 


பின்னிணைப்பு - 2 


591 


பா . 


அடி 


பா . 


அடி 


377 , 4 . 


378. 1 . 


2 
. 


2 . 


380. 3 . 


381. 4 . 


* 


383.6. 


384. 1 . 


பந்தும் பாவையும் 388 , 1 . 
பந்து பாவையும் 
முயலிப்பாஅய 
முயலின்பாஅய 
உகக்கு மாலை 
உவக்கு மாலை 

3 . 
தாயெரென்னும் 
தாயளென்னும் 
பெயரேவல்லாறு 
பெயரேனல்லாறு 

5 . 
குறுங்கான் 

மகன்றில் 390. 1 . 
குறுங்கானகன்றில் 
ஆய்வது கண்டே 
ஆய்வது கொண்டே 2 . 
அசை தடை 
விரை நடை 

391.6. 
யாய் நயந்தெடுத்த 
தாய் நயந்தெடுத்த 392. 3 . 
வாய் நலங்கவின 
வாய் நலங்கவின்பெற 
வேங்கைமலை 
வேங்கையமலை 

5 . 
வேறுபல்லருஞ்சுரம் 
வேரன்மலருஞ்சுரம் 393 , 1 . 
இறந்தன ளளென 
இறந்தனளென 

2 . 
இடையவளேயென 
அவளை 
அவளே 
மலையிறந்தோளே 
மலையிறந்தோரே 


நெருப்பவிர்கனலி 
ஒருப்பவிர் கனலி 
யாத்துவரி நிழலிரீஇ 
யாத்தவரி நிழலசை இ 
யாத்துவரி நிழலசைஇ 
காண்குவை 
காண்டி 
செறிதொடி 
செறிதளிர் 
வென்வேல்விடலை 
வெள்வேலண்ணல் 
நல்லோராங்கட் 

பரந்து 
நல்லோரங்கட்பரிந்து 
மறுகி 
மறுகின் 
கரைந்தீமே 
கரைந்திடுமே 
பரியல்வாழி 
பிரியல் வாழி 
பரியின் 
பிரியன் 
வந்தமாறே 
வந்தவாறே 
துறந்ததற்கொண்டு 
துறந்ததற்கொண்டும் 
பழிக்குமனைகணாட்டி 
பழிக்குமுண்கணாட்டி 
பழிக்கும் 

அண்கணாட்டி 
வெந்திறல் வெள்வேல் 
வெஞ்சினவென்வேல் 


3. , 


385.2 . 


3 . 


, 387 . 4 . 


6 . 


3 
. 


592 


தமில் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


394. 2 . 


396 , 1 . 


4 , 


397. 2 . 


4 . 


398. 1 


5 
. 


3 
. 


403. 1 . 


அருளிற்றுமன்ற 419.2 . 
அருளின்று மன்ற 
புவிப்பொறி 

421 , 3 . 
புலிப்பொலி 
கல்கெழுசிறப்பின் 424.4 . 
மலைகெழுநாட்டின் 
பன்றி கொள்ளாது 

428 , 2 . 
பன்றிக்கொள்ளாது 
முன்னுறவிரைந்த நீர் 4 . 
முன்னுறச்செல்வீர் 
பல்பழம் பழுனி 431. 2 . 
பல்பழம்பழூஉ 
புலம்பின்று 
கலங்கின் 
காதலியிற் புதல்வன் 
காதலின் புதல்வன் 432. 2 . 
பூந்தண்புற 
பூண்டண்புற 442.5 . 
காதலித்தழீ இ 
காதலிற் றழீஇ 
பிரசமூதும் 

444 , 3 . 
பிரசமுரலும் 
தன்புதல்வனொடு 445. 3 . 
தம்புதல் வனொடு 
நனியிரும்பரப்பின் 

5. . 
நளியிரும்பரப்பின் 
காயாகொன்றை 447. 3 . 
காயாக்கொன்றை 
பிட வலர்ந்து 

448. 1 . 
பிடவமலர்ந்து 
இனியவர்ப்புணர்வே 450 , 1 . 
இனியவர் புணர்வே 


பிரிந்து றலறியா 
பிரிந்துறுவறியா 
புன்புல நாடன் 
புன புன நாடன் 
அழுமினிமுலைக்கே 
அழுமணிமுலைக்கே 
சோர்தொடங்கின்றே 
கார்தொடங்கின்றே 
புறந்தரவே 
புறந்தரலே 
இரும்பொறை 
இரும்புறம் 
அரும்பொறை 
உருவின தோகையும் 
உருவின்றோகையும் 
சுடுபொனன்ன 
சுடும் பொன்னன்ன 
மணிப்பூட் புதல்வன் 
மணிப்பூண்ட புதல் 

வன் 
மழுகிய 
மழுங்கிய 
தழீ இநாகு பெயர் 
தழீ இய நாகு பெயர் 
வரவிழைத்தனையே 
வரவழைத்தனையே 
சிறைவண்ட விழ்ப்ப 
சிறைவண் டழைப்ப 
தழங்குரன் முரசம் 
தழங்குகுரல்முரசம் 
முரசுமாறிரட்டும் 
முரசமாறிரட்டும் 


404. 3 . 


406 , 2 : 


3 . 


408.4 . 


109. 4 . 


412.1 . 


2 . 


415.4 . 


பின்னிணைப்பு -2 


593 


பா . 


அடி 


பா . 


3 
. 


4 . 


451. 2 . 


453. 1 . 


457. 1 . 


459. 1 . 


நோய் தணிய 470 2 . 
நோதணிய 
இள முலை 

472. 5 . 
இடைமுலை 
தவிர்தல்யாவது 476. 5 . 
தகுதல் யாவது 
தவிர்குதல் யாவது 477.3 . 
அவறொறுந்தேரை 
அவலுறுந்தேரை 
பெய் பனி நலிய 
பெயர்பனி நளிய 478.2 . 
பசலை தீர 
பயலை நீங்க 
இயைவது கொல்லோ 482. 2 , 
இசைவது கொல்லோ 
காரென மயங்கிய 492. 3 . 
காரெனமயங்கி 
எவனிலிமடந்தை 493. 3 . 
எவனனிமடந்தை 
பீரமிரும்புதல் 495 , 1 , 
பீரமிகும்புதல் 
மருவரற்கு 

5 . 
மறுவரற்கு 
நீரிகுவன்ன 496.1 . 
நீரிரிகுவன்ன 


அற்சிரக்காலை 
அச்சிரக்காலை 
எய்யாராகுதல் 
எய்யாராகல் 
நாடே 
நாட்டே 
நெஞ்சிற்குயவுத் 

துணையாக 
நெஞ்சத்து யவுத் 

துணையாகி 
பிறிது நினைந்து 
பெரிது நினைத்து 
பெரிது நினைந்து 
வெள்வேல் 
வென்வேல் 
நோக்க 
நோக்கி 
கார்தொடங்கின்றே 
கார்தொடங்கின்றால் 
சென்னிலம் 
செந் நிலம் 
வந்தமாறே 
வந்தவாறே 
வரகிணர் சிறப்ப 
அரசிறை 


2 
) 


462. 1 , 


3 . 


464.2 


4 . 


465. 1 . 


594 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


4 : பதிற்றுப்பத்து 


11. 4 . 


7 . 


6 . 


10 . 


12 . 


13 . 


16 . 


ஏமம்புணர்க்கும் 

குடிபுறந்தாரா 
ஏமம்புணர்காக்கும் 14.4 . ஐந்தொருங்கு 
செவ்வாயெஃகம் 

புணர்ந்த 
செல்வாயெஃகம் 

வந்தொரூங்கு 
நீர் நிறம் 

புண்ர்ந்த 
நீனிறம் 

10 . வரினுமாற்றும் 
போல அரண் 

வரினும்பாற்றும் 
கொன்று 

12 . சான்றோர் 
போலரண்கொன்று 

மெய்ம் மறை 
திரள்பூங்கடம்பின் 

சான்றோர் மேமறை 
அலர்பூங்கடம்பின் 14 . வண்டுபடுகதுப்பின் 
துமியவேஎய் 

வண்டுபடு துப்பின் 
துமியவோஒய் 15. 1 . யாண்டு தலைப்பெயர 
போரடு தானை 

யாண்டு தலைப் மெயர 
போர்வேண்டு தானை 

கழங்கழி 
வேலீண்டு தானை 

கழங்குவழி 
மறந்தபக்கடந்தே 8 . 

கவினழிந்த 
மதந்தபக்கடந்தே 

கவினிழந்த 
மழங்குஞ்சாரல் 

10 . பீரிவர்பு பரந்த 
வழங்குஞ்சோலை 

பீர்வாய் பரந்த 
இளையவாடு நடை 16 . கடலவும் 
ழையவாடுநடை 

கடவும் 
தொறுத்தவயல் 

26 . திருந்து தொடை 
தொறுத்தகுநீள் வயல் 

வாழ்த்த 
ஊரியநெருஞ்சி 

திருந்தொடை 
ஊறிய ெநருஞ்சி 

வாழ்த்த 
கூலம்பகர் நர் 

28 . செய்தமேவல் 
கூலம்பகர்நார் 

செய்தனமேவல் 
குடிபுறந்தராஅ 16. ] கோடுறழ்ந்தெடுத்த 


5 
. 


25 . 


22. 5 . 


11 . 


13. 1 . 


16 , 


23 . 


பின்னிணைப்பு -2 


595 


பா . 


அடி 


பா . 


அடி 


8 . 


18 . 


21 , 


ஓங்கு நடந்து 
நிலைஞாயில் 
நிலைவாயில் 
எமர்க்கும் 
எமக்கும் 
மாசிலீயரவன் 
மாசில் இயவன் 
நெஞ்சமென்றைந் 


17. 1 . 


27 . 


9 . 


21.1-2 . 


துடன் 


18.7 . 


10 . 


8 . 


11 . 


12 . 


கோடுபுரந்தெடுத்த 
களிறுமுழங்கும் 

பாசறை 
களிறு வழங்கும் 

பாசறை 
புரைவதோவின்றே 
புரைவதோவன்றே 
பைஞ்ஞிலம் 
பஞ்ஞிலம் 
பெற்றது தவுமின் 
பெற்றவுதவுமின் 
மன்னுயிரழிய 
மன்னுயிரொழிய 
பெய்யலனசையே 
பொய்யிலனசையே 
கழிப்பச் செங்கள 
கழிப்பி செங்கள 
கழிப்ப செங்கள 
சிறுமகிழானும் 
சிறுமதிமானும் 
செறுவின் நெய்தல் 
செறுவில் நெய்தல் 
பத்தல் வருந்த 
பத்தர் வருந்த 
நல்லமனளி 

யதாமென 
நல்லமனழி 

யதாமென 
ஓங்கி நடந்து 
ஒருங்குநடந்து 


19.4-5 . 


நெஞ்சமைந்துடன் 
ஊனத்தழித்த 
ஊனைத்தழித்த 
குய்யிடுதோறு 

மானாதார்ப்ப 
குய்யிடுதோறு 

மாறாதார்ப்ப 
கடலொலிகொண்டு 
கடலொலிகொண்ட 
செழுநகர் நடுவண் 
செழுநகர் 

வரைப்பின் 
அடுமை எழுந்த 
நடுவண் எழுந்த 
பழுனிய 


12 . 


12 


21 . 


13 . 


23 . 


16 . 


25 . 


பழு நிய 


22.13 . 


17. 


சிரறுசிலவூறிய 
சிரறுசெலவூறிய 
உளைப்பொலிந்த 
உழைப்பொலிந்த 
ஞாயிறு கோடா 


20. 10 . 


34 . 


596 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


4 


அடி 


பா . 


அடி 


35 . 


13-14 . 


38 . 


28.5 . 


13.15 . 


9 . 


16 . 


19 . 


25 . 


29. 1 . 


ஞாயிறுகொண்ட 
நன்பகலமயத்து 
நன்பகலமையத்து 
கூஉமுறை 
கூமுறை 
பாழாகுமனளிய 

தாமே 
பாழாகுமன்னளிய 

தாமே 
காடாயின நின் 
காடாயினவே 
பெரும்புகழறியார் 
செரும்புகழறியார் 
புலனாஞ்சிலாடா 
புல நாஞ்சிலாடா 
கதழ்சிறககைப்ப 
கதழ்சிறைகைப்பு 
ஆங்கு 
ஆங்க 
வலமின்றம்ம 
வலனின்றம்ம 
மெலிவுடை 

நெஞ்சினர் 
நெலிவுடை 

நெஞ்சினர் 
கடுநெறியாக 
கடுநெறியாகும் 
துறைநனிமருதம் 
துறையணிமருதம் 
ஏறித்தெறுமார் 
ஏறித்தெறுமாறு 
நிரைகட்செறுவின் 


நிரைக்கட்செறுவின் 
கதுமென மண்ட 
கதுமெனமண்டி 
விழுமத்துச் 

சாகாட்டாளர் 
விழுமத்து 

சாகாட்டாளர் 
இளையினிது 
வினையினிது 
பெருவறற் காலையும் 
பெருவிறற் காலையும் 
கரையிழி தரு 
கரையழிதரு 
அவலெறிந்த 

உலக்கை 
அவலெறியுலக்கை 
குழா அலின் 
குமுறலின் 
குழறலின் 
கூலமொடு 
கோலமொடு 
குருதிவேட்ட 
குருதிவட்ட 
இணர்ததை 
இணர் த்ததை 
இறும்பூது மரபின் 
இறும்பூது பிரப்பின் 
கருங்கட்காக்கை 


12 . 


5 . 


26. 4 , 


7 . 


1 


11 . 


9 . 


30 , 1 . 


11 . 


38 . 


27. 6 . 


39 . 


யொடு 


கடுங்கட்காக்கை 

யொடு 
தழங்குகுரன் முரசே 


10 . 


44 . 


பின்னிணைப்பு -2 


597 


--- 


பா . 


அடி 


பா . 


அடி 


5 
. 


31. 2 . 


10 . 


13 . 


20 . 


34 . 


1 


மாகி 


35 . 


40.1 


36 . 


தழங்குரன் முரசே 
மாந்தரொராங்கு 
மாந்தரோங்குக 38. 16 . 
பதிப்பெயர் 
பதிபெயர 

39. 5 . 
விழுத்திணை 
விழுத்துணை 
நிவந்தன்ன 
நிமிர்ந்தன்ன 

7 . 
நகைவர்க்கரண 

15 . 
நயவர்க்கரணமாகி 
சூர் நிகழ்ந்தற்று 

40. 10 . 
சூர் நிகழ்தற்று 
குருசில் 
குரிசில் 
பிழையா 

17 . 
விளையுணாடு 
பிழையாவினை 

18 . 
யினாடு 
வசையு நர்க்கறுத்த 
வசையுநர்கறுத்த 
வரம்பில் வெள்ளம் 40. 21 . 
வரப்பில் வெள்ளம் 
பெருமை நின் 

22 . 
வென்றி 
பெரும நின் வென்றி 25 . 
அளகுடைச்சேவல் 
அருகுடைச்சேவல் 

27 . 
அருளுடைச்சேவல் 


செம்மால் 
செம்மல் 
வாழ்தி நீ 
வாழ்க நீ 
இரங்குமேவல்வியன் 

பனை 
இரங்குமேயல் 

வியன் பனை 
கடங்காராரான் 
கடங்காராரன் 
அவிரிழை 
அவரிழை 
வெண்டோடு 

நிரை இய 
வெண்டோடு 

நிரைத்த 
தெண்கண் 
தெண்கள் 
வறிது கூட்டரிய 

லிரவலர் 
வறிது கூட்டரிய 

விரவலர் 
செல்லாயோதில் 
செல்லா மோதில் 
வயங்கிழையணிந்து 
வயங்கிதழணிந்து 
இன்களி 
இன்கழி 
தோட்டி நீவாது 
தோட்டி நிவந்து 


32. 14 . 


15 , 


33.6 . 


35.2 . 


5 . 


37.3 . 


பகைவரார 


பகைவராயினும் 


598 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


அடி 


5 
. 


DEE 


4 - ஆம் பத்துப் பதிகம் 
12 . வளம்படுவென்றி 

கண்டிரணுண் 
வலம்படுவென்றி 

கோல் 
41. 4 . கண்ணறுத்தியற்றிய 35 . 

தவா அக்கள்ளின் 
கண்ணுறுத்தியற்றிய 

தவாக்கள்ளின் 
காவிற்றகைத்த 44. 11 . சேணனாயினும் 
காவிற்றசைத்த 

சேணோனாயினும் 
15 . கழிந்து 

கேளென 
கடந்து 

மேணென் 
27 . உழந்ததாளே 

17 . 

ஒழுகையுய்த்த 
உழந்தநாளே 

ஒழுகையுய்த்தோய் 
42 ; 3 . நெடுவெள்ளூசி 

வைத்தலைமறைந்த 
நெடுவள்ளூசி 

வைத்துத் தலை மறந்த 
5 . சேர்ந்தோரல்லது 45 18 . நின்முன்னுமில்லை 
நேர்ந்தோரல்லது 

முன்னுமில்லை 
21 . தெண்கடன் மலி 48 11 . இதழ்கவினழிந்த 
திரை 

இகழ்கவினழிந்த 
தெண்கழிமலி திரை 15 . பொழில்வதி வேனில் 
தெண்க மலி நிரை 

பொழில்வயவேனில் 
23 . புணரியிற்பலவே 16 . சுற்றமோடு 
புணரியற்பலவே 

சுற்றமொடு 
43. 5 . எண்ணுமுறை 

49. 16 . 

கருஞ்சினை 
எண்ணுமெய் 

கருஞ்சின 
10 . சொல்பல நாட்டை 50. 8 . பிறழவவ்வில் 
சொல்புனனாட்டை 

பிறழவல்வில் 
12 . இரும்பணைதிரங்க 

9 . 

புரைதோல் 
இரும்பனை திரங்க 

புரைத்தோல் 
18 . தளிசொரிந்தா அங்கு 
தளிபொழிந்தா 

5 - ஆம் பத் துப் பதிகம் 
அங்கு 

14 . 

முழாரைமுழுமுதல் 
27 . கண்டி நுண்கோல் 

முரரை முழுமுதல் 


+ 


பின்னிணைப்பு - 2 


599 


பா . 


அடி 


பா . 


அடி 


51. 12 . 


6 . 


13 . 


41 . 


11 . 


18 . 


41 . 


17 . 


33 . 


விலங்கு மருமணி 
விலங்கு மட்டுமணி 
அரவழங்கும் 
அரவவழங்கும் 
வளைஞரலும் 
வளை நரலும் 
நாடுடன் கமழ 
நாகுடன் மகழ 
நாடுடன் கமழும் 
தூக்கணைகிழித்த 
தூகணை கிழித்த 
மாயிருங்கூற்றம் 
மாவருங்கூற்றம் 
கடியையா 

னெடுந்தகை 
கடியைநெடுந்தகை 
செருவத்தானே 
செருவகத்தானே 
எண்ணாது 


54. 3 . 


35 


8 . 


37 . 


55. 14 . 


கடறரையார்த்த 
செம்பொறிச்சிலம் 

பொடு 
செம்பொற்சிலம்பொடு 
அல்லது 
அல்லதூஉம் 
குருசில் 
குரிசில் 
காழ்கை நீவி 
காழகநீவி 
வீங்கிறை 
வீங்கறை 
வரைவலவீசி 
வரைவிலைவீசி 
பெய்து புறந்தந்து 
பெய்து புறந்தந்த 
வெண்மழைபோல 
வெண்மழைபோலா 
சென்றாலியரோ 
சென்றறாலியரோ 
நீடுவரை 
நெடுவரை 
பொருதுசின 

ந்தணிந்த 
பொருது முரண் 

செருக்கிய 
தகைத்த 
தகைந்த 
புலவுக்களத்தோனே 
புலக்களத்தோனே 
குடைச்சூல் 
குடச்சூல் 


15 . 


52 6 . 


16 . 


= 


என்னாது 


17 . 


18 . 


18 . 


19 . 


- 


20 . 


உயவுங்கோதை 
உயலுங்கோதை 
பேரியலரிவை 
பேரிலரிவை 
பல்சிலகிண் கிணி 
பல்செல்கிண்கிணி 
பல்செங்கிண்கிணி 
எறியரோக்கிய 
எறியரோச்சிய 
வல்லுநையே 
வல்லினையோ 
கடறரையாத்த 


20 . 


22 . 


57. 3 . 


27 . 


11 . 


23.4 . 


600 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


13 . 


12 . 


துனித்த 
துணித்த 
துளித்த 


63. 5 . 


53.7 . 


புகாவென 
புகவென 


9 . 


9 . 


11 . 


10 . 


17 


15 . 


பொய்படுபறியா 
பொய்படுவறியா 
சான்றோர் மெய்ம்மறை 
சான்றோர்மே மறை 
மருங்கின் 
மருங்கில் 
பகண்டாகாதிரவ 
பகனீடாதிரவு 
தணியுமோ 
தணிமோ 


பகைவராயின் 
பகைஞராயின் 
மலர்ப்பறியலையே 
மலைப்பறியலையே 
கொண்டிமிகைப்பட 
கொண்டமை 

மிகைபட 
குன்று நிலை 
குன்றினிலை 
நுந்நுகங் 

கொண்டினும் 
நுந்நுங் | 

கொண்டினும் 
வென்றோய் அதனால் 
வென்றோயே 

அதனால் 
அடையடுப்பரியா 
கடையெடுப்பறியா 
பிறங்கிய 


39.1 . 


2 


13 . 


19 . 


64. 3 . 


61.2 


5 . 


6 . 


13 . 


12 . 


8 - ஆம் பத்துப் பதிகம் 
ஆடுகோட்பாட்டு 
ஆடுகோட்பாடு 
வாடை துரக்கும் 
வாடை தூக்கும் 
பகைவன் எங்கோ 
பகைவன் எங்கோன் 
ஈத்தொறுமகிழான் 
ஈதொறுமகிழான் 
ஞாயிறு பல்கிய 
ஞாயிறு மல்கிய 
பாடிமிழ்புழிதரும் 
பாடிமிழ்பெழுதரும் 
தோட்டிசெப்பி 
கொட்டிசெப்பி 


- 


17 . 


62. 6 . 


நீர்பட்டு 
வீய நீர்பட்டு 
தோன்றியாங்கு 
தோன்றியன்ன 
தோற்றமொடு 
நோக்கமொடு 
செம்மறுக்குவம்பின் 
செம்மறுக்குளம் பின 
பேரியாழ்பாலை 
பேரியாழ்ப்பாலை 


65. 1 . 


7 . 


55.2 . 


11 . 


பின்னிணைப்பு -2 


601 


பா , 


அடி 


பா . 


அடி 


3 . 


15-16 . 


. 


67. 5 . 


8 
. 


12 . 


16 . 


17 . 


68. 18 . 


69. 3 . 


படர்ந்தனை செல்லும் 72. 3 . 
கடறுழந்து செல்லும் 
ஏய்ப்பப்பூத்த 

4 . 
ஏய்ப்பட்பூத்த 
கொல்படை 
தொல்படை 
பல்செருக்கொன்று 
பலசெருக்கடந்து 

14 . 
தாழ்கரும்பாசவர் 
தாழிரும்பாசகர் 73. 2 . 
எஃகாடூனம் 
எஃகாடூணம் 

5 . 
குடைச்சூல் 
குடச்சூல் 

8 . 
கடல் போற்றானை 
கடல்போறானை 

14 . 
ஆகலினசையாது 
ஆண்டோரசையாது 

15 . 
வண்டிசை 
கவண்டிசை 

74. 8 . 
அயிரைநெடுவரை 
நேருயர்நெடுவரை 10 . 
செறுவினை 
செறிவளை 
மகாரின் 
மகாஅரின் 

23 , 
தலை மடங்க 
தலைமயங்க 

24 . 
வேறுபுலம் 
வேற்றுப்புலம் 
பராவலின் 
பராலின் 


நாடு நின் 
நாடென 
முதல்வர்க்கோம் 

பினர் 
முதல்வரோம்பினர் 
துஞ்சலுறூஉம் 
துஞ்சலூறும் 
பிசிர் நுடங்கிய 
பிசிருடக்கிய 
நீவாயினல்லது 
நீயாயினல்லது 
ஒய்யுமகளிர் 
ஒப்பு மகளிர் 
சேய்விரிவனப்பின் 
சேய்வரிவனப்பின் 
யான் சென்று 
யாஞ்சென்று 
சான்றோருரைப்ப 
சான்றோருரைப்பவும் 
தெரியு நர்கொண்ட 
தெரிபுகொண்ட 
தோலூனுதிர்த்து 
தோலூனா திரத்து 
சூடு நிலையுற்று 
சூடு நிலையுற்ற 
மருண்டனென் 
மருண்டெனன் 
முழுதுணர்ந்தொழு 

கும் 
முதி நுணர்ந்தொழு 

கும் 
வண்மையுமாண்பும் 


11 . 


70. 6 . 


26 . 


71. 3 . 


14 
. 


7 . 


17 . 


18 . 


22 . 


25 . 


602 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


27 . 


28 . 


8 
. 


15.8 . 


9 . 


11 . 


12 . 


வண்மையுமாண்மையும் 
வேறுபடுநனந்தலை 79. 4 . 
வேறுபுலநனந்தலை 
கூறினை பெரும் 
கூறு வைபெரும 
தழீ இமென்பால் 
தழீ இயமென்பால் 
அரும்பறைவினைஞர் 9 . 
மருபுலவினைஞர் 
புல்லிகல் படுத்து 81. 7 . 
புலவிகல்படுத்து 
கொள்ளுடைக் 

22 . 
கரம்பை 
கல்லுடைக்கரம்பை 24 . 
அறியார் தத்தம் 
அறியாருடன 
துதைநிலை 

27 . 
ததை நிலை 
பண்ணியவிலைஞர் 29 . 
பண்ணியவினைவர் 
பலித்துறை 

32 . 
பலித்துரை 
தேயாவாழியின் 

34 . 
தெய்வயாழின் 
செலவிற்பல்யானை 

82. 3 . 
பல்செலவின் யானை 
வள்ளிதழ்த்தாமரை 83. 2 . 
வள்ளி தட்டாமரை 
இறும்பிற்றகடூர் 
உறுப்பிற்றகடூர் 

6 . 
பேஎமன்ற 
பேயமன்ற 

6-7 


பேஎம்மன்ற 
நின்வயிற் பிரிந்த 
நின்வயிற் பிறந்த 
அனையவளப்பருங் 

குரையை 
அனையையளப்பருங் 

குரையை 
தந்நிலத்தொழிந்து 
நின்னிலத்தெளிந்து 
நுடங்கத்தேர்திரிந்து 
நுடங்கல்தேர் திரிந்து 
காந்தளங்கண்ணி 
காந்தட்கண்ணி 
பெரும்பெயற்கொல்லி 
பெரும்பெயர்க் 

கொல்லி 
வண்டுபடுகதுப்பின் 
வண்டுபடுதுப்பின் 
நோக்கினயவர 
நோக்கியைவர 
புரவிநெடுந்தேர் 
புனை வினைநெடுந்தேர் 
தாவின் மள்ளரொடு 
தூவின் மள்ளரொடு 
முன்பிற்செறுநர் 
முன்பிற்செல்வர் 
பொற்பக்கொல்களிறு 
போர்ப்பக்கொல் 


76. 2. 


5 . 


12 . 


77 , 5 . 


11-12 . 


78. 4 . 


9 . 


களிறு 


10 . 


அம்மவது தானே 
அம்மதானே 
பன்மாநாடு 


பின்னிணைப்பு - 2 


603 


யா 


அடி 


பா . 


அடி 


84 . 9 . 


86. 2 . 


3 . 

. 


88.27 . 


பன்மாணாடு 

90. 23 . பெம்பெருயர் 
புலமொன்றென் 

பெரும்பெயர் 
றெண்ணாது 

27 . துணைத்தோள் 
புலமென்றெண்ணாது திணிதோள் 
அமர்க்கடந்த 

28 . இரங்கு நீர்ப்பரப்பின் 
அமர்கடந்த 

இலங்குநீர்ப்பரப்பின் 
வெருவர 

29 . மயக்கிய 
வெரூவா 

மயங்கிய 
தலைத்தலைச்சிறப்ப 34. வார்ந்து புனைந்தன்ன 
தலைத்தலைச்சிறந்து 

வான்றுபுனைந்தன்ன 
அடைகரையுடை 

37. காழெஃகம் 
தரும் 

காழ்மூழ்க 
அடைகரையடை 
தரும் 

9 - ஆம் பத்து பதிகம் 
இரும்பொறை நின் 1 . மையூர் கிழா அன் 
கோல் 

மையூர்கிழான் 
இரும்பொறை 

மேயூர் கிழான் 

வம்மையூர்கிழான் 
வாழ்நாளறியும் 

9 . வஞ்சி மூதூர் 
வாழுநாளறியும் 

வஞ்சிமுதூர் 


41 . 


89 , . 


கோஒல் 


18 . 


Pl : ! -- 


| 


|| 


604 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


5 . 


பரிபாடல் 


1.2 . 


3 . 


அருளுநீ 
தீதுதிர்சிறப்பின் 
தீது தீர்கொள்கை 
அங்கணேர் வானத்து 
அங்கண் வானத்து 
ஐந்தலை 
ஐந்தனை 


4 . 


உயரிய 
உயிரிய 


6 . 


8 . 


9 . 


தீயுமிழ் திறனொடு 
தீயுமிழ்திறலொடு 39 . 
மாயுடைமலர் மார் 

பின் 41 . 
வாயுடை மலர்மார் 

பின் 

43 . 
மாவுடை மலர்மார் 

பின் 
எழில்வேழமேந்திய 
எழில்மேழி ஏந்திய 44 . 
எரிமலர் 
அரிமலர் 
திருஞெமர்ந்தமர்ந்த 
திருஞெமிர்ந்தமர்ந்த 46 . 
பிறங்கும் பூணினை 
விளங்கும்பூணை 
வலவயினிறுத்தும் 
வலவயினிறுத்த 

53 . 
ஏவலுட்பணிந்தமை 
ஏவலுழந்தமை 

65 . 
பொருவேமென் றவர் 
பொருவமென்றவர் 2.2 . 
செருமேம்பட்ட 
செருவிடம்படுத்த 

4 . 
பூண்மா அல் 
பூண்மா அன் 

9-10 . 
முனைவர்க்குமரிதே 
முனிவர்க்குமரிதே 10-11 . 
எவனெளிது 
எவணெளிது 
அளியு நீ 


11 . 


மைந்துடையொரு 

வனும் 
மைந்துடைமொரு 

வனும் 
புலமும் 
புலனும் 
பூவனு நாற்றமுநீ 
பூவிணுணாற்றமு நீ 
மன்னுயிர்முதல்வனை 
மன்னிய முதல்வனை 
புலவ நின் 
முதல்வ நின் 
மரபிற்றாக 
மரபிற்றாகி 
செல்ல 
செய்ய 
அவையிற்றுண்முறை 


12 . 


26 . 


27 . 


28 . 


30 . 


32 . 


அவற்றுண் முறை 
ஆர் தருபு மீண்டும் 

பீடுயர்பு 
மீண்டியாக்குப் 

பீடுயர்பு 


38 . 


பின்னிணைப்பு -2 


605 


பா . 


அடி 


பா . 


அடி 


11 . 


68 . 


14 - 15 . 


69 . 


17 . 


70 . 


19 . 


26 . 


73 . 


33 . 


34 . 


3.3 . 


38 . 


4 . 


ஈண்டியவற்றிற்கும் 
ஈண்டியவதற்கு 
நுதலிய செய்குறி 
நுதலிச் செய்குறி 
ஊழியொருவினை 
ஊழியொருவனை 
பேணுதுந்தொழுதும் 
பேணுதுந்தொழுது 
தேரினிந்நிலை 
தேரினின்னிலை 
வைவான் 
வைவாண் 
புரைபடலரிதென 
புகர்படலரிதென 
செவிசெவிடுபடுபு 
செவிசெவிடுபட 
குலை தரையுதிர்வ 

போல் 
தலைத்தரையுதிர்வ 

போல் 
நுடக்கத்தனிறனே 
நுடக்கத்தினிற்றே 
நுடக்கினிற்றே 
சிறப்பிருடிருமணி 
சிறப்பிருட்டிருமணி 
கொளலும் 
கோடலும் 
முறைமூட்டி 
முறைமூட்ட 
கொளலும் 
கோடலும் 
உடம்படு வாரா 


உடம்பாடு வாரா 
காணும் வரவு 
காணின் வரவு 
அடைத்தர 
அடைதர 
மரபுமோவாநோன் 

மையும் 
மரபினோவா 

நோண்மை 
பன்மாண்யாமும் 
பலமாபன் மா 

யாண்டும் 
மணி திகழுருபின் 
மணிதிகழுருவின் 
நிலனீர் 
நில நீர் 
ஐந்து 
ஐந்தும் 
கூற்றமு ஞமனும் 
கூற்று ஞமனும் 
வறள் 
வறவ 
ஞாலத்துறையுட்டே 

வரும் 
ஞாலத்துறையுளதே 

வரும் 
பாடறாமப் 
பாடறாமுமப் 
புகழுருவினகை 
புகழொருவினகை 
பலவடுக்கலாம்பல் 
பலவடுக்காம்பல் 


44 . 


12 . 


51 .. 


25 . 


21 . 


52 . 


62 . 


29 . 


63 . 


32 . 


64 . 


44 . 


66 . 


606 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அத் 


50 . 


34 . 


56 . 


16 . 


62 , 


30 . 


41 . 


|| 


85 . 


வனப்புவரம்பறியா 22 புருவத்து 
வனப்புவனப்பறியா 

பூருவத்து 
கடந்தக்கால் 

கந்தத்தால் 
கடந்தகால் 

கந்தரத்தால் 
அவுணர்க்கு 

29 . நாற்றமும் ஒண்மையும் 
அவணர்க்கு 

நாற்றமும் 
ஒவென 

வண்மையும் 
ஓஒவென 

34 . 

நிற்பிரிந்து 
ஏஎ இன 

நிற்பிரிந்த 
ஏஏயென 

38 . உயர்கொடியானை 
ஊழியெண் 

உயர்கொடிபனை 
ணவிற்றும் 

ஒன்றாவுயர்கொடி 
ஊழியுமெண்ண 

ஒன்றுயர்கொடி 
விற்றும் 

42 . உயிருருங்கவணம் 
ஊழியென் நவிற்றும் 

உயிர் நுங்குவணம் 
மாயா மன்ன 

போற்று நர்ப்பெறினே 
மாயா மன்னவ 

போற்றினர்ப் 
அமையத்து 

பெறினே 
அமயத்து 

73 . 

செய்பொருட் 
அமைந்த 

கரணமும் 
நாமவெள்ளத்து 

செய்பொருட் 
நடுவண் 

காணமும் 
நாமெவள்ள நடுவண் 5.4 . நுடங்குசூர் 
நிற்புகழப்புகைந்த 

நுணங்குசூர் 
நிற்புகழ்பு -புகைந்த 6 . கொடுவினை 
நட்டவவனன் மார்பு 

கொதிவினை 
நட்டவன் 

7 . 

மாயவவுணர் 
வண்ணமார்பு 

வல்லவுணர் 
வெடிபடா 

9-10 . உடைத்துமலை 
வெடிபட 

யாற்றுப்படுத்த 
வகிர்வாய்த்த 

உடைத்தம் மலை 
வகிர் தல் வாய்த்த 


55 . 


91 . 


92 . 


4.10-11 , 


16 . 


20 . 


21. - 


யாற்றுப்படுத்த 


பின்னிணைப்பு -2 


607 


1 . 


17 . 


43 . 


19 . 


51 . 


20. 


53 . 


22 . 


56 . 


29 . 


33 . 


59 . 


நிறத்தகை 
நிறத்ததை 
வரம்பிற்றிவ்வுலகம் 
வரம்பிற்றுலகம் 
உயர்பாகலும் 
உயர்வாகலும் 
இழிபாகலும் 
இழிவாகலும் 
பரிகொளுவ 
பரிக்கொளுவி 
புணர்ச்சி அமைய 
புணர்ச்சி அமைக்க 
அரிதென மாற்றான் 
அரிதென மாற்றாது 
வாய்மையனாதலின் 
வாய்மைய தனால் 
கொண்டவனுருவு 
கொண்ட தனுருவு 
கொண்டதை 
கருப்பெற்று 
கருவேற்று 
கண்டமகாமாதவர் 
கண்டமாக மாதவர் 
தரிக்கெவைவரளி 
தரிக்கெவைலி 
உடன் பெய்தோரே 
உடன்பெய்தோர் 
தடவு நிமிர் 
தடவு நிறை 
பேணியமன்னெச்சில் 


பேணியமனெச்சில் 
பேணியமாணெச்சில் 
வடவயின் விளிங்கால் 
வடவயின் விளங் 

கிற்றால் 
அமரர் செல்வன் 
அமரர் செல்வன்றன் 
அறுவராகி 
அறுவராகிய 
போரால் 

வறுங்கைக்கு 
போரார் 

வதுங்கைக்கு 
மெய்யிற் பிரித்து 
மெய்யிற் பிரிவித்து 
வெள்யாட்டெ 

ழின் மறி 
வெளியாட்டெ 

ழின்மறி 
வெள்ளாட்டெ 

ழின்மறி 
சாபமுமரனும் 
சாபமுமானும் 
உருவினிவ்வாறிரு 
கைக்கொண்டு 
உருவினவ்வாறிரு 

கைக்கொண்டு 
உருவினவாறிரு 
கைக்கொண்டு 
துறக்கத்தமரர் 


62 . 


34 . 


1 


36 . 


38 . 


65 . 


40 . 


68 . 


41 . 


42 . 


69 . 


608 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


14 . 


70 . 


15 . 


73 . 


75 . 


16 . 


78 . 


17 . 


19 . 


6.3 . 


21 . 


துறக்கத்தவமரர் 
வரம்பிகந்தோய் 
வரம்பிறந்தோய் 
அறங்கொண்டோர் 
அறங்கேட்டோர் 
நீடினோரும் 
நீட்டினோரும் 
அழிதவப்படிவத்து 
பழி தவப்படிவத்து 
சேர்வாராதலின் 
சேர்வர் நின்னிழ 

லாதலின் 
இரப்பவை 
இரப்பதை 
மலிர்புனல் 
மலிபுனல் 
தலைத்தலை இ 
தலைக்கலைய 
அருவியிழியும் 
அருவிபொழியும் 
மலி நீரதர்பல 
மலிகதிர்பல 
தாழ்வரை 
தாலவரை 
புகைபூ 
புகையூ 
ஏந்தி 
ஏந்திய 
காதலரை 
காதலர் 
நாளணிக்கூட்டும் 
நாளணிகூட்டும் 


செறிப்ப 
செறுப்ப 
கொடிசேராத்திருக் 

கோவை 
கொடிச்சேருத்திருக் 

கோவை 
காழ்கொள் 
காழ்க்கொள 
தொடைகலிழ்பு 
தொடைகலிழ் 
உண்டசெம்பஞ்சியும் 
முட்செம்பஞ்சியும் 
மயிருமீர்ஞ்சாந்து 
மயிருந்திமிர்சாந்து 
உள நிறை 
உள்ள நிறை 
அறைகெனும் 
அறையெனும் 
தணிபுனலாடும் 
தண்புனலாடும் 
சலவற்றையிழவர் 
செலவுவறை 

யொழியா 
ஓரியவுறுத்தர 
ஓரியமுறுத்தர 
அயர 
அமர 
நெய்யுமலரும் 
நேயமுமலரும் 
மண்ணுக்கலிழை 
மண்ணுக்கலுழை 
மண்ணுக்கலிழ 


23 . 


5 
. 


29 . 


6 
. 


32 . 


37 . 


11 . 


39 . 


41 . 


12 . 


44 . 


பின்னிணைப்பு -2 


609 


யோ . 


அடி 


.49 . 


32 . 


74 . 


154 . 


75 .. 


55 . 


76 . 


57 . 


77 . 


58 . 


நறவமுகுப்ப 
நறவழகுவப்ப 
நலனழிந்து 
நலனணிந்து 
வரையழிவாலருவி 
வரையிழி வாலருவி 
வாதாலாட்ட 
பாதாலாட்ட 
இடைமுலையல்கல் 
இடையல்கல் 
கூடார் 
on LTN 
சலப்படை 

யானிரவில் 
சலப்படைதானிரவில் 
புலப்பட 
புலப்படை 
புன்னம்புலரியின் 
புன்னம்புலரின் 
விழுவார்க்கு 
வீழ்வார்க்கு 
தாமிவை 
தாமவை 
பணிபசி 
பணிபொசி 
நனியுருவத்து 
நளியுருவத்து 
எய்துங்கள்வினி 
எய்துங்கனவினின் 
நின்மார்பில் 
நின்மார்வில் 
தளிரிவை 


தளிரிய 
மதுவொக்கும் 
மதுவொக்கு 
காதலங்காமம் 
மாகாதால்காமம் 
காதரங்காமம் 
பெற்றாய்பிழை 
பெற்றாம்பிழை 
வம்பியிற் றாழ்ப்பிக்கும் 
வம்பிற்றாழ்ப்பிக்கும் 
தேரக்கிடக்கும் 
தேரக்கடக்கும் 
இதுவன்றோ 
இதுவொன்றோ 
வையை நின் 
வையை நின 
வவ்வுவல்லார் 
வவ்வல்லார் 
நீயடைந்தக் 

கண்ணும் 
நீயடைக்கண்ணும் 
பனித்துப்பனிவாரும் 
பனிற்றுப் பனிவாரும் 
அல்லாவிழுந்தாளை 
அல்லாவிழுந்தானை 
அல்லாவிழுந்தாரை 
தோய்ந்த தியாதென 
தோய்ந்தறியாதென் 
உணர் நீ 
உரைநீ 
ஆடறொடங்கு 
ஆறுடங்கு 


84 . 


(61 . 


62 . 


5 
. 


53 . 


89 , 


91 . 


65 . 


92 . 


97 . 


68 . 


TKTA - LETEINான் : 


610 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


ប 


அடி 


பா . 


99 . 


101 .. 


7-6 . 


7 . 


16 . 


20 . 


நெஞ்சமுறப் 

70 . செங்கண்சேப்பூர 
பூட்டக்காய்ந்தே 

செங்கண்சேப்புச்சார 
நெஞ்சம்பூறப் 

72 . நனிவெகுண்டு 
பூண்டக்காய்ந்தே 

நகைவெகுண்டு 
இல்வைராட 

நகவெகுண்டு 
இல்லவரூட 

78 . எழூஉப்புணர்யாழும் 
வலனிரங்கு முரசில் 

எழுப்புணர்யாழும் 
வலனீங்கு முரசில் 

79 . முழவெழுந்தார்பப் 
நிவப்பன்ன 

முழவிழிந்தார் 
நிமிர்ப்பன்ன 

80 . மன் மகளிர் 
நிரப்பன்ன 

மனைமகளிர் 
முழவுபணைமுரல 

மணமகளிர் 
முழவுப்பனை முரல 84 . தாமந்தலை புனை 
மெய்க்கலவைபோல 

தாமந்தலை இபுனை 
மெய்க்கலனவை 

பேஎ நீர்வையை 
போல 

பௌவ நீர்வையை 
பாக்கங்கொண்டன 

85 . 

நிற்பயம்பாடி 
பக்கங்கொண் 

நிற்பயம் பாராட்டி 

86 . நீங்காமை 
பாகங்கொண்டென 

நீங்காது 
பாளையுண்டென 8-10-11 காரணமாகப்பரங் 
பாலையுண்டென 

குன்று 
துனைந்தாடுவார் 

காரணம் பரங்குன்று 
துணைந்தாடுவர் 

12 . 

சிறந்து 
போக்கிச்சிறைபிடித் 

சிறந்த 
| 

தாள் 16 . அருவி தழ் மாலைச் 
போக்கிறை பிடித் 

அருவிதாழ்மாலைச் 
இரும்பீர் வடியொத்து 
இரும்பீர் வடியொத்த 19 . குன்றதிரக்கூவ 
பேர்மகிழ்செய்யும் 

குன்றதிர்கூவ 
பேஎமகிழ்ச்செய்யும் 

குன்றெதிர்கூவ 


31 . 


டென 


34 . 


43 . 


56 . 


சுனை 


தாள் 


58 . 


சுனை 


63 . 


பின்னிணைப்பு -2 


611 


பா . 


அடி 


பா . 


அடி 


22-23 . 


25 . 


26 . 


27 . 


குன்றெதிரக்கூவ 

தேற்றுதும் 
இனம் வீழ்தும்பி 

தோற்றுதும் 
நனைவீழ்தும்பி 

83 . 

செல்கென்றாயெல்லா 
வண்டொடு நிமிறார்ப்ப 

யாம் 
வண்டொடின நி 

சொல்லென்றாயேலா 
மிறார்ப்ப 

யாம் 
சுனைமலரக்கொன்றை 84 . ஒருவர்க்கும் 
சுனை மலர்க்கொன்றை 

ஒருவற்கும் 
மன்றலமர 

87 . செயற்கென்னை 
மன் றன்மலர 

செயற்கென்ன 
பன்மலர் நாற 

90 . கேட் சிமை வரை 
பன்மலர் நால 

சேட்சிமையவரை 
தென்றல சை வரூஉம் 91 . தளிபெருகும் தண் 
தென்றலசைவும் 

சினையு 
செம்மற்றேயம்ம நின் 

தளிர் பெருகும் தண் 
தகைமைத்தேவரூ 

சினைய 
உம் 

தளிர்பெருஞ்சினைய 
ஒளிர்வேலோய் 94-95 . ஞெமர்ந்தநனி 
ஒளிறுவேலோய் 

ஞெமிரநனி 
சூள் என்பாணி 

101 . உளப்பட 
சூள்சூளேல்பாணி 

உளப்ப 
தண்பரங்குன்றத்து 102 . சேராத்தொழுநர் 
தன்பரங்குன்றத்து 

ரேராத்தொடுநர் 
அணங்கான்மெய் 

சேஎத்தெடுநர்க்கு 
அணங்குடகான்மெய் 103 . 

கைபிழையாகாது . 
அறவரடிதொடினும் 

கைபிழையாது 
யாவரடிதொடினும் 106 . கடம்படுவோரும் 
கயவாயநெய்தல் 

கடன்படுவோரும் 
கயவருநெய்தல் 107 . 

செவிசார்த்து 
வாணுதல் 

வோரும் 
வாணுதலார் 

செவிசாத்துவோரும் 
கேட்டுதும் 

121. அமிர்துய்ப்ப 


29 . 


55 . 


62 . 


66 . 


68 . 


74 . 


75 . 


81 . 


62 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


123-124 


28 . 


125 . 


35 . 


9.2 . 


36 . 


38 . 


4 . 


. 


அமிர் துவாக்க 
தீர்ப்பஎனவாங்கு 
தீர்ப்பவாங்க 
உடம்புணர்காதலரும் 
படன் புரைக் 

காதலரும் 
அரு நிலையுயர் தெய் 

வத்து 
அகனிலையுயர் தெய் 

வத்து 
தணங்குசாறலை 

காக்கும் 
தணங்குகாறலை 

காக்கும் 
இறைவீழ்த்த பெரு 

வாரி 
இறைவீழ்த்த முருகு 

பெருவாரி 
கேண்மின் சிறந்தது 
கேண்மினறந்தது 
கேளணங்குறமனை 
கேளங்குறமனை மனை 
துனிக்கும் 
துணிக்கும் 
தவறிலரித்தள்ளா 
தவறிலரைத் தள்ளா 
தண்டமிழாய் 

வந்திலார் 
தண்டமிழா வந்துழார் 
தண்டமிழாய் வந்திப் 

பார் 
ஊழாரத்தோய்கரை 


40 . 


ஊழாரத் தேய்கரை 
சுற்றிய தார்மார்பில் 
சுற்றியமார்பில் 
கரையாவெந்நோக் 

கத்தால் 
கரையாவ நோக்கத் 

தால் 
இகந்தாளை 
இகந்தானை 
அவ்வேடலைக் 

கண்ணி 
அவ்வேள்கண்ணி 
வருந்தலெனவவற்கு 
வருந்தாலெனவ் 

வடார்க்கு 
இறுகிறுக 
இறுதிறுக 
ஒண்மயிலோடேல 
ஒண்மயிலோடல 
இருவர் வான்கிளி 
இருவானகிளி 
பிணக்குவார் 
பிணங்குவார் 
மார்பணிகொங்கை 

வார் 
மாரணிகொங்கைவார் 
பரிப்புரவி மார்க்கம் 
படுபுரவி மாற்கம் 
வாளிவாளிகள் 
வாவாளிகள் 
வாண்மிகுவயமொய்ம் 

பின் 


41 . 


13 . 


42 . 


21 . 


45 . 


24 . 


46 . 


24-25 . 


25 . 


51 . 


54 


57 . 


27 . 


பின்னிணைப்பு-2 


613 


அடி 


அடி 


6 . 


160 . 


" 1 . 


63 . 


164 . 


வாணவய மொய்ம் 

பின் 
மடமொழி 
மடிமொழி 
வண்டாய் 
* வாண்டறு 
தொகைவிரித்தாடு 

நரும் 
தோகைவிரித்தாடு 

நரும் 
மறங்கெழு 
மரகெழு 
அவர்போர் 

செறுப்பவும் 
அவைபோர் 

செறுப்பவும் 
வல்லார் செறுப்பவும் 
வல்லாணர் 

செறுப்பவும் 


12 . 


( 67 . 


16 . 


72 . 


20 . 


22 . 


பயிருமணல் 
மாந்தீந்தளிரொடு 
மாந்தளிரொடு 
அறையூஉப் 

பறையறைய 
அறையிற் 

பறையறைய 
இறுகிறுகத் தாளிடீ இ 
இறுகுறுகுதன்னார் 
நீரெக்கியாவையும் 
நீரெக்குவோரும் 
அகவரும் 
அகவவரும் 
வாயவிழ்ந்தன்னார் 
வாய்பிளந்தன்னார் 
வெறுநரையோரும் 
வெற்றுநரையோரும் 
" வறநரையோரும் 
நிரைமாடம் 
நிரைமரம் 
ஆயாநடைக் 

கரிமேல் 
அயர் நடைக்கரிமேல் 
சென்மன மாலுறுப்ப 
சென்மெனமாலுறுப்பு 
சிதைதரக்கூங்கை 
சிதைதாங்கூரங்கை 
மதமாக்கொடுந் 

தோட்டி 
மடமாக்கொடுந் 

தோட்டி 
கைந்நீவு 


74 . 


27 . 


78 . 


ULாகை 


81 . 


20.2 . 


படாக்கை 
நின்றன்று 
நினகுன்று 
கற்பிணை 

45 . 
கற்பினை 
கடலறைக்கூட 48-49 . 
கடல்வரைக்கூடி 
அல்லனிழத்தவிரிந்த 49 . 
அல்லலிழக்க விரிந்த 
பலவுறு 
புலவுறு 


3 . 


4 . 


பருமணன் 


* NTET - M + Fr 


614 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


PALAN, 


பா , 


அடி 


பா . 


51 . 


கைந்நிறுவி 
கால்கோத்து 
கோல்காத்து 


52 . 


களையல் 


78 . 


53 . 


81-82 . 


54 . 


82 . 


55 . 


57 . 


59 . 


58 . 


60 . 


முகிலக 
கழிமதியின் 
கெழியமதியின் 
மதியுணரமகளென 
மதியுணரமராமகள் 
மதியுணராமகள் 
செழுஞ்சேறு 
செழுஞ்சேறு 
பங்கஞ்செய்யகில் 
பங்கஞ்செயல்கில் 
பலபளிதம் 
பலபளித்தம் 
நடையிறவு 
நடையிரவுல் 
வயவாளை 
வயலுள வாளை 
வலுளவாளை 
விழைதுகள் 

பிசைவார் 
விழையதுகள் 

பிசைவார் 
மதமுமிழைகனாம் 
மதமுமிழைகணாம் 
கோலங்கொளநீர்க்கு 
கோலங்கொணீர்ச்கு 
வண்ணந்தெளிர 
வண்ண முந்தெளிர 
மைவிரை 
ஐயவிரை 
தண்டித்தண்டிற்றாய் 
தண்டிற்றண்டிற்றாய் 
புனலோடொய்வாரும் 


கணைய 
இதையுங்கயிறும் 
விதையுங்கயிறும் 
பயினாற்றிருத்தும் 
பயிராற்றிருத்தி 
நீகானும் போன்ம் 
மீகானும் போன்ம் 
மனக்கோட்டையர் 
மனக்கோட்டை 
பதைபதைப்பு 
பதைபதைப்ப 
தாக்கி நின்றபவை 
தாக்கி நின்றன 
தாக்கு நின்றானை 
சளியெழ 
கனியெழ 
பாரலர் தூற்ற 
பார்த்தலாதூற்ற 
கள்ளொடுகாமம் 
கள்ளடைகாமம் 
காவெழநகின் முகடு 
காவெழந்நதின் 

முகடு 
மெழுகியவளறு 
மெழுகியளது 
மடைதிறந்து 
மடையடை திறந்து 
முகிலகடு 


91 . 


63 . 


61 . 


92 . 


69 . 


93 . 


72-73 . 


95 . 


73 . 


97 . 


100 


74 . 


102 . 


HEEYTI 


14 


பின்னிணைப்பு - 2 


615 


அடி 


பா . 


அடி 


125 . 


103 . 


104 . 


11. 1 . 


புனலோடாய் 

வாரும் 
மெய்யதுழவின் 
மெய்யாதுழவின் 
பையவிளையாடு 

வாரும் 
பைவிளையாய் 

வோரும் 
செய்தபூஞ்சிற்றடி 

சில் 
செய்யபூஞ்சிற்றடி 

சில் 
செயபூஞ்சிற்றடிசில் 
பந்தும் கழங்கும் 
பந்தும் கழுங்கும் 
பலகளவுகொண் 


காறிரியவார்க்கும் 

புகை 
காறிரிவாக்கும்புகை 
காவிரிவாக்கும்புகை 
காறிரிய வாக்கும் 

புகை 
மதியமொடு 
மதியொடு 
வருடையப் படிமகன் 
வருடைபடிமகன் 
பொருடெரிபுந்தி 
பொருடருபுந்தி 
வண்டறை இய 
வண்டறை இ 
மலராஊதை 
மலரஊதை 


105 . 


5 
. 


5. 6 . 


107 . 


21-22 . 


டோடி 


புலன்களவுகொண் 


22 . 


டேடி 


108 . 


23 . 


115 . 


38 . 


40 . 


அவிழ்த்த 
அவித்த 
நளிவரைச் சிலம்பு 
நனிவரைச் சிலம்பு 
காணு நர்யாரே 
காணு நர்யார் 
யாணரிருநாள் 
யாணரிறுநாள் 
மல்லற்புனல் 
மல்லாம்புனல் 
கண்ணாளை 
கண்ணளை 
பெயர்வானைச் சுற்றம் 
பெயவாளைச் சுற்றம் 
வண்ண நீர் 


43 . 


பாய்வாராய்மைந்தர் 
பாய்வாரமைந்த 
தோளணிதோடு 
தோளணிகொடு 
நித்திலம் 
நித்தலம் 
அமர்ந்தசீர்ப்பாணி 
அமாசாப்பாணி 
பரியவெதிர்வந்தூத 
பெரிய வெதிரின்வந் 

தூத 
பனிவளராவியும் 
பனிவளர் வாவியும் 


117 . 


46 . 


119 . 


47 . 


123 


51 . 


616 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


ET . 


அடி 


67 . 


விழுத்தகை 


75 . 


77 . 


81 . 


93 . 


95 . 


101. 


வண நீர் 

காதலரப்புல்ல 
நளிபுணர்மார் 

F17 .. 
நனிபுணர்மார் 

பெறுகென 
விதலைப்பருவத்து 

மக்கள் பெறுகென 
விடுதலைப் பருவத்து F18 . புலம்பப்போகாது 
மறு நிரையாதிரை 

வலம்பும் போகாது 
மறைநிரையாதிறை 1120 .. 

என்னாதேழ்காறும் 
அம்பாவாடலின் 

என்குகேழ்காறும் 
அம்பாவாடிய 

125 . கொளைகேண்மின் 
கொண்டோர் 

கோள் கேண்மின் 
மடமாதர் 128 . பண்டாளம் 
கொண்டுநேர் 

பெறப்பாடி 
மடமாதர் 

பண்டாழல் 
சாய்குழைபிண்டி 

பெறப்பாடி 
சாய்குழைப்பிண்டி $ 29 . இன்னிசைத்தாளம் 
செறித்தாட் 

இன்னிசைத்தாழம் 
கண்டணிந்தாள் 

கொளைசீர்க்கும் 
செறித்தாட்டண் 

கொளச்சீர்க்கும் 
டணிந்தாள் 137 . 

மாண்டேர்ச்சியிசை 
குவளைப்பசுந்தண்டு 

இசைமாண்டேர்ச்சி 
குவளைத்தண்டு 

138 . இம்முறை இயைந் 
மாலை வளாய் 

தேம் 
மாலைவாளாய் 

அம்முறை இயைந்தே 
நீடுபுணை வாங்க 

140 . நயத்தகு நிறையே 
நீடூர்புனை வாங்க 

நயக்க நிறையே 
தாக்கிற்றே 

12.5 . அகருவழைஞெமை 
தாங்கிற்றே 

மகரவாழை ஞெமை 
தெளிந்தாயென்மாரும் 9-10 ... தாஅய் அந்தண் 
தெளிந்தாயென்மார் 
கழுத்தமை 

தாஅயவந்தண்புனல் 
தழுத்தமை 

13 . 

சாந்தமாற்றி 
காதலர்புல்ல 

சாந்தமாறி 


102 . 


105 . 


108 . 


113 . 


115 . 


புனல் 


116 . 


பின்னிணைப்பு -2 


617 


பா . 


அடி 


பா . 


அடி 


16 . 


- 


39-40 . 


1 


18 . 


48 . 


19 . 


20 . 


52 . 


கேள்வி கேள்வி 

கேட்டன 
சிலசில ஒத்த 
சிலசில லொழுத்த 
சேணவெரி நிற் 

சிறந்தானோடு 
சேணவரி நிற் 

சிறந்தானோடு 
சொறிந்ததூஉம் 
சொரிந்ததூஉம் 
அமிர்தன நோக்கத்து 
அமர்தரு நோக்கத்து 
இழையினைக் 
கையாத்திறுகிறுக்கி 
இழையா காத்தறுக்கி 
நினையெனப் 

பார்த்தவளை 
நினையெபை 
பொய்ச் சூளாளென் 


21 . 


வேர்பிணி பன்மலர் 

வேயுமோரும் 
வேரன்பன் மலர் 

மோரும் 
கட்டியகயிலணி 
கட்டியகலணி 
நறுநெய்யாடி 
நறுநெய்யாட்டி 
வயக்கி 
வயக்கிய 
தேசுமொளியும் 
தேசுமொலியும் 
தேசுறுமொளியும் 
திகழ நோக்கி 
திசைநோக்கி 
மணத்துவர் வாய்க் 

கொள் வோரும் 
மணத்துவா யாக் 

கொள்வோரும் 
இடுபுணர் 
இருபுணர் 
வளையொடுதொடு 


57 . 


59 . 


* 


22 . 


62 . 


63 . 


. 


23 . 


பது 


24 


64 . 


பொய்ச்சூளாளெறி 
அறியேன் யானென் 

றிரந்து 
என்பதன் யானென்ற 

றிந்து 
மெய்ச்சூளுறுவானை 
மெய்ச்சூளறிவானை 
புலந்து நின்றவள் 
புலன்து நிறைவாள் 
பூரித்தவட்டெறிய 
பூரித்தவட்டெறியா 
உளஞ்சோர 
உளஞ்சேர 


27 


தோள் 
தொடுவளையாதோள் 
கட்டுவடக்கழலினர் 
கட்டுவக்கழலினர் 
பெரும்படை 
பெயரும்படை 
பெரும் பெடை 
பாய்க்குநரும் . 
பாய்க்கு நரும் 
கேள்விகேட்டன 


67 . 


68. 


29 


70 . 


39 


# 


518, 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


அடி 


71 . 


நன்பல நன்பல 


வையை 


இலங்கும் பெரும்பூண் 
பெரும்பெரும்பூண் 


13 . 


சுவைமை 


81 . 


யிசைமை 


சுவையை 


83 . 


84 . 


90 . 


38 . 


நில்லாது நீங்கி நிலஞ் 

சோர வல்லாந்து 
வல்லாந்து 

13--10 
காதலன் 
காதலான் 

14 . 
இருசார்கரை கலிழ 
இருசாரற்கரை கலிழ 
பரந்த சிறை நின்று 
பரந்து சிறை நின்று 15 . 
துறக்கத் தொழிலைத் 

தன் 25 . 
துறக்கத் தெழிலைத் 

தன் 

37 . 
துறக்கத் தொழிலை 
அடிமேலொதுங்கி 
அடிமெனுடங்கி 
துகில்சேர் மலர்போல் 40 . 
துகிலிற்சேர் மலர் 
போல் 

49 . 
உறையினுயர்ந் 
தன்று 

53 . 
உரையுள் உயர்ந் 
தன்று 

54 . 
நவின்றுதகர 
நவின்றுத்தர 

57 . 
மார்பழி சாந்தின் 
மாரழி சாந்தின் 

60 . 
விழவுப் புனல் 
வீழபுனல் 
நன்பல நன்பல நன் 
பல வையை 

62 . 


93 . 


95 . 


யினிசைமை 
அடுபோரண்ணால் 
அடுபோரண்ணல் 
காற்றொடு கனலும் 
கனலுங்கூட்டி 
தலைபிரியொருவனை 
தலைவிரியொருவனைம் 
பாப்புப்பகையை 
பரப்புப் பகையை 
ஏவலின் 
மேவலின் 
மேவுமுள்ளத்தினை 
மேவுள்ளத்தினை 
தாளும் தோளும் 
தாரும் தோளும் 
மனத்தொடு பரியை 
மனத்தொடு பெயைரி 
அறாஅமைந்தில் 
மறாஅமைந்தில் 
மேவன் மார்பினோய் 
வேயன் மராபினோய் 
பன் மாணடுக்க 
பன்மானடுக்கல் 
இறைஞ்சினெம் 
இறைஞ்சினேம் 


96 . 


97 . 


99 . 


101 . 


பின்னினைப்பு -2 


619 


பா . 


அடி 


அடி 


15 . 


20 . 


21 . 


24.4 


24 . 


13 . 


25 . 


19 . 


26 . 


20 . 


27 . 


32 . 


வாழ்த்தினெம் 
வாழ்த்தினேம் 
இறைஞ்சினெம் 

வாழ்த்தினெம் 
இறைஞ்சினே 
மேத்தினேம் 

வாழ்த்தினேம் 
வண்டிமிர் குரல் 
வண்டின் குரல் 
நெரிமுகைக் காந்தள் 
நேர்முசைக்காந்தள் 
கறையில் கார் மழை 
கரையில் கார்மழை 
நறையினறும்புகை 
நறையுணறும்புகை 
தொன்முதிர் 

மரபினின் 
தொன்மிகு மரபு நின் 
புகழொடு பொலிந்து 
புகழொடும் பொலிந்து 
நிலவரை தாங்கிய 
நிலவரைத் தாங்கிய 
நிலைமையிற் பெயரா 
நிலையிற்பெயராது 
தொல்லிசையமையும் 
தொல்லிசையறையும் 
புலவராய் புரைத்த 
புலவராய்ப் புரையு 

புரைத்த 
மைபடி குடுமிய 
மைபடு குடுமிய 


துழாயோனல் 

கினல்லதை 
துழாயோனல்லதை 
மாண்வரத்தோன்றி 
மான்வரத்தோன்றி 
ஆர்த்திமிழ்பிழிய 
ஆர்த்திமிழ் பிழியா 
வித்து புவிளைக்கும் 
வித்திவிளைக்கும் 
நன்கணம் படியெழ 
நன்கன படியெழ 
யாமத்தன்மையிவ் 
யாமத்தன்மைத் 

தன்மையிவ் 
வளாவவிருள் 
வளாவிருள் 
புணர்ந்தமர் நிலையே 
புணரமர் நிலையே 
கண்டுபணிமின்மே 
கண்டு பணி மினமே 
பெயர்பரந்ததுவே 
பெயர் பேர்ந்ததுமே 
முகிழ்மயங்கு முல்லை 
முகிழ்முயங்கு முல்லை 
முறை நிகழ்வு 
நிறை நிகழ்வு 
மணிமருணன்னீர்ச் 

சினை மடமயில் 
மணிமருணளிர 

மாடமாயில் 
முடிவெதிர்ந்தன்ன 


28 , 


15. 1 . 


34 . 


2 . 


35 . 


39 . 


3 
. 


4 . 


40. 


9 . 


43 . 


HTTENEFT TRAITY 


< tr TF ( aTTE - 11 + 4y 


620 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா 


அடி 


44 . 


52 . 


55 . 


| 


63 .. 


64 . 


முடிவெதிர்ந்த மன்ன 
லதிர்ந்த 

15 . 
ஓவாதொன்னார் 
ஓவாதேயொன்னார் 16 . 
மன்பது மறுக்கத் 
துன்பங்களைவோன் 
மறுபக்கத் துன்பங் 

களைவானென்பது 20 . 
ஒள்ளொளியாவை 
ஒள்ளொளியவை 

25 . 
ஒருகுழையாவை 
ஒருகுழையவை 

27 . 
நலம்புரீ இயஞ்சீர் 
நலம்புருந்தஞ்சீர் 28 . 
இதுவென 

வுரைத்தனெம் 33-34 . 
இதுவுரைத்தனெம் 
இதுவென 

39 . 
வுரைத்தலினெம் 
மைபடுசிலம்பில் 

40 . 
மைபடி சிலம்பில் 
பொலம்பினை 

அவிரிழை 
பொலம்புனை 

42 . 
கருவினள் 
கலங் கலம்புனன் மணி 
கலங்கற்றண் 

51 . 
திணைபிரிபுதல்வர் 
திணைப்பிரிபுதல்வர் 
திணைபுரிபுதல்வர் 
தலைத்தலை முகூஉம் 54 . 


தலைத்தலை மிகூஉம் 
நரந்தநறுமலர் 
நரந்தநாறுமலர் 
கரைபொழுகு தீம் 

புனற்கு 
கரைபொழியுந் 

தீம்புனற்கு 
சுற்றுமெறிந்து 
சுற்றுமெறிந்த 
தோற்றமோரொத்த 
தோற்றமாரொத்த 
யாறெனத்தங்கான் 
யாறெனத்தாங்க 
மகிழக் களிப்பட்ட 
மகிழக் கனிப்பட்ட 
மடவார் நனைசேர் 
மடவார்ந்தனைசேர் 
கள்ளேபுனலே 
புள்ளே புனலே 
ஒள்ளொலி 
ஒள்ளொளி 
சேய்தாவொளிகிளர் 
செய்தாரொளிகிளர் 
சென்னீர் வீவயிற் 

றேன் 
செனன்னீவு வீவயிற் 

றேன் 
பயன்கொள்வானாட 

பால் 
பயன்கொல்வானாட 

லின் 
மலிதந்து நீத்தம் 


16.2 . 


6 . 


புனன்மணி 


7 . 


14 . 


பின்னிணைப்பு -2 


621 


பா . 


அடி 


பா . 


அடி 


6 . 


தேறுமாறேற்குமிக் 


55 . 


குன்று 


17. 2 . 


15 . 


20 . 


25 . 


27 . 


41 . 


மலிந்து நீத்தம் 
அறா அற்கவையை 
வறாஅற்கவையை 
சாந்தம் விரைவி 
சாந்தம் விரை இய 13 . 
பாடனல் விறலியர் 
பாடல் விறலியர் 

19 . 
யாடனல் விறலியர் 
மாறெதிர் கோடல் 
மாறெதிர் கொள்ளல் 

32 . 
நணிநணித் தாயினும் 
நணிந்தணித்தாயி 33 . 

னும் 
சோர்ந்தவிழிதழின் 
சோர்ந்த விதழின் 34 . 
நீலஞ்சேறுவுழக்கு 

35 . 
நீலஞ்சேறுழக்குமரோ 
நீலஞ்சிதைக்குமரோ 38 . 
பணியொரீஇ 
பணியொரீஇய 
கமஞ்சூலெழிலிபோல் 

42 . 
கயஞ்சூழெழிலிபோல் 
கமஞ்சூவெழிலிபோல் 42-43 . 
மாதபுத்தவேலோய் 

நின் 
மாதபுத்தோய் நின் 
சீர் நிரந்தேந்திய 

54 . 
குன்றொடு 
நீர் நிரந்தேந்திய 

குன்றொடு 19-1 . 


மரோ 


தேறுமாறேற்றருங் 

குன்று 
ஏதிலா நோக்குதி 
ஏதிலானோக்குதி 
விழைதகு 

பொன்னணி 
விழைதருமெய்யணி 
நீர்ததும்புவன 
நீர் தயங்குவன 
ஏர்ததும்புவன 
ஏர் தயிங்குவன 
பேர் தயங்குவன 
கார்தோற்றும் 
கார்தோற்றம் 
காந்தள் செறிந்த 
காந்தளஞ்செறிந்த 
காலார்த்தணிமழை 
காலார் த் தணிமணி 

மழை 
வல்லாய்மலைய 
வல்லாயமலை 
நெட்டுருட்டுச்சீர் 

ததும்பும் 
நெருட்டுருட்டுக சீர் 

ததும்பும் 
செல்வ நின்னடியுறை 
செல்வனின் அடி 

யுறை 
வானுரைபுகறந்து 
வானுறைபுகல் தந்து 


50 . 


18 . 


2 . 


4 . 


5 . 


622 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


2 
. 


94 . 


20 . 


41 . 


96 . 


45 . 


புலவரையறியாத 
புலவரையறியாது 
புடை வருசூழல் 
புடை வருசூழில் 
திமிர்புகுழல் 
திமிரிக்குழல் 
ஊழுறமுரசின் 
ஊழுறுமுரசின் 
கவுதமன் 
கௌ தமன் 
பிறங்கலிடையிடை 
பிறக்கலிடை.யிடை 
நனிநுனி 
நளிதுனி 
மலர் நனையுறுவ 


குறுகிச் சிறப்புணாக் 

கால் 
குறுகிச் சிறப்பணாக் 

கால் 
சிறப்புணாக்கேட்டி 

செவி 
சிறப்புணாக்கொட்டி 

செவி 
வெயிலுறுகால 
வெயிலுறுகாலைக் 
வெந்நாற்றுவேசனை 
வெந்நாற்றவேசனை 
நீரூரரவத்தால் 
நீருரவால் 


51 . 


20. 9 . 


59 . 


13 . 


67.) 


15 . 


71 . 


18 . 


பண்ணுந் 
பண்ணுநர் 


மலர்களையுறழ 


72 . 


38 , 


73 . 


43 . 


74 . 


44 . 


அரவமூத்த 
அரவினது மூத்த 
மைந்தனருகொன்று 
மைந்தனருகி 

லொன்று 
வாங்கின மகளிர் 
மைந்துறு மகளிர் 
வரைமலையெல்லாம் 
வரைவரையெல்லாம் 
நிறைந்து முறழ்ந்தும் 
நிரைந்து முறழ்ந்தும் 
நினையானைச்சென்னி 
நினையானைச்சென்லி 
நீரூட்டி 
நீரினிதூட்டி 


நிறைகாடாக 
நிரைகாடாக 
நெறிமணனேடினர் 
நெறிமணனேடிணர் 
செல்லச் சொல்லேற்று 
செல்லச் செல்லேற்ற 
செறி நிரைப் பெண் 
செறி நிறைப்பெண் 
மாற்றாண்மகள் 
மாற்றான் மகள் 
மயக்கும் விலைக் 

கணிகை 
மயக்கி விலைக் 


81 . 


45 . 


82 . 


49 . 


85 . 


86 . 


கணிகை 


52 . 


முற்றாநறுநறா 
முற்றா நய நறா 


பின்னிணைப்பு - 2 


623 


பா . 


அடி . 


பா . 


அடி 


66 . 


68 . 


70 . 


75 . 


84 .. 


44 . 


இசைபக்க லிருபாலும் 
வேய் நீரழுந்து தன் 
வேய் நீர்த்தன்கை 

யின் 
கையின் விடுகென 
புனையவை விடுகென 
பூநீர் பெய்வட்டம் 
பூநீர்செய்வட்டம் 
கொய்பூம்புனல் 
கொய்பூநீரம்புனல் 
தை இயவிளியும் 
தைஇயவளிவளியும் 
சீர்தகுகேள்வன் 
சீர்த்தகுகேள்வன் 
இன்றுபோலியை 

கென 
இன்றுபொலிகென 
கடந்தவானாற்சீற்றத் 


தேடினாளேச 
தேடினாரேச 

41 . 
பிணியாட்சேறேற்க 
பிணியாட்செறேற்க 
மனத்தக்க நோயிது 
மனறக்க நோயிது 
நீவாய்வாளா 

42 . 
நீய்வாய்வாளா 
வச்சியமானே 
பச்சியமானே 
நாமமருடலும் 

47 
நாமமர் ஊடலும் 
ஒன்று பட கமழ்தார் 
ஒன்ருறுபடக் கமழ் 
தார் 

68 . 
ஒன்றுபடு கமழ்தார் 
இயைக்கெனப் பரவு 

தும் 22. 3 . 
இயைகெனப் பரவு 

தும் 
நுனையிலங்கெஃகென 
நனையிகங்கெஃகின் 8 . 
இசைப்படுபக்கமிரு 

பாலும் 


108 . 


21,11 . 


60 
. 


16 . 


தவன் 


21 . 


கடந்த ஆனாச்சீற்றத் 

தவன் 
பொழிந்தநீர் மண் 


31 . 


மிசை 


பொழி நீர்மண்மிசை 


624 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


6. கலித்தொகை 


1. 6 . கோடுயரகலல்குல் 12 . 
கோடுயரகல் குறி 

14 . 
பாலைக்கலி 
2. 9 . காதலிவளீண் 

19 . 
டொழிய 
காதலினிவளீண் 4.9 . 

டொழிய 
10 . மற்றை இய 

10 . 
மற்றைய 
11 . இழிவென 

இளிவென 
15 . இழிவென 

12 . 
இளிவென 
17 . வழா அமை 

13-14 
வழாமை 
இழிவென 

இளிவென 
3.1 . அயறூற்றுமம்பலை 

20 . 
அயறூற்றுமம்பலர் 
5 . விறனலனிழப்பவும் 

விறனலன் 

விளர்ப்பவும் 5.4 . 
5 . கேஎளினி 
கேளினி 

9 . 
10 . வல்லை நீ துறப்பாயேல் 

வல்லையிற்றுறப் 

பாயேல் 
11 . யாமிரப்பவும் 

யாமுரைப்பவும் 


மரம்வாட 
வாய்வாட 
பிறழ் தருமிவளென 
பிறழாகுமிவளென் 
யாநிற்கூறவும் 
யானிற்கூறவும் 
காழ்விரி கவையாரம் 
காழ்விரி வகையாரம் 
போழ்திடைப் 

படாஅமல் 
போழ்திடைப் 

படாமல் 
சூழ்வதை 
சூழ்வகை 
தீ நிரைக்கள்ளினும் 
திருநீரையும் 

கள்ளினும் 
தீநீரக்கள்ளினும் 
எண்ணுவ 

தெவன்கொல் 
கண்ணுவ 

தெவன் கொல் 
யாதுமக்கு 
யாமுமக்கு 
நாளுங்கோண்மீன் 
நாளுங்கொண்மின் 
தகைத்தலும் 

தகைமே 
தகைத்தலும் 

தகையேம் 


19 
. 


பின்னிணைப்பு -2 


625 


பா . 


அடி 


அடி 


17 . 


22 . 


9.7 . 


6.7 . 


7.6 . 


7 . 


12 . 


அரசினும் 
தன்னகர் 
நன்னகர் 
தாமறிபுணர்ச்சியர் 
தாமார் புணர்ச்சியர் 
தாயிர் நீர் 
தாயினீர் 
போறிர் 
போறீர் 
அல்லதை 
அல்லது 
அல்லதை 
அல்லது 
அல்லதை 
அல்லது 
வழிபடீ இச் 

சென்றனள் 
வழிபட்டுச் 

சென்றனள் 
அவனிழல் 
அவனீழல் 


15 . 


13 . 


18 . 


13 . 


புரிந்தனை 
புரிந்திவளை 
புறந்தரல் கைவிட்டு 
புறப்படல் கைவிட்டு 
இவை கூறின் 
இவைகூறல் 
ஞாணுளர் தீயே 
ஞானூர் தீயே 
மண்டிலம் 
மண்டலம் 
மையாப்பதுபோல் 
மைபாப்பதுபோல் 
இனைநோக்குண்கண் 
இணைநோக்கும்கண் 
புலம்பிலுள்ளமொடு 
புலம்பினுள்ள மொடு 
புலம்பியலுள்ளமொடு 
செலீஇய 
செலீஇயர் 
கமழ்கடா அத்து 
கமழ்கடாத்து 
நிலையில்லா 
நிலையிலா 
மரீஇத்தாங் 

கொண்டாரை 
மரீ இத்தானும் 

கொண்டாரை 
நிலையில்லா 
நிலையிலா 
நிலையில்லா 
நிலையிலா 
அரைசினும் 


23 . 


10.6 . 


3.4 . 


10 . 


படையமை 


12 . 


11.4 . 


சேக்கையுள் 
படையமைச் 

சேக்கையுள் 
பிரிவெண்ணி 
பிரிவுள்ளி 
சென்ற நங்காதலர் 
பெயர்ந்த நங்காதலர் 
இனை நலமுடைய 
இனைய நலமுடைய 
இன நலமுடைய 


14 . 


17 . 


19 . 


626 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


12.6 . 


26 . 


18 . 


16. 3 . 


13.2 . 


3 
. 


7 . 


4 . 


10 . 


15 . 


18 . 


16 . 


17. 1 . 


18 . 


சார்ச்சாரலோடி 
சாரச்சாரலோடி 
ஒராஅங்கு 
ஓரா அங்கு 
எரிமேய்ந்த 
எரிவெந்த 
பொறியமட மான் 
பொறியமை மடமா 
தேரறற்கோட 
தேரறேர்க்கோடும் 
துலங்குமான் 
துலங்குகால் 
விலங்குகால் 
விளங்குமான் 
கவின் வாட 
தகைவாட 
கொடுங்குழாய் 
கொடுங்குழாஅய் 
மாவீழ்வார் 
மாவீழ்வான் 
அகன்ற அல்குல் 
ஆரெழிற்றிதனி 
இணைப்படைத்தானை 
முளைப்படைத்தானை 
களைத்தொடை 
கனைத்தொடை 
பயலையால் 
பசலையால் 
பாம்புசேர் மதிபோல 
பாம்புசேர் 

விடம்போல 
நினை இயன 


2 
. 


நினை இயவை 
இளைமையும் 
இளமையும் 
அழிவஞ்சாத 

கன்றவர் 
அழிபஞ்சாதகன்றவர் 
உருப்பறக்கனை துளி 
உருப்பிறக்கனை துளி 
முன்னியவாரிடை 
முன்னியவாற்றிடை 
செல்வர் மாட்டினையன 
செல்வார் 

மாட்டினையன 
பலவணை 
பயிலணை 
புறஞ்சேரஉயிர்ப்பவும் 
புறஞ்சேரா 

உயிர்ப்பவும் 
வலிப்பளவை 
வலிப்பனை 
முயல் வள்ளவை 
முயல்வனை 
கூற்றூழ்போல் 
கூற்றம்போல் 
முயல்வளவை 
முயல்வனை 
பிரிந்துறை 
பிரிந்திறை 
என்றோள் 
மென்றோள் 
ஒரோாகை 
ஒரோகை 


26 . 


14. 3 . 


-6 


5 . 


10 . 


15.3 . 


12 . 


4 . 


14 . 


13 . 


18 ; 2 . 


17 . 


3 . 


9 . 


23 . 


111H - T - I - T4 . பா HEHHAH . 


SREKLTD . 


பின்னிணைப்பு -2 


627 


பா . 


பா . 


அடி 


அடி 


19.2 


12 . 


20.3 . 


16 . 


21.1 


9 . 


அஞ்ஞான்று 
அந்நான்று 
முற்றாமலாண்டோர் 

5 . 
முற்றாமை ஆண்டோர் 
தண்ணயந்தணி 
கொள்ளும் 

6 . 
தண்ணயத்தணி 
கொள்ளும் 

16 . 
நிழலல 
நிழலில் 

17 . 
பான் மருண் 
பாஅன்மருண் 

24.7 
மருப்பின் உரல்புரை 
மருப்புரல்புரை 

11 . 
யாவோவாயின 
யாவோவாயன 

14 . 
இவ்வுலகத்தியற்கை 
இவ்வுலகியற்கை 

17 . 
மாந்திர் 
மாந்தீர் 

25. 7 . 
செறிமுறை 
பாராட்டினாய் 

13 . 
பறிமுறை 

பாராட்டினாய் 15 . 
பறிமுறை 

பாராட்டினையோ 18 . 
செறிமுறை 

பாராட்டினையோ 
கைம்மா உளம்பு நர் 20 . 
உலம்பு நர் 
உதிர்க்கும் 
விலங்குமலை 


உதிர்க்கும் 

இலங்குமலை 
நகுதக்கன்று 
நகுதக்கொன்று 
நகுதற்கொன்று 
வாழலும் வாழேன் 
வாழ்தலும் வாழேன் 
நாயகப்படுப்ப 
நாயகடுபடுப்ப 
வலை வர்க்கமர்ந்த 
வலைவற்கமர்ந்த 
கனவுவாராய்கோல் 
கனவுவான் கோல் 
நடு நின்று 
நடுநின்றெம் 
இலேமாயின் 
இலமாயின் 
சொல் லென்னுயிர் 
கொல்லென்னுயிர் 
கிளைகளோடு 
கிளையோடு 
சிறிது நீர் 
சிறிது நீ 
புகழ்பேத்தி 
புகழ்போற்றி 
நெகிழ்போடும் 
நெகிழபோகும் 
நெகிழ்பேகும் 
ஒல் கிடத்து 
ஒல்கத்து 
உலப்பிலா உணர் 

விலார் 


22.3 . 


4 . 


10 . 


11 . 


23.1 . 


2-3 . 


628 


தமில் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


22 . 


26. 5 . 


15 . 


17 . 


27. 5 . 


நல்கிலா உணர் 
விலார் 

11 . 
உள தன்றோ 
உளவன்றோ 

17 . 
இலவமுமாங்கு 
இலவமுமாங்க 32. 5 . 
தந்நீழல் 
தந்நிழல் 

6 . 
சாஅய்ப்பொழுதோ 

டெம் 
சாயப்பொருளோ 

8 . 
டெம் 
சாஅய்பொழுதோ 10 . 

டெம் 
கழல்குபு 

12 . 
கழம்புகு 
தையியமகளிர் 33. 14 . 
தை இயமகளிர் 
அலவுற 
அலமர்வுற 
ஆயிதழ்ப்பன்மலர் 
ஆயிதட்பன் மலர் 

16 . 
திறந்துண்ண 
துறந்துண்ண 

24 . 
யாநீந்த 
யானீந்த 

28 . 
அமைகுவான்மன்னோ 
அமைகுவான் 

கொல்லோ 
அறல்வாரும்வையை 34. 2 . 
அறலாரும் 
கலுழ்தேறி 


கலிழ்தேறி 
பால்போலும் 
பால்போழும் 
பாய்திண்டேர் 
பரிதிண்டேர் 
வெளிகொள 
நெறிகொள 
தூமதி நாளான் 
தூய்மதிநாளால் 
தூமதி நாளால் 
அலர்ச்செல்லா 
அலர்செல்லா 
நயம்வந்த 
நயவந்த 
முயக்கம்போல் 
மயக்கம்போல் 
பொழுதென்னணி 

நலம் 
பொழுதெண்ணி நலம் 
பொழுதெண்ணி அந் 

நலம் 
நைந்துள்ளி 
இனைந்துள்ளி 
விடுதரார் 
விடாராய் 
உண்கணாய் 
உண்கண்ணாய் 
நெறிகூந்தல் 
செறிகூந்தல் 
பாய்புணல் 
கால்புனல் 


19 . 


29. 2 . 


8 . 


20 . 


30. 5 . 


6 


16 . 


வையை 


31. 1 . 


பின்னிணைப்பு - 2 


629 


பா 


UR . 


அடி 


3 . அகல்யாறு 

38 .. 1 . இமையவில் 
அகன்யாறு 

இமயவில் 
7 . பொழுதினான் 

4 . தொடிப்பொலி 
பொழுதின்கண் 

தொடிபொலி 
24 . களைந்தாங்கே 

21 . உரைத்தைக்காண் 
கலந்தாங்கே 

உரைத்துக்காண் 
35. 2 . 

படியுண்பார் நுகர்ச்சி 26 . வீங்கிறைப்பணைத் 
புடியுண்பான் நுகர்ச்சி 

தோள் 
. மணி நீரகய நிற்ப 

வீங்கிழைப்பணைத் 
மணிநீர்கயம் நிற்ப 

தோள் 
மணிநீர்க்கயம் நிற்ப .39 , 3 . நறுந்தண்டார் 
17 . நிலனாவில் 

நறும்பைந்தார் 
நில நாவில் 

4 . 

போதந்தான் 
1.8 . புலனாவில் 

போத்தந்தான் 
புல நாவில் 

அகனகலம் 
20 . சுடரிழாய் 

அவனகலம் 
சுடர் நுதால் 

அருமழைதரல் 
22 . எள்ளறுகாதலர் 

வேண்டின் 
எள்ளுறுகாதலர் 

அருமழைதான் 
36.12 . பசந்தன்று நுதல் 

வேண்டின் 
பசந்தநறுநுதல் 

9 . ஏணி இழைத்திருக்கும் 
16 . வரனசைஇ 

எண்ணி இழைத் 
வாய்னசை 

திருக்கும் 
வரன,நசைஇ 

சிறுகுடியிரே 
வாய் நசையி 

சிறுகுடீ இரே 

17 . கேள்வர்த்தொழுது 
குறிஞ்சிக்கலி 

கொள்வர் த்தொழுது 
37.22 . அணங்கனுடையன 

தம்மையரும் 
வன் 

தன்னையரும் 
இங்கணுடையனவன் 

உய்த்துரைத்தாள் 
நன்கணுடையன 

உற்றுரைத்தாள் 
வன் 


6 
. 


11 . 


21 . 


ELLAITIN 


630 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


33 . 


34 . 


36 . 


42 . 


வேங்கையொள் வீ 
அளிந்தவை உதிர 
அழிந்தவை உதிர 
அளிந்தவை உதிரா 
பலவின் பழத் 

துட்டங்கும் 
பலவின் பழத் 

திற்றங்கும் 
வாராதமை 

குவனல்லன் 
வாராதமை 

குவன்னல்லன் 
வாராதமை 


51 . 


40.12 . 


குவானல்லன் 


18 . 


தா துறைக்குக் 
தாதுகுக்கும் 

12 . 
நடக்குமாமன்றோ 
நடக்குமாமென்றோ 
கடிதுமாமன்றோ 

16 . 
கடிதுமாமென்றோ 
கண்களுங்கண்களோ 
கண்ணுங்கண்ணா 

குமோ 29 . 
பூவெழிலுண்கணும் 
போதெழிலுண் 

கணும் 
குலையலங்காந்தள் 
குலையிலங்குகாந்தள் 
அல்லற்படுவான்மலை 30-31 . 
அல்லற்படுப்பான் 

மலை 42. 1 . 
அடுக்கம் நாம் 
அடுக்கல் நாம் 

3 . 
வயாவிடத்து 
வியர்விடத்து 
அயாவிடா 
நெல்லையறையுரலுள் 6 . 
நெல்லறையுரலுள் 
இரங்கியவிரவுபெயல் 7 . 
இரங்கியவிரவும் 

பெயல் 27 . 
இரங்கியவிரவுப் 

பெயல் 43. 4 . 
செய்புன்யானை 
புன்செய்யானை 
வேங்கையினொள் வீ 12 . 


21 . 


1 


22 . 


41. 3 . 


கயத்துணீருள் 
கயத்து நீருள் 
தொன்முரண் 
தொல்முரண் 
கறங்குவெள்ளருவி 
கறங்கும் வெள்ளருவி 
ஓலியிற்றுஞ்சும் 
ஓலிற்றுஞ்சும் 
சிறந்தன 
சிறந்தமை 
நெற்குறுவா நாம் 
நெற்குறுவானாம் 
பிணிக்கொண்டவன் 
பிணிகொண்டவன் 
பெய் திருவாம் 
பெய்திருவேம் 
பெய்திருவம் 
வெருள் புடனோக்கி 


5 
. 


7 . 


11 . 


ச 


பின்னிணைப்பு -2 


631 


பா . 


அடி 


அடி 


26 . 


44. 11 . 


13 . 


45.8 . 


14 . 


18 . 


46.8-9 


வெருள் புடைநோக்கி - 16 . 
உரைத்தார்க்கு 
உரைத்தாற்கு 

17 . 
நோய்சிறப்பவும் 
நோய்ஏய்ப்பவும் 
நிலையலை 

22 . 
நிலையிலை 
நுடங்கலகறங்கிசை 23 . 
நுடங்கலாகறங்கிசை 
நுடங்கலிற்கறங்கிசை 
கலுழுநோய் 
கலிழுநோய் 
துயிலலள் 
துயிலிலள் 

48. 8 . 
மறிதருமயமிழி 
மறுத்தருபயமிழி 

14 . 
மறித்தரும்பயமிழி 
மறுத்தரும் அயமிழி 49. 4 . 
குறிபார்த்து 
குறிப்பார்த்து 

6 . 
அருஞ்செலவாரிடை 
அருஞ்செலலாரிடை 23 . 
துளிநசை 
துளிநசைஇ 
நசையலார்உற்ற 
நசையார்வுற்ற 

25 . 
எளிவந்துஞ்சொல் 

லும் 50. 3 . 
இளிவந்துஞ்சொல் 

லும் 

4 . 
வன்மையுமுடையன் 
வண்மையுமுடையன் 


ஏழையரெனப்பலர் 
ஏழையாரெனப்பலர் 
அறிகிலேன் 
அறிகலேன் 
அறிகிலன் 
கூறுவென்போல 
கூறுவன போல 
மே எவழிமேவாய் 

நெஞசே 
மேவழிமேவழிமேஎ 

நெஞ்சே 
மேவாய் மேவாய் 

மே எநெஞ்சே 
கங்குனின் 
கங்குலின் 
இனையளென் 
இளையருளென்று 
வெரீஇ 
வெறீஇ 
உணர்ந்ததன் 
உணர்ந்து தன் 
வாரலைய : 
வாரலை இய 
வரிக்குஞ்சாரல் 
விரிக்குஞ்சாரல் 
பெறுவை 
பெறுகுவை 
நளிபுக்கு 
நனிபுக்கு 
ஊர்விடைத்துஞ்ச 
ஊரிடைத்துஞ்ச 
ஊர் விடைத் துஞ்சும் 


12 . 


14 . 


20 . 


24. . 


21 . 


47.1 . 


6 . 


632 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


யா . 


அடி . 


7 . 


8 . 


9 . 


10 . 


12 . 


13 . 


15 . 


மேலசைத்த 

13 . 
மேலசைஇய 
தோழியை நோக்கி 

15 . 
தோழிநெறிநோக்கி 
படிகிளிபாயும் 

16 . 
படுகிளிபாயும் 
பசுங்குரலேனல் 

52 , 8 . 
பைங்குரலேனல் 
கடிதன் மறப்பித்தாய் 
கடிதின் மறப்பித்தாய் 10 . 
பயிர்ப்புறு தீங்கனி 
பயிற்புறுதீங்கனி 17 . 
கொண்டூணமலை 
கொண்டுண மலை 

18 . 
வளியினியன் மிகுந் 

தேரும் 21 . 
வளியினிகன் மிகுந் 

தேரும் 22 . 
புலவர்க்கு 
புலவற்கு 

53. 7 . 
வருடைநன்மான் 
வரிவளை நன்மான் 

8 . 
வரிவளை தன் மான் 
சுடர்த்தொடீஇ 

11 . 
சுடர்த்தொடீ 
அடைச்சிய 

12 . 
அடர்ச்சிய 
இல்லிரே 

54.8 . 
இல்லிலே 

12 . 
என்றேனுக்கு 
என்றேனா 


என்றேனா 
என்றேனால் 
கடைக்கணால் 
கடைக்கண்ணால் 
கள்வன் மகன் 
கள்வமகன் 
நேரிதழ்க்கோதை 

யாள் 
நேரி தட்கோதையாள் 
சிறுகுடியோரே 
சிறுகுடிவாழ்நரே 
வழங்கலானா 
செறிதலானா 
கலிகேழூரே 
கலிகெழூரே 
ஒருவயானும் 
ஒருவன் யானும் 
பொதியவிழ் 
போதவிழ் 
பயமழைதலை இய 
பயமழைத இய 
மருவறத்துறந்தபின் 
மருவுறத்துறந்தபின் 
கலுழாக்கால் 
கலுழ்பவால் 
இனிய செய்தகன்று 
இனியசெய்தமர்ந்து 
விரன் முறைசுற்றி 
தொன்முறை சுற்றி 
இனியதைவந்து 
இனிதுதைவந்து 


16 . 


21 .. 


51.1 . 


2 . 


5 . 


11 . 


என்றேணா 


பின்னிணைப்பு -2 


633 


பா . 


அடி 


அடி 


13 . 


16 . 


17 . 


29 . 


பிடியளிக்கும் 
பிடிக்களிக்கும் 
கூறினன்றென 
கூறினள் 
நின்னொடு 
நின்னொடும் 


18 . 


20 . 


57.2 . 


மன்னுவது 
மன்னியது 


புரைமே 
புரைமோ 
புரிமே 
புரிமோ 
புகழே 
பொன்னகைதகை 

வகர் 
பொன்னகைத்தகை 


தூதுணம் புறவென 
தூ துணும்புறவென 
யாதொன்றும் வாய் 

வாளா திறந்தீவாய் 
யாதொன்றுமவள 

திறந்தீவாய் 
மாவென்ற 
மான்வென்ற 
மயிலியற்றளர் 

பொல்கி 
மயிலியலாற்றளர் 

பொல்கி 
கண்கவர் பொருங் 

கோட 
கண்கவர் பெருங் 

கோட 
கண்கவர் பெழுந் 


5 . 


55. 2 . 


வகை 


தோட 


6 . 


3 . 


8 . 


17 . 


பான்னகைத்தைவ 

கிர் 
போழிடையிட்ட 
பொழியிடையிட்ட 
பொழிலிடையிட்ட 
வலைவர் போல 
வலையர் போல 
ஒற்றிப்புளையர்போல 
ஒற்றியென் னெஞ்சு 

நெகிழ்ந்த 
செவ்விகாஸ உப் 

புலையர் 
ஈங்கிதோர் 
இங்கிதோர் 
ஈங்கீதோர் 


வளமைசாலுயர் 

சிறப்பின் 
வளமையாலுயர் 

சிறப்பின் 
பூந்தண்டார்ப்புலர் 

சாந்தில் 
பூந்தண்டார்புலர் 

சாந்தில் 
இனையையால் 
இனையையாய் 
பொழிபெயல் 
மொழிபெயல் 
பொருப்பின்மேல் 
பரப்பின்மேல் 


11 . 


12 . 


56 , 11 . 


16 . 


634 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


18 . 


வலிமிகு கடா அத்த 


தவன்யானை 


17 . 


வலிகமழ்கடாஅத்த 

வன் யானை 
நிலநோக்கி 
நிலனோக்கி 


21 . 


21 . 


4 


22 . 


நினைப்பு 
நினை குபு 


58. 3 . 


5 


8 
. 


7 . 


அஞ்செலவியலும் 

நின் 
பலர்க்கீத்த 
பலர்க்கீய்த்த 
நறுநுதலவரொடு 
நறுநுதனலவரொடு 
நக்கது நன் 

கியைவதோ 
நக்க நன் கியைவதோ 
இனைய நீ 
இனையை நீ 
நயம்பற்றுவிடினில்லை 
நயம்பற்றி விடினில் 
ஒண்டித்தி 
ஒண்டுத்தி 
கண்ணு நீராக 
கண்ணினீராக 
பெயர்த்தலே தில 
பெயர் தலேத்தில 
பெயர்த்தவேதில 
உண்கணின்றோழி 
உண்கனென்றோழி 
பல்லூழ்பெயர்ந் 

தென்னை 
பல்லூழ்ப்பெயர்ந் 

தென்னை 
எல்லா நீ 
ஏடா நீ 
பெறாத தீதென் 
பெறாததி தென் 
அருளியல் 
அருளியல் 


நினைவன 
காரெதிர் தளிர்மேனி 24 
காரெதிரொளிர்மேனி 
சுடர்நுதல் 

26 . 
பிறைநுதல் 
நிரைதொடிக்கை 

69. 2 . 

வீசினை 
நிரைதொடிவீசினை 
உயவுநோய் 
கைம்மிக 

13 . 
உயவுநோய்கைமிக 
முளை நிமிர்ந்தவை 
முளை நிவந்தவை 

16 . 
நு மண்ணேர் 

தண்ணேருருவில் 61. 5 . 
நுண்ணேரருருவில் 
சுடர்விரிவினைவாந்த 
சுடர்விரிவரிவாய்த்த 
சுடர் பிரி வரிவாய 

7 . 
சிலம்பெழுந்தார்ப்ப 
சிலம்பரியார்ப்ப 

9 . 
சிலம்பரி 

யெழுந்தார்ப்ப 17 . 
அஞ்சிலவியலு நின் 


541. 2 . 


3 . 


5 . 


7 . 


பின்னிணைப்பு -2 


635 


படி 


பா . 


அடி 


ப . 


--- 


62. 2 . 


6-7 . 


9 . 


வாட்கை 


10 . 


13 . 


15 . 


என்பாரையு 

யாரிவணின்றீயென 
மேவினன் 

14 , பக்கழித்துக் கொண்ட 
என்பாரை மேவினன் 

பைக்கழித்துக் 
எல்லாதமக்கினிது 

கொண்டீ 
எல்லாந்தமக்கினிது 

28 . வாழ்க்கை 
சுடர்த்தொடீ 
சுடர்த்தொடீஇ 

29 . வீழ்க்கை 
இனிதாயினல்லது 

வீட்கை 
இனிதாயினல்லதை 
டைப்பட்டுநை மருதக்கலி 
வாரா 

66. 1 . வீங்குநீரவிழ் நிலம் 
இடைப்பாடுநைவாரா 

வீங்குநீர்வீழ்நீலம் 
வௌவிக்கொளலும் 6-7 . முல்லைபாய்ந்தூதி 
வை இக்கொளலும் 

முல்லைப்பாய்ந்தூதி 
கண்டன்று 

11 . கவ்வையில் 
காண்டன்று 

கவ்வையுள் 
கொண்டென்று 

12 . வைகறைப்பெற்றதை 
நோக்குங்கானோக்கி 

வைகறை பெற்றதை 
நோக்கினால் நோக்கி 

23 . 

விரும்பிய நின்பாக 
பிறர்காண்பார் 

னும் 
பிறர்காண்பாம் 

விரும்பிய நின்பாகனீ 
பிறர்காண்பான் 67. 5 . 
எவன்செய்வாம் 
எவன்செய்வா நாம் 17 . தனியினொஞ்சே 
இருந்தாயோ 

தனிநெஞ்சே 
இருந்தாயே 

ஏர்நுதலாய் 
விரிந்தொலிகூந் 

ஏர் நுதலாய்தாம் 

ஏர் நுதாறாம் 
விரிந்தொலி கூந்தல் 19 . எண்ணியவையெல் 
விரிந்தொலி கூந்தால் 

லாம் 
யாரிவணின் நீரென 

எண்ணியவெல்லாம் 
யாரிவணின்றாயென 68 , 2 . மதிமொழியிடன்மாலை 


53. 1 . 


புனலூரன் 
புனலூரான் 


5 
. 


9 . 


. 


64. 6 . 


தலாய் 


65. 11 . 


TKTA- . 


636 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


4 . 


6 . 


11 . 


14 . 


16 . 


18 . 


மதிமொழிவிடன்மாலை 
வினைவர்போல் 
வினையர் போல் 

9 . 
நீராப்புலனாவுழவர் 
தீராற்புலனாவுழவர் 
உடன் வாளாது 
உடன் வாராது 

14 . 
நினைவாடுநெஞ்சத் 
தேம் 

15 . 
நினை வாகுநெஞ்சத் 

தேம் 
முகைவாய்த்த 
முகைவாய்ந்த 
வினாயினன் 

70.12 . 
வினாவினன் 
ஒலிகொண்ட 
வலிகொண்ட 
மனை குறித்த 

16 . 
மனைக் குறித்து 
மனைவறிற்பெற்று 71.1 . 

வந்து 
மனை வயிற்பெற்று 

3 . 
வந்து 
செல்வத்தனையதே 10 . 
செல்வத்தனை இயதே 
கலிங்கத்துளொடுங் 12 . 

கிய 
கலிங்கத்துள் ஓங்கிய 25 . 
ஓதுடையந்தணன் 
ஓத்துடை யந்தணன் 72.5 . 
தருவின் கட்டாக்கி 

நின் 


தெருவின் கட்டாக்கு 

நின் 
உள்ளங்கொண் 

டொழித்தாளை 
உள்ளங்கொண் 

டொளித்தாளை 
நிறையிலன் 
நிறைவிலள் 
வந்தீங்கு 
வந்தீண்டு 
வலியலைத்தீவாயோ 
வலிதொலைத்தீவா 

CUT 
புதல்வனை 
புகல்வனை 
இயைபவால் 
இயைவதால் 
நீரிதழ்புலராக்கண் 
ஈரிதழ்புலராக்கண் 
வியல் விசும்பூர் தர 
வியல்விசும்பூர் தாமப 
வளங்கெழு 
வயங்கெழு 
தேரொடும் 
தேரொடு 
பரத்தைமை 
பரத்தமையை 
ஆராத்துவலை 
ஆராத்திவலை 
புது நீரபுதல் 
புது நீரப்புதல் 
புதுநீர்ப்பு தல் 


21 . 


23 . 


69.3 . . 


5 . 


8 . 


பின்னிணைப்பு - 2 


637 


அடி 


பா . 


6 
. 


14 . 


75. 1 . 


2 . 


17 . 


4 . 


6 . 


22 . 


7 
. 


73. 11 . 


9 
. 


14 . 


அலர்வீத்தவாம்பல் 
அலர்வித்தவாம்பல் 
ஒலிக்கும் 
ஒளிக்கும் 
புலைத்தி 
புலத்தி 
புகழ்களை 

வேண்டாரில் 
புகழினை 

வேண்டாரின் 
செறிவுற்றேமெம்மை 
செறிவுற்றேயெம்மை 
மனத்திற்றீதிலன் 
மனத்தினிற்றீதிலன் 
என்மயக்கியவரு 

திமன் 
என்மயக்கிவருதிமன் 
உரைத்தீவாரில்வழி 
உணர்ந்தீவாரில் வழி 
மற்றியாமெனில் 
மற்றியாமேல் 
மற்றியாமெனின் 
பாசடைச்சேப்பினுள் 
பாசடைச்செப்பினுள் 
போல 
போலும் 
மைதபுகிளர் 

கொட்டை 
மைதவழ்கிளர் 

கொட்டை 
கண்ணார்க்கும்படு 

வலை 


கண்ணார்க்குப்படு 

வலை 
நீரார் செறுவின் 
நீரேர் செறுவின் 
கொண்மார் 
கொய்ம்மார் 
வெரீ இயயெழுந்து 
வெரீஇயாரால் 
உயர்மரமேறி 
ஊர்மரமேறி 
அலப்பிய 
அலைப்பிய 
போரினொலி 
போர் வினொலி 
எல்லினை வருதி 
எல்லிவருதி 
வெள்கினை வருதி 
ஒல்லென 
எல்டென 
விரியுளைக்கலிமான் 
விரியுழைக்கலிமான் 
தேரொடுவந்த 
தேரொடும் வந்த 
விருந்தெதிர் 

கோடலின் 
விருந்தெதிர் 

கொண்டலின் 
மறப்பலென்றும் 
மறைப்பலென்றும் 
உணரியவருபவன் 
புனரியவருபவன் 
முறையுளிப்பெற்ற 


14 . 


15 . 


21 . 


16 . 


74. 2 . 


17 . 


3 
. 


4 . 


20 . 


14 . 


24 . 


638 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


29 , 


30 . 


76.7 . 


8 
. 


2 . 


17 . 


17. 10 . 


முறையுளிபெற்ற 

முயங்கிற்ற 
ஆங்கவிந்தொழியும் 

கையின்றே 
ஆங்கலந்தொழியும் 79.5 . வயந்தகம் 
அவ்வவ்விடத்தான் 

போற்றோன்றும் 
அவ்வவிடத்தான் 

வயந்தகமே 
கௌவை நோயுற்றவர் 

போற்றோன்றும் 
கௌவையோ 

நனைப்பதால் 
வுற்றவர் 

நனைப்பவால் 
விடுந்தவர் 

9 . 

அறிகுவேன் 
விடுத்தவர் 

அறிகுவல் 
உரிதெனவுணராய் நீ 11 . புகலகனின் மார்பில் 
உரித்தெனவுணராய் 

புகலலர் நின்மார்பில் 
நீ 

22 . சென்றீ 
உலமந்தாய் 

சென்றி 
உலம் வந்தாய் 80.2-3. முக்காழ்ப்பயந்த 
சாதலுணர்ந்து 

முக்காழ்பயந்த 
சாய்தலுணர்ந்து 

4 . திகழொளி 
உரையாமல் 

திகளொளி 
உரையாமை 

5 . பவழம்புனைந்த 
கடைஇய நின்மார்பு 

பவழம்புனைந்து 
தடை இயநின் மார்பு 7 . பூங்கயிற்றில் 
பிறிதுமொரு 

பூங்கையில் 
பிறிதுமோர் 

பைபயவாங்கி 
அலமரும் 

புடையுடையவாங்கி 
அலம்வரும் 

8 . ஆங்கணிர்த்திங்கே 
வெய்யாரும் 

ஆங்கனிந்திங்கே 
வீழ்வாரும் 

ஆங்கனீர்த்திங்கே 
வெய்யாரும் 

காண்டலினிது 

கண்டலினிது 
முகை மலர்ந்தன்ன 13 . நெகிழ்பு 
முகை அலர்ந்தன்ன 

நெகிழ்ப்பு 
முயக்கிற்றகையின்றே 

16 . 

உய்வின்றி 


15 . 


21 . 


73.6 . 


7 . 


25 . 


விள்வாரும் 


26 . 


பின்னிணைப்பு -2 


639 


பா . 


அடி 


அடி 


21 . 


25 . 


31 . 


வாயுள்ளி 
கள்ளர் 
கள்வர் 
ஆடையொலிப்ப 
ஆடையெதிர்ப்ப 
எதிர்வலி நின்றாய் 
எதிர்வலியே நின்றாய் 
ஆபோற்படர்தக 

நாம் 
ஆபோல் படர் தக 


26 


81. 3 . 


4 . 


தாம் 


13 . 


4 
. 


எய்வின்றி 
அல்குல் வரியாம் 

23 . 
அல்குவாயாம் 
கிளைபாட 
கிளைபட 
பரிபாடக்காண்கும் 32 . 
பரிபாடக்காண்கு 
உருள் கலன் 

37 . 
உருள்கல நலம் 
கமழ்சென்னி 
கமழ்கண்ணி 
பாம்கேட்ப 

82.17 . 
யான் கேட்ப 
மருந்தோவா 

18 . 
நெஞ்சிற்கு 
வருந்தோவா 

21 . 
நெஞ்சிற்கு 
அமிழ்தம் 

24 . 
அமிழ்து 
அயின்றற்றா 

29 . 
அயின்றற்றால் 
நாங்கொணர்ந்த 

32 . 
தாங்கொணர்ந்த 
பாடியமென்றற்றா 
பரடியோமென்றாக 83.12 . 
ஓவாதடுத்தடுத்து 
ஓவாதெடுத்தெடுத்து 
வேய்மென்றோள் 
வேய்த்திறம் 

19 . 
வேயமென்றோள் 

திறம் 84. 3 . 
வாயுள்ளில் 


17 . 


முத்தினனோக்கி 
முகத்தினினோக்கி 
நினக்கியாம் 
நினக்கிவாரேம் 
பரத்தைமை 
பரத்தமை 
புத்தேளில் புக்கான் 
புத்தவளிற்புக்கான் 
கடியுடை மார்பில் 
கடியுண்ட மார்பில் 
திறவதன் முன்னீ நீ 
துறவதன் முன்னினி 
திறவதில்முன்னீ 
நீல நிரைப்போது நு 

கால் 
நீல நிலைப்போதுறு 

கால் 
செய்வன 
செல்வன 
கரந்தியானரக்கவும் 
கரந்தியான்காக்கவும் 


18 . 


20 . 


21 . 


* I THAT 


640 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


4 . 


5 . 


5 
. 


தொடுகென்றவர் 
தொடுகென்றவள் 
செய்வுறுகிண்கிணி 
செய்யுறுகிண்கிணி 
கழலொருதிரை 
கழலொருசிறை 
முத்தமும் 
முத்தும் 
பிறவுமாங்கொருங் 


10 . 


11 . 


குடன் 


18 . 


முலைப்பால் 

35 . 
முலைபால் 
போத்தந்த பொழு 85. 2 . 

தினான் 
போத்தந்த போழ் 

தினான் 
ஆயிதழ்ப்போது 

12 . 
ஆயிதட்போது 
ஆராய்ந்தணிந்தார் 12-13 . 
ஆப்பாய்ந்தணிந்தார் 
கொள்வானாமிஃ 

தொத்தன் 19 . 
கொள்வானி ஃதொத் 
தன் 

21 . 
செறு தக்கான் 
செறுத்தக்கான் 
யாங்காண் 
யானுங்காண்கு 

28 . 
சுறாவேறெழுதிய 
சுறவேறெழுதிய 

36 . 
அறீ இயசெய்தவினை 
அறியிய செய்தவினை 86. S. 
முந்தையகண்டுமெழு 


19 . 


25 . 


22 . 


23 . 


1 


27 . 


பிறவுமொருங்குடன் 
செல்வுறு 
செய்வுறு 
உண்டீங்கு 
உண்டிங்கு 
உண்டிசில 
உண்டுசில 
உண்டிசில 
உண்டுசில 
ஞாயர் மாட்டைப்பால் 
ஞாயர் பாட்டைப்பால் 
காண்பின்றுகிர் மேல் 
காண் மின்றுகின்மேல் 
காண்மின்றுகிர்மேல் 
முறைக்கு ஒல்கா 
முறைகோடா 
ஆயிழாய் 
ஆயினாயிழாய் 
அறனில்லா 
அறனிலா 
யாம் நின்னை 
யானின்னை 


29 . 


கல்லாத 


17 . 


311 


29 . 


முந்தையன கண் 

டெழுகல்லாத 
இறைத்தொடி 
இறைத்தொடீஇ 
மற்றிவன் 
மற்றிஃதிவன் 
தந்தாளா நின்னை 
தந்தாளோ நின்னை 


33 . 


34 . 


87 , 1 . 


துட்ட 


பின்னிணைப்பு -2 


641 


யா . 


பா . 


அடி 


9 
. 


என்னவை 


14 . 


15 . 


88. 3 . 


3-4 . 


ஏஎஇவை 
புலவல் நீ 
புலவு நீ 
கூறினென் 
கூறியென் 
எல்லாம் வல்லெல்லா 
எல்லாம் வல்லேடா 
அல்லாதெல்லா 
எல்லாவெல்லா 
நொடித்தாங்கு 
நொடிந்தாங்கு 
மாண மறந்துள்ளா 
மானமறந்துள்ளாத 
காண்டைப்பாய் 
கண்டைப்பாய் 
உறழ்ந்திவனை 
புரந்தவனை 


திறனின்றுபற்றுதி 
திறனன்றுபற்றுதி 
யாமிலமென்னும் 

5 . 
நாமிலமன்ற 
யாமிலமன்ற 
தகையது 
நகையது 

8 . 
தொடியவெமக்கு 
தொடீ இயவெமக்கு 
பெரியார்க்கடியரோ 
பெரியோர்க்குக்கடிய 9 . 

ரோ 
வினைக்கெட்டு 

12 . 
வினைகெட்டு 
வினைக்கேட்டு 

13 . 
உரையாது 
உரையாதி 
கூறு நின் 
சென்றீ நின் 

90. 2 , 
சாலாவோகூறு 
சாலாதோகூறு 
நீயுறும் 
நீகூறும் 

5 . 
பொய்ச்சூளணங் 

9 . 
பொய்ச்சூழணங் 
காகும் 

10 . 
வந்தாங்கேமாறு 
வந்தேனின் றுமாறு 

12 . 
வந்தாங்கே மாற்று 
வந்தாங்கேமற்று 

13 . 
என்னிவை 


6 . 


மண்டாத 
வண்டாத 


20 . 


காகின் 


தொடா அறொடீ இய 
தொடாஅற்றொடீ இய 
நோயும் 
நொடியும் 
அடிதளரா 
அடித்தளரா 
கவவினொருத்தி 
கவவினொடொருத்தி 
போரார்கதவம் 
போராக தவம் 
ஆர்க்குமொளிகேளா 
ஆக்குமொலிகேளா 


89.3 . 


4 . 


642 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


21 . 


கனவுக்கொன் 


34 . 


கண்டது 
கனவிற்கொல் நீ 


35 . 


கண்டது 


சளவுகொல் நீ 


36 . 


கண்டது 


24 . 


91. 2 . 


4 . 


18 . 


20 . 


ஒருத்தியியலார் 
ஒருத்தியிகலார் 
திலகம் 
திலதம் 
அரிமாணவிர்குழை 
வரிமாணவிர்குழை 
அகலல்குல் 
அகலல்குலில் 
அரைசெறி 
பாயுமலந்து 
பாயுமலர்ந்து 
பரிபு 
பரிவு 
வண்டலவர் 

கண்டேன் 
வண்டலவாயவாக் 

கண்டேன் 
வண்டல்வரக் 

கண்டேன் 
அன்ன வகையால் 
அனவகையால் 
கனவு தான் 
கனவுத்தான் 
நன் வாயா 
நனவாக 
நீடிப்பிரிந் தீர் புணர் 

தம்மின் 
நீடிப்புணர் தம்மின் 
ஆணியயர்ப 
அணியயர்பு 
வாழ்க்கைக்கு 
வாட்கைக்கு 


நினக்கெல்லாம் 

37 . 
நினக்கேடாம் 
புரிநெகிழ்முல்லை 
புரிநெகிழ்ந்தமுல்லை 44 . 
சீறச் சிதைந்து 
சீறச்சிறைந்து 

46 . 
அன்னதேலாற்றல் 
அன்னதேயாற்றல் 54 . 
மயங்கு தியா 

தொன்றும் 
மயக்குதியாதொறும் 
என்னுற்றாய் 
என்றுற்றாய் 
பேணாய் நீ 
பேணாநி 
புனவளர் பூங்கொடி 
புனம்வளர் பூங்கொடி 
இருந்தோர்க்கு 

60 . 
இருந்தார்க்கு 
தருதறகையாதால் 6 ! -62 . 
தருதற்கேயா தார் 
இருந்தன்ன 
இருந்தன 
ஓராங்குமூச 
ஓராங்கமூச 

93. 6 . 
ஓராங்காங்கமூச 


23 . 


24 . 


59 . 


92 , 


5 
. 


9 . 


| 


19 . 


61 . 


31 . 


* 


பின்னிணைப்பு -2 


643 


பா . 


அடி 


பா . 


அடி 


11 . 


5 
. 


12 . 


குறணாழிப் 

போழ்தினான் 
குறைநாழிப் 

போதினான் - 
மாண்ட 


9 . 


புக்கக்கால் 
புக்ககால் 
இப்போழ்து 
இப்பொழுது 
போழ்தென்றது 
பொழுதென்றது 
அக்கடவுள் 
எக்கடவுள் 
கடவுள் 
கடவுள துவொக்கும் 
வேட்டீவாய் 
கேட்டீவாய் 


13 . 


10 . 


11 . 


16 


18 . 


14 . 


15 . 


24 . 


32 . 


16 . 


மாண்டை 
நிறையேராலென்னை 
நிறையோராலென்னை 
பொறீ இநிறுக் 

கல்லேன் 
போறி நிறுக்கல்லேன் 
பொறி நிறுக்கல்லேன் 
கல்லாக்குறள 
கல்லாக்குறளே 
வாவென 
வாவென்று 
மெய்கொளீஇயெல்லா 
எமக்கொழியவெல்லா 
உளர்மன்னோ 
உளமன்னோ 
கொக்குரித்தன்ன 
கொக்கரித்தன்ன 
புல்லினெஞ்சூன்றும் 
புல்லினென்னெஞ் 

சூன்றும் 
புல்லச் சிறிது 
புல்லல்சிறிது 
போசீத்தை 
பொய்ச்சீத்தை 
தழீ இயினரெம்மை 
தழீ இயரெம்மை 
புரப்பேமென்பாரும் 


33 . 


நகாராக 
நகராக 
நகையாராய் 
நகாராசு 
பூப்பலிவிட்ட 
பூப்பலியிட்ட 
செறுதக்காய் 
செறுத்தக்காய் 
செல்லாவிடுவாயேல் 
செல்லாய்விடு 

வாயேல் 
நற்றாரகலத்து 
தாறாகலத்து 
நற்றாரகலத்துக்கு 
ஓர்சாரமேவிய 
ஒருசாரமேவிய 
சாயலீங்குருச் 

சுருங்கி 
சாயலினுஞ்சுருங்கி 
சாயலீங்குச் சுருங்கி 


18 . 


19 . 


1 


34 . 


21 . 


22 . 


91. 2-3 . 


25 . 


26 . 


644 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


29 . 


33 


34 . 


35 . 


புரப்பமென்பாரும் 
தன் பின் செலவும் 
தம்பின் செலவும் 

42 . 
காமர் நடக்குநடை 
காமி நடக்கு நடை 
காண்கவர்கணை 

43 . 
காண்கவர்களை 
செலவு காண்க 95.2 . 
செலவுகாண் என்பது 
செலவுகாண் 

4 . 
நம்முணகுதல் 
நம்முனாமா தல் 

6 . 
தொடீ இயர் 
தொடீ இல 

8 . 
உசாவவும் 
உசாஅம் 

10 . 
உசாஅ 
உசாவுவம் 

11 
அடங்கினேன் 
வணங்கினேன் 

16 . 
பேயும் 
பேயம் 

20 . 
கண்டார் 
கண்டோர் 

24 . 


36 . 


முயங்குவேம் 
முயங்குவேன்றோடா 
துகட்புகாட்சி 
துகடீர்புகாட்சி 
துகர்டீபுகாட்சி 
காப்பியாத்து 
யாப்பியாத்து 
இவ்வழி 
அவ்வழி 
சேவடி சிவப்ப 
சீறடி சிவப்ப 
குறும்பூழ்ப்போர் 
குறும்பூட்போர் 
கேட்டேனீ யென்றும் 
கேட்டனனீயென்றும் 
புலையன்றன் யாழி 
புலைவன் றன்யாழின் 
இனியினிப்பட்டன 
இனியிளிப்பட்டன 
கொண்டாடும் 
கொண்டோடும் 
கொண்டாடும் 
கொண்டோடும் 
போற்றிய 
போற்றியர் 
நின்மெய்தொடுகு 
நின்மெய்தொடும் 
கண்டாய்பிழைத் 

தேன் 
கண்டைபிழைத் 

தேன் 


37 . 


38 . 


39 . 


40 . 


28 . 


நகாமை 
நகாமல் 
தண்டாத் தகடுருவ 
கண்டாய் தகடுருவ 
காவின்கீழ் 
ஞாயிற்கீழ் 
போதரகடார 
போதியகடார 


41 . 


29 . 


அருளுகம் 


பின்னிணைப்பு -2 


645 


பா 


பா . 


அடி 


7 . 


அருளுக 

38 . 
31 . அளித்தி 

அளித்து 
32 . நீத்தலினோய் 

97.2 . 
நீக்கலினோய் 
96. 2-3 . மைந்தினை சாந்தழி 3. 4 . 

வேரை 
மைந்தினைச் சாந்தழி 

4 . 

வேரை 
4 . வந்தீத்தந்தாய் 

வந்தீத்தாய் 
12 . மத்திகைக்கண் 

ணுறை 11-12 . 
மத்திகைகண்ணுறை 
13 . 

உத்தரியத்திண்பிடி 
உத்திரியத்திண்பிடி 
பொலங்கிண்கிணி 

15 . 
பொலக்கிண்கிணி 
இயற்றி 

16 . 
பயிற்றி 
20 . 

கொளீஇயசையினை 
கொளீ இயவசைவினை 18 . 
ஆகுவை 

ஆகுவாய் 
21 . வாதுவன் 

20 . 
யாதுவன் 
25 . குளம்பினது நன்றே 22 . 

குளம்பினது வன்றே 
34 . பெருமதின் 
பெருமானின் 

28 . 
36 . 

வாதத்தான் 
வாதத்தால் 

29 . 


வாதுவனாயென்று 

மற்ற 
வாதுவனாய்மற்ற 
என்னைப்புலப்பது 
என்னைபுலப்பது 
செய்தவவீ வழி 
செய்தவவழி 
என்றும் யான்கா 

ணேன் 
என்றுயான் காண , 
காண்பான்யான் 
காணயான் 
அவிரோடைத் 

தொய்யில் 
அவிரோடைதொய் 

யில 
வெண்பனகை 
வெண்பன்னகை 
சார்ந்து 
சாய்ந்து 
சாய்த்து 
அலந்து படர்செய்யும் 
அலர்ந்து படர்செய் 

யும் 
கவளம் 
கவழம் 
தோளிணைதத்தி 
தோளிணைத்தத்தி 
தோளிணை தாங்கி 
சார்ச்சார் 
சாஅர்ச்சாஅர் 
மெல்ல 


646 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


% AE - A - LAN 


அடி 


பா 


அடி 


மெல்லா 


98 1 . 


6 . 


9 . 


18 . 


18-19 . 


34 . 


99 , 6 . 


ஏமத்தினிதிகந் 
யாரை நீயெம்மில் 

தாளோ 
யாரையோலெம்மில் 

காண்டிகா 
பரத்தைமை 

கண்டிகா 
பரத்தமை 

16 . 

உழப்பாளை 
தேறீயல் 

இழப்பாளை 
தெரி இயல் 

19 . வடுக்காட்டக்கண் 
அழித்து 

காணாது 
அழிந்து 

வடுக்காட்டிற்கண் 
வந்தவவ்வியாணர் 

காணாது 
வந்தவிவ்யாணர் 100.1 . 

சீக்கும் 
மல்குமலர்வேய்ந்த 

சீய்க்கும் 
மல்கிமலர் வேய்ந்த 2 . வேண்டாதார் 
வருதனின் செம்மை 

ஒண்டாதார் 
யில் 11 . 

பொழிந்தற்றாச் சூழ 
வருந்த நின் செம்மை 

பொழிந்தற்றாற்சூழ 
யில் 15 . பெயர்ப்பான் போல் 
ஆய்குடையக்குடை 

பொய்ப்பான் போல் 
நின்குடையக்குடை 23 . என்னோர்கள் 
நிழற்கீழ்ப்பட்டாளோ 

ஒன்னோர்கள் 
நிழற்பட்டாளோ 
காண்டிகா 

முல்லைக்கலி 
கண்டிகா 

101. 4 . ஞெகிழிதழ் 
செங்கோலச் செங் 

ஞெகிழ் தழ் 
கோலின் 

8 . கோடுசீஇ 
செங்கோலைச் செங் 

கோடூசி 
கோலன் 

26 . கூளிக்கார்த்துவான் 

கூளிக்காத்துவான் 
கண்டிகா 

34 . 

ஆயர் 
நோய்கடைக்கூட்ட 
நோய்க்கடைக்கூட்ட 37 . 

கொள்குலையாயின் 
ஏமத்திகந்தாளோ 

கொள்ளுவையாயின் 


8 . 


9 
. 


11 . 


12 . 


காண்டிகா 


13 . 


ஆயன் 


15 . 


டி . 


பின்னிணைப்பு -2 


647 


அடி 


பா . 


அடி 


38 . 


43 . 


ஆயமகடோள் 
ஆயர்மகடோள் 
இல்லென 
இல்லே 
ஆங்கு 


22 . 


47 . 


ஆங்க 


25 . 


102. 1 . 


சினஞ்சிறந்து 
சினஞ்சினந்து 
சினஞ்செறிந்து 
ஏற்றனர் 
ஏற்றன 
புகலெழ 
புகழெழ 
அலர்மலிர் 
அலர்மலி 
நிமிர்தோள் 
நிரைதோள் 
பிணைஇ 
பணை இ 
வினை இ 
எருத்தோடிமிலிடை 
எருத்தோட்டிமி 


4 
. 


6 . 


8 . 


26 . 


9 . 


லிடை 


கலந்தேற்ற 
கலந்தெற்றத் 
அன்னவை 
இன்னவும் 
திளை இவிளையாடும் 
திளைவிளையாடும் 
உடம்போடென் 

னுயிர் 
உடம்போடின்னுயிர் 
பொருபுகனல்லேறு 
பொருபுகழினல்லேறு 
எப்பொழுதும் 
எப்போதும் 
சாற்றுள் 
சாற்றுவள் 
நோக்கும் 

வாயெல்லாம் 
நோக்குவாயெல் 

லாம் 
பாயியர் 
பாய்மார் 
பாயப்பா 
எதிரெதிர் சென்றார் 
எதிர்சென்றார் 
செயிரயர் 
செயிர் 


15 . 


28 . 


29 . 


31 . 


அவ்வேறு 
இவ்வேறு 
ஏறெவ்வம் 
ஏற்றெவ்வம் 
ஏறு நடை நல்லார் 
ஏற்றுடை நல்லார் 
கண்டுமற்றின் றும் 
கண்டுமேற்றின்றும் 
உடலேறு கோட்சாற் 

றுவார் 
உடலேற்றுக்கோட் 

சாற்றுவார் 
ஆங்கினி 
ஆங்குதனி 
எழுஉக 


17 . 


18 . 


33 . 


19 . 


648 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


3 


36 . 


46 . 


38 . 


51 . 


103. 3 , 


54 . 


5 . 


64 . 


71 . 


16 . 


76 . 


கழுவிடை 
இஃதொன்று 
இகுதொன்று 
சேஎச்செவிமுதல் 
சேஎசெவிமுதல் 
இன்னன்கொல் 
இன்னகொல் 
ஆயமகள் 
ஆயர்மகள் 
வேண்டாரெம்மினத் 

தாயர் 
வேண்டாரெம்மின 

தாயர் 
தேயாவிழுப்புகழ் 
தொய்யாவிழுப்புகழ் 
புலியொடு 
புலிவொடு 
பொலம்புனை 
புலம்புனை 
சேயுமாங்கு 
சேவுமாங்கு 
வெருஉப்பிணை 
வெரூப்பினை 
சேஎய்சினனஞ்சான் 
சேஎசினனஞ்சான் 
பாய்ந்தானை நோணாது 
பாய்ந்தானைக் 


28 . 


எழுவுக 
மாமேனி 
மாமணி 
முறுவலாண் 
முறுவலாய் 
குருந்தும் 
குருந்து 
பொதுவர்கதழ் 
பொதுவாததழ் 
விடைகோட்காண் 

மார் 
விடைக்கோட்காண் 

குவார் 
வளையுபுமலிந்த 
வளைபுமலிந்த 
கோட்டொடு 
கோடொடு 
முந்நூலாக்கொள்வா 

னும் 
முன்னூலாற்கொள் 

வானும் 
ஆயர்மகன் 
ஆயமகன் 
அன்றே 
என்றே 
மீட்டொரான் 
விட்டொரான் 
ஆயர் மகன் 
ஆயமகன் 
தொழீ இஇ 
தொழிலிஇஇ 
கதழ்விடை 


104.3 . 


31 . 


9 . 


14 . 


33 . 


22 . 


25 . 


35-6 . 


37 . 


கோணாது 


42 . 


40 . 


வாடில்வெகுளி 
வாடாவெகுளி 
இஃதொன்று 
இஃகுதொன்று 


41 . 


பின்னிணைப்பு -2 


649 


பா . 


அடி 


பா . 


அடி 


45 . 


32 . 


இமிலிற்புல்லியும் 
புகுதந்தும்துதைந்து 
புகுந்துந்துதைந்து 
கோட்டுவாய் 
கோட்டின் வாய் 


51 . 


35 . 


56 . 


41 . 


நகைசால் 
தகைசால் 


65 . 


47 . 


மாற 


66 . 


53 . 


69 . 


13 . 


54 . 


80 . 


அஃதொன்று 
தவிர்பின்றி 
தவிர்வின்றி 
ஒறெதிர் நிற்ப 
ஒற்றெதிர் நிற்ப 
கோடிடை 
கோட்டிடை 
நிறையழித்தான் 
நிறையழித்த 
செற்றார் 
சென்றார் 
தொழீ இஇ 
தொழிலிஇஇ 
கோளரிதாக 
கோளரியாக 
உலகுடனெனவே 
உலகுடனென்னவே 
உவகையர் 
உவகையார் 
ஒருகுழையவன் 
ஒருகுழையொருவன் 
மார்பில் 
மார்பின் 
வேல்வலான் 
வேல்வல்லான் 
காலனும் 
காலமும் 
புயன்மங்குலின் 
புயர்மங்குலின் 
பாய்ந்தாரகத்து 
பாய்ந்தனரகத்து 
இமிலிறப் புல்லியும் 


55 . 


105.5 . 


57 . 


11 . 


மாறால் 
நறுநுதால் 
நறு நுதலாய் 
கூந்தலுளர 
கூந்தலுளாய 
குறுமறுகி 
குறுமறுகுபு 
குறிமறுகு 
ஒல்லாது 
பொல்லாது 
இஃதோர் சொல் 
இஃகுதோர்சொல் 
பாட்டதற்கு 
பட்டதற்கு 
ஆயமகற்கு 
ஆயர் மகற்கு 
விளங்குகவெனவே 
விளங்குகெனவே 
இமிழிசை மண்டை 
பழிசைமண்டை 
வழூஉச்சொல் 
வழுச்சொல் 
வியன்புலத்தார் 
வியன்புலத்தர் 


58 . 


66 . 


17 . 


75 . 


20 . 


106.2 . 


25 . 


4 . 


29 . 


5 . 


31 . 


550 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


அடி 


19 . 


9 . 


27-8 . 


12 . 


32 . 


18 . 


37 . 


விரிதிரை 
விரைதிரை 
வாய்வழீ இயலாலும் 
வாய்வழியாலும் 
கைப்பிணைந்தாய்ச்சியர் 
கைப்பிணைந்தாச்சியர் 
புள்ளிமேல் 
புள்ளியின்மேல் 
கூறுகுறும்பிவர் 
கூறுங்குறும்பிவர் 
கோட்டங்காழ் 
கோட்டாங்காழ் 
நின்னைநோதக்க 


21 . 


107.1 . 


27 . 


7 . 


29 . 


22 . 


32 . 


தோ 


அன்னைநோதக்க 


33 . 


தோ 


யாம்மிக 
யாமாயின் 
அல்லைபிறவோ 
அல்ல பிறவோ 
சொல்லாற்றுகிற்பார் 
சொல்லாற்றகிற்பார் 
மழகுழக்காகின்றே 
மழகுழக்காகின்றேன் 
தளவமலர் 
தள மலர் 
களமாக்கொண்டு 
கள மாகக்கொண்டு 
என்னைக்கு 
எந்தைக்கு 
யாய்விட்ட 
யாம் விட்ட 
வெண்ணெய்த்தெழி 

கேட்கும் 
வெண்ணெயத் 

தொழில் 

கேட்கும் 
போழ் தாயின் 
பொழுதாயின் 
பிடிதுஞ்சு 
பிடித்துஞ்சு 
மேலதுங்கின் 
மேலுங்கின் 
ஆங்குணரார் 
ஆங்குணர்வார் 
நேர்பவது 
நேர்வவது 
நோவவது 


23 . 


35 . 


24 . 


33 . 


36 . 


40 , 


அன்னை நெஞ்சு 
என்னைநெஞ்சு 
கைம்மிக 
கைமிக 
பொதுவற்கடை 

சூழ்ந்தார் 
பொதுவர்க்குடை 

சூழ்ந்தார் 
படை விடு வனப் 

பினோடு 
படையிடுவனப் 

பினோடு 
அலமந்து 
அலம்வந்து 
அஃதவலமன்று 
அஃகுதவலமன்று 


108. 4 . 


57 . 


5 . 


3 . 


பின்னிணைப்பு -2 


651 


பா . 


அடி 


பா . 


அடி 


109.7 . 


9 . 


110. 3 . 


10 . 


6 . 


12 . 


போகென்று 
போவென்று 
வேட்கை 
வாழ்க்கை 
தொடுதா 
தொடிதர 
வெண்ணெய்க்கும் 
வெண்ணைக்கும் 
ஒண்ணுதால் 
ஒண்ணுதல் 
நடுங்கஞருற்றது 
நடுங்கஞரிட்டது 
இன்றி 
அன்றி 
அமையேனென்று 
அமையலனென்று 
சென்றீ 
சென்றி 
நாளையும் 


13 . 


13 , 


21 . 


மோரோடு 
மோருடன் 
பண்ணி 
மண்ணி 
தமர் தந்து 
தமதந்து 
எடுக்கலா 
எடுக்கல்லா 
ஆயமகள் 
ஆயர்மகள் 
திருத்தா 
திருந்தா 
வரிக்கூழவட்டி 
வரிக்கூழைவட்டி 
வாலிது 
வாலிதின் 
நுண்ணிதாய்த் 

தோன்றும் 
நுண்ணிதாத் 

தோன்றும் 
உடை வனப் 

பெல்லாம் 
உடையவனப் 

பெல்லாம் 
இவட்கீத்தார் 
இவட்கீய்த்தார் 
படையிடுவான் 
படைவிடுவான் 
நறுங்காடி 
நறுங்கடி 
கிளை யொடு 
கிளையொடும் 


15 . 


16 . 


22 . 


நாளையெம் 


18 , 


111. 3 . 


4. 


8 . 


புடைதாழ 
புடைத்தாழ 
தாயபாட்டங்கால் 
தாயப்பாட்டங்கால் 
ஏஎர்மடநல்லாய் 
ஒண்மட நல்லாய் 
ஏர்மட நல்லாய் 
முற்றிழாய் 
முற்றிய 
கூந்தற்றகைபெற 
கூந்தறகைபெற 


19 . 


11 . 


24 . 


12 . 


25 . 


652 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


14 . 


விடுவேன் என் 


மொழி 
பொய்ம்மொழி 


15 . 


21 . 


18 . 


26 . 


19 . 


114. 1 . 


112. 1 . 


2 . 


13 . 


4 . 


20 . 


7 
. 


பூக்கொள்வாய் 
பூக்கொள் வான் 
மாதாய் 
ஆயிழாய் 
செய்புற நோக்கி 
செய்வுறநோக்கி 
விடுகென்றேன் 
விடுவென்றேன் 
விலக்குவானீருளர் 
விலக்குவா நீருள 
எம்மை 
என்னை 
முயங்கு நின் 
முயங்கு நின் 
முள்ளெயிறுண்கும் 
முள்ளெயிறுண்டும் 
குழைத்த நின் 
குழைத்தவென் 
நீயுறீஇ 
நீயு றீ இய 
பேரேமுற்றார் 
பேரேமுற்றாய் 
ஒக்குமன் 
ஒக்கும் 
ஒக்கும்மன் 
ஏதமன்றெல்லை 
ஏதமன்றென்னை 
மெல்லியவாதல் 
மெல்லியவாகல் 
விடுவேன் மற்றென் 

மொழி 


9 . 


23 . 


15 . 


நின்மொழி 
இன்னம் 
இன்னும் 
தாஅழ்ந்த 
தாழ்ந்த 
என்பவோ 
என்பவோவோரும் 
கண்டுமதியறியா 
கண்டுவிலக்கி மதிய 

றியா 
மற்றினி 
மாற்றினி 
அகலகலும் 
அகலகல 
புனைந்த 
புனைந்து 
தம்முட்புணர்ந்த 
தம்மிற்புணர்ந்த 
அலர்ந்த 
மலர்ந்த 
கூடு தல் 
கூறுதல் 
ஆயமகன் 
ஆயர் மகன் 
வெண்ணெயுரைஇ 
வெண்ணையுரைஇ 
இல்லரா 
இல்லாரா 
வின வலுஞ்செய்யாள் 


113. 2 . 


5 


16 . 


4 . 


18 . 


8 . 


21 . 


13 , 


115.4 . 


16 . 


7 . 


17 . 


8 . 


10 . 


பின்னிணைப்பு -2 


653 


பா . 


அடி 


பா . 


அடி 


19 . 


பெய்து 


20 . 


116.2 . 


4 . 


5 
. 


5 
. 


வினவலுஞ்சொல் 

காட்டிக்காண் 
லாள் 13 . எல்லிற்று 
பெய்து திரைப்பில் 

எல்லீற்று 

ஈதோளி 
அயர்ப அதுவேயாம் 

ஈத்தொளி 
அயர்வரதுவேயாம் நெய்தற்கலி 
தாம்பின் 

118. 3 . 

பயன் றுய்ப்ப 
தாம்பில் 

பயன்றுய்ப்பான் 
என்னையேமுற்றாய் 

வேட்டெழுந்தாற் 
என்னேமுற்றாய் 

போல் 
என்னே முற்றா அய் 

வேட்டுழந்தாற்போல் 
விடே என் 

கலுழ்கொண்ட 
விடேன் 

கலிழ்கொண்ட 
தொடீஇய 

6 . 

மதிசீப்ப 
தொடிய 

மதிசீய்ப்ப 
செல்வார்த்துமித்து 

மதிசிறப்ப 
செல்வோர்த்து மித்து 7 . ஆண்டாற்கும் 
வய நாகுபோனோக்கி 

ஆண்டோற்கும் 
வயநாகுபோணோக்கி 

ஆண்டார்க்கும் 
தொடுவாயில் 

9 . தூவறத்துறந்தாரை 
கொடுமையான் 

தாவறத்துறந்தாரை 
தொழுவாயில் 

12 . புணர்ந்தவர்காரிகை 

புணர்ந்தவர்க் 
கதவீற்றா 

காரிகை 
கதவிற்றாய் 

15 . கிளவியார் பாராட்டும் 
நின்னையான் 

கிளவியார்ப் பாரட்டும் 
நினை இயான் 

17 . 
ஏற்றிற்றலைசாய்த்து 

தலைமிக 
ஏற்றித்தலைசாய்த்து 

தாழ்சினைப்பதி 
வருவையால் 

தாழிசைப்பதி 
வருகுவையால் 

18 . பகைமிக்க 
எற்காட்டிக் காண் 

புரிமிக்க 


6 . 


8 . 


13 . 


தகைமிக்க 


} 4 . 


17 . 


117.9 . 


654 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


* . 


பா . 


அடி 


பா . 


அடி 


14 . 


19 . 


பன்மை 
பன்மை 
புணர்ச்சியார் தாழ் 

கொடி 
புணர்ச்சியாற்றாழ் 


120.1 . 


கொடி 


புணர்ச்சியாய் 


22 . 


24 . 


செவ்வளறுடங்க 
உயிர்பொதி 
உயிர்ப்பொதி 
நயஞ்செய்யான் 
அறஞ்செய்யான் 
பயஞ்செய்யான் 
துணை தாராப் 

பொழுதின்கண் 
துணைத்தாராப் 

பொழுதின் கண் 
காத்தோம்பும் 
காத்தாற்றும் 
நீக்கா 
நீங்கா 
நிறைத்தர 
நிறுத்தர 
நிவத்தர 
பள்ளிபுக்கது போலும் 
பள்ளிபுக் கபோலும் 
இதழ்சோரும் 
இதழ்சேரும் 
பிரிந் தயா அம் 
பிரிந்தயாம் 
ஞாயிற்றுவிளக்கத் 

தான் 
ஞயிற்றுவிளக்கத் 


25 . 


119.3 . 


10 . 
தாழ்கொடி 
மாலையுமலரும் 
மனையுமலரும் 
உள்ளா தமைந் 

23 . 
தோருள்ளும் 
உள்ளஞ்சமைந் 

121.2 . 
தோருள்ளும் 
உள்ளிலுள்ளம் 

. 
உள்ளினுள்ளம் 
இருளிவர 
இருள்வர 

6 . 
மதியேர் தர 
மதிபோதர 

41 . 
காலமலர்கூம்ப 
காலவலர்கூம்ப 

16 . 
காலலர் கூம்ப 
புகழ்கேட்டார்போல் 

18 . 
புகழக்கேட்டார்போல் 
கொள்பவைபோல 
கொள்பவர்போல 
வாள்கொளா 

19 . 
வாழ்கொள 
வாள் கொள 

122. 6 . 
செவ்வழல் தொடங்க 
செவ்வழல்துடங்க 22 . 


4 . 


5 . 


6 . 


7. 


தான் 


11 . 


நண்பகல் 
நன்பகல் 
என்றி 
என்றீ 
காமநோயிற்க j இய 


13 . 


பின்னிணைப்பு-2 


655 


K1H 


யா . 


அடி 


பா . 


அடி 


23 . 


123. 1 . 


2. 


4 . 


6 . 


12 . 


காமநோயிற்க்கழீ இய 

இழந்த 
தானவர்பால் 

16 . நின்று நீருக 
தாமவர்பால் 

நின்ற நீருக 
சினைமிசைதொறும் 

கலுழும் 
சினைமீமிசை 

கலிழும் 
குரலினோடு 

18 . போல நீ 
குழலினோடு 

போல 
யாழ்கேளா 

தெய்வத்திற்றெளித் 
யாழ்கொள 

தக்கால் 
கங்குலான் 

தெய்வத்திற்றெளித்த 
கங்குல்வாய் 

சொல் 
வெறிகொண்ட 

20 . கலிமான்றேர் 
பொறிகொண்ட 

பரிமான்றேர் 
நெறிகொண்ட 

வயமான்றேர் 
வதிசேரும் 

நெடுமான்றேர் 
பதிசேரும் 

125.1 . உலகத்துள் 
பொழுதினான் 

உலகத்து 
போழ்தினான் 

மறைப்பினும் 
எனவாங்கு 

மறைப்பவும் 
ஆங்க 

அறிபவர் 
அளியவென் 

மறையாவால் 
அளியையென் 

நெஞ்சத்துக்குறுகிய 
நீல நீருடைபோல 

நெஞ்சத்திற்குறுகிய 
நீல நீருடையேபோல் 9 . 

முள்கிய 
அரற்றவுள்ளாய் 

மூழ்கிய 
ஆர்ப்பவுள்ளாய் 

புலந்தழப்புல்லாது 
தகைபொற்றதென் 

புலந்தழஉலந்தழீ இப் 

புல்லாது 
தகைபெறத் தொன் 

15 . கொடியை 
னலம் 

வலியை 
இழந்ததன் 

16 . 

இன்மணி 
இழந்தன்ன 

இன் மொழி 


3 
. 


15 . 


19 . 


4 . 


24. 3 . 


5 
. 


4 
. 


8 . 


னலம் 


1 ) . 


556 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


- 


17 . 


22 . 


23 . 


பலை 


126.2 . 


127 , 2 


3 . 


கெழ் இய 

23 . 
தழ் இய 
இவட் கினி 
அவட்கினி 

24 . 
பயலை 
தகைமதி 

25 . 
ததைமதி 
பூவின 
பூவின் 
வரிஞிமிறு 
வரிமிஞிறு 
அளியே 
அளிமே 
பணிவான் போலவும் 
பணிப்பான் போலவும் 130 , 4 . 
அலைவரை நின்றது 
அவன் வரை நின்றது 
பாடோவாப்பரப்பு நீர் 
பாட்டோவாப்பரப்பு 

7 . 
நீர் 
துறந்தனன்றுறை 15 . 

வன் 
துறந்ததண்டுறை 

21 . 


22 . 


128. 17 . 


தீர்த்ததிறனறி 

யொருவன் 
தீர்திறனெறி 

யொருவன் 
கோடலின் 
கோறலின் 
அருந்தியோர் 
அருந்தோர் 
அருந்தொடு 
நெஞ்சமழிந்துக 

விடினே 
நெஞ்சமகிந்துக 

விடினே 
நெஞ்சமிழிந்து 

கவிடினே 
அரைசனோடு 
அரசனோடு 
உடன் மாய்ந்த 
என மாய்ந்த 
பரத்தரூஉம் 
பரத்தரும் 
குழலினைய 
குழலிணைப்ப 
நீங்கின்றால் 
நீங்கின்று 
நீங்கிற்றால் 
பொருந்துபு 
பொருந்து 
அணங்காக்கும் 
அணங்காகும் 
பிணித்தியாத்து 
பிணித்தியார்த்து 


26 . 


129 , 8 . 


9 . 


வன் 


10 . 


131. 3 . 


12 . 


உழப்பார்கண் 
உமிழ்ப்பார்கண் 
மடல்சேரன்றில் 
மடல்சேரன்றிலின் 
இனிவரின் 
இனிவரில் 


5 . 


1 . 


8 
. 


பின்னிணைப்பு -2 


657 


வா . 


அடி 


அடி 


14 . 


25 . 


26 . 


29 . 


38 . 


40 . 


43 . 


பிணியாத்து 
பகர்ந்து 
படர்ந்து 
பார்த்துற்றன 

5 . 
பாத்துற்றன 
பாத்தன 

6 . 
இரவெலாம் 
இரவெல்லாம் 

11 , 
கரும்பணிவாட 
கரும்பினணிவாட 

12 . 
அளிக்கும் 
அழிக்கும் 

15 . 
துறை 
வரை 
வானீர்க்கிடக்கை 
வானீர்கிடக்கை 

17 . 
நீர்ச்சேர்ப்பனை 
நீர்சேர்ப்பனை 
பல்லுருவின 
பல்லுருவின் 
முரைசுமூன்றாள் பவர் 
முரசுமூன்றாள்பவன் 17-18 . 
நெறியாத்த 
நிறீ இயாத்த 
நெறீ இயாத்த 
துணிகடல் 

134. 12 , 
துனிகடல் 
உழந்ததை 
உழப்பதை 

15 . 
சிறப்பினோன் 
சிறப்பினான் 

16 . 
முதற்கை சேர்த்த 


முதலசைத்த 
முதற்றகைத்த 
முதற்நகைசேர்த்த 
பூமலர்ந்தவைபோல 
பூவலர்ந்தவைபோல 
அலந்தவர்க்கு 
அலர்ந்தவர்க்கு 
மறாஅமை 
மறாமை 
நிறையென 
முறையென 
ஆங்கதையறிந்தனிர் 
ஆங்கறிந்தொழுகினை 
ஆயினென்றோழி 
ஆயினுமென்றோழி 
உண்பவர் 

கொள் கலம் 
உண்டோர் 

கொள்கலம் 
உண்டவர் 

கொள் கலம் 
வரைதனின்றலை 
வரைதலினின்றலை 
வருந்தியாடுயரம் 
வருந்தினடுயரம் 
இகலிடும் 
இகலிரும் 
இகலரும் 
நினைத்தலின் 
விடுத்தலின் 
கைம்மிக 
கைமிக 


132 , 2 . 


4 . 


5 
. 


18 . 


7 , 


19 . 


1133.3. 


= EenE 


T 4 -rr " H -ILHELMETH 


658 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


M 


பா . 


அடி 


பா . 


7 . 


6 


9 
. 


135. 1 . 


12 . 


3 
. 


14 . 


4 . 


15 . 


7 . 


17 . 


8 . 


18 . 


கையாற்றுளாழ்ந் 

தாங்கே 
கையாற்றாதாழ்ந் 

தாங்கே 
தூ நிறவலம்புரி 
தூய் நிறவலம்புரி 
அமைத்தடைத்து 
அடைத்தமைத்து 
எயிலிடு 
எயிலடு 
தோள்ளாத்துறப் 

பாயால் 
தோள்ளாய்த் துறப் 

பாயால் 
குடிமைக்கண் 
குடிமைக்கீழ் 
நிலையளாத் துறப் 

பாயால் 
நிலையளாய்த்துறப் 

பாயால் 
இகழ்மலர் 
துகழ்மலர் 
இழந்தான் போல் 
அவிழ்ந்தான் போல் 
பலர் தூற்றும் 
பழிதூற்றும் 
நம்மோடு சாவும் 
எம்மோடுசாவும் 
உலமந்து 
உலம்வந்து 
சேக்கையின் 
சேக்கையுள் 


அழலாகின்றவர் 
அழலாகின்றவன் 
அல்லதவர் நம்மை 
அல்லாதவர் நம்மை 
கடிதவர் 
கொடிதவர் 
நலிதலல்லது 
நலிவதல்லது 
வகைமையின் 
வகைமையுள் 
முதலாக 
முதலா 
தகைமையின் 
தகையின் 
பகைமையின் 
நீயலேன் 
நீயலேம் 
நீயலன் 
அன்பினால் 
அ அன்பினில் 
பிணித்துத் தம் 
பிணித்ததம் 
பாயிருளற நீக்கும் 
பாயிருணீக்கும் 
சுடுதலோ 
சுடுவதோ 
எவன்கொலோ 
எவன் கொல்லோ 
கேட்டீமின் என் 
சேட்டீமின் இன்று 
பாவையுறையுற்றது 

போல் 


10 . 


13 . 


136.12 . 


20 . 


18 . 


2 ! 


137. 4 . 


138.7 


5 . 


11 . 


று 


6 . 


16 . 


NEETENET - 

FIFA - HE 


பின்னிணைப்பு -2 


659 


tire 


பா . 


அடி 


பா . 


அடி 


37 . 


18 . 


19 . 


140. 1 . 


20 . 


21 . 


2 . 


24 . 


5 
. 


28 . 


8 . 


30 . 


பாறையுறையுற்றது 

போல் 
பொலமலர் ஆவிரை 
பொன்மலராவிரம் 
ஈத்தபூ 
அளித்தது 
உரிதென் 
உரித்தென 
பரிசழி 
பரிவழி 
உளையயான் 
உலையயான் 
மடலினியிவட்பெற 
மடலினி வட்பெற 
முயன்றோர் தம் 
முயன்றோருடம் 
மாமேலேன் என்று 
மாமேவி நின்று 
உயலாகுமையல் 
உயலாகும்மையல் 
உயவாகுமையல் 
கலங்கி 
கலங்க 
தோன்றினேற்கு 
தோன்றினோர்க்கு 
வகையினால் 
வகையினான் 
நெஞ்சு 
நோய் 
தான் றவமொரீஇ 


தான் றவமொழீஇ 
தீர்த்தல் துந்தலைக் 

9 :டனே 
தீர்த்தலுந்தலைக் 

கடனே 
கண்டவிர் 
கண்டனிர் 
கதுமெனவந்தாங்கே 
கதுமெனவாங்கே 
நோக்குவீர் 
நோக்குதிர் 
வயங்குதார் 
மயங்குதார் 
மகனயந்து தந் 

தாங்கு 
மகயைந்துகந்தாங்கு 
இடைக்கொள்ளும் 
இடைகொள்ளும் 
பாடவும் 
பாடலும் 
நோய்நோக்கில் 
ஓர்நோக்கில் 
அஞ்சீர் 
மென்சர் 
இன்சீர் 
அறீஇயினென் 
உறீஇயிளேன் 
உரை இயினேன் 
உரை இனென் 
இன்னம் 
இன்னும் 


139. 15 . 


10 . 


18 . 


13 . 


19 . 


20 . 


26 . 


24 . 


27 . 


30 . 


29 . 


33-34 . 


31 . 


660 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


33 . 


19 . 


141 , 2 . 


21 . 


24 . 


என்றீரேல் 
என்றிரேல் 
உரனகத்து 
முரணகத்து 
பிறிதொன்று 
பிறிதென்று 
மூஉயகப்படுப்பேன் 
மூடியகப்படுப்பேன் 
மாண்மலர்க் 


3 
. 


26 . 


5 . 


28 . 


7 . 


கொன்றை 


10 . 


31 . 


15 , 


32 . 


19 . 


இருளுறுகூந்தலாள் 
இருளுறழ்கூந்லாள் 
ஆங்குக்காட்டி 
ஆங்கேகாட்டி 
ஆங்கக்காட்டி 
ஒன்றன் . 
ஒன்றின் 
அணி நிலைப்பெண்ணை 
அணிநலப்பெண்ணை 
வழியளாகி 
வழியாளாகி 
மண்டிலம் 
மண்டலம் 
இஃதோ 
ஈதே 
வல்லார்முற்சொல் 
வல்லாருட்சொல் 
போர்வல்வழுதி 
போர்வேல்வழுதி 
செய்நின்ற 
செயனின்ற 
நய நின்ற 
நயனின்ற 
ஓராங்கு 
ஓராங்கு 
தோன்றாமை 
தோன்றாமல் 
அல்லல்குறுகினும் 
அல்லகுறுகினும் 
அல்லல்குறுகினம் 
மற்கொலோ 
மற்கொல்லோ 


34 . 


24 . 


37 . 


142 , 3 , 


41 , 


மாண்மாலைக் 

கொன்றை 
உளைந்தியான் 
வளைந்தியான் 
நள்ளிருண் 
நல்லிருள் 
யான்றன்னை 
யான்றளை இ 
சேர் தியாயின் 
சேர் தி நீயா பின் 
சேர்தி நீயாயின் 
சேர்தியாயின் 
மாத்திரைகை 
மாத்திரைக்கை 
தேர்கு 
தொக்கு 
சிதைத்தானை 
சிலந்தானை 
பனைமேல் 
பணைமேல் 
மென்றோண் 
என்றோண் 


4 . 


42-3 . 


6 . 


44 . 


7 . 


45 . 


13 . 


47 . 


16 . 


49 . 


பின்னிணைப்பு -2 


561 


யா , 


அடி 


பர் , 


அடி 


19 . 


24 , 


51 . 


27 . 


52 . 


29 , 


55 . 


30 . 


57 . 


60 . 


32 . 


61 . 


52 . 


ஞெகிழ்த்தான் 
நெகிழ்த்தான் 
தகையல்லால் 
திறமல்லால் 
சுழற்றியென் 
சுற்றியென் 
கரப்பன் 
கரப்பென் 
களைந்தீமின் 
களைந்தபின் 
வலிதின் 
வலிதில் 
இனைந்துநொந்து 
இனைந்துநைந்து 
எண்ணிஎல்லிரா 
எண்ணிஎல்லிர 
எண்ணி 
நல்கிய 
ஒல்கிய 
மெல்லமணியுள் 
மெல்லியல் மணியில் 
துணிவாம் 
துணிபாம் 
நகலின்று 
நகலான்று 
இஃதொத்தி 
இஃகுதொத்தி 
நெகிழ்த்தானை 
ஞெகிழ்த்தானை 
முயங்குமென்று 
முயங்குவமென்று 
உயங்கினாளென்று 


உயங்குவெமென்று 
கலங்கன்மின் 
கயங்கன்மின் 
வந்தேனென் 
வந்தனனென் 
போழ்தினான் 
பொழுதினான் 
தளிர்க்குமிடை 
தளிக்குமிடை 
தளிர்க்குவேமன் 
தளிர்க்குமெவன் 
தனிர்க்குவேம்மன் 
இளமுலைமேல் 
இனமுலைமேல் 
உலகத்து 
உலத்து 
என்கொலோ 
என்கொலெம் 
இன்னுயிரன்னானை 
உன்னுயிரென்னானை 
தென்வைற்றெளித்த 
தென்வைர் த்தெளிந்த 
குரற்கூந்தால் 
குரற்கூந்தல் 
நெஞ்சுஎங்குந் 

தெரிந்தது 
நெஞ்சுதெரிந்தது 
நோக்கினை 
நோக்குபு 
தோன்றியிருந்த 
தோன்றவிருந்த 
உன்வழிக்காட்டீமோ 


53 . 


62 . 


54 . 


59 . 


63 . 


144. 12 . 


143. 2 . 


15-6 . 


8 
. 


15 . 


17 . 


17 . 


18 . 


18 . 


19 . 


t + 


662 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


அடி 


30 . 


47 . 


எள்ளிலும் 
எள்ளலன் 
எள்ளிலன் 
திருப்போல்பவள் 
திருப்போலவள் 
துன்னியகலத் துறந்த 
துள்ளியகாலந் 

துறந்த 


50 . 


52 . 


8 
. 


வார்தர 


53 . 


வாராக 
சென்று எல்விழாய் 


145. 2 . 


சென்று 


4 . 


9 . 


உள்வழி காட்டீமோ 
அடும்பின் 
அடம்பின் 
முயலின் 

64 . 
முயலில் 
என்னோயுரைத்து 146 , 5 . 
என்னோவுரைத்து 
எல்லியாகெல்லே 
அல்லியாகெல்லை 
முனிவன் 
முனிவேன் 

10-11 
நனவினுளுதவாது 
நன வினு தவாது 

12 . 
உசாஅம் 
உயாஅம் 

20 . 
ஆவிநகூ உம் 
அறலின் நகூ உம் 

24 . 
அலந்தாள் 
அல்லாந்தாள் 

27 . 
வல்லைவந்தளித்தலும் 
வல்வந்தளித்தலும் 28 . 
எமக்குமெம் 
எமக்கெம் 
காதலவன் செய்த 
காதலவன் செய் 

36 . 
நின்றீயல் 
நின்றீதல் 

38 . 
போ தரில் 
போதலில் 

52 . 
துழாவும் 
துழவும் 

147.1 . 
எள்ளினும் 


14 . 


23 . 


உற்றளிர்போல 
உற்றறி வீர்போல 
மிக்கவென்னாணும் 
மிக்கவேநாணும் 
பன்மாணினைந்து 
பன்மானினைந்து 
என்னின் 
என்னில் 
முந்நீர் 
முன்னீர் 
வளாஅகமெல்லாம் 
வளாகமெல்லாம் 
எவ்வமுரைப்பின் 
எவ்வமுறைப்பின் 
துயிலாரா தாங்கண் 
துயிலாதார் தாங்கண் 
அலமரும் 
அலம்வரும் 
மொழிதோற்றி 
மொழிதேற்றி 


24 . 


28 . 


33 . 


43 . 


52 . 


LATH 


ENI 


பின்னிணைப்பு -2 


663 


பா . 


அடி 


அடி 


3 . 


7 . 


18 . 


22 . 


36 . 


39 . 


42 . 


அறவினை கலக்கிய 

கண்படாயாயின் 
அறவினைக்கலக்கிய 

62 . 

கலுழ்பேங்கினள் 
பாற்றானது 

கலிழ்பேங் கினள் 
பாலாற்றானது 

65 . துனை தர 
தெருவிற்பட்டு 

துணை தர 
தெருவுள்பட்டு 

70 . 

தகையாகத் 
தோள் நுசுப்பு 

தையலாள் 
தோணுசுபு 

தகையாகந் 
தோள் நுசிப்பு 

தையலான் 
கேளிர் 

148.7 . இறுத்தந்த 
கேளீர் 

இறுத்த 
அறாஅல் 

11 . துன்புற்றார்த்துயர் 
உறாஅல் 

செய்தல் 
உறாஅத்தகைசெய்து 

துன்புற்றார் துயர்ச் 
அறாத்தகைசெய்து 

செய் தல் 
கொடியான் 

13 . கனற்றலோ 
கொடியாய் 

கனறலோ 
அரைசநின் 

149. 4 . கற்பித்தான் 
அரசாரின் 

கற்பித்தார் 
அரைசநின் 

4-5 . விச்சைக்கட்டப்பித் 
அரைசா நின் 

தான் 
அம்பு 

விச்சைகடப்பித்தான் 
மார்பு 

6 . உதவியார்க்குதவா 
கலுழ்கண்ணால் 
கலிழ்கண்ணால் 

உதவியாற்குதவாது 
விடுவனேல் 

7 . அஃதெறியாது 
விடுவானேல் 

அஃகுதெரியாது 
யானவனை 

9 . 

தாளிலான் 
யான்றன்னை 

ஆளிலான் 
ஊரவிர் 

ஆனிலான் 

10 . சூள்வாய்த்த 
கண்படாவாயின் 

சூள் பொய்த்த 


43 . 


44 . 


47 . 


48 . 


தான் 


50 . 


51 . 


53 . 


ஊரீர் 


57 . 


564 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி . 


ul . 


அடி . 


10 . 


13 . 


13 . 


வினைபொய்ப்பின் 
வினைவாய்ப்பின் 
அனைத்தினிப்பெரும் 
அனைத்து நீபெரும 
அயந்திகழ் 
அலர்ந்திகழ் 
இயங்கெயில் 
இலங்கெயில் 


நீத்தலு நீப்பவோ 
நீக்கலு நீக்கலோ 
ஒள்ளணி நக்கன்ன 
ஒண்ணக்கவனையன 
ஒண்ணக்கவளைய 


150. 1 . 


நின் 


2 . 


14 . 


உருவிழந்து 
வெருவிழந்து 


பின்னிணைப்பு -2 


665 


பா . 


அடி 


பா . 


அடி 


7. அகநானூறு 
க . வா .. 

மலைந்தகண்ணியன் 

மிலைந்த மண்ணியன் 
9 . இலங்குவால் 

விளங் தவால் 
13 . தொன் முறை மரபின் 13 . 

ெ 

தா மறை மரபின் 
14 . வரிகிளர் வயமான் 5.2 . 

வரியுடை வயமான் 
1. 11 . உலறிய மரத்த 

2-3 . 
உலறிய மாத்த 
2. 1 . கோண்மிகு பெருங் 16 . 

குலை 
கோண் முதிர் பெருங் 7 . 11 . 


குலை 


8 
. 


16 . 


மணிநாயாத்த 
மாண்வினைத்தேரன் 
மாண்வினைத்தே 

ரவன் 
உவக்காண் 
உதுக்காண் 
விளி நிலைகொள்ளாள் 
விளிநிலைகேளாள் 
மென்மெல நலமிகு 
மென்மேலமிகு 
எண்ணுதிராயின் 
எண்ணினிராயின் 
பிணையிற்போகி 
பிணையினொதுங்கி 
செல்லேன் 
செய்யேன் 
வள்ளுகிர்கதுவலின் 
வள்ளுகிர்க்கான் 
படுகடுங்களிற்றின் 
படி கடுங் ளிற்றின் 
பிடிபடி முறுக்கிய 
பிடியடி முறுக்கிய 
மணியேரைம்பால் 
மழையேரைம்பால் 
ஓங்கிய நல்லில் 
ஓங்குயர் நல்லில் 
பைதலகலுழ 
பைதலுழப்ப 
அரிதுற்றனையால் 
அரிது துற்றனையால் 
குரூஉத்தரைப்புணரி 


11 . 


8.3 . 


10 . 


3.6 . 


எளிதினின் மலை 
எளிதென நின்மலை 
வேய்புரை பணைத் 

தோள் 
வேய்மருள் பணைத் 

தோள் 
சிமைய விறல் வரை 
சிமைய உயர்வரை 
புல்லிலை மராஅத்த 
புல்லிலையா அத்த 
முல்லைவைந்நுனை 
முல்லைவைந்துதி 
புறக்கொடுப்ப 
புறங்கொடுப்ப 
நரம்பார்த்தன்ன 
நரம்பார்ப்பன்ன 
மணி நாவார்த்த 


11 . 


15 . 


4.1 . 


9. 18 . 


5 
. 


10. 5 . 


9 . 


7 . 


12 . 


9 . 


666 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


மா . 


அடி 


Ur . 


அடி 


10 . 


கழிமழையொழிந்த 
மூதாய்வரிப்ப 
மூதாய்பரப்ப 
புல்லருந்துகள் 
புல்லருந்துகளும் 
மருங்கினறும்பூவயர 
மருங்கினிறும்பூதயர 


11. 1 . 


மண் உல 


2-3 . 


பிலிற்ற 
பிலிற்றி 


8 
. 


13 . 


12. 2 . 


குழூஉத்திரைப்புணரி 
உடை தருமெக்கர் 14. 3 . 
அடை தருமெக்கர் 
பழந்திமில் கொன்ற 

6 . 
பழந்திமில் சென்ற 
வயங்கொளி மண்டில 8 . 
வயங்கொளர் 

10 . 
ஆங்கட்டிலையில் 
ஆங்கட்டிலையின் 15. 12 . 
விரித்தன்ன 
விரிந்தன்ன 

14 . 
போலவல்கலும் 
போலவைகலும் 

19 . 
பொறாஅன் சீறடி 
பெறாஅச் சீறடி 16 , 4 . 
பழுப்பயங்கொண்மார் 
பழூஉப்பயன்கொண் 6 . 

மார் 
வேங்கைதாஅய 

7 . 
வேங்கைபாய 
மெல்லியலோரும் 

8 . 
மெல்லியலொரு நாள் 
தன் கடல் 

11 . 
தண்கடல் 
முனை திறை 

கொடுக்கும் 
முறைதிறை 

19 . 
கொடுக்கும் 
தெறலருமரபில் 17. 3 . 
தொல்லருமரபில் 
கழிமழைபொழிந்த 17 . 


8 . 


10 . 


காப்பிகந்து 
காப்பிறந்து 
நிலம் பரக்க 
நிலம்பரிப்ப 
மென்றோளஞ்ஞை 
மென்றோள் மஞ்ஞை 
நகைபடு தீஞ்சொல் 
நகைபடுகிளவி 
தமியோற்கண்டே 
தமியோற்கண்ட 
குறுகினள் யாவரும் 
குறுகியாவரும் 
செத்தனள் 
சேர்த்தனள் 
கண்டு நிலைச் 

செல்லேன் 
கண்டு நிலைச் 

சொல்லேன் 
புரைவதாங்கென வ 
புரைவதாலெனவே 
முயங்கின் றன்னை 
முயங்கின் றுமுன்னே 
கவலையவ தர் 


14 . 


13. 1 . 


2 . 


3 
. 


13 . 


- 


பின்னிணைப்பு -2 


667 


M 


பா . 


அடி 


பா . 


அடி 


18 . 


18 3 . 


6 . 


19.2 . 


11 . 


12 . 


13 . 


கவலையதர் 
ஊழ்கழிபன்மலர் 

16 . 
ஊழ்படுபன் மலர் 
மறிசுழி 

18 . 
மறுசுழி 
துறந்து 

23 4 . 
துணிந்து 
வாழியெனெஞ்சே 

8 . 
வாழியெனெஞ்சம் 
மாயிதழ்புரையும் 24. 2 . 
ஆயிதழ்புரையும் 
மலிர்கொளீரிமை 

12 . 
மலர்கொளீரிமை 
உள்ளகங்கனல 25.7 . 
உள்ளங் கனல 
கலிழ்ந்து 
கதழ்ந்து 
வதிந்த நங்காதலி 

8 . 
வதிந்தவெங்காதலி 
ஞாழலோங்குசினை 19 . 
ஞாழலொடுங்குசினை 
அணித்தக 

22 . 
அணித்தகை 
மனையிளநொச்சி 26. 14 . 
மனைவளர்நொச்சி 
தடமென்பணைத் 

23 . 
தோள் 
தகைமென்பணைத் 25 . 

தோள் 
செல்லலென்றியான் 27. 1 . 
செல்லலமென்றியான் 
சூடிக்களிற்றிரை 


சூடிகளிற்றிரை 
காவலரறியாமை 
காவலறியாமை 
இன்னுயிர் குழைய 
இன்னுயிர் குழைப்ப 
பிடவமொடு 
பிட வொடு 
அமர்பிணை தழீஇ 
அமர்துணை தழீஇ 
களைந்தொழிந்த 
களைந்தொழித்த 
நுதிமுக மழுகிய 
நுதிமுகமழுங்கிய 
படு நாவிளியான் 
பாடுநாவிளியான் 
நடு நின்றல்கலும் 
நீடு நின்றல்கலும் 
ஊழ்கொள்புகூல 
ஊழ்கொள்பு நுவல 
வருவர் வாழி 
வருபவாழி 
கண்மிசை யருவிய 
கன்முகை யருவிய 
நறுஞ்சாந்தணிந்த 
நறுஞ்சாந்துபுலர்ந்த 
உறுபெயல் 
இகுபெயல் 
கலுழ்ந்தே 
கலுந்தென் 
இரும்புலி தயங்க 
இரும்புலிதயங்கு 
தங்கலராயினும் 


18 . 


20 , 5 . 


9 . 


21.1 . 


4 . 


6 . 


22. 8-9 . 


11 . 


668 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


28. 4 . 


7 


8 . 


9 . 


29 , 1 . 


7 . 


தாங்கலராயினும் 
அருவியான்ற 

8 . 
அருவியார்ந்த 
பரியனாயொடு 

11 . 
பரிப்பன்னாயொடு 
அமைந்தனை 

12 . 
அமர்ந்தனை 
எழுந்தெழுந்து 

14 . 
எழுந்து 
தவிராவசைவி 34. 5 . 

னோன்றாள் 
தவிராவசையி 35. 8 . 

னோன்றாள் 
மாவின றுவடி 

36.10 . 
மாவினவ்வடி 
இன்னகையழுங்க 

ன்னகையிலங்க 
அல்லதை 

37. 1 . 
அல்லது 
குறைந்த நிறத்த 13 . 
குறைந்த நிறைத்த 
என் னுரத்தகை 38. 7 . 

மையில் 
என்னூர்த்தகை 

8 . 
மையில் 
சொல்லவல்லிற்றும் 

15 . 
சொல்லல்வல்லிற்றும் 
கவைமுறியிழந்த 39. 6 . 
கவைமுறிவீழ்ந்த 

8 . 


13 . 


இளியேய் தீங்குரல் 
செலவிருங்குரைய 
செல்லருங்குரைய 
வெம்பரல தரகுன்று 
வெம்பரறா அயகுன்று 
யாமே எமியமாக 
யாமே தமியமாக 
வெல்போர் வானவன் 
வெவ்வேல்வானவன் 
செறியிலைப்பதவின் 
செறியிலைப்புதவின் 
துடிப்படுத்து 
துடிபட 
விரிமலர் 
வரிமலர் 
மடந்தையொடு 
மகளிரொடு 
அமையாராயினும் 
அமைகுவராயினும் 
கோல்வரைந்தன்ன 
கோலறைந்தன்ன 
தாழ்விலோங்குசினை 
காவிலோங்குசினை 
பாய்புடன் 
பாய்புடை 
பெயரலன் 
போகுவன் 
ஒலிகழைபிசைந்த 
ஒலிகழைமிசைந்த 
சுழற்றுறாஅ 
சுழற்றுறா அலின் 
மான்றாற்பட்டென் 


22 . 


31. 8 . 


32. 14 . 


15 . 


33. 3 . 


4 . 


வண்பறை 
வன்பறை 


7 . 


இளிதேர் தீங்குரல் 


13 . 


பின்னிணைப்பு -2 


669 


பா . 


பா . 


அடி 


அடி 


மான்றாழ்பட்டென 


40. 6 . 


தூங்கி 


13 . 


எம்மனைத் தந்து 
கொற்றச் செழியன் 
கொற்கைச் செழியன் 
அன்னவென்னொண் 


தூக்கி 


11 . 


டொடி 


41. 2 . 


அன்னவெம்மொண் 


டொடி 


4 . 


42. 1 . 


கடுவளியுருத்திய 
கடுவளி யருத்திய 
கணக்கலையகற்றும் 
கலைக்கணம் அகற்றும் 
வீழி துணைப்பயிரும் 
இளந்துணைப்பயிரும் 
ஊசிபோகிய 
மூசுபோகிய 


2 . 


8 .. 


43. 4 . 


18 . 


மட வீர் 


8 . 


அவணுறை முனைஇ 14-15 . 
அவணுறைவு முனை இ 
கருநனையவிழ்ந்த 
கருநுனையவிழ்ந்த 
நெடுநெலடைச்சிய 47. 5 . 
நெடுநெலடக்கிய 
மலிபெயற்கலித்த 

7 . 
மழைபெயக் கலித்த 
மணமுகை 

12 . 
முன்முகை 
சென்றுசேக்கல்லா 

48. 9 . 
சென்றுசேர் கல்லா 
கைமாய் நீத்தம் 
கழைமாய் நீத்தம் 
தண் குரலெழிலி 

26 . 
இன்குரலெழிலி 
ஒன்றெனவோர்ந்தன 
ஒன்றென வறைந்தன 49. 6 . 
படையே நின்றேர் 
பணையே நின்றேர் 

50. 11 . 
ஒருவினை கழிய 
ஒருவினைகழீ இய 51.10 . 
வளப்பருங்கட்டூர் 
வளப்பருங்கடமூர் 
அகன்பெருங் 

குன்றத்து 52. 10 . 
வியன்பெருங் 
குன்றத்து 

54. 6 . 
நம்மனைத் தந்து 


44. 4 . 


6 . 


மகளீர் 
அதனளவுண்டு 

கோண் 
இதனளவுண்டுகொல் 
குறுகவந்து 
குறுகச்சென்று 
மடிவாயன்றி 
மடல்வாயன்றி 
பிரியிற் புணர்வ 

தாயின் 
பிரியப் புணர்வ 

தாயின் 
அறிவிப்பேங்கொல் 
அறிவியேங்கொல் 
கடவுக காண்குவம் 
கடவிக்காண் குவம் 


10 . 


45. 3 . 


46. 9 . 


570 


"தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


9 . 


15 . 


பொலங்கெழுபூழி 
புலங்கெழுதழி 
பைதல் கூரப் 

பலவுடன் 
பைதல் கூடிப்பால 


55. 8 . 


வுடன் 


57. 4 . 


12 
. 


8 . 


16 . 


59. 7 . 


9 . 


பய நிரையாயம் 63. 5 . 
பயனிரையாயம் 
புன்காழ் நெல்லி 

11 . 
புன்கானெல்லி 
வெய்யநெஞ்சமொடு 
அவலநெஞ்சயொடு 
உள்ளிப்பையாந்து 
உள்ளிப்பெயர்ந்து 
நிவப்பிற்றூங்கும் 14 . 
நிவப்பிற்றோன் றும் 
களிறுபடவெருக்கிய 64 , 3 . 
களிறுபடவருத்திய 
உணீஇயரங்குழை 

4 . 
உணி இயவங்குழை 
படிஞிமிறு 

13 . 
படுஞிமிறு 
சினமிகு முருகன் 
சீர்மிகு முருகன் 

15 . 
ஈரணிப்பொலிந்த 
ஈண்டிப் பொலிந்த 65. 14 . 
அயிலை துழந்த 
அயிரை துழந்த 
நெமுக்காதீ மோ 
நெமுங்கா தீமோ 66. 1 . 
வரிமானோன் ஞான் 
வரிமரனோன்ஞான் 5 . 
வன்சிலை 
வார்சிலை 

67. 3 . 
மாயிதழ்மழைக்கண் 
ஆயிதழ்மழைக்கண் 
மண்ணுநீர்போல 
மண்ணுநள்போல f1 . 


11 . 


13 . 


டுங்கான் மறவர் 
கடுங்கண் மறவர் 
முதுவாய்ப்பெண்டின் 
முதுகாற்பெண்டின் 
தெரிய 
தெரிந்த 
தண்பதப்பெருவழி 
தண் பதப்பெருவளி 
பொழுதிற் சேர்புடன் 
பொழுதிற் சோர் 

வுடன் 
ஐதியம்பின்னிசை 
ஐதியங்கின்னிசை 
உயவல்யானை 
உறுவல்யானை 
வெரிநுச்சென் றன்ன 
வெருவச்சென்றன்ன 
உலகத்திசையொடும் 
உலகமுமியை யொடும் 
பழமொழி எல்லாம் 
பயமொழி எல்லாம் 
உறைதுறந்தெழிலி 
உறையிறந்தெழிலி 
நீங்கலிற் பறைபுடன் 
நீங்கலிற் பறையுடன் 
வேற்றுமுனைகடுக்கும் 


60. S. 


8 . 


61. 7 . 


62. 5 . 


10 . 


-- 


பின்னிணைப்பு -2 


671 


F பரம் : 


பா . 


அடி 


12 


5 
. 


14 . 


68.2 . 


69. 10 . 


18 . 


70. 13 . 


3 
. 


72.6 . 


வேற்றுமுனைகடந்து 

விடுத்தியாயின் 
மன்னர் 

வான நீங்கி 
மள்ளர் 

நீங்க நீங்கி 
உவலிடுபதுக்கை 

12 . கல்ல தர்க்கவலை 
அழிருபதுக்கை 

நல்லதர்க்கவலை 
தண்ணயத்தமன்ற 78. 10 . வாடை தூக்கும் 
தண்கயத்தமன்ற 

வாடை தூங்கி 
விண்பொருநெடுவரை 18 . 

தடந்தாளாம்பல் 
விண்பொருநெடுங் 

நெடுந்தாளாம்பல் 
குடை 20 . தாளிடூஉக்கடந்து 
சுடர்மணி 

நாளிடூஉக்கடந்து 
சுடர்மலி 

79.2 . பிறப்பநூறி 
கவுரியர் 

பிறப்புற நூறி 
கவிரியர் 

கல்லுறுத்தியற்றிய 
தோன்றுமாங்கண் 

கல்லறுத்தியற்றிய 
தோன்றியாங்கண் 30. 5 . பரப்பகந்துழைஇ 
புலரவீர்க்கும் 

பாக்கந்துழை 
புலாலையீர் 

6 . படுபுள்ளோப்பு தும் 
வீழ்குடிலகப்பட 

படுபுள்ளோப்ப 
நெடுவீழகப்பட 81. 4 . நெடுங்கோடு 
தெறுவர 

இருங்கோடு 
தெய்ய 

82. 10 . நனவுப்புகு 
நோயையாகயானே 

விறலியின் 
நோயையாகவவரே 

விழவுக்கள 
மண்கனை முழவொடு 

விறலியின 
மண்கனைமுழவமொடு 83 . 12-13 . நெய்தற்கூம்புவிடு 
காண்டிரோவென 

அல்கற்கூம்பு விடு 
காணீரோவென 84. 3 . தாழ்பெயற்பெருநீர் 
சிறைபறைந்துரை 

தாழ்பெயற்கெதிரி 
சிறையாய்ந்துரைஇ 10 . ஒண்ணுதல் 
சூழ்ந்தனை யாயின் 

நன்னுதல் 
விடுத்தனையாயின் 85.11 . பொறிவரிமஞ்ஞை 


15 . 


73.2 . 


6 . 


75.21 . 


76. 1 . 


9 . 


E 


11 . 


77 , 3 . 


- 


*.44 ட 11 * 


672 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


13 . 


7 . 


10 . 


86. 10 . 


14 . 


19 . 


96.1 . 


88.13 . 


4 . 


89.3 . 


12 . 


11 . 


பொறிவரைமஞ்ஞை 
துணைப்பயிர்ந்தகவும் 
துணைப்பயிர்ந் 

திறைஞ்சும் 
துணைதரு தண் கார் 
துனை தருதண்கார் 
முறைமுறை தரத்தர 
முறைமுறை தரீஇய 
தமர் தர 
நுமர் தர 
காம்பமலிறும்பில் 
காம்பு பயிலிறும்பில் 
குடிஞைச்சேவல் 
குடுமிச்சேவல் 
திண்டோள் 
திணிதோள் 
பந்தருளியலும் 
பந்தரியலும் 
கருங்கட்கோசர் 
கடுங்கட்கோசர் 
வளங்கெழுமாமலை 
வயங்கெழுமாமலை 
பெருவரை மருங்கில் 
பெருவளமருங்கில் 
வயந்திகழ்பிழிதரும் 
அயந்திகழ்பிழி தரும் 
வானெனப்பூத்த 
வான்பூத்தன்ன 
பெரு நிரைகடிய 
பெரு நிரைகூடிய 
பெரு நிரைகடியும் 
பசந்தநுதலும் 


15 . 


பசந்தது நுதலும் 
தூம்புடைத்திரள் வீ 
தூம்பிடைத்திரள் வீ 
சுரம் பல கடந் 

தோர்க்கு 
சுரம்பல கழிந் 

தோர்க்கு 
ஆறிய கொள்கை 
ஆற்றிய கொள்கை 
நுடக்கலின் 
துடக்கலின் 
அரவாயன்ன 
அரவாளன்ன 
அஃதைதந்தை 
அகுதை தந்தை 
பொருதுகளத்தொழிய 
ஒருகளத்தொழிய 
கொலைவிலாடவர் 
கோள்வலாடவர் 
ஆய்ந்து 

கொண்டறுத்த 
ஆய்ந்து 

கொண்டிறுத்த 
அன்பிற் கழறொடி 
பண்பிற்கழறொடி 
அலர்முலையாகம் 
அகமலியாகம் 
பல நினைந்து 
பலபுலந்து 
அரும்பதவேனில் 
அரும்பவிழ்வேனில் 
மருதுதொகல் கொள 


21 . 


97.6 . 


90. 12 . 


9 . 


91. 2 . 


3 . 


11 . 


93. 17 . 


14 . 


94. 3 . 


9 . 


17 . 


95.1 . 


19 . 


பின்னிணைப்பு -2 


673 


பா 


அடி 


பா . 


அடி 


20-21 . 


98. 3 . 


4 . 


7 . 


காலை 


27 . 


99.3 . 


3 
. 


7 . 


8 . 


மருதமொடி கல்கொள 

16 . 

தாவனவுதிரும் 
மாஅத்திணர்ததை 

தாதின்று திரும் 
மாத்திலிணர்ததை 

தாவனஉளரிய 
மின் வைாக 

103.12 . துணையாகிய 
மின்னாவாக்கி 

துனையாக 
முனிதக நிறுத்த 

13 . நோன்றுதம்மொடு 
முனிவுதகவந்த 

தோன்றுகதம்மொடு 
நெகிழ்ந்தமைநோக்கி 104.1 . வேந்துவினை முடித்த 
நெகிழ்தனோக்கி 
நல்குவனேயெனின் 

வேந்துவினை 
நல்குவனெனினே 

முடித்தனன் 
சிதரார் செம்மறாஅய் 

இன்புற வலவன் 
சிதரற்செம்மறாஅய் 

அன்புற வலவன் 
உதிர்வீயஞ்சினை 

6 . 

நன்னால்கு பூண்ட 
முதிர்வீயஞ்சினை 

நன்னான்கு பூண்ட 
விராஅய்ப்பரா அம் 

12 . அங்குழைகறிக்கும் 
விராஅய்ப் பரா அய் 

அங்குழை 
தொடி சிதைமருப்பில் 

கொறிக்கும் 
தொடிசெறி மருப்பில் 105.1 . 

அகலறை மலர்ந்த 
பிடிமிடை களிற்றில் 

அகவரை மலர்ந்த 
பிடியிடை களிற்றில் 18 . பல்வேலெழினி 
அரையுற்றமைந்த 

வல்பேலெழினி 
அரையற்றமைந்த 

15 . 

வீங்குமென் 
நெய்தலம்புதுமலர் 

விலங்குமென் 
நெய்தற்புதுமலர் 106.7 . உய்யாமையில் 
சுற்றுபுசுரிந்த 

உய்யாமாயில் 
சுற்றுபுபுரிந்த 

8 . 

சிறி தவன் 
விசும்பிற்கோடம் 

சிறிதிவன் 
போல 107. 4 . கருங்கல்வியலறை 
விசும்பிற்கூடம்போல 

இருங்கல்வியலறை 
ஊழ்கழிபன் மலர் 

13 , உகுமணுறஞ்சும் 
விகழிபன்மலர் 

உகுபன்னுறஞ்சும் 


12 . 


13 . 


100. 1 . 


17 . 


101. 4 . 


12 . 


15 . 


674 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


108. 3 . 


5 . 


109. 6 . 


4 . 


11 . 


110.5 . 


19 . 


உதமன்னுறஞ்சும் 
வரைமுதற் சிதறிய 113. 2 . 
வரைமிசைச் சிதறிய 
சொரிவது போல் 3-4 . 
சொரிபவை போல் 
கழைவளர் நனந்தலை 
கழைவிரிநனந்தலை 
வெண்ணுனையம்பின் 10 . 
வெந்நுனையம்மின் 
மெய்க்கொண்டின் 11 . 

னுயிர் 
மெய்க்கட்டின்னுயிர் 
நினக்கே கானல் 
நினக்கென கானல் 
காலிற்சிதையா 
காவிற்சிதையா 

16 . 
என்றுமென் மகட்கே 
இன்றுமென்கட்கே 114. 2 , 
உள்ளாங்குவத்தல் 
உள்ளாங்குறுத்தல் 11 . 
புண்டேர் விளக்கின் 
புண்டோய் 

115. 14 . 
விளக்கின் 
கூனலெண்கின் 

116. 2 . 
கானனாலண்கின் 
கூருகிரெண்லின் 

7 . 
கூரலெண்கின் 
பரிக்கும் 
பறிக்கும் 
முயக்க நீயும் 

6 . 
முயங்கமதி நீயும் 
மணப்பருங்காமம் 11 . 


மணப்பெருங்காமம் 
திரிபில் சூழ்ச்சியில் 
திருவில்சூழ்ச்சியில் 
பெருமகனமர்வீசு 
பெரு மகன்மாவீசு 
அஃதைப்போற்றி 
அஃதைப் பொற்றி 
கல்பொரூஉம் 
கால்பொரூஉம் 
அல்குவன் சுரைப் 

பெய்த 
அகஞ்சூலஞ்சுரைப் 

பெய்த 
வல்சியன் 
வல்சியர் 
கொழும்பஃறிற்றி 
கொழும்பஃறித்தி 
களத்துச்சிறுபல 
களந்தோறுறுபல 
வானகமீனீன் 
வானமீனின் 
வாமானஞ்சி 
வயமானஞ்சி 
செந்நெல்வினைஞர் 
செந்நெல்விளைஞர் 
குறும்பல்கூந்தல் 
குறும்பல்கூழை 
காழியல் வனமுலை 
காழீன்வன முலை 
நெருநை 
நெருநல் 
யாம்கரப்பவும் 


25 . 


111. 1 . 


14 . 


112. 1 . 


4 . 


8 
. 


10 . 


15 . 


FAHA 


பின்னிணைப்பு-2 


675 


+ 


IT - FireFF 


+NUE 


பா . 


அடி 


பா . 


அடி 


117. 10 , 


13 . 


118. 5 . 


119.6 . 


7 . 


8 . 


9 . 


யான்காப்பவும் 
கையிகந்து 
கைகடந்து 
வணர்குரல் 
வண்குரல் 

13 . 
பொய்யாயாணர் 
பொய்யாப்பண்ணன் 
இயன் முருகொப்பினை 
இகல்முருகொப்பினே 122 1 . 
ஏறுபெறுபாம்பின் 
வேறுபெறுபாம்பின் 8 . 
நெறியயற்றிரங்கும் 
நெறியவற்றிரங்கும் 9 . 
உமண்சாத்திறந்த 
உமண் சாக்கொண்ட 10 . 
நோன் சிலைமழவர் 
ஒண்சிலை மழவர் 

22 . 
நெய்தலுருவின் 
நெய்யகலுருவின் 
தாமே துணிகொள 
தாமே துலிகொள்பு 123.1 . 
தாமே துனிகொள 
வசிபடுசென்னி 
வரிபடுசென்னி 
கொக்கின நிரை 

9 . 
கொக்கின் நிரை 
நாம் நகையுடையம் 14 . 
நாள் நகையுடையம் 
கடுந்தெறல் 

124. 4 . 
கடுந்திறல் 
உறுகண மழவர் 

6 . 
உறுகண்மழவர் 


ஊறுகணை மழவர் 
உறுகணை மறவர் 
உருள் கீண்டிட்ட 
உள் கீண்டிட்ட 
கணைவிசைக்கடுவளி 
கன் மிசைக்கடுவளி 
களை விதைக்கடுவளி 
உண்மிசைக்கடுவளி 
இரும்பிழிமாரி 
இரும் பிழிமகா அரில் 
ஞாளிமகிழும் 
ஞாளிமருளும் 
மகிழாதுமடியின் 
குரையாது மடியின் 
உறழ் நிலாக் கான்று 
உறழ நிலவுக்கான்று 
கன்முதிர் புறங் 

காட்டன்ன 
கன்முது புறங் 

பாட்டன்ன 
உறங்கிய மருங்கின 
உயங்கிய மருங்கின் 
உடை . மதி வாழிய 
உடையைவாழிய 
எஃகினிமைக்கும் 
எஃகிலை இமைக்கும் 
ஒன்றிற்கொள்ளாய் 
ஒன்றிற்கொல்லாய் 
நிலம் வகுத்துறா அ 
நிலம்வருத்துரு அ 
மாட மாணபர் 
மாட மாநகர் 


11 . 


15 . 


16 . 


8 
. 


120.3 . 


121. 1 . 


11 . 


1 


676 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


9 . 


விளிகுவை 


கொல்லோ 


125 , 5 . 


6 . 


9 . 


10 . 


பொன்னியற் 

17 . 
புனைபட 
பொன்னியிற் 

புனைபட 
வைவாலோதி 127. 4 . 
வைவரலோசி 
தாதுறுகுவளை 
கேழுறுகுவளை 
கோளுறுகுவளை 

9 . 
பொங்குசெலற் 
கொண்மூ 

13 . 
ஓங்குசெலற்கொண்மூ 
மா திரத்துழி தர 

14 . 
மாதிரத்திழிதர 
பனியடூஉ நின்ற 128. 3 . 
பனிபட நின்ற 
நினவாய் செத்து 

6 . 
நின் செயல் செத்து 
மலிந்து செலனீத்தம் 13 . 
மலிந்து செனீத்தம் 
தண்டுறைத்தயங்க 129. 3 . 
தண்டுறைப்பரப்பி 
அறல்வார் 

9 . 
நெடுங்கயத்து 
அறல் வாழ் 

நெடுங்கயத்து 
போகித் தன்னையர் 130.3 . 
போகிய தன்னை 
நன்கலம் பெறூஉம் 

5 . 
நன்கலந்தரூஉம் 
நன்கலம் பொரூஉம் 6 . 


126 , 1 . 


விளிகுவை 

சொன்மோ 
முந்நீரோட்டி 
முன்னீரோட்டி 
கடம்பறுத்திமயத்து 
கடம்பெறிந்திமயத்து 
அன்றவன் 
இன்றவன் 
கருங்கான் மராத்து 
கடுங்கான்மாஅத்து 
சுரிந்து வணர்பித்தை 
சுரிந்துவளர் பித்தை 
யாமங்கொளவரின் 
யாமங்கோள்வரின் 
இன்னமாகவும் 
இன்னணமாகவும் 
படுகுழி யியவின் 
படுங்குழி யியவின் 
புல் மறந்து 
புல் மறைந்து 
பொங்கல் வெண்காழ் 
பொங்கர் வெண்காழ் 
அல்குற் கூட்டும் 
அல்கல் கூட்டும் 
செங்காற் கொழுமுகை 
செங்காற் குறுமுகை 
பேஎய்த்தனை இய 
பெய்தறலை இய 
நெடுந்தோடு 
நெடுங்கோடு 


3 . 


4 . 


6 . 


10 . 


7 . 


12 . 


பின்னிணைப்பு -2 


677 


பா . 


அடி 


அடி 


7 . 


8 . 


10 . 


12 , 


13 . 


131. 1 . 


வாலி தின் விரீஇ 
வாலிதின் விரிய 

10 . 
வாலிதின் விரை இ 
பொரு தழித்த 

11 . 
பொருதிழிந்த 
கவர் நடைப்புரவி 
கவர்காற்புரவி 
கவர்பரிப்புரவி 
வண்டுவாய்திறந்த 

16 . 
வண்டு வாய் திறக்கும் 
வண்டுவாய் துறந்த 
புறங்கொடுத்த 
புறக்கொடுத்த 
மாத்தாளிதனை 134. 3 . 
மாத்தாளிகணை 
மாத்தாளீகை 

9 . 
ஈதனமக்கென 
ஈகை நமக்கென 

14 . 
வீளையம்பின் 
வீவாயம்பின் 

135.13 . 
வேற்றுமுனை கடுக்கும் 
வேற்றுமுனை படுக்கும் 14 . 
வாரேனெஞ்சம் 
வோரநெஞ்சம் 136 , 1 . 
ஆயிதழ்மழைக்கண் 
ஆயிழைமழைக்கண் . 
துளி தலைத்தலை இய 
துளிதலைக்கலை இய 
ஊதிக்காந்தள் 
உதிரக்காந்தள் 

11 . 
பஞ்சியின் 
வெண்மழை 

15 . 


பஞ்சினிளமழை 
பூங்கலுழ் சுமந்த 
பூங்கலூழ்சிறந்த 
வான்கொடூவல் 
வான்கொலெல்வளை 
வளிதரவுண்கும் 
வளை தாவுண் கும் 
நீர் தரவுண்கும் 
மிளை நாட்டத் தத்து 
இரநாட்டத் தத்து 
இரைநாட்டத்தத்து 
ஈர்ஞ்சுவற்கலித்த 
ஈர்ஞ்சுவர்க்கலித்த 
மணிமருள் பூவை 
மணிமலர்ப்பூவை 
இடிமறந்தேமதி 
இடிமறந்தேகுமதி 
ஆகலும் உண்டே 
ஆகலும் உண்டோ 
காமூர்போல 
காவூர் போல 
கலங்கின்று 
விளிந்தன்று 
புழுக்கினெய்க்கனி 
புழுக்கி நெய்க்கனி 
சகடமண்டிய 
சகடம் வேண்டிய 
விதுப்புற்று 
விருப்புற்று 
பழங்கன்று கறித்த 
பழங்கன்று கறிக்கும் 
மேவரத்துவன்றி 


5 . 


6 . 


12 . 


15 . 


132.6 . 


9 


8 
. 


133. 6 . 


678 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


- 


பா . 


அடி 


பா . 


அடி 


18 . 


21 . 


29 


5 
. 


137. 4 . 


8 
. 


10 . 


மேவரத்தோன்றி 
தமர் நமக்கீத்த 
தமர் நமக்கீந்த 

19 . 
பிறைநுதற் 

பொறிவியர் 
பிறைநுதற்குறுவியர் 
இருண்மறை 

140. 4 . 
யொளித்தே 
இருண்மழை 

யொளித்தே 
சென்றுசேர்பொல்லா 

ராயினும் 
சென்றுசேர்பொல்வா 

ராயினும் 14 . 
மரம்பயிலிறும்பின் 
மாபயிலிறும்பின் 141 10 . 
பாடி நுடங்குபு 
பாடித்தொடங்குபு 18 . 
கைக்கொண்டல் 

கலும் 
கைக்கொண் 
டாடினள் 

19 . 
அடினராதனன்றோ 
பாடினவாதனன்றோ 21 . 
ஆஅதனன்றோ 
வன்றே 

25 . 
ஒன்றுநாளுலந்த 
ஈன்றுவரலுழந்த 

29 . 
புததொளிசிறந்த 
புதலே ரணிந்த 

142.4 . 
துணையொடுஏ முற 

வதிய 


ணையோடமர் 

துயில் 
பருவமன்றவர் 

வருதும் 
பருவமன்னவர் 

வருதும் 
என்றூழ்விடர் 
என்றூழ்விடாஅ 
கதழ்கோலுமணர் 
ததர்கோலுமணர் 
கூறலின் மனைய 
கூறி நுவறலின் 

மனைய 
கைபூண்பகட்டின் 
நையூண்பாட்டின் 
பலருடன் துவன்றிய 
பலருடன் துவன்றி 
பாசவலிடிக்கும் 
பாசவலிடித்த 
இருங்காழுலக்கை 
பெருங்காழுலக்கை 
வெரீஇயகமஞ்சூல் 
வெர் இக்கமஞ்சூல் 
மாஅத்து 
மரத்து 
புலிக்கேழுற்ற 
புபுலிக்கோளுற்ற 
வேங்கடவைப்பில் 
வேங்கட வெற்பில் 
நிறை பருந்தானை 
நிறையிருந்தானை 


138.11 . 


12 . 


13 . 


139. 6 . 


8 . 


12 . 


பின்னிணைப்பு -2 


679 


பா . 


அடி 


பா 


அடி 


7 
. 


13 . 


வந்து 


4-5 . வெல்போர் மாந்தரம் 

அரியேர் உண் கண் 
பொறையன் 

14 . 

மள்ளர்கையதை 
மாந்தரன் 

மள்ளர்கைய 
பொறைடன் 

18 . அம்ரோர்த்தட்ட 
வாழியநெஞ்சே 

அமரொறுத்தட்ட 
வாழியென்னெஞ்சே 145-5 . நுண்ணிதினிளக்கும் 
8 . முறையின் வழாஅது 

நுண்ணிதினிவக்கும் 
முறையியன் வழாஅது 

நுண்ணிதினுளர்க்கும் 
அதிகற்கொன்று 

6 . 

அத்தத்தளியள் 
வந்து 

அத்தந்தமியள் 
அதியற்கொன்று 

14 . கடு நவைப்படீஇயர் 

கடுநவிப்படீஇயர் 
எயினற்கொன்று 

16 . 

துய்த்தியல்வாழ்க்கை 
23 . பெயலலைக்கலங்கிய 

துய்க்கில் வாழ்க்கை 
பெயலைக்கலக்கிய 

22 . 

அமர்க்கண் 
பெயலைக்கலங்கிய 

அஞ்ஞையை 
மலைப்பூங்கோதை 

அமர்க்கண் 
மிலைப்பூங்கோதை 

மஞ்ஞையை 
24 . 

இயலெறிபொன்னின் 146. 2 . பகல்செல 
வியலெறி 

பகைசெல 
பொன்னின் 

மாண் நாகுதழீஇ 
143.2 . கவின் ஒழிய 

மட நாகுதழீஇ 
கவின் அழிய 

4 . 

படப்பை நண்ணி 
4 . வாடுபல்லகலிலை 

படப்பை நண்ணிய 
ஆடுபல்லகலிலே 

5 . கலிமகிழூரன் 
8 . வெம்மலையருஞ்சுரம் 

கலிகேழூரன் 
வெம்முனையருஞ்சுரம் 8 . யார்கொலளியள் 
வெம்முலையருஞ்சுரம் 

தானே 
144. 1 . வருதுமென்ற 

யார் கொலளியர் 
வருவேமென்ற 

தாமே 
2 . வரியோர்உண்கண் 

9 . மாயப்பரத்தன் 
வரியேயுண்கண் 

மாயப்பரத்தை 


3 
. 


680 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


148 , 6 . 


10 . 


149.12 . 


150.2 . 


4 . 


11 . 


151.14 


வவ்வுநாட 

154 6 . 
வவ்வுநாட்டு 
வழங்காதா 

7 
அங்கிடும்பை 
வழங்காதா அங்கு 12 . 

பீடம்பை 
அருஞ்சமங்கடந்து 
பெருஞ்சமங்கடந்து 
வம்புவிட 

14 . 
வம்புடை 
எல்வினை பெரிதென 155.5 . 
எல்லிவள் பெரிதென 
கண்ணெனமலரும் 

7 . 
தண்ணெனமலரும் 
மணியோர்த்தன்ன 156. 3 . 
மணிபெயர்த்தன்ன 
தெண்குரல் 

4 . 
திண்குரல் 
நடுங்கரும்படர் 

6 . 
நடுக்கரும்படர் 
குன்றுழைநண்ணிய 9 . 
குன்றுறை நண்ணிய 
இரங்கு நீர்ப் பாப்பில் 
இலங்குநீர்ப் பரப்பில் 
தனந்தருநன்கலம் 
நனந்தரு நன்கலம் 
உண் முரணுடைய 
முனைமுரணுடைப்ப 10 . 
முனைமுரணுடைய 
கண்கமழ்புதுமலர் 
தண்கமழ்புது மலர் 
கண்கமழ்பனிமலர் 12 . 


பையணந் தன்ன 
பை அணர்த்தன்ன 
காமர் துணையொடு 
சாமர்பிணையோடு 
தாள் தாழ் தார்மணி 
தோடார் தார்மணி 
தயங்குபுவியம்ப 
தயங்குபியம்ப 
புரிந்த கொள்கை 
பரிந்தகொள்கை 
நோய் நாமுழக்குவம் 
நோய் நாளுழக்குவம் 
பாணாட்டாங்கண் 
பாழ்நாட்டாங்கண் 
சேயரிபுனிற்றா 
சேயரிப்புனிற்று 
கதிர்முதறின் றலஞ்சி 
கதிர் மூதாதின்றலஞ்சி 
கரும்பருத்தியாக்கும் 
கரும்பருகியார்க்கும் 
கழனியாம் ல் 
கழுநீராம்பல் 
முழுநெறிப்பைத் 

தழை 
முழுநெறிப்பகைத் 

தழை 
முழுநெறிப்பைந்தழை 
காயா ஞாயிற்று 
காமர்ஞாயிற்று 
ஆகத்தலைப்ப 
ஆகத்தலைப்பெய 
நின்னகாப்பிழைத்த 


152. 1 . 


2 . 


6 . 


7 . 


10 . 


153.17 . 


பின்னிணைப்பு -2 


681 


பா . 


அடி 


பா . 


அடி 


15 . 


16 . 


157.1 . 


2 . 


> 


நின்னெதிர்ப்பட்ட 
நிலைத்துறைக் 

16 . 
சடவுட்கு 
உடைத்துனறக் 

17 . 
கடவுட்கு 
ததணி மருங்கறியாள் 18 . 
தருமருந்தறியாள் 
தணி மருந்தறியாள் 159. 4 . 
அல்குற்கொண்ட 
அல்கிற் கொண்ட 

11 . 
பகுவாய்ப்பாளை 
பகுவாயானை 
படுவாய்ப்பானை 

18 . 
குவிமுலைசுரந்த 
குவிமுனைசுரந்த 

160.14 . 
குறுகுலை தந்த 
குவிகுலைசுரந்த 161.5 . 
பும்பெயர்த்த 
புலம்பெயர்ந்த 
திருத்தல் வல்லு 

வோர்க்கே 
இருத்தலாற்று 

14 . 
வோர்க்கே 
திருத்தலாற்று 162. 18 . 

வோர்க்கே 
மின்னு நிமிர்ந்தன்ன 
மின்னுமிளிர்ந்தன்ன 163. 5 . 
அணங்குமாரர் 

வருமே 
அணங்குமார வருமே 
அணங்குமார் வருமே 6 . 
மன்ற மராஅத்த 


மன் றமாத்த 
முருகன் அன்ன 
முருகினன்ன 
இல்லனாக 
இல்லானாக 
இவளிது செயலே 
இவளது செயலே 
ஒழிகலடுப்பின் 
ஒழுக்கலடுப்பின் 
கவலைக்காதலர் 
கவலைகாதலர் 
கவலைகாதல் 
கொடுமுடி காக்கும் 
கொடுமுடி தாக்கும் 
பாம்புயர் தலையில் 
பாம்புயிர் தலையில் 
வாழ்க்கைச்செஞ் 

செவி 
வாழ்கட்செஞ்செவி 
எண்ணின ரென்பது 
எண்ணினியென்பது 
பல்லிதழுண்கண் 
பல்லிதழ்மழைக்கண் 
அதிகன் 
அதியன் 
அதகன் 
பெருநசை உள்ள 

மொடு 
வருநசை உள்ள 

மொடு 
விளியும் எவ்வமொடு 


11 . 


14 . 


8 
. 


158. 3 . 


9 . 


13 . 


682 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


V டி 


பா . 


அடி 


பா . 


அடி 


164. 7 . 


9-10 . 


12 . 


165 , 8 . 


11 . 


13 . 


விளியா வெவ் 

வமொடு 
விளிய வெவ்வமொடு 
வெறியேன் றன்றே 168. 4 . 
வெறிவென் றன்பே ற 
இனைப்பாங்கின்னாது 169. 2 . 
இனையாவின்னாது 
மதின் முகமுடுக்கிய 
மதின்மூடுக தவமுருக்கிய 10 . 
இன்றோள் தாராய் 
ஈன்றோட்டாராய் 
இன்றோட்டாராய் 

11 . 
மலர்சூட்டி 
மலர்சூடி 

13 . 
அருமகளேயென 
மருமகளேயென 

170.3 . 
கோஒயுடைப்பின் 
தோயுடையுப்பின் 

7 . 
கோதுடைவைப்பின் 
வேளூர் வாயில் 
பேரூர் வாயில் 
நீவெய்யோள் வயின் 
நீகடுத்தோள்வயின் 8 . 
கோடுதோய் 
தோடுதோய் 171. 4 . 
உரிஞவொல்கி 
உரிஞ்சவொல்கி 172 8 . 
மரஞ்சோர் மாடக்கு 
மரஞ்சோர் மாடத்து 10 , 
பானாய் துள்ளிய 
பானாய்துள்ளி 

11 . 
பானாய் துன்னிய 


பறைக்கட்சீறின் 
பறைகட்சீறின் 
பறைக்கண் சிற்றில் 
பல்லான்குன்றில் 
வல்லாண்குன்றில் 
அலங்குகதிர் 
இலங்குகதிர் 
வயங்குகதிர் 
செல்கதிர் மழுகிய 
செல்சுடர் மழுங்கிய 
செல்கதிர் மழுங்கிய 
நுதலள் 
நுதலினள் 
நெக்ழ்ந்த 
நெகிழ்த்த 
ஒருநின்னல்லது 
ஒரு நீயல்லது 
பறை இ 
பறை இய 
பறவை 
தளரும் துறைவனை 
கிளரும் துறைவனை 
வேண்டு மாரலவ 
வேண்டுமாலலவ 
நினைவன் மா தவர் 
நினையுமா தவர் 
வரிநுதல்யானை 
அணிநுதல்யானை 
புல்வேய் குரம்பை 
புதல்போற்குரம்பை 
முழவுறழ் பலவின் 
முழவுமுதற் பல வின் 


166. 2 . 


4 


8 . 


15 . 


167 12 . 


14 . 


17 . 


பின்னிணைப்பு -2 


683 


யா . 


அடி 


பா . 


அடி 


17 . 


174.8 . 


நளிசினைக்குருகு 
நளிசிமைக்குருகு 
தீண்டித்தாதுக 
தீண்டிவினைஞர் 
கொண்டல்வான் 


11 . 


மழை 


1754.1 . 


176.10 . 


13 . 


20-21 . 


பசலையாவின்று 

178. 8 . 
பரலையாயின்று 
கையற்றொடுங்கி 

10 . 
கையற்றிரங்கி 
ஊழுறுநறுவீ 

18 . 
ஊழுறு கிளர்வீ 
நிரைத்த 
நிறைந்த 
நிரைந்த 
ஒலித்த பகன்றை 
ஒலிந்த பகன்றை 20 . 
மனை நகுவயலை 
மனை நடுவயலை 179. 5 . 
நின்னின்றுறைய 

வென்ன 9 . 
நின்னின் றுடையா 

ளென்ன 12 . 
கடத்தளோமற்றே 
கடத்தளோமப்பிற 
பெய்ம்மார் 

13 . 
காண்பின் 
பெய்ம்மமார் 

14 . 
காம்பின் 
நெறியிடை 

180.11 . 
நெடியிடை 
தாஅய நின் 

சுணங்கடை 
தாஅயசுணங்கிடை 181.5 . 
தாஅய நின்சுணங் 
கிடை 

7 . 
வரித் தறொய்யிலை 
விரிந்த நின்றொய்யிலை 12 . 


21 . 


கொண்டல்வளம் 

பொழிந்த 
பொழிந்தவைகறை 
குளிர்கொள்வைகறை 
பிரிவறியலனே 
பிரிபறியலரே 
வான் வாய் திறந்தும் 
வறள் வாய் திறந்தும் 
இரும்புகொள் பூசல் 
அரம்புகொள் பூசல் 
புரையுமுன்கணிம் 
புனையுமுன் கணிம் 
புரையுமுண்கணிம் 
வாணுதல் 
வாண்முகம் 
பதிபெயர்ந்துறைதல் 
பதிபெயர்த்துறைதல் 
முள்ளுடைநெடுந் 

தோட்டு 
முள்ளிடை நெடுந் 

தோட்டு 
செருவிற்குடை இ 
செருவேல் கடைஇ 
வண்மை எயினன் 
ஆஅயெயினன் 
அயிர்கொண்டீண்டி 


177. 6 . 


8 . 


19-20 , 


20 . 


684 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


14 . 


7 ; 


16 . 


17 . 


18 . 


22 


23 . 


1 82. 1 . 


4 . 


அயிர்கொடீண்டி 186. 5 . இருங் கயந்துளங்க 
வைப்பின் யாணர் 

இருங்கயந்தயங்க 
வெற்பின் யாணர் 

கொளவையோ 
நான் மறைமுது நூல் 

பெரிதே 
நால்வகை முது நூல் 

கேண்மையோ 
தை இய 

பெரிதே 
தை இ 

10 . பண்டையாழ்பாட 
பொழின் மனை மகளிர் 

மண்டை பாழ்பட 
பொழின் மணமகளிர் 14 . வென்வேல் 
பகா அர் 

பெல்பரி 
பகர்வர் 

17-18 . உரிதினின் யாந்தன் 
வண்டடர் ஐம்பால் 

பகையேம் 
வண்டாவிடம்பால் 

உரிதினினயர்ந்த 
மிலைந்து 

பகையேம் 
மலைந்து 

உரிதினார்ந்த பகை 
வீளையம்பினிளையர் 

யேம் 
விளையாநாவினிளையர் 187.10-11 . சேணோங்கலந்தலை 
உருமோடொன்றி 

சேய் நாட்டலந்தலை 
உருமோடன்றி 

12 . கல்சேர்பு 
உரவுமழை 

கரைசேர்பு 
ரவுமழை 

16 . வேனில்வெற்பில் 
இறந்துநீர் 

வேனில் வைப்பில் 
விரைந்து நீர் 

கானலங்காய 
புதல்வற்பயந்த 

கானிலங்காய 
புதல்வர்ப்பயந்த 

கானங்காய 
கோடுடைக்கையர் 

கெடு நாட்டாரிடை 
கோடுடைத்தலையர் 

நெடுநாட்டாரிடை 
வலித்துவல்லினர் 19 . முதிராவிளங்கதிர் 
வலி துவல்லினரே 

முதிராவிளங்குகதிர் 
வலி துவல்லினர் 

முதிராவிடங்தகதிர் 
கல்பொருபரப்பின் 188. 1 . இருங்கிளைக்கொண்மூ 
கல்பொரிபாம்பின் 

பல்கிளைக் கொண்மூ 


9 . 


10 . 


183. 6 . 


184.2 . 


13 . 


185. 5 . 


8 . 


பின்னிணைப்பு -2 


685 


பா . 


அடி 


பா , 


அடி 


5 . 


11 . 


12 . 


189.11 . 


190. 5 . 


6 . 


7 
. 


10 . 


191. 3 . 


பெருஞ்செயாடவர் 
பெருஞ் சேயாடவர் 
தட்டையோப்பியும் 

10 . 
தட்டையோச்சியும் 
அசைஇயும் 

11 . 
தையும் 
தை இயும் 

193.4 . 
படர்மலியெவ்வமொடு 
படர்மலியுள்ள மொடு 
நோக்காள் 

6 . 
நோக்கான் 
உயர்சிமை 

7 
உயர் மிசை 
வழங்கலுமுரியன் 
வழங்கலும் வெய்ய 
வண்டோட்டு 

7,8 . 
வெண்டோட்டு 
அசைவில் 

நோன்றாள் 
நோன்சுவல் 

10 . 
வன்றாள் 
பிரிந்துறைவல்லி 
பிரிந்துறைவவ்வி 
உரைத்திசின் 

12 . 
உரையினி 
மெல்லியவாகி 194. 8 . 
மெல்லியல்வாங்க 
மதியிருப்பன்ன 

9 . 
மதியரும்பன்ன 
இறங்குபொறை 

13 . 
யுயிர்த்தன 
இறங்குகுரலிறுத்தன 14 . 


இறங்குபொறை 

யிறுத்தன 
விட ரகந்துழைஇ 
வியலசந்துழைஇ 
திருமணி 
கருமணி 
பொருகளத் 

தொழிந்த 
பொருகளத்துழந்த 
செஞ்செவியெருவை 
செஞ்செவிச்சேவல் 
குறும்பொறை 

யெழுந்த 
பொறையடைந் 

தெழுந்த 
யா அத்தருங் 

கவட்டுயர்சினை 
யா அக்கருங் 

கவட்டுயர்சினை 
கொல்பசி 
தொல்பசி 
வல்சியாரும் 
வல்சியாகும் 
பன்மாண்டங்கிய 
பன்மாண்டடங்கிய 
இரங்கவாங்கி 
இறங்கவாங்கி 
களைகால்கழீ இய 
கணைக்கால்கழீ இய 
காடுழவொழித்த 
கூழ் நிழலொழித்த 
வல்லிலைக்குருந்தின் 


6 . 


13 . 


14 . 


192. 1 . 


8 . 


686 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி . 


அடி . 


16 . 


பல்லிலைக்குருந்தின் 
கார் மனிதுவாற்றோழி 199.7 . 
கார்மனி தளைதோழி 
நலம்புனையுதவியோ 10 . 


195.10 . 


வுடையன் 


நலம்புனையுதவியு 


முடையன் 


11 . 


196.7 . 


9 , 


11 . 


நிறைச்சுனை 
தொகு நிலை 
தொகை நிலை 
ஒய்யென் றலறிய 
ஒய்யென வலறிய 
தரி இயகலையே 
தேரியகலையே 
பொருதுகளத் 

தொழிய 
பொருகளத்தொழிய 
நார்முடிச்சேரல் 
நாண்முடிச்சேரல் 
இன்னாவுறையுட்டா 

யினும் 
இன்னாவரையுட்டா 

னுயிம் 
சிறைபல பாராட்டி 
சிறைப்பல பாராட்டி 
பெட்குவம் 
பெட்குவோம் 
பெட்குவெம் 
உரைத்திசின் 
விரித்திசின் 
மன்று பட்டன்றே 
மான்றுபட்டன்றே 
இருடுணிந்தன்ன 
இருடணிந்தன்ன 
பிணிவொடு 
பிணையொடு 
இனனேமார்ப 
இனனேரார்ப்ப 
கல்லதர்ச்சிறுநெறி 


197 , 6 . 


அஃதறிகிற்பினோ 20 . 
அஃதறிகற்பின் 
இடூஉமூர 
இடுமூதூர 

22 . 
அழித்ததன்றப் 

பற்றெறுவர 200. 4 . 
அழித்ததன்ற 

வற்றெறுவர 
திதியன் அழுந்தை 
திதியன் அறந்தை 9 . 
முன்னுவ ரோட்டிய 
முன்னுநர் ஓட்டிய 

13 . 
மறமிகு தானை 
மாமிகுதானை 
தேமுதுகுன்றம் 

14 . 
தேமுதிர் குன்றம் 
கார்விரைகமழும் 201.10 . 
கார்மலர்கமழும் 
இளமழைசூழ்ந்த 

17 . 
இனமழைசூழ்ந்த 
பெரியள் 

18 . 
பெரிய 
கவிரம்பெயரிய 202. 2 . 
கவுரியம்பேரிய 
நிறைசுனை 

13 . 


7 . 


. 


8 
. 


198 , 5 . 


3 


7 . 


12 . 


15 . 


16 . 


(| 


பின்னிணைப்பு -2 


687 


பா . 


அடி 


பா . 


அடி 


14 . 


12 . 


203. 2 . 


16 . 


16 . 


17 . 


18 . 


20 . 


204 , 3 . 


209.14 . 


12 . 


210.4 . 


205.3 . 


6 . 


211 , 2 . 


கல்லகச் சிறுநெறி 
நின்வயின் 
நும்வயின் 
யாயறிந்துணர 
தாயறிந்துணர 
துச்சிலிருத்த 
துச்சிலிருந்த 
யானாகுகமன்னே 
யானாதமன்னே 
வென் றமருழந்த 
வேத்தமருழந்த 
வாணன்சிறுகுடி 
பண்ணன் சிறுகுடி 
துணிவில்கொள் 

கையர் 
துனியில் கொள் 

கையர் 
வாமூர் பிழிதரும் 
வாமூர் பிழியும் 
குன்றகச் சிறுநெறி 
குன்றச் சிறுநெறி 
நகுவரப்பபணைத்த 
நகுவரப்படைத்த 
மயிர்க்கவின் 
மயிர்கவின் 
சேணோர்க்கு 
சேனோர்க்கும் 
மொழிமைகூறவும் 
மோழமை கூறவும் 
சொல்லளாகி 
சொல்லாளாகி 
தெறாமைச்சிறகரில் 


தெறாமற்சிறகரில் 
காணேன் யானென 
கானெனச் சினைஇ 
அருக்கிய பூசல் 
ஆக்கியபூசல் 
வசைவிடக்கடக்கும் 
வரைவிடக்கடக்கும் 
நாணுவரை நில்லா 
நாணுவரையில்லா 
சேரலர்க்கீத்த 
சேரலற்கீத்த 
பசும்பிசிர் 
பசும்பிதிர் 
படர் தருந்துறைவன் 
படருந்துறைவன் 
சுதைவிரிந்தன்ன 
சுரைவிரிந்தன்ன 
தேஎத்தராயினும் 

நல்கும்வர் 
தேஎத்தரென்ப 

வல்கலும் 
வன் கட்கதவின் 
அகன்கட்கதவின் 
பேஎரலர் 
பாஅரலர் 
விரவுமொழித்தகடூர் 
விரவுமொழித்த 

கட்டூர் 
விரவுமொழிக் கட்டூர் 
விலங்குசினம் 
விலங்கியசினம் 
முந்நீர் முற்றி 


18 . 


8 . 


22 . 


206. 3 . 


14 . 


4 . 


17-18 . 


5 
. 


212.14 . 


207. 15 . 


16 . 


17 . 


208.11 . 


18 . 


688 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா , 


அடி 


22 . 


213. 1 . 


2 . 


14 . 


9 
. 


214 7 


11 
. 


9 
. 


215.2 . 


முன்னர் முற்றி 

2 . 
அல்லோட்கருதி 
அல்லோட்கு வருந்தி 
வினை நவில்யானை 
வினை நல்யானை 

8 . 
இனமழை 
இள மழை 
எரிமருள்கதிர 
எரிமருள் கதிர்மணி 
திருமணி இமைக்கும் 
இமைக்குமத்தம் 
அடுபுகழ்மேவலொடு 
அடுபுகழ் வேலொடு 
நம்மறிவு தெளிந்த 
நம்மறிவு தெளித்த 
தேஎமுன்னி 

15 . 
தேயமுன்னி 
உரன்மிகு நெஞ்ச 
மொடு 

18 . 
முரண்மலி நெஞ்ச 

மொடு 19 . 
உரன் மலி நெஞ்ச 

மொடு 218. 2 . 
நாண்கொள் நுண் 

கோலின் 
ஞாண்கொள் நுண் 
கோல் நன் 

12 
தான் புனலடைகரை 
தண்புனலடைகரை 

20 . 
பெய்து புலந்திறந்த 
பெய்துபுறந்தந்த 

21 . 


பஞ்சித்துய்க்கப் 

பட்டன்ன 
பஞ்சிற்றுய்க்கப் 

பட்டன்ன 
தோலெறி 

பாண்டிலின் 
கோலெறி 

பாண்டிலின் 
வாலியமலர 
வாலிதின் மலர 
கொழுமுகை அவிழ 
கொழுமுகையுடைய 
குருகினம் நரல 
குருகினா நரல 
குயினா நரல 
ணையுடையீர்க் 

கென 
துணையுடைஈர்க்கே 
இணரிறுபுடையும் 
இணரிறுபுடைபு 
தீப்பிறப்ப 
தீப்பரப்ப 
குளகருத்த 
குளகருந்த 
பரூஉவுறை 
பகுவுரை 
வரகூரிதென்னாய் 
வரலறிதென்னாய் 
தோன்றியொடு 
தோன்றல 
தோன்றல் 
ஒண்பூ 


3 . 


216.1 . 


4 . 


2 . 


217. 1 . 


பின்னிணைப்பு -2 


689 


பா . 


அடி 


பா . 


அடி 


பொன்பூ 


221. 3 . 


5 
. 


நெடும்பொங்கர் 
219 , 8 . பிறந்ததற்கொன்றும் 6 . 

வெங்காட்டு 
பிறந்ததற்கொண்டும் 

வெங்கட்டு 
220 , 4 . குழூஉச்சமம் 

13 . நுண்கேழடங்க 
குரூஉச்சமம் 

நுண்டுகளடங்க 
11 . நிலையினை வருந்தினை 

பையுள் கெட 
நிலையின் வருந்தினை 

பையுள் கெடு 
14 . இரும்புட்போல 

15 . கமழ்தொடை 
இருபுட்போல 

கமழ்தொடர் 
எம்மகள் 

224. 7 . வால்வெண் 
என் மகள் 

தெவிட்டல் 
செயலை வெள்வேல் 

வால்வெண்டெ 
சேயிலைவெள்வேல் 

விட்டல் 
7 . வாங்குசினை மலிந்த 227. 3-4 . பன்மாணீர்மலி 
வாங்குசினைகொய்த 

பன்னாணீர்மலி 
வாங்குசினைக்கொய்த 17. 

பிடிமிதிவழுதுணை 
8 . மெல்லிணர் தளிரொடு 

பிடிமகிழுறு துணை 
தளிரொடு 

19 . வீறுபெறுதிருநகர் 
மெல்லிணர் 

விழவுறு திருநகர் 
222. 2-3 . நோய்க்கென்மேனி 

வீழ்வுறு திருநகர் 
நோய்க்குன்மேனி 

எல்லுமிழாவணத்து 
9 . மதிமருண்டலந்த 

எல்லிமிழாவணத்து 
மருண்டிடருழந்த 228.9 மிளை இயசாரல் 
10 . காதலற்காட்டி 

மிளையசாரல் 
காதலிற் காட்டி 229.10 . பெருந்துனிமேவல் 
பாடல்சால் 

பொருந்துனிமேவல் 
பாடுசால் 

பெருந்துனிமேவ 
12 . மருதியன்ன 

18 . மா அத்தலங்கன் 
மரதியன்ன 

மராஅத்தலங்கன் 
223. 1 . 

இது நத்துறந்தோர் 230. 3 தழையிருந்த 
அதுநத்துறந்தோர் 

தழையருந்த 
நெடும் பெருங்காய் 

4 . 

ஐய அரும்பிய 


21 . 


4 . 


690 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


ஐயரும்பிய 

16 . 
சுணங்கின் 

வையெயிற்று 236.3 . 
சுணங்கினையவை 
யெற்று 

5 . 
9 . இம்மனைக்கிழமை 
இல்லுடைக்கிழமை 

7 . 
231. 3 . இல்லென்றென்னி 
இல்லென எண்ணி 

18 . 
15 . தோடார் கூந்தல் 

தோடார் மென்றோள் 
232 , 4-5 . பெயரும் 

பெருங்கனாடன் 237.10 . 

பிடி படு மருங்கினாடன் 
234. 1 . சார்பயம் பொழிந்த 15 . 
கார்ப்பயன் 

பொழிந்த 238 , 4 . 
4 . கொளீஇய 
கொளீ இ 

5 . 
மூழ்கிய 
முள்கிய 

9 . 
8 . கண்ணோக் 
கொளிக்கும் 

14 . 
கண்ணேக் 

கொழிக்கும் 15 . 
10 . ததர் தழை 
ததர் நளை 

239. 1 . 
தகர் நனை 
235.11 . கள்வன் 

களவன் 
14 . நாமந்தோற்றி 

14 . 
நாமந்தோன்றி 


அருளின்றி நலிய 
அருளின்று நலிய 
வௌவினர் மாந்தி 
வெவ்விளர் மாந்தி 
இடை நிலம் 
இடனிலம் 
மா ஒத்தலங்கசினை 
மா அத்த வஞ்சினை 
புனலொளித்தன் 

றென 
புனலொழித்தன் 

றென 
புன்ச முதிர்த்த 
புன்கமுயர்த்த 
தவிர்விலர் 
தவிரலர் 
இருண்முகை 
இருமுகை 
பனை மருளெருத்தில் 
பணை மருளெருத்தில் 
சிவப்பவீர்க்கும் 
வசிப்பவீர்க்கும் 
கலிமானள்ளி 
கடுமானள்ளி 
உடைந்த 
உடைத்த 
அளிதோ தானே 
அணிதோ தானே 
எவனாவது கொல் 
எவனாகுவங் கொல் 
நெருநலும் 
நெருநையும் 


5 
. 


பின்னிணைப்பு -2 


691 


பா 


அடி 


பா , 


அடி 


240.1 . 


241.2 . 


11 . 


16 . 


242.10 . 


18 . 


22 . 


கருக் கோட்டிருஞ் 
சினை 

12 . 
ருங்கோட்டஞ்சினை 
இனியரம்ம 

15 . 
இனியாரம்ம 
ஈயாரம்ம 
அலங்கு தலை 

244. 1 . 
அலங்கு நிலை 
நன்மர மருங்கின் 
நீண்மர மருங்கின் 
வேலற்றரீ இயன்னை 
வேலற்றரீ இயென்னை 10 . 
நளிர்முகைச் 

சிலம்பின் 
நளிமுகைச்சிலம்பின் 
வரையகவெற்பன் 

13 . 
வரை நகுவெற்பன் 
மணந்தமார்பே 245. 5 . 
மலர்ந்தமார்பே 
உதிர்த்துவரின 

6 . 
உதரத்தவரின் 
துகிரினீங்கை 
துகளினீங்கை 
இறங்குபோதவிழ்ந்த 11 . 
வீங்குபோ தவிழ்ந்த 
ஊருழை 

18 . 
ஊருளை 
கண்ணில் வாடை 246.2 . 
கன்னி வாடை 
நில்லாதேங்கி 

5 . 
நில்லாதேகி 
நம்வலத்தன்மை 


நம்வலித்தன்மை 
அறியுநமாயின் 
அறியுமாயின் 
தொல்வினைப்பயனே 
தொழில் வினைப் 

பயலே 
ட சைபடுபச்சை 
பகைபடுபச்சை 
நெய்தோய்த்தன்ன 
நெய்தோற்றொழித் 

தென 
அருந்துயருடையள் 
வருந்துவள் 
இவளென 
அவாளன 
நெடுந்தேரூர்மதி 
நெடுந்தேரேவுமதி 
மழைபெயான் மறந்த 
மழையென மறந்த 
செல்சாத்தெறியும் 
செல்சமத் தெறியும் 
பண்பில் வாழ்க்கை 
அன்பில் வாழ்க்கை 
வெண்கோடு சுட்டி 
வெண்கோடு கட்டி 
ஒட்டகத்தல்கு பசி 
வேட்டத்தல்கு பசி 
களவனாக 
கள்வனாக 
கூந்தல் நீவெய்யோ 

ளொடு 
கூந்தனல்லவளோடு 


243.1 . 


2 . 


3 . 


4 . 


8 . 


9 . 


11 . 


692 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா , 


அடி 


அடி 


8 . 


8 
. 


247.2 


6 . 


248. 2 . 


3 
. 


ப 


8-9 . 


செலாது 


16 . 


காய்சின மொய்ம்பின் 

நந்தர் வெறுக்கை 
காய்சின முன் பின் 

அரும்பணைப் 
பு 6 ம்பத்துறந்தோர் 

பொதியில் 
புலம்பத் துறந்தவர் 

அரும்பிணைப் 
இருந்தலையிடக்கும் 

பொதியில் 
இருந்தலையிடிக்கும் 9 . கடிப்பிகுத்திரங்க 
வயநாயெறிந்து 

கடிப்பிகுத்தியம்பொர 
வலநாயெறிந்து 

14 . 

அறைவாயும்பர் 
மடக்கிளையோடு 

வரைவாயும்பர் 
மடக்கிக் கிளையொடு 17 . குத்திப்புகளொடு 
செல்லாது 

குத்திய புகலொடு 

குத்திய புகழொடு 
நல்லை மன்னென 

18 . காப்பில் வைகும் 
நல்லண்மன்றம் 

காப்பில வைகும் 
நல்லோண்மன்றம் 

காம்பில் வைகும் 
நகூஉப் பெயர்ந் 252. 6 . தனியன் வருதல் 
தோளே 

தனியயன் வருதல் 
கூய்ப்பெயர்ந்தோளே 

எமியேனிருத்தலை 
ஏந்து துளங்கெழிலி 

எளியேனிருத்தலை 
மில் 

1 !. தொழின்மழை 
ஏந்து துளங்கிமி 

தெழி மழை 
லெழல் 

253.6 . 

நெடுநகர்க்கூடல் 
துகள் வார்க்கோடை 

நெடுமதிற்கூடல் 
துகள் வாய்க் 

10 . ஏராஅய்ய 
கொண்டை 

ஓராயுய்ய 
மயங்குபிசிர் 

ஏராஒய்ய 
மயங்குபிதிர் 

2154.2 . பலபாராட்ட 
கூரு மருந் துயர் 

பலர்பாராட்ட 
கேட்பின் 

11 . முடித்தன மாயினீயும் 
கூருந் துயர் கேட் 

முடித்தனமாயினி 
டின்னும் 

னீயும் 
நந்தன் வெறுக்கை 15 . தலைஇத் தண்ணென 


8 
. 


249 , 6 . 


14 . 


250. 1 . 


251. 4 . 


5 . 


பின்னிணைப்பு -2 


693 


பா . 


அடி 


பா . 


அடி 


18 


255.7 . 


8 
. 


12 . 


14 . 


16 . 


256.5 . 


8 . 


தோன்றி தோன்ற 
அளவை நீடாது 

11 . 
அளவையினீடாது 
வாள்வினைப் பிரிந்த 
வாள் வினைப் புரிந்த 
கழியாமையே 
கழியாமையின் 261.7 . 
பெருவன மலர 
பெருவள மலர 262.3 . 
கூதள மூதிலை 
கூழை மூதிலை 

4 . 
கங்குல் வீசி 
கங்குல் வீச 

17 . 
உகுவாரருந்து 
நுகர்வாருந்து 

18 . 
பொய்யால் அறி 

வெனின் 263.7 . 
பொய்யால் அறி 
வனின் 

8 . 
கரும்பமல் படப்பை 
கரும்பயல் படப்பை 15 . 
குறும்பலமொசிக்கும் 
குறும்பலோதிக்கும் 264. 3 . 
வாழிய நெஞ்சே 
வாழியென்னெஞ்சே 
நயந்தனைகொண்மோ 
நயந்தனை கேண்மோ 265.1 . 
மலர்பாய்ந்தூத 
மலர்பரந்தூத 

5 . 
மீமிசை 
மிசைய 

12 . 
கரையாடலவன் 


தகையாட லவன் 
யாங்காகுவல் கொல் 
யாங்காதவன் கொல் 
யாங்காகுவள் கொல் 
யானே நீங்காது 
தானே நீங்காது 
சிறுபுறங்காண்கம் 
சிறுபுறங்காண்குதும் 
ஆகுவினை கலித்து 
ஆகுவிளை கலித்து 
பயறாபுக்கென 
பயரூழ்புக்கென 
கொண்டகன் மாமலை 
கொண்டன்மாமலை 
வந்தமாறே 
வந்தவாறே 
மேலாளொற்றி 
மேலான் ஒற்றி 
யாஅத்துக்கோடு 
மராஅத்துக்கோடு 
முற்றத்தேமுறு 
முற்றத்தெளிதுறு 
வரிவெண்கோடல் 
விரிவெண்கோடல் 
ஊர்வயிற்பெயர்தர 
காவயிற்பெயர் தர 
வியல்விசும்புகந்து 
வியல்விசும்புகுந்து 
பாடலிக் குழீ இ 
பாடலிற் குழீஇ 
கெண்டிப்புரைய 
கெண்டிப் பரைய 


15 . 


257. 8 . 


258. 8 . 


6 
. 


259. 12 . 


260. 2 . 


5 


694 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி 


16 . 


18 . 


20 . 


266. 2 . 


3 
. 


3 
. 


14 . 


12 . 


துகளற விளைந்த 
துகளற விரைந்த 
புலா அற்கையர் 

16 . 
புலராக்கையர் 
மரா அஞ்சீறூர் 

268. 2 . 
பரா அஞ்சீ றூர் 
அந்திப்பா அய 
அந்திம்பா அய 
அந்திப்பராஅய 
மைந் துமலி 

களிற்றின் 
மைந்துமலை 

269.9 . 
களிற்றின் 
பசும்பூட் 

பொருந்தலர் 
பெரும்பூட் 

21 . 
பொருந்திலர் 
பசும்பூட் 

பொருத்திலர் 270. 2 . 
எமக்ரேயயல 
எமக்கேவயலர் 
வந்திறுக்கும் 
வந்திருக்கும் 
நெஞ்சுநெகிழ் தகுந் 
நெஞ்சுநெகிழ்க்குந 6 . 
இனை தலான் றிசின் 
உனை தான்றிசின் 
கொள்ளை வான்பூ 

10 . 
கொள்ளைவறட்பூ 
மாமுக முகவினம் 
மாமுக முசுக்கலை 

14 . 
உகிர் நெரியோசை 


உதிர்வனவோசை 
உதிர் நெறிவோசை 
எல்வளை நெகிழ்த்த 
எல்வளை நெகிழ்ந்த 
பூநுதல் யானையொடு 
பகைநுதல் 

யானை யொடு 
புலவற வேங்கை 
பொலிவற வேர் கை 
எய்தினேனே 
எய்தினே எ 
நறுவரை 
நறுவிரை 
மஞ்சளீர்ம்புறம் 
மஞ்சணீர்ப்புறம் 
பெரு நீர்க்கான றழீ இய 
பெரு நிழற்கானறழீ 

இய 
புலா அன் மறுகில் 
கலற்புலான் மறுகில் 
உண் புலான் மறுகில் 
புகாஅர் மறுகில் 
சேயிருத் துழந்த 
சேயிறா முகந்த 
வாங்குசினைத் தோயும் 
வாங்சினைத் 

தொடுத்த 
தொன்னலந் 

தொலைய 
தொன்னலஞ் சிதைய 
இன்னாதுயங்கும் 
இன்னாதுயவும் 


16 . 


19 . 


5 
. 


267 , 1 . 


4 . 


7 . 


9 . 


12 . 


T 


பின்னிணைப்பு -2 


695 


பா . 


அடி 


பா . 


அடி 


15 . 


271 9 . 


11 . 


12 . 


272 , 2 . 


6 . 


273.1 . 


12 
. 


7 . 


நும்மூருள்ளுதிர் 

6 . 

அதளன் 
நும்மூருள்ளுவை 

அகலன் 
நீர பணிராகி 

8 . தண்டு சாலூன்றிய 
நீர்வணிகராகி 

தண்கோலூன்றிய 
வல்வதாக நும் 

11 . இரியப்போகும் 
வாய்வதாக நும் 

இரியப்பெயரும் 
அவியன் 

275. 3 . பந்தர்வயலை 
அவையன் 

பரந்தவயலை 
நுதல்கழுவக் கங்குல் 

4 . வளமனைக்கிழத்தி 
நுதலகழுமக் கங்குல் 

வளமனைக்கழிப்பி 
பணியலை முனியான் 7 . கழறலின் ற 
பனி யலை முனியான் 

கழறலையன்றி 
விசைத்தெழுந்த 

எண்கின் ஈரினம் 
விசைத்தெறிந்த 

எண்கின் இருங்கிளை 
நம்மனத்தன்ன 

13 .. வெம்மலை அருஞ்சுரம் 
மென்மை 

வெம்முனை 
நம்மனத்தன்மை 

அருஞ்சுரம் 
இன்மையின் 

276.3 . பைப்பய 
அன்மையின் 

பையென 
தலை வரம்பறியா 

கடியிலம்புகூஉம் 
நிலைவரம்பறியா 

கடியில்புகூஉம் 
நோய்வளரிளமுலை 

கடியிலன்பு . உம் 
தோய்வரலிள முலை 277.7 . செறும்பினன்னம் 
உயவுத்திரண்டி 

செறும்பினனைய 
உயவுத்திறனீடி 

11 .. 

அசைவினரிருக்கும் 
நாணில் பெருமரம் 

அசையுநரிருக்கும் 
நாரில் பெருமரம் 

17 . பொங்கழல் முருக்கின் 
அரநலிந்து 

புன்காண் முருக்கின் 
இரநவின்று 

புன் காய் முருக்கின் 
வானவின்று 

278. 6 . பெருமலை 
பருவஞ்செய்த 

பெருவரை 
பெருவளஞ்செய்த 

சிவப்பப் பானாள் 


10 . 


4 . 


12 . 


15 . 


274.1 . 


3 . 


11 . 


696 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


279 , 8 . 


திண்மணி 
திருமணி 
களர்ப்ப 


12 . 


கிளர் 


280.5 . 


6 . 


8 . 


8 
. 


10 . 


சிவப்பப்பன்னாள் 282. 5 . 
மாரியின வியா 
மாரியின்வீயா 
மலிபூம்பொங்கர் 
நறைமலி பொங்கர் 

8 . 
நலஞ்சால் விழுப் 
பொருள் 

18 . 
அஞ்சொல் விழுப் 

பொருள் 28 ) .1 . 
ஆயின் அறந் 

தெரிந்து 
ஆயின் அந்தில் 
உப்புடனுழுதும் 

15 . 
உப்புடனுழந்தும் 
அடுத்தனம் இருப்பில் 284. 8 . 
அடுத்தனம் விரும்பில் 
தேனிமார் அகன் 285. 3 . 

கரை 
தேனிமிர் தண்கரை 
பரதவன்மகளே 286. 5 . 
பரதவனமக்கே 
செய்வது 

8 . 
செல்வது 
அகலுளாண்மை 

9 . 
அகலு நாண்மை 
அகலுள் ஆங்கன் 287. 9 . 
வல்விற் சுற்றி 
வல்விற் கட்டி 288.13 , 
அவ்வார் 
விளிம்பிற்கு 

14 . 
அவ்வரா 

விளிம்பிற்கு 15 . 


13 . 


ஒருங்குடன் சாற்றி 
ஒருங்குடன் கொண்டு 
கடவுட் காக்கும் 
கடவுட்கு ஓக்குதும் 
பெருந்தோள் நீவி 
பெருந்தோள் நீவிய 
ஏகுதற்கு 
ஏகுநர்க்கு 
தண்ணிலம்வரிப்பு 
தண்ணிலம் பரிப்ப 
தெறிகோல் மறவர் 
தெறிகொண் மறவர் 
எவ்வமிகந்து 
எவ்வமிகுந்து 
எவ்வமிகழ்ந்து 
ஊர்க்குறுமகளிர் 
ஊர்க்கோமகளிர் 
விழையுமாயினும் 
விழைவதாயினும் 
மீட்டாங்கு 
வேட்டாங்கு 
துணைப்புறாஇரிக்கும் 
துணைப்புறாவிகுக்கும் 
பழச்சுளை 
பழச்சினை 
நனிநோய் ஏய்க்கும் 
நனிநோய் எய்க்கும் 
மாங்காட்டற்றே 


14 . 


281.1 . 


2 . 


5 
. 


6 . 


பின்னிணைப்பு -2 


697 


பா . 


அடி 


பா . 


அடி 


16 . 


289.3 . 


290.15 . 


291 , 4 . 


6 . 


7 . 


5 
. 


10 . 


| 


15 . 


அரங்காட அற்றே 
கொந்தோடு திர்த்த 14 . 
கொங்கோடு திர்த்த 
நெடுநிலை நடுகல் 
நிரை நிலை நடுகல் 
மணியேர் மாணலம் 293. 1 . 
மலரேர் மாணலம் 
நயனற 
நயன்றக 
சினஞ்சிறந்து 

4 . 
சினந்தணிந்து 
களிறொ துங்கிய 
களிறொடுங்கிய 
விரியிணர் 

10 . 
வரியிணர் 
சாத்திடை வழங்கா 14 . 
சாத்திடை விலங்கா 
சிறியிலை நெல்லி 294. 2 . 
செறியிலை நெல்லி 
மருப்பொழித்த 
மருப்பொழிந்த 
மறுமருப்பிளங்கோடு 9 . 
மறுமருப்பினங்கோடு 
மேயல் மரூஉம் 

14 . 
மேய மரூஉம் 
மேயல மரூஉம் 

295. 3 . 
யானை 
ஓங்கல் 

15 . 
கால்வலியக்கம் 
காவலரியக்கம் 

16 . 
காவலியக்கம் 
வன்கைக் கானவன் 296.4 . 


வன்கட்கானவன் 
பலவின் பழத் 

துட்டங்கு 
பலவிளம்பழத் 

துட்டங்கு 
இலையொழித் 

துலறியல் 
இலையொழித்துலறிய 
இலையொழிந்துலறிய 
துகிலாய் செய்கை 
துகிலானெய்கை 
வேல் வெங்களரி 
வெவ்வெங்களரி 
செல்பவென்ப 
செல்பவென்னுநர் 
மயங்கினர் கொல் 
ம பங்கினர் நம் 
கழிந்தபின்றை 
பொழிந்தபின்றை 
இருவகிர் இருளின் 
இருவகிர் ஈருளின் 
அகல்வயல் 
அகல்வயின் 
தனிமையானே 
தனிமையினானே 
நீடியவேய்படு 
நீடியவெய்படு 
வடுகர் 
வடுக 
பிழியார் மகிழர் 
குலை பா மகிழர் 
துஞ்சியின்றும் 


16 . 


19 . 


8 . 


20 . 


292 , 8 . 


9 . 


10 . 


- 


698 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


--- 


12 , 


297.6 . 


7 . 


8 : 


| 


9 . 


துஞ்சினையின்றும் 

பருந்தினம் 
க்டனீடிய 

7 . பாஅய்ப்பலவுடன் 
8. லாடிய 

பாஅய்ப்பகலுடன் 
கடுங்கண் மறவர் 

பாஅய்ப் பரந்து 
கடுங்கணை மழவர் 

8 . 

அகலிடஞ் 
மருங்குல் நுணுகிய 

செல்லுநர் 
மருங்கில் நுணுகிய 

அகலிடைச்செல்லுநர் 
தோன்றுகுயிலெழுத்து 9 . 

காடகலத்தம் 
தொன்றுகுயி 

காய்கலத்தம் 
லெழுத்து 

19 . 

நுஞ்செலவென 
நோக்கல் செல்லாது 

நின் செலவென 
ஒழுக்கல் செல்லா 300.. கலுழ்ந்து 
ஒக்கல் செல்லா 

கலிழ்ந்து 
அசைவுடன் 

14 . இருங்கலியாண்ர் 
நசையுடன் 

பெருங்கலியாணர் 
சூர்முதலிருந்த 

17 . ஓதமல்கலின் 
சுரமுதலிருந்த 

ஓதமலிகடலின் 
கொடிபடு வெருகின் 21 . 

நல்விருந்தயர்தல் 
கொடிபடுவெரிந 

நல்விருந்தாகுதல் 
பெரும்பெயற்கடாஅம் 301.8 . ஊரிஃதென்னா 
பெரும்புகற்கடாஅம் 

ஊஉரிதென்ன 
கரவனெஞ்சமொடு 

ஊறில் வாழ்க்கை 
காவனெஞ்சமொடு 

தீதில் வாழ்க்கை 
எல்லையு மிர்வும் 
11 . 

ததர்பூங்கண்ணி 
எல்லியும் இரவும் 

ததர் பெருங்கண்ணி 
முன்னம் 

தெவுட்டும் 
உள்ளம் 

தெவிட்டும் 
முன்னுறுப்படைய 303. 2 பேஎய்கண்ட 
முள்ளுறுப்படையவும் 

பொய்கண்ட 
வல்லு நமாயினும் 4. மறமிகு தானை 
வல்லினமாயினும் 

மாமிகுதானை 
பருந்தின் 

10 . 

வண் 
ண்புகழ்ப்பாரி 


13 . 


298 .. 9 . 


18 . 


. 


299. 1 . 


2 . 


18 . 


3 
. 


5 . 


பின்னிணைப்பு -2 ர் . 


699 . 


அடி 


பா . 


- 


19 . 


304. 2 . 


12 . 


13 . 


20 . 


வண்மகிழ்ப்பாரி 

10 . 
அழிநீர் 
இழிநீர் 

11 . 
சிதர்ந்தவைபோல் 
சிதர்த்தவைபோல் 13 . 
அரும்பொறிமஞ்சை 
இரும்பொறி மஞ்ஞை 
வரிமணல் 
விரிமணல் 

14 . 
மணிமிடை பவளம் 
மணியிடை பவளம் 
நந்நோய் தன் வயின் 
நந்நோய் . 

310 , 7 . 
தன்மையின் 
யாமம் 

9 . 
இரவும் 
வளவயல் 

11-12 . 
அகல்வயல் 
ஒருத்தி 

311.2 . 
ஒத்தது 
இகழ்ந்த 
இகந்த 
பரீஇயினள் நும்மொடு 
பரீஇயினள் நம்மொடு 


305.1 . 


பெரும்படைக்குதிரை 
பசும்படைக்குதிரை 
திருந்து கழற் சேவடி 
இருங்கழற்சேவடி 
வனைகழையுடைந்த, 
விளைகழையடைந்த 
கவண் விசை 
கனைவிசை 
கனைசுடர் அமையத்து 
கனை சுடர்வையத்து 
செல்லாது 
செல்லா 
தாயுடைநெடுநகர் 
தாயுறைவியனகர் 
உ டையரோசிறிதே 
உடையள் சிறிதே 
சென்றப் பூவிரி 
சென்றிப்பூவிரி 
அருங் கடிக்காப்பின் 
அருங்குடிக்காப்பின் 
கழுது வழங்கரை நாள் 
கழுதுயங்கரைநாள் 
காவலர் மடிய 
காவலர் மடிந்தென 
புணர்ந்து நம்மின் 
புணர்ந்ததும் மின் 
பயந்தலைபெயர்ந்து 
மழைதஃல பெயர்ந்து 
இரும்பை நீங்க 
இடும்பைதீர 
வீங்குபெயல் நீத்தம் 
வீங்கிய நீத்தம் 


306.5 . 


10 . 


4 . 


13 . 


14 . 


5 
. 


ஊடினள் 
உடலின் 


308. 15 . 


8 
. 


16 . 


312. 2 . 


பெயர்குவை 
போகுவை 
உறைவினூர்க்கே 
இறையினூர்க்கே 
கடுங்கண்மழவர் 
கடுங்கண் மறவர் 


309. 2 . 


4 . 


200 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


6 . 


8 
. 


313. 2 . 


3 
. 


15 . 


16 . 


314.2 . 


மழைக்கண் சிவப்ப 
மழைக்கண் சேப்ப 

16 . 
ஆடு சம்வம்மோ 
ஆடுகமன்னோ 316. 5 . 
அணிக்கவின் 

கவான்வர 6 . 
அணிக்கவின் 
கலவரவளர 

7 . 
அணிக்கவின் வளர 
நினைந்தல்கலும் 

8 . 
நினைத்தலும் 
ஒடுங்கியகுரல 
ஒடுங்கிய கால 317.12 . 
இல்வழிப்படு உம் 
இல்வழிப்படரும் 

14 . 
அமர்விசும்பதிர 
மாவிசும்பதிர 

16 , 
இனந்தேருழவர் 
இனத்தேருழவர் 21 . 
ஆர்பெயலுதவிய 
கார்பெயலுதவிய 318 , 4 . 
இயங்குவழியறுப்ப 
இயங்குவழியிமைப்ப 
செவ்வழிபிறப்பு 

6 . 
செவ்வழிமறப் ! 
பெருந்தார்கமழும் 
பொருந்திகழ்கமழும் 
சுனைக்கொல்கி 

10 . 
சுனைக்கோங்கி 
துளைக்காசு கடுப்ப 
துணைக்காசுகடுப்ப 
வறு நிலத்து திரும் 


வறனிலத்து திரும் 
அகலிலை கவித்த 
அகலிலைகுவித்த 
பெயர் தந்து 
போ தந்து 
குரூஉக்கொடி 
பரூஉக்கொடி 
போர்செறிமள்ளரின் 
போர்ச்செறிமள்ளரின் 
நெகிழ்தோள் 
நெகிழ்த்தோள் 
நெகிழ்த்தோர் 
தும்பித்த விரிசை 
தும்பித்தவரிசை 
மானேமுற்ற 
மரனேமுற்ற 
எம்மொடுகேட்ப 
எம்மொடுகொட்ட 
நந்துறந்து 
நத்துறந்து 
இரவழங்கு சிறுநெறி 
அரவழங்கு சிறுநெறி 
இரவுச் சிறுநெறி 
முழவுசேர் 
முழவுச்சேர் 
இம்மென இமிரும் 
மென்மெல இமிரும் 
எம்முறு துயரமொடு 
ஏமுறு துயரம் 
யாமிவணொழிய 
நாமிவணொழிய 


4 . 


7 . 


11 . 


12 
. 


20 . 


315.9 . 


12 . 


13 . 


பின்னிணைப்பு -2 


701 


பா . 


அடி 


பா . 


அடி 


குழுமுஞ்சாரல் 
குழுமுஞ்சோலை 
அறையுறுதீந்தேன் 
அறையறுதீந்தேன் 
பொதியில் போல 
பொதியில் போலும் 
பெறலருங்குரையள் 


எம் 


319. 1 . 

மா நிறப்பெருங்கிளை 11 . 

மானிறப்பெருங்கிளை 
8 . புதுமலர் புரைய 

12 . 
புதுமலர் புரையும் 
12 . கொய்தழை 

14 . 
கொய்குழை 
13 . தாங்கரு மதுகையள் 15 . 

தாங்கருமங்கையள் 
14 . மெல்லியள் 

மெல்லியல் 
16 . ஒழிவேம் 

323.4 . 
ஒழியோம் 
320.3 . செல்வத்தங்கையர் 9 . 

செல்வர் தங்கையர் 
4 . பகரும் 

324. 1 . 
நுவலும் 
9 அடும்பரெக்கர் 

2 . 
கடும்பூரெக்கர் 
அஞ்சிறை யுளரும் 

4 . 
ஒருசிறையுளரும் 
14 . கடலறிகரியே 

கடலறிகடனே 
321. 6 . வியன்கரை 

13 
வியன்சுவல் 
8 . கலுழ்கட்கூவல் 325 , 4 . 

கலுழ்கற்கூவல் 
16 . யாயறிவுறுதல் 
யாயறிந்துணர்தல் 

6 . 
322,10-11 . பன்றிக்குறையார் 
கொடுவரி 

7 . 
பன்றிகுறையாக் 

கொடுவரி 


பெறலருங்குரை 

யணம் 
வாய்வ தாகல் 
வாய்வதாக 
செல்லினம் கடுப்ப 
செலவினங் கடுப்ப 
விருந்தும் பெறுகு நள் 
விருந்தும் பெறுகுவள் 
மடமொழியரிவை 
மடமாவரிவை 
வளராப்பிள்ளை 
வளரிளம் பிள்ளை 
உளர் பெயல் 
வார்பெயல் 
விரைபுநீர் 
விரையுநீர் 
வளர்ந்தன்றன்னையும் 
வலர்ந்தன் றன்னையும் 
வலந்தன் றன்னையும் 
இவணுறைபெவனோ 
இவணுறைவெவனோ 
புகற்சியினாடு 
புகற்சியினாடுகொள் 
புகற்சியினாடுகோள் 


5 
. 


ON 


702 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


8 . 


3 
. 


9 . 


15 . 


17. 


326. 1 . 


கொள்ளனைப்பணித்த 
அள்ளனைப்பணித்த 
வள்ளைப்பிணித்த 
கொள்ளைப்பணித்த 

5 . 
கண்ணவிந்தாங்கு 
கண்ணவிந்தன்ன 
உறி. இ 

6 . 
உறீ 
உறீஇய 

7 . 
நல்வேற்பாணன் 
பல்வேற்பாணர் 
ஊரலவ்வாய் 
ஊரலவவ்வாய் 

7-8 . 
ஊரலவ்வாய் 
சோழன் மறவன் 
சோழர் மறவன் 

10 . 
புனன்மலிபுதவின் 
புனன்மலிபுறவின் 329.3 . 
போ ஒர்கிழவன் 
புறவிற்கிழவோன் 

7 . 
சுர நன்னசைதுரப்ப 
சுரநசைதுரந்தியக்க 10 . 
நினை தலுஞ் 

செய்தியோ 


9 . 


11 . 


வரையமலடுக்கத்து 
உரவுப் பெயல் 
இரவுப்பெயல் 
இடைமுலை 

பொருந்தி 
இடைமுலைமுயங்கி 
துனிகணகல 
துணிக்கண்ணகல 
இனிதினியைந்த 
ஈதலினியைந்த 
நண்பவர் 
நண்பர் 
முனிதோறிற்றாகுதல் 
முனிதறேற்றாகுதல் 
முனிதறெற்றாகுதல் 
முயங்குதொறும் 
முயங்குதோறும் 
காதலர் 
தோழீ 
பகடயாக்கொள்ளும் 
பகடசாக்கொள்ளும் 
உறுவெறிநொடிக்கும் 
உறவெரி 

நொடிக்கும் 
உறுவெரிந் ஓடிக்கும் 
பன் மலை 
பயன் மலை 
வெளிப்படத்தவறி 
வெளிப்படவிறீஇ 
வெளிப்படத்தவறில் 
வெளிப்படல் உறீஇ 
நந்துயர் 


327. 5 . 


8 . 


நினைதலு 


14 . 


9 . 


11 . 


நினைதியோ 
நசைஇ 
நசை இய 

330.4 . 
கண்ணகன்பரப்பில் 
கண்ணகன் பாம்பில் 
வழையமலடுக்கத்து 
வழையமையடுக்கத்து 


328. 1 . 


பின்னிணைப்பு - 2 


703 


பா . 


அடி 


பா 


அடி 


3 


5 
. 


நிறம்பார்த் 

தொடுங்கிய 
நிரம்பாதொடுங்கிய 
செங்கோட்டழிதுளி 
செங்சோடழிதுளி 


7 . 


5 
. 


6 . 


கன் முகை 


331.3 . 


7 . 


4 . 


5 . 


333 , 7 . 


10 . 


6 . 


நொந் துயிர் 
அயர்ந்த 
அயர்ந்தெ 
பெயர்புறத்திரங்கி 
பெயர்புறத்தியங்கி 
உதுவகாணவர் 
உதுக்காணவர் 
ஆடுபரந்தன்ன 
ஆடுயர்ந்தன்ன 
சேடுசினை உரீஇ 
தோடுசினைஉரை இ 
தழையர் பழையர் 

மகளிர் 
தழையரம் பழையர் 

மகளிர் 
கண்டிரணீளமை 
கண்டிரணீடமை 
கடிப்பிற்றொத்து 
கதியிற்றொகுத்து 
மறுகுமஞ்சீறூர் 
மறுகுமஞ்சிலூர 
நாடுபலபிறக்கொழிய 
நாடுபிறக்கொழிய 
மகிழ்த்திதியன் 
மகிழ்திதியன் 
பொரீஇய கழித்த 
பொரீஇக்கழித்த 
வறுஞ்சுரம் 
அருஞ்சுரம் 
முளைவளர் 
முழைவளர் 


13 . 


கணமுகை 
வாட்டிய செம்ம 

லொடு 
வாட்டியச்செம்ம 

லொடு 
ஒட்டிய செம்மலொடு 
ஆயினும் பயங்கெட 
ஆயினும் மயங்கெட 
தும்புடை 
தும்பிடை 
மலைசேணிகந்தனர் 
மலைச்சேணிகந்தனர் 
நிலைபெயர்ந்து 
நிலைப்பெயர்ந்து 
நாளிடைப்படாது 
நாளிடைப்படாமை 
திரியாது 
திரியா 
வருவராயினோர் 
வருவாராயினோர் 

காதலர் 
அவணராகு சாதலர் 
குறுகுபெருநசை 

யொடு 
குறுவெரு நசை 

பொடு 


7-8 . 


14 . 


15 . 


12 . 


17 . 


13 . 


14 


18 . 


அவணவர் 


14 . 


22 . 


3.32 . 1 . 


704 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


334. 2 . 


5 
. 


7 . 


10 . 


14 . 


335. 1 . 


முரசமிழுவென 

4 . 
முரசமெழுமென 
கால்வீழ்த்து 

5 . 
கால்வீழ்ந்து 
அயர்ந்தனர் 

7 . 
அமர்ந்தனர் 
வயங்குசிறை 

8 . 
யன்னத்து 
வயங்குபிறை 

யன்னத்து 
ஈர் நிலம் துமிப்ப 
நீந்துறினொலிப்ப 17-18 
ஈர்த்துறினொலிப்ப 
கொன்மருப்பொடிய 
கோண் மருப்பொடிய 

19 
மராஅத்து 
யாஅத்து 

21 . 
நிலம்பகுவெஞ்சுரம் 
நிலம்படுவெஞ்சுரம் 337. 8 . 
வல்லமனமைக்கே 
வல்ல நமக்கே 
பன் மலர்த்தோடு 
பலமலர்கொடு 
வாருறுகவரியின் 

11 . 
வாடு றுகவரியின் 
விரிய 

14 . 
விரீஇய 
குழற்காற்சேம்பின் 
புழற்காற்சேம்பின் 18 . 
நூற்காற்சேம்பின் 
பாசிப்பரப்பின் 

21 . 
பாசிலைப்பரப்பின் 


தரீஇய 
தழீ இய 
உழப்பத்துறை 
உழப்பது துறை 
குடமிரீஇ 
குட மரீஇ 
பரத்தைமைபாடி 
பரத் ைதபாடிய 
பரத்தைமைபாடிய 
அவிழிணர் 
வீழிணர் 
வரினேவானிடைச் 

சுடரொடு 
வரினே சுடரொடு 
திரியேன் ஆயின் 
திரியானாயின் 
வல்லத்துப்புறமிளை 
வல்லத்துக்குறுமிளை 
கையர் வருதொடர் 

நோக்கி 
சையர் தேரநோக்கி 
கையர் வருதிற 

நோக்கி 
தடிந்துடன் வீழ்த்த 
கடிந்துடன் வீழ்ந்த 
கறீஇ 


7 . 


8 
. 


9 . 


13 . 


19 . 


336 , 1 . 


தழீஇ 
மழைகண்மாறிய 
மழைக்கணமாறிய 
வருந்துவளெனவே 
வருந்த்து வனெனவே 


2 
. 


பின்னிணைப்பு -2 


705 


பா . 


அடி 


பா . 


அடி 


338.9 . 


17 . 


339. 6 . 


12 . 


340. 2 . 


5 . 


வன்புறஞ்சுற்ற 

24 . 
வன்பிற்சுற்ற 
அன்புறச் சுற்ற 
அன்பிற்சுற்ற 
விண்பொரக்கழித்த 
விண்பெறக் கழித்த 341 , 4 . 
கணம் பொரக்கழித்த 
வசைவிலுள்ளத்து 

6 . 
வசையிலுள்ளத்து 
உயிரியைந் தன்ன 

8 . 
உயிரீந்தன்ன 
உயிரிடத்தன்ன 

342. 4 . 
இன்னிழற்கழிப்பி 
இன்னிழற்றணீஇ 

10 . 
செலவுவிருப்புறுதல் 
செலவுருப்புறுதல் 343. 4 . 
நல்லெழிலிள நலம் 
நல்லெழிலினனலம் 
மாஅத்தயிர்மிதி 

7 . 
மாத்தயிர்மிதி 
மிதவை ஆர்த்துவம் 14 . 
மாஅவார்குவம் 
மிதவைமாவார்கு 

நவே 
நறுஞ்சாந்தணிகுவம் 
நறுஞ்சாந்தயர் குவம் 
கூர்வளிக்கடுவிசை 
கூருளிக்கடுவிசை 
மண்டலின் 

343. 3 . 
மாட்டலின் 
பாய்ந்துடன் 

5 . 
பாய்புடன் 


தெண்கடற்பரப்பின் 
தெண்டிரைப் 

பரப்பின் 
உறைவினூர்க்கே 
உறைவினூரே 
கோடுதோய் 
தோடுதோய் 
மழைகழிந்தன்ன 
மழைமகிழ்ந்தன்ன 
நாக்கொடசை 
நாட்கோளசை 
கவுரியர் 
கவிரியர் 
தொடா அ 
தொடர 
மரங்கோளுமண் 

மகன் 
மரங்கொலுமண்மகன் 
கோடுமாயெழுத்த 
கொடுமரபெழுத்த 
பெயர்படை 

கொள்ளார்க்கு 
பெயர்படை 

கொவாளர்க்கு 
துவர்வாய் 
செவ்வாய் 
பிரிந்த நீயே 
பெயர்ந்தநீயே 
முடக்காற்பிடவின் 
முதுகாற்பிடவின் 
கைமாண் டோளி 
கைபாண்டோணி 


8 
. 


14-15 . 


15 . 


18 . 


18 . 


20 . 


19 . 


106 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


8 
. 


9 . 


345.1. 


21 . 


4 . 


346. 3 . 


21 . 


கையாடோளி 
கழலொலி 

11 . 
சு , லொலி 
நிழலொளிப்பன்ன 14 . 
நிழணொழிப்பன்ன 
நிழலொலிப்பன்ன 
வெம்மை நீங்கி 
வெம்மை நீங்க 352.1 . 
அல்குவெயினீழல் 
அல்குபய நீழல் 
அசைந்தனர் 
அசைந்தவர் 

9 . 
குறும்பறைச்சேவல் 
குறும்பொறைச் 

11 . 
சேவல் 
வேறுபுலத்திறுத்த 353. 10 , 
வேண்டுபுலத்திறுத்த 
மாஅத்துக்கோடை 17 . 
மாஅத்து கோடை 
அடுக்கலேனல் 354. 1 . 
அடுக்கவேனல் 
தினையென நோனாது 2 . 
தினையெனனோனாது 
நிலையா நன் மொழி 

4 . 
நிலையா நின் மொழி 
கேழ்கொள 

9 . 
கேழ்கிளர 
உவக்காண் 

355.10 . 
தோன்றும் 
உவவுக்காண் 

தோன்றும் 
மறு தரலுள்ளமொடு 


மறிதரலுள்ளமொடு 
நினைந்த 
நனைந்த 
பொருந்துழிக் 

கிடக்கை 
பொருந்து வீக் 

கிடக்கை 
முடவுமுதிர்பலவின் 
முடவுமுதற் பலவின் 
கோடியர் 
கோடுயிர் 
கெடு நாமொழியலன் 
நடுநாமொழியலன் 
தோழீ இ 
தோழி 
வேனில் வெங்காட்டு 
வேனிலங்காட்டு 
பெருந்தண்பந்தர் 
பெருந்தோண்மாதர் 
மறலிய பாசறை 
வலியபாசறை 
இடியுமிழ்முரசம் 
இடியிமிழ் முரசம் 
கறவைப்புல்லினம் 
கறவைப் பல்லினம் 
புகழ்குறி கொண்ட 
சுரும்புகுடி கொண்ட 
நெகிழ்ந்த 
நெகிழ்த்த 
சென்மோதோழி 
சென்மாதோழி 
சென்மொதோழி 


348.2-3 . 


10 . 


11 . 


14 . 


349.9 . 


350 , 15 . 


11 . 


351.9 . 


பின்னிணைப்பு -2 


707 


பா . 


அடி 


பா . 


அடி 


12. . 


386 , 8 . 


சாலாமை 


14 . 


5 
. 


15 . 


19 . 


357. 8 . 


எமியமாக 

புன்னைய நறும் 
எளியமாக 

பொழில் 
தொன்னசை 

361. 4 . அணிவளை முன்கை 
காவாமை 

அரிமயிர் முன்கை 
தொன்னசை 

13 . ஓம்புமதியினி நீ 

ஒழிமதி நீயே 
நல்லடியுள்ளான் 362. 1 . பனிநீர் 
நல்லளியுள்ளான் 

மணி நீர் 
ஒல்லார் 

முருக்கரும்பன்ன 
ஒன்னார் 

முரு கரும்பன்ன 
கதவமுயறலும் 

வள்ளுகிர் 
கதுவமுயறலும் 

வல்லுகிர் 
ஆய்பிரம்பன்ன 363. 3 . 

மழுகுசுடர் 
ஆய்பறம்பன்ன 

மழுங்குசுடர் 
கைதொடூஉப்பெயரும் 4-5 . சாஅயணையணைந்து 
கைகொடூஉப்பெயரும் 

சா அயவிணே 
நல்குவரம் 

9 . அதர் பார்த்திருந்த 
நல்குவர் 

அயர்பார்ந்திருந்த 
அன்னைவினவினளாயின் 12 . எய்திய 
என்னைவினவுவளாயின் 

எய்தி 
அன்னைவினவுவாளாயின 14 . 

தெள்விளி 

வெள் விளி 
யானே துன்னிய 

கெழுமுடைப்பயிரும் 
யானே துன்னி 

கெடுமுடைப்பயிரும் 
நீடினர் மன்னோ 

16 . 

செய்வினை வலத் 
நீடாயினரே 
முழங்கும் 

செய்வினை மனத் 
முழக்கும் 
துஞ்சூர் யாமத்து 364. 5 . கவின்பெறக்காடுடன் 
துஞ்சாயாமத்து 

கவின்பெறக் காட்ட 
புன்னை நறும் பொழில் 12 , யாது செய்வாங்கொல் 

யாது செய்வர்கொல் 


12 . 


358. 10 . 


11 . 


359. 4 . 


தராகி 


11 . 


தராகி 


360.12 . 


19 . 


708 


தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


365.7 . 


11 . 


12 . 


366. 3 . 


6 . 


7 . 


16 . 


ஏமுயல் கிடக்கை 369. 1 . 
ஏவியல் கிடக்கை 
வாழிய நெஞ்சே 
வாழியெ னெஞ்சே 
காமூராங்கண் 

4 . 
காஜுராங்கண் 
பகடுதளை மாற்றி 

7 . 
பகடு தலைமாற்றி 
இரு நீர்ப்பரப்பின் 

12 . 
நீணிர்ப்பரப்பின் 
தீம்பொழிவெள்ளுப்பு 24 . 
தீம்புளிவெள்ளுப்பு 
சிதைதலின் 
சிதைத்தலின் 
அணங்கன்னாளே 370. 10 . 
அணங்கினாளே 
மூனையுழையிருந்த 371.7 . 
முழையுழையிருந்த 
பிணவினுயங்குபசி 10 . 
பிணவினுணங்குபசி 
தோடுவளர் பைந் 372. 1 . 

தினை 
கோடுவளர்பைந்தினை 10 . 
கோடிணர் 
கோடினர் 
கஞலிய 
கஞலி 
பன்னாளும்பர் 
பல நாளும்பர் 

15 . 


மகளே கெழீ இயியை 

வெனை 
மகளை சேழியலெனை 
மகளை கேழீயல்பெனை 
மயிலியல் 
கிளியியல் 
காழ்புணைத்தியற்றிய 
காழ்புணர்ந்தியற்றிய 
ஆகித் தற்றக 
ஆகிக் கிளர் தார் 
ஓராயாத்த 
ஓராவார்த்த 
ஒரு தூண் முன்றில் 
ஒருதாழ்முன்றில் 
கண்ணிய நெய்தல் 
கண்ணி நெய்தல் 
சின்னீருண்ணாது 
சிறுநீருண்ணாது 
எமியம் நீந்தும் 
தமியம் நீந்தும் 
அருந்தெறன் மரபின் 
அருந்திறன் மரபின் 
அலைத்த 
மலைத்த 
அலைக்க 
கொடுவிலாடவர் 
தொடுவிலாடவர் 
ஆடுகொள் பூசலின் 
ஆகொள்பூசலின் 
கொண்டணி எயிலின் 
கொண்டணி 

எய்விலின் 


367.5 . 


9 . 


368.3 . 


5 . 


12 
. 


பன்னாளூடி 
சின்னாள் 
சில நாள் 


பின்னிணைப்பு -2 


709 


பா . 


அடி 


பா . 


அடி 


373. 3 . 


மன்ற 


8 . 


374. 5 . 


15 . 


18 . 


கொண்டணி 

1 !ல்லூழ்புக்கு 
பெய்விலின் 

12 . நலம் உள்ளி 
கோண்டணி எயிலின் 

நலம் உன்னி 
பணைத்தாள் யானை 13 . கழிபமன்ற 
பனைத்தாள் யானை 

கழப்பினறந்தை 
உரிஞ்சி 
உருஞ்ச 

378.8 இனிய ஆலி 
உரிஞ்ச 

இனியவாக 
தாள்கை பூட்டிய 

13 . அற்சிர 
தாழ்கை பூட்டிய 

அச்சிர 
நணிநணி வந்து 

16 . நலியஉஞற்றி 
நணிஅனி வந்து 

நலிய நீமற்று 
நணியணி வந்து 

24 . 

வான்றோய் சிமையம் 
காமர்காலை 

வான்செய் சிமையம் 
காமர்மாலை 

379.8 . ஆள்வினைக்கெதிரிய 
விருந்தெதிர் 

ஆள் வினை தருக்கிய 
கொளவே 

7 . பொதுமையின்றி 
இகழ்ந்தெதிர் 

பேர் துறையின்றி 
கொளவே 

12 ஈண்டு பன்னாற்றம் 
எழாஅத் திணிதோள் 

ஈண்டு மண நாற்றம் 
எழூஉத் திணிதோள் 19 . கணையெரி நிகழ்ந்த 
இளம்பெருஞ் சென்னி 

கனையெரி திகழ்ந்த 
வளம்பெருஞ் சென்னி 3 : 0 . 1 . தமியன் வந்துநும் 
இரும்பொலம் 

தமியனின் வந்து 
அரும்பொலம் 

2 . ஊர்யா தென்ன 
மாந்தை அன்ன 

நும்மூர் யாதென்று 
மரந்தை அன்ன 

நணி நணிதுெங்கியா 
வாடுபுலத்துக்க 

உன்னி நனி 
நாடுபுலர்ந்துக்க 

யொதுங்கி 
எறும்பு 

நீரணி யொதுங்கி 
எறும்பினம் 

7 . நற்பாற்றி துவென 
பல்லூர்புக்கு 

நற்பாற்றம் மென 


375. 10 . 


11 . 


376.9 . 


18 . 


377 , 1 . 


3 
. 


5 . 


710 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


9 . 


13 . 


14 . 


உதுக்காண் 
உவக்காண் 
அம்மதோழி 
அம்மாவரிவை 
அம்மவாழி 
குருத் தருந்தும் 
குருகருந்தும் 
அஞ்சுவரத்தகுந 
அஞ்சு வருதகைய 
புலவுநாறிறிருஞ் 


381. 3 , 


385. 7 . 


4 . 


9 . 


சிறை 


13 . 


382.5 


தழையணிக்கூட்டுங் 

குழைபல 
அல்குற்றழைக்கூட்டு 

அம்குழை 
அளியை நீயே 
ஐயநீ எனவே 
யாம்பல பணர்ப்பு 
ஆம்பலபுணர்ப்ப 
யாம்பால் புணர்ப்ப 
சொல்லாள் 
செல்லாள் 
தேரும் ஊர 
தரூஉ மூர 
நிறைத்திரள் 
நிறைத்தாள் 
இழைநெகிழ்ந்து 
இழைநெகிழ்த்தும் 
வருவீர் ஆகுதல் 
வருவீராகி 
உவருணப் பறைந்த 
புகருணப் பறைந்த 
ஊன்றலைச் 

சிரு அரொடு 
புன்றலைச் 

சிறா அரொடு 
வெவ்வினை 
எவ்வினை 
பயிலரிற் கிடந்த 
பயிலரிற் ச.லப்பை 
சிறிய தெற்றுவ 


6 . 


لها 


புலவுநாறஞ்சிறை 386 . 
அருஞ்சுர நீந்திய 
அருஞ்சுரமுன்னிய 

6 . 
பாடுகொளைக்கேற்ப 
பாடுகொளைக்கொப்ப 387.1 . 
அணங்கமர் 

வியன் களம் 
அணங்கயர் 
வியன்களம் 

4 . 
அருவிபாய்ந்த 
அருவியாய்ந்த 
தற்பு : ந்தெடுத்த 
தற்பயந்தெடுத்த 
எற்றுறந்துள்ளாள் 
எற்றுறந்தருளாள் 

8 . 
காடும்கானமும் 
காடுங்காவும் 

9 . 
அலமரமலந்த 
அலர்ந்த அல்குல் 

17 . 
அல்குற்றலைக்கூட்டு 

அம்குழை 


9 . 


383. 1 . 


3 . 


7 . 


8 . 


தாயின் 


பின்னிணைப்பு -2 


711 


UIT . 


அடி 


பா . 


அடி 


3 
. 


388.4 . 


4 
. 


12 . 


22 . 


25 . 


389.6 


. 


8 
. 


சிறிய தேற்றுவ 

தாயின் 
உளைக்குரற் சிறுதினை 
விளைகுரற் சிறுதினை 
கவர்தலில் 

9 . 
நொவ்வையில் 
எவ்வமொடுவந்த 

11 . 
எவ்வமொடுபோந்த 
வின வினெவனோ 

15 . 
வினவினெவனா 
ஒற்றி 

17 . 
ஒற்ற 
வரித்தும் 
தரிந்தும் 

391. 3 . 
பாராட்டி 
பாராட்ட 
மனைவியின் 

7 . 
இருப்பவர் 
மனைவயின் 

392. 1 . 
இருந்தவர் 
மன்னே 

6 . 
துணையே 
புலம்பிலுள்ள மொடு 16 . 
புலம்பியலுள்ள மொடு 
புதுவதந்துவக்கும் 
புதுவதுந்துய்க்கும் 
அரும்பொருள் 

18 . 
பெரும்பொருள் 
உவர்விளையுப்பின் 

24. 
உயர்விளையுப்பின் 
அதர்படு பூழிய 
அதர்படு வழிய 


போகுநெடுநெறி 
ஊருநெடுநெறி 
வாழ்க்கை தானன்று 
வாழ்க்கைக்கானன்று 
சேரிதொறு நுவலும் 
சேரிதொறியலும் 
விலை யெய்பயாமென 
விலையேயாமென 
பேர் வனள் நின்ற 
போவனணின்ற 
பன்மாண் பேதைக்கு 
பன் மாண் 

கோதைக்கு 
மல்ககல் வட்டியர் 
பல்லால் வட்டியர் 
பல்கல வட்டியர் 
பொதிமாண்முச்சி 
பொதிமாண் பன்முடி 
தலை இக் கானத்து 
தளை இய கானத்து 
அன்னதையல் 
அன்னதேயன் 
மறப்புலியுரற 

வாரணம் 
மறப்புலியுற்ற 

வாரணம் 
மலையுடன் வெரூஉம் 
இலையுடன் வரூஉம் 
ஆற்றறாமையின் 
ஆற்றருமையின் 
பிடித்த 


10 
. 


1 


12 


+ 


13 . 


390. 11 


11 


2 
. 


பிடித்து 


712 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


1 


1 


25 . தோற்றம் பிழையா 9 . 

தோற்றம் பிழைவர 
393. 3-4 . காய்பசி தீரிய 

காய்பசி தீர 
4 . 

இதைச்சுவற் கலித்த 396.2 . 

முதைச்சுவற் கலித்த 
6 . 

பல்சினையுதிர்வை 

பல்கிளையுதிர்பவை 6 . 
7 . 

பாறைச்செவ்வயின் 
பாறை வெவ்வயின் 

7 . 
8 . வார்செவித் 
தன்னையர் 

14 . 
வண் செவித் 

தன்னையர் 
வான்செவித் 
தன்னையர் 

81 . 
24 . தெரியிதழ் 
ததரிதழ் 

397 , 15 . 
394.2 . பழுப்புறு விளை தயிர் 

பருப்பூற்றி விளை தயிர் 
4 . ஈர்வாய்ப் புற்றத்து 

கார்வாய்ப் பொழிந்த 398. 1 . 
11 . பாலுடை அடிசில் 
பாலடை அடிசில் 

7 . 
ஒருநாள் 

பொருநாள் 
13 . தலைப்பெயர்க்கும் 
தலைபெயர்க்கும் 

9 . 
சிறுநல்லூரே 
சிறுநலனுரே 

14 : 
395.2 . மாரிமாமலர் 

மாரியாம்பல் 


அறலர்ந்தன்ன 
அறலிவர்ந்தன்ன 
மேய்பிணைப்பயிரும் 
ஓய்பிணைப்பயிரும் 
புன்னாடு கடிந்தென 
புள்ளுநாடு 

கடிந்தென 
கொடுத்தன்ன 
கொடுத்தனனே 
முன்னர்த்தோற்றி 
முன்னர்த்தேற்றி 
கொண்டொளித் 

தாங்கு 
கொண்டொழித் 

தாங்கு 
பிணித்தோன் 
பணித்தோன் 
வெவ்வளிக்குலமரும் 
வெவ்வளிக்குரலரும் 
வெவ்வளிக் 

குலமரூஉம் 
இழை நிலை நெகிழ்ந்த 
இழை நிலைநெகிழ 
கொடுமைக்கிம் 


| 


. 


| 


மென்று 


கொடுமைக்கம் 


மென்று 


16 . 


புறமாறி 
புறமாகி 
நிற்றந்து 
நின்றந்து 


பின்னிணைப்பு -2 


713 


பா . 


அடி 


பா . 


அடி 


25 . 


9 . 


10 . 


399. 1 . 


நாட்டின் 

வரூஉவோயே 
நாட்டினடு 
வரூஉவோயே 
சாந்தருந்தியிருளி 
சாஅர்ந்திருளி 
நூலமை பிறப்பின் 
நூலமை மரபின் 
நீல உத்தி 
நீலஉந்தி 


குலவுத்தலை 

நன்னான்கு 
குவவுத்தலை நண்ண 
நுகந்தழீஇ 
நுகந்தளரா 
பொதியவிழ் 
பொதியவிழ்ந்து 
தண்மலர் கண்டு 
அலரக்கண்டு 


23 . 


400. 5 . 


714 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


புறநானூறு 


2.29 . 


20 . 


நடுக்கின்றி 

நிலியரோ 
நடுக்கின்றி 

நிலையரோ 
பொன்னோடை 
பொன்னினோடை 
அருந்தொழில் 


21 . 


3. 7 . 


23 . 


12 . 


சாயா 


29 . 


24-25 . 


அருந்தொழிலசாவா 
வருவரது முன்னம் 
வருவதைமுன்னம் 


7-8 . 


- 10 . 


களிறு 


7 
. 


14 . 


8-10 


பணி இயரத்தை 
நான்மறைமுனிவர் 
நான் மறை முதல்வர் 
இறைவ நின் 
இயவுணின் 
செலியரத்தை 
சொலிகவத்தை 
மன்னிய டெரும் 
மன்னு 5 பெரும 
கணைபொருது 
சணைக்கால் பொருத 
இரவு மெண்ணாய் 
இரவுமென்னாய் 
பசல்விளங்குதியால் 
பகல்விளங்கலையால் 
முந்நீர் 
முன்னிர் 
சாவநோன்ஞான் 
சாபநோன்ஞாண் 
வெள்வாய்க்கழுதை 
பேழ்வாய்க்கழுதை 
புரையில் நற்பனுவல் 
புரையுநற் பனுவல் 
கோட்டாழை 
காய்த்தாழை 
தெண்கழிமிசை 
தென்கழிமிசை 
சுடர்ப்பூவின் 
தீப்பூவின் 


9-10 . 


5.9 . 


14-19 


களிறே 
பொலிவுதோன்றி 
பொலிவொடு 

தோன்றி 
தெரிகோன்ஞமன் 

போல் 
தெரிகோற்சமன் 

போல் 
தெரிகோல்ஞமனன் 

போல 
பற்றலிலியரோ 
பற்றலியரே 
அடர்புகர்ச்சிறுகண் 
அடர்ப்புகர்ச் சிறுகண் 
அடற்புகற்சிறுகண் 
செவ்விதினேவி 
செவ்விதினேஎய் 
பணியியரத்தை 


15.2 . 


16-7 . 


10 . 


17-9 . 


12 . 


12 . 


13 . 


17 . 


பின்னிணைப்பு -2 


715 


பபபா 


--- 


பா . 


பா . 


அடி 


18.9 . 


17 . 


10 . 


20 . 


19. 8 . 


25. 2 . 


22.2 . 


நுண்ணாரல் 
நுண்வாரல் 
கெடிற்றகுண்ட கழி 
கெடிற்றுக்குண்டகழி 
கழூஉ விளங்காரம் 
கழுவிளங்காரம் 
உயர்மருப்பின 
உயர்மருப்பின் 
செறனோக்கின 
செறனோக்கின் 
பணையெருத்தின 
பணையெருத்தின் 
பா அனின்று 


13. 14 . 


3 
. 


4 . 


27. 3 . 


10 . 


பாய் நின்று 


6 . 


12 . 


7 . 


தாங்காவுறையுள் 
தாங்காவிளையுள் 
போர்விற்சேக்கும் 
போரிற்சேக்கும் 
ஈண்டுசெலன் மரபில் 
ஈண்டுச் செலன் 

மரபில் 
அம்மென்குவையிருங் 

கூந்தல் 
ஐம்பாற்குவையிருங் 

கூந்தல் 
விழுத்திணைப்பிறந்து 
விழுக்குடிப்பிறந்து 
போலமாய்ந்திசினோர் 
போன்மாய்ந்திசினோர் 
பாடும்புகழ் 
பாடுபுகழ் 
அருளவல்லை 
அருளிவல்லை 
கொடாமை 
கொடா அமை 
கெடாததுப்பினின் 
கெடா அத்துப்பினின் 
பொலநறுந்தெரியல் 
பொலனறுந்தெரியல் 
பாறுமயிரிருந்தலை 
மாறுமயிரிருந்தலை 
ஒழிமடல் 
இழிமடல் 
யாங்ஙனம் 
யாங்கனம் 


17 . 


17 . 


27 . 


18 . 


31 . 


19 . 


குடை நிழலான் 
குடை நீழலான் 
பொலிவு 
பொலிபு 
சடும்பார்த்தும் 
கடும்பருத்தும் 
அலங்குசெந்நா 
வயங்குசெந்நா 
பிற்பிறரிசை 
பிறரிசை 
வெவ்வெரிநைப்ப 
வெவ்வெரியினைப்ப 
தூற்கலித்த 
திவலையிற் கலித்த 
தருஉந்து 
தழூஉந்து 
முந்நீர்ப்பாயும் 
முந்நீர்ப்பாயுந்து 


32 . 


29.3 . 


23. 10 


4 . 


24.7 . 


14 . 


9 . 


30. 10 . 


16 . 


-- 


716 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


அடி 


11 . 


31. 7 . 


10 . 


16 . 


32. 8 . 


33. 5 . 


மீப்பாய்களையாது 
மிசைப்பாய் கலையாது 

31 . 
நுதிமுக மமுங்க 
நிதிமுக மழுங்க 37. 8 . 
நனிசேய 
நனிசேஎய் 

39. 10 . 
நெஞ்சு 
நெஞ்சம் 

40.1 . 
நடுங்கவலம் 
நடுங்கியவலம் 

6 . 
நடுங்கவவலம் 
நடுங்கவம் 

41.4 . 
தொன்னிலக்கிழமை 
தொன்னிலைக்கிழமை 42.3 . 
களக்கொள் 

வெண்ணெல் 
களக்கோள் 

வெண்ணெல் 
உகந்தனர் 
உவந்தனர் 

4 . 
பாசறைபொலிய 
பாசறைமலிய 
பாசிலைமலைய 
கழுவாயுமுளவென 
கழுவாயுமுளவே 
அறம்பாடிற்றே 

43.5 . 
அறம்பாடின்றே 
படுபறியலனே 

7 . 
பாடுபரியலனே 
ஆடுகட் கரும்யின் 11 . 
ஆடுகழைக்கரும்பின் 
இயற்கையல்லன 


இயற்கையல்லது 
பொதுமொழி 
பொய்ம்மொழி 
இடங்கருங்குட்டத்து 
இடங்கரீட்டத்து 
முறைமை நின்புகழும் 
முறைமையின் புகழும் 
ஓம்புறுமறமன்னெயில் 
ஓம்புற்ற மன்னெயில் 
எருத்தடங்க 
எரூத்தமடங்க 
முற்கமுற்கவும் 
முற்கவும் முற்கவும் 
தானையும் 
தாணையும் 
கடலென முழங்கும் 
கடலினோலிக்கும் 
கூர் நுனை 
வைந்நுதி 
மின்னின் விளங்கும் 
மின் போல விர்வரு 
உலகத்து 
ஞாலத்து 
விருந்தமரும் 
விருந்தயரும் 
பருந்தினேறு குறித்து 
பருந்தினெறி குறித்து 
தபுதியஞ்சி 
தபுதிகண்டஞ்சி 
கொடுமரமறவர் 
கொடுவின் மறவர் 


6 . 


11 . 


34. 4 . 


17 
. 


7 . 


18 . 


35. 10 . 


28 . 


பின்னிணைப்பு -2 


717 


பா . 


அடி 


பா . 


அடி 


14 . 


46.2 . 


22 . 


44.2 . 


6 . 


3 . 


47.7 . 


5 . 


9 . 


9 . 


10 . 


நுஞ்செய்கை 
பிறவும் இடுக்கண் 

பலவும் 
பிறவும் பலவும் 
மன்று மருண்டு 
மன்றமருண்டு 
தீதறிந்தன்றோ 
தீங்கறிந்தன்றோ 
ஓங்குபுகழ் 
ஓங்கியபுகழ் 
செல்வமெய்திய 
செல்வமெய்தின 
செம்மலுமுடைத்தே 
செல்வமுமுடைத்தே 
எம்முள்ளுமோ 
எம்மையுமுளளுமோ 
யாங்கன மொழிகோ 
யாங்ஙனமொழிகோ 
அயலதிறங்குகதிர் 
அயலினிரங்குகதிர் 
வார்புறுவள் பின் 
வார்புறுவளர்ப்பின் 
வார்புறு வள்ளின் 
மண்ணிவாரா 


11 . 


11 . 


செய்யலர் 
செய்யார் 
வருமின்னீர்க்காவிரி 
வருநீர்க்காவிரி 
நெய்ம்மிதி 
நெய்மிகுதி 
வருந்தவொற்றி 
வருந்த வெற்றி 
அலமரல்யானை 
உலமரல்யானை 
ஈங்கினிதிருத்தல் 
ஈண்டினிதிருத்தல் 
நினதென 
நிற்றென 
திறத்தல் 
திறவைதன் 
அறவையும் 

மறவையும் 
அறவியும் மறவியும் 
அல்லையாக 
அல்லையாகி 
அல்லையாயின் 
உடைத்திது 
உடைத்தது 
மலைந்தோனல்லன் 
மிலைத்தோனுமல்லன் 
தோற்பதுங்குடியே 
தோற்பநுங்குடியே 
இயற்கையுமன்றே 

அதனால் 
இயற்கையுமன்றே 
நுஞ்செய்தி 


48.7 . 


13 . 


49.3 . 


4-5 . 


50.1 . 


16 . 


6 . 


45.1 . 


வளவை 


எண்ணிவாரா 


5 
. 


வளவை 


12-13 . 


6 . 


தண்ணென 

வீசியோயே 
எண்ணென 

வீசியோயே 
எண்ணி வீசியோயே 


7 . 


718 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி . 


பா . 


அடி . 


51.5 


9 . 


11 . 


52.3 . 


12 . 


-- 


53.7 . 


தண்டமிழ் 
பொதுவென 

7 . 
தண்டமிழ்ப் 
பொதுவன 

8 . 
நுண்பல சிதலை 
நுண்பல் சிதலை 

13 . 
உலமருவோரே 
அலம் வருவோரே 61 . 
ஊனசையுள்ளம் 
ஊன்மிசையுள்ளம் 
கடவுள் கந்தம் 
மூதுர்க்கந்து 
எம்மனோர்க் 
கொருதலை 

17 . 
எமக்கோவொரு நினை 
செலுத்தசெய்யுள் 56.5 . 

சிறந்த செய்யுள் 
செய்செந்நாவின் 57. 11 . 
செய்தசெந்தா 
வரிசைக்கொப்பு 
வரிசைக்கேற்ப 58. 6 . 
புகுதல் எம்மன 
வாழ்க்கை 

10 . 
புகுதற்கெம்மன 
வாழ்க்கை 

20 . 
மாசுணுடுக்கை 
மாசூணுடுக்கை 

29- 30 . 
புலி துஞ்சுவியன் 

புலத்தற்றே 
புலியுடை வியன் 

புலத்தற்றே 
பாம்புஞான் கொளீ இ 


பாம்புநாண்கொளீஇ 
கலிமாவும் 
பரிமாவும் 
மறவரும் என 
மறவரும் எனும் 
வெந்திறல் 
வெந்தெறல் 
உடை யைாகி 

யில்லோர் 
உடையா யாதலி 

னில்லோர் 
உடையையாதலி 

னில்லோர் 
நீ நீடுவாழிய 
நீடுவை யொழிய 
மண்ணுறு திருமணி 
மண்ணிய திருமணி 
யானைக்கந்தாற்றாவே 
யானைக்குக் 

கந்தாற்றாவே 
கிளையராவெறியும் 
கிளையாரவெறியும் 
எளியவென 
எளியவரைய 
இருவீரும் 
இருவிரும் 
கொடுவரிக்கோண்மா 
தொடுவரிக் 

கோண்மா 
அணிகிளர்மார்பில் 
அம்பகட்டு மார்பில் 


14 . 


54.3-4 


11 . 


13 . 


59. 1 . 


55.1 . 


பின்னிணைப்பு -2 


719 


பா . 


- + T 


60. 2 . 


6 . 


12 . 


61.9 . 


62.7 . 


63. 10 . 


64. 4 , 


செம்மீனிமைக்கும் 

புகழ்த்தகையில் 
செய்ம்மீனிமைக்கும் 

லோன் 
தொழுதனம் 

6 . 

இரும்பேரொக்கலை 
தொழுதெனம் 

இரும்பேரொக்கலொடு 
ஒக்குமாலெனவே 

13 . 

ஓக்கிய 
ஓர்க்குமாலெனவே 

ஏற்றிய 
முனையிற்றந்தையர் 

வேலனொரு நிலை 
முணையிற்றந்தையர் 

வில்லனொரு நிலை 
அறத்தின் மண்டிய 70. 13 , பண்ணன் சிறுகுடி 
மறத்தின் மண்டிய 

பாணன் சிறுகுடி 
மறப்போர் வேந்தர் 71 , 4 , அலறத்தாக்கி 
விறற்பேர் வேந்தர் 

அலறத்தாங்கி 
வயப்போர் வேந்தர் 6 . 

இவளினும் பிரிக 
ஒழிந்தனரினியே 

இவளினும் பிரிகு 
ஒழிந்தன ரன்னோ 13 . 

ஆதனழிசியும் 
விசும்பாடெருவை 

ஆதனிழிச்சியும் 
விசும்போடெருவை 17 . நீள் குடிச் சிறந்த 
தகைப்பெருஞ் 

நீள்குடிப்புறந்த 
சிறப்பின் 

72.16-17 . நிலவரை புரப்போர் 
தனகப்பருஞ்சிறப்பின் 

நிலவரைப்புரப்போர் 
வெண்ணிப் பறந்தலை 73. 2 . இரக்குவராயின் 
வெண்ணிற் பறந்தலை 

இரக்குவிராயின் 
உலகமெய்தி 

3 . 

அரசோதஞ்சம் 
உலகமெய்த 

அரசேதஞ்சம் 
நன்புறு நன்கலம் 

வருந்தப்பொரே 
அன்புறு நன்கலம் 

எனாயின் 
பிணிக்கும் பீடுகெழு 

வருந்தவொற் 
பிணிக்கும் மீடுகெழு 

றெனாயின் 
வேர் நனை சிதாஅர் 74. 2 . ஆளன்றென்று 
வெயர் நனை சிதாஅர் 

மானவிளையின்றென 
பூட்கையில்லோன் 

5 . 

வயிற்றுத்தீத்தணிய 
பூண்டகையில்லோன் 

வயிற்றலந்தித்தணிய 


5 
. 


66.6 . 


7 . 


67. 14 . 


68.7 . 


69. 3 . 


5 . 


720 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


அடி 


7 . 


75.1 . 


82.3 


ஈன்மரோ 
உண்பரோ 
மூத்தோர் மூத்தோர் 
மூத்தோர்க் கூற்றம் 
கூற்றமுய்த்தென 
உய்த்தெனவுய்த் 

தென 
சிறந்தன்று மன்னே 
சீர்த்தன்று மன்னே 
ஆழ்நீர் 
கழுநீர் 


4 . 


5 . 


83.3 . 


7 , 


4 . 


கழீ நீர் 


76. 6 , 


85. 3 , 


77. 11 . 


மள்ளர்க் கடுந்தடு 

நிலையே 
கட்டிலிணக்கும் 
கட்டிலிணர்க்கும் 
இழிசினன் 
இழிசனன் 
போழ்தூண்டுசியின் 
போழ்துன்னூசியின் 
அடுதோண்முயங்கல் 
அடுதொறு முயங்கல் 
என்போல் 
எம்போல் 
பெருவிதுப்புறுக 
பெருவிதிர்ப்புறுக 
ஆடானென்ப 
ஆடாடென்ப 
யாண்டுளனாயினும் 
யாண்டுளனாவதும் 
யாருற்றிலங்கிய 
பாருற்றிங்கிய 
சொல்லிய 
சொலிய 
வரிமணன் ஞெபர 
வரிமணன் ஞமல 
பெருமிதப்பகட்டுக்கு 
பெருமதப்பகட்டுக்கு 
வன்கை 
வண்கை 
வலம்படு தூய்வாள் 
வளம்படுதூய்வாள் 
ஆர்கலி நறவின் 
ஆர்கலிமுழவின் 


86.3 . 


78.1 . 


90 , 5 . 


79.2 . 


தாழ் நீர் 
கண்ணி 
தெரியல் 
அழுந்தப்பற்றி 
அழுங்கப்பற்றி 
வலி கெழு நோன்றாள் 
மதனுடை 

நோன்றாள் 
குழைமலைந்து 
குழைமிலைந்து 
போரருந்தித்தன் 
பொரலருந்தித்தன் 
யானைபோல 
யானைபோல் 
இருதலை 
ஒருதலை 
ஒசியவெற்றி 
ஒசியவொற்றி 
மல்லற்கடுந்தடு 

நிலையே 


7 . 


806 . 


8 . 


6 . 


9 . 


8 . 


91. 1 . 


9 . 


3 . 


பின்னிணைப்பு-2 


721 


அடி 


தலை நாட்போன்ற 

விருப்பினன் 


மாதோ 


9-10 . 


11 . 


4 . 


93.9 


10 . 


94. 2 . 


96. 5 . 


அதியர் கோமான் 

3 . 
அதிகர் கோமான் 
உதியர் கோமான் 
குறியாதாதல் 
குறையாது காதல் 
எமக்கீத்தனைவே 
எனக்கீத்தோயே 
எமக்கீத்தோயே 
நல்லமர் 
வாளமர் 

6 . 
மறவர் 
மலவர் 

10 . 
நீர்த்துறைபடியும் 
நீர்த்துறைப்படியும் 103. 2 . 
பிணித்தன்றொன்றே 
பிணித் தன்றொன்றோ 10 . 
கதவு மலைத்தவர் 
கதவமலைத்தவர் 

11 . 
குழூஉக்களிற்று 
குரூஉக்களிற்று 104. 4 . 
பேணியும் ஆவுதி 
பேணியாகுதி 

106.3 . 
எழுவரொடு 
மூவரொடு முரணி 109, 2 . 
அரணடுதிகிரி 
முரணடுதிகிரி 

5 . 
ஊசிவெண்டோடு 
ஊசிவெண்டோட்டு 7 . 
பல நாள் பயின்று 
பன்னாள் பயின்று 

9 . 


97.8 . 


தலை நாள் விருப்பி 

னன்னபேணலன் 
அணிபூணணிந்த 

யானை இயறேர் 
இழையணியானை 

இயறேர் அஞ்சி 
யானை தன் 
களிறு தன் 
வாழ்கவன்றாளே 
வாழ்கவவன்றானே 
தூங்கத்தூக்கி 
தூங்கத்தூங்கி 
நிணம்பெருப்ப 
நிணம் பரிப்ப 
அலத்தற்காலை 
வறத் தற்கால 
என்னை 
எந்தை 
பேணேமென்னா 
வேண்டேமென்று 
முரசின் மூவிரும் 
முரசம் மூவிரும் 
பழமூழ்க்கும்மே 
பழம் வீழ்க்கும்மே 
பாய்தலின் மீதழிந்து 
பாயமீ தழிந்து 
வான்கணற்றவன் 

மலையே 


9 . 


99 , 1 , 


9 . 


முரணி 


14 


100. 4 . 


101. 2 , 


722 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


13 . 


11 , 


12 . 


வான்கணற்றகன் 12 . 

மலையே 
வான் கணிற்றணி 120.7 . 

மலையே 
வானத்து 
வான்கணத்து 
மரந்தொறும் 

124. 3 . 
புலந்தொறும் 
பிணித்த 
பரப்பிய 
களிற்றினிராயினும் 
தேரினிராயினும் 
புலந்தொறும் 
மரந்தொறும் 

125. 13 . 
பரப்பிய 
பிணித்த 

126.10 . 
தேரினிராயினும் 
களிற்றினிராயினும் 16 . 
தாளிற்சகாள்ளலி. 
வாளிற் கொள்ளலிற் 129.1 , 
வாளிற்றாரலன் 
தாளிற்றாரலன் 
யானறிகுவன் 130. 1 
யானறிகுவென் 
விரையொலிகூந்தல் 
விரைபொலிகூந்தல் 
யாமும் பாரியும் 13 ) . 1 . 
யானும் பாரியும் 
அற்றைத்திங்கள் 133. 3 . 
அற்றைமாதம் 
தீ நீர்ப்பெருங்குண்டு 
தீம்பெருங்குண்டு 


கொள்ளாவாக 
கொள்ளாவாகி 
போகி 
போக்கி 
குடிதொறும் 
குடிறொறும் 
வறிதுபெயர்குநரல்லர் 
வறிது பெயர்குந 

ரல்லர் 
வறியர் பெயர்குவ 

நல்லர் 
வறியர் பெயர்குவ 

ரல்லர் 
சமந்தாங்கிய 
சமரந்தாங்கிய 
நிலமிசைப்பரந்த 
நிலமிசைப்பிறந்த 
பிறகலம் 
பிறர்கலம் 
குறியிறைக்குரம்பை 
குறையிறைக் 

குரம்பை 
மணிக்கொடும்பூணா 

அய் 
மணிப்பசும்பூணாய் 
மணிக்கொடும்பூணாய் 
பின்னுள்ளினேனே 
பின்னுள்ளின்யானே 
வேண்டினையாயின் 
சாலவேண்டினை 

யாயின் 
மாண்டறின் 


13 . 


16 . 


110.5 . 


112. 1 . 


116.1 . 


பின்னிணைப்பு -2 


723 


பா . 


அடி 


பா . 


அடி 


6 . 


134. 2 . 


135.3 . 


8 
. 


6 . 


15 . 


139. 11 . 


யாழ நின் 

141. 7 . 
வண்மைத்தேர் 
வண்கைத்தேர் 

142. 2 . 
வணிகனாயலன் 
வணிகனா அயலன் 

141.1 . 
பிறரும் 
பிறவும் 
ததைமெல்லொ 

துக்கின் 
ததைமெல்லொ 
துக்கின் 

9 . 
வரிநவில்பனுவல் 
வடி நவில் பனுவல் 145. 1 . 
ஒளிறுபடைப்புரவிய 
ஒளிறு நடைப்புரவிய 146 , 6 . 
வேந்தற்கு 
வேந்தர்க்கு 
படப்பைக்கொய்த 
ட டப்பைகொய்த 
கணணுறையாக 
கையுறையாக 

147. 1 . 
வேண்டினெம் 
வேண்டினேம் 148. 1 . 
பிறவரிசை 
பிறர்வரிசை 

149.4 . 
அன்னதோர் 
தேற்றாவீகை 

150. 12 . 
இன்னதேற்றாவீகை 
உளதுகொல் 

16 . 
உண்டுகொல் 
போற்றாரம்ம 

23 . 
போற்றுதம்ம 


வென்வேல் 
வெல்வேல் 
உறுமிடத்து தவாது 
உறு நிலத்து தவாது 
அருளாயாகலோ 
அருளாயாதலோ 
இருள்வர 
மருள்வர 
யாந்தற்றொழுதனம் 
யாந்தற்றொழுதலும் 
முகைபுரைவிரலில் 
முகைபுணர்விரலில் 
பனிக்குமென் றருளி 
பனிக்குமென்றஞ்சி 
நல்காமையினை 

வரச்சா அய் 
நல்காமையினீ 

வரச்சாஆய் 
கலிமயிற்கலாவம் 
கலைமயிற்கலாவம் 
கண்முழையருவி 
கன்முகை யருவி 
அருவிப் பிறங்குமலை 
அருவிய பிறங்குமலை 
வரவெமர் மறந்தனர் 
வரவவர் மறந்தனர் 
விரைவனன் 
விரைவினன் 
கன்மிசையருவி 
கண் முகையருவி 
பேருஞ்சொல்லான் 
பெயருஞ்சொல்லான் 


140 , 3 . 


8 
. 


4 
. 


5 
. 


5-6 . 


8 
. 


9 
. 


10 . 


124 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


153. 3 . சுடர்விடுபசும்பூண் 

சுடர்விடு நுண்பூண் 165 , 15 . 
} 54 , 4 

புரைதபு 

புரைதப 
7 . வந்தனனே 

166. 28 . 
வந்தனெனே 
156.3 . இரவலர்ச்சுட்டி 167.1 . 

இரவலர் சுட்டி 
157. 11. பயிரின் விடர்முழை 

பயிரழைப்பின்முழை 168 . 12 . 
பயிர்பழைப்பபின் 

முழை 169 , 7 . 
158.6 . பேரமர் கடந்த 

பேரமர்க்கடந்த 171.15 . 
160. 6 . குனிப்பத்தண்ணென 

குளிப்பத்தண்ணென 173. 8 . 
27 . செல்வமிகுத்தனை 
செல்வமீத்தனை 

10 . 
28 . விடுதல் வேண்டுவல் 
விடுத்தல் 

174. 5 . 
வேண்டுவல் 
29 . நிலவரையுயர 

21 .. 
நிலவரையுணர 
161.13 .. சண் பொறிபோகிய 175. 6 . 

கண்பொறிமாறிய 
26 . சாந்தருந்தி 
சாத்தருந்து 

7 . 
163. 2 . பன் மாண் கற்பினின் 

மன்யாண்கற்பினின் 176.10 
161. 10 . தொடுத்தும் 

தடுத்தும் 
மண்ணமை முழவின் 


மண்ணார் முழவின் 
கிழமையோற்கண்டே 
கிளைமையோற் 

கண்டே 
காவிரி புரக்கும் 
காவிரிபரக்கும் 
நீயே அமர்காணின் 
நீயே இகவலர்க் 

காணின் 
கூ தளங்கவினிய 
கூ துளங்கவினிய 
பெரிதாலத்தை 
எளிதாலத்தை 
வாழ்வோர்வாழ 
வாழ்வோர்வாழ்வு 
வீறுவீறியங்கும் 
வீற்றுவீற்றியங்கும் 
வினவுதும் 
வினவும் 
அஞ்சனவுருவன் 
அஞ்சனவண்ணன் 
ஆறுகொன்மருங்கின் 
ஆறுகொண்மருங்கின் 
கொடித்தே மோரியர் 
கொடித் 

தேரோரியர் 
திரிதரக்குறைத்த 
திரி தரக்குறைந்த 
இகழ்ந்தோர் 
இகந்தோர் 
புகுப் 
புகுவ 


177.4 . 


12 . 


பின்னிணைப்பு -2 


725 


யா . 


அடி 


பா . 


அடி 


+ 


6 . 


6 


178.9 . 


180. 7 , 


11 . 


ஒருவனோட்டும் 
இன்னாதம்ம 

இவ்வுலகம் 
இன்னாதம்ம 
இவ்வுலனகின 
தியற்கை 
நல்லது செய்தல் 
நல்லவை செய்தல் 
நெறியுமாரதுவே 
நெறியுமற்றதுவே 
இனியிதுவே 
இனியதுவே 
வாச்செலலி 

வுளியொடு 
வா அய்செலி 

வுளியொடு 
விரைசெலி 

லிவுளியொடு 
தேரினரெனாஅ 
தேரினமெனா 4 
உருமுரற்றன்ன 
உருமுரன்றன்ன 
பண்பினாரே 
பண்பினோரே 
உண்டென 


181. 5 . 


கண்மாறு நீட்ட 
கைமாறு நீட்டி 

194. 6 . 
நணிநணியிருந்த 
நணி நணியிருந்து 
ததும்பவைகி 
ததும்பஉண்டுவைகி 
நெடுமொழி மறந்த 1936 . 
நெடுமொழி மறந்து 
தீர்ந்தையோனே 

9 . 
தீரந்தையோனே 
தீந்தையோனே 196.8 . 
உண்ணாமருங்குல் 
உண்ணாமருங்கு 197.1 . 
புலா அவம்பில் 
புலா அலம்பில் 
மெல்லியன் 

கிழவனாகி 
மெல்லியன் கீழவனாகி 
ஞாலத்தியக்கும் 

2 . 
ஞாலத்தியங்கும் 
யானுயிரென்பது 
யாமுயிரென்பது 
உண்பது நாழி 

14 . 
உண்பவை நாழி 
உடுப்பவை 

1992 
யிரண்டே 
உடுப்பன யிரண்டே 
உள்ள தம் 

3 , 
உடைய தம் 
வேட்டெழுந்து 

6-7 . 
வேட்டெழுந்தாங்கு 
ஒருவனாட்டும் 


184.7 . 


185. I. 


186.3 . 


5 
. 


189 , 5 . 


மென்னாது 


190.3 . 


உண்டுமமையாது 
கலிகொள் புள்ளினம் 
களிகொள் புள்ளினம் 
ஆகுமவர் உடைமை 
ஆகுமுடைமை 


8 
. 


193.2 . 


726 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


203.2 . 


3-4 . 


7 . 


12 . 


8 
. 


204.4 


6 . 


8 . 


10 . 


விளைந்தென 

13 . 
விளைந்தது 
இல்லால் வாழ்க்கை 
இல்வாழ்க்கையே 

210.5 , 
நிரப்பலாற்றாது 
நிரப்பதாற்றாது 211,4 . 
இரவலர்புரவே 
இரவலர்ப்புரவே 
அதனினும் 
அதனின் 

10 . 
உண்ணாராகுப் 
உண்ணாராகுவர் 
சேறொடுபட்ட 

22 . 
சேற்றொடுபட்ட 
பழித்தலல்லதை 
பழிப்பினல்லதை 
புழைகெடவிலங்கிய 212. 10 . 
புழைகெட விலங்கி 
உள்ளியது முடிக்கும் 213. 6 . 
முன்னியது முடிக்கும் 
உரனுடையுள்ளத்து 
முரனுடையுள்ளத்து 
மரங்கொஃறச்சன் 
மரங்கொறச்சர் 
அகனகவாரா 

24 . 
அகனடுவாரா 
பரிசிலனல்லேன் 214.2 . 
பரிசிலன்லென் 
பரிசிலெனல்லென் 
பரிசிலேன் 
பரிசிலென் 


இரங்குவேனல்லேன் 
இரங்குவென் 

அல்லேன் 
எம்வெங்கா தலி 
உயிர்வெங்காதலி 
குன்று தூவெறியும் 
குன்று தூவவெறியும் 
வள்ளியை யாதலின் 
வள்ளியனாகலின் 
உள்ளியது முடித் 

தோய் 
உள்ளியது செய்தோய் 
மனைத்தொலைத் 

திருந்த 
மனைத்தொலை 

இந்திருந்த 
வைகலுநக்கே 
வைகலுமகிழ்ந்தே 
அமர்வெங் 

காட்சியொடு 
மாவெங்காட்சியொடு 
மாறெதிர்பெழுந்தவர் 
மாறெதிர்ந் 

தெழுந்தவர் 
விதும்புறு விருப்பொடு 
விதுப்புறு விருப்பொடு 
ஐயமறாஅர் 
ஐயமாறாஅர் 
காட்சி 
காட்சியொடு 


205.7 . 


206. 3 . 


. 


207.4 . 


208.7 . 


209.11 . 


பின்னிணைப்பு-2 


727 


பா . 


அடி 


பா . 


அடி 


6 . 


10 . 


216. 2 , 


218. 7 . 


220. 2 . 


5 
. 


221.9 . 


உயர்ந்திசினோர்க்கு 
உயர்ந்திசினோரே 
உயந்திசினோரே 
பிறப்பினின்மையும் 229. 9 . 
பிறப்பின் வன்மையும் 
காண்டலில்லாது 

12 . 
காண்டலீயாது 
பாலராகுபவே 

15 . 
பாலராகுகவே 
பெருங்களிறிழந்த 17 . 
இருங்களிறிழந்த 
கலங்கினேன் 

21 . 
கலங்கினென் 
பைதலொக்கல் 230 , 3 
பைதற்சுற்றம் 
தழீ இயதனை 

9 . 
கெழீ இயதனை 
மீக்கூறி 

231.1 . 
எருவைநுகர்ச்சி 
எருவைநுவற்சி 

6 . 
தானையொடு 
தானையோடு 

235.10 . 
வென்றி நுவல 
வென்றி நுவலா 
காலைத்தோன்றினும் 
காலைத்தோன்றின 10-11 . 
கடக்குந்தானை 
கடந்தானை 

12 . 
திண்டேர் 
திண்டோள் 

15 . 
அருத்திய 


அருக்கிய 
பழிதீராற்றல் 
வசை தீராற்றல் 
தூசி முன்னாது 
தூசித்துன்னாது 
விழுந்தன்றால் 
விழ்ந்தன்றால் 
நன்று மற்றில்லென் 
நன்றுமன் தில் என 
வந்தன் றின்றே 
வந்தன் றின் றென 
கதியின்றி வைகவும் 
கதியிலவைகவும் 
களமலிகுப்பை 
கலமலிகுப்பை 
கலக்கிய 
கலங்கிய 
துளங்கிய 
எறிபுனக்குறவன் 
எரிபுனக்குரவன் 
ஒண்ஞாயிறன்னோன் 
ஞாயிற்றன்னோன் 
அருந்தலையிரும் 

பாணர் 
அருங்கலையிரும் 

பாணர் 
துளையுரீஇ இரப்போர் 
துளையிரப்போர் 
பாவைசோர 
பார்வைசோர 
அருநிறத்தியங்கிய 
அரு நிறத்து இங்கிய 


223. 1 . 


மீக்கூற 


224. 8 . 


225. 5 . 


10 . 


14 . 


226.5 . 


6 


227.7 . 


728 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


15 . 


17 . 


16 . 


21 . 


236. 5 . 


240 , 6 . 


237.10 . 


10 . 


238.11 . 


239.3 . 


242. 3 . 


243. 4 . 


4 . 


திரு நிறத்திலங்கிய 
பாடு நர்க்கொன் றீகு 

நரும் 
பாடு நருக்கொன்றீயு 

நரும் 
புரந்தயாண்டே 
உலந்த யாண்டே 
ஊழினுருப்ப 
ஊழையுருப்ப 
ஆ குலவதற்படல் 
ஆதல தற்படல் 
தண் கமழும் 
நறைகமழ் 
சாந்து நீவினன் 
சாந்த நீவினன் 
வழிதபுத்தனன் 
வழிதேய்த்தனன் 
வழிமொழியலன் 
வாய்மொழியலன் 
மீக்கூறலன் 
மேற்செல்லலன் 
பிறரைத்தானிரப்பு 

அறியலன் 
பிறரையொன்றிரப் 

பறியலன் 
எதிர் தாங்கினன் 
எதிர் கழறினன் 
பெயர்படை 
பொருபடை 
தேர்வழங்கினன் 
தேர்மறுங்கினன் 
தேரோட்டினன் 


5 
. 


ஓங்கியலகளிறு 
உடல்சினத்தகளிறு 
தீஞ்செறிதசும்பு 
தீஞ்சொற்றசும்பு 
படுவருப்படுக 
படுகுழிப்படுக 
எய்தினனெனாஅ 
எய்தினனெவே 
உடம்புமாய்ந்தது 
உடம்புமாய்ந் 

தனனென 
பாணன் சூடான் 
பாணன்கொள்ளான் 
தூங்குவழித்தூங்கி 
தங்குவழித்தங்கி 
மறையெனலறியா 
மறையெனவறியார் 
உயர்சினை மருதத்து 
பாசினை மருதத்து 
தாழ்ந்து 
தாழ்ந்த 
நீர் நணிப்படி, 

கோடேறி 
நீர்கணிப்படிந்த 

கோடேறி 
நெடுநீர்க்குட்டத்து 
நிலையருங்குட்டத்து 
கல்லாவிளமை 
கள்ளாமை 
களரியம்பறந்தலை 
களரிமருங்கின் 


6 . 


6 . 


7 . 


8 . 


7 . 


11 . 


9 
. 


12 . 


10 . 


14 . 


245. 3 . 


பின்னிணைப்பு -2 


729 


பா . 


அடி 


பா . 


அடி 


246.4 . 


6 . 


247. 7 . 


10 . 


249.11 . 


25 ) . 2 . 


3 
. 


வாள்போழ்ந்திட்ட 257.1 . சிறுபரல்அன்னன் 
வாள்போழ்ந்தட்ட 

செறுபரல் அன்னன் 
வாள்போந்தட்ட 

சிறுபரல் அன்ன 
தடையிடைக்கிடந்த 3 . குச்சினிரைத்த 
தடைகிடைமிடைந்த 

குச்சி நிரைத்த 
தடைகிடைந்த 

மோவாய் 
பேரஞர்க்கண்ணள் 

மேவாய் 
பேரமர்க்கண்ணள் 12 . வெண்கோடோன்றா 
நடுங்குந்தனிளமை 

வெண்கோடொன்றா 
நீங்குந்தனிளமை 258. 1 . முதுபழனேய்ப்ப 
அவன்புக ..... லரி 

முதுகனியேய்ப்ப 
அவன்புக ..... வரி 

2 . தீங்கந்தாரம் 
அன்புகவார 

தீங்கட்டாரம் 
வவ்வார்கண்ணி 

தேங்கந்தாரம் 
வலவார்க் கண்ணி 

4 . பச்சூன்றின்று 
நகா அலென 

பைச்சூன்றின்று 
நகாரென 

7 . உண்ணாவளவைப் 
செல்லுமாயின் 

பெரு நிரை 
சொல்லுமாயின் 

உண்ணாளவை 
முன்னூர்ப்பழுனிய 

பெரு நிரை 
முள்ளூர்ப்பழுனிய 10 . ஆதரக்கழுமிய 
அணைத்தனன் 

ஆத்தரகழுமிய 
உய்த்தனன் 

260. 13 . நெடு நிரை 
எடுத்தனன் 

நெடுவெறி 
கொளினேயகன் 

22 . காலுற்ற 
மார்பு 

காலுற 
கொளினுய்த்தனெஎன் 23 . விலக்கம்போல 
கோனேமார்பு 

விலங்குபோல 
சேர்க நடத்திசின் 

261. 3 . முரிவாய்முற்றம் 
சேரநடத்திசின் 

முரவுவாய்முற்றம் 
தன்னொடு 

4 . 

வெற்றியாற்றம்பியின் 
தம்மொடு 

பெற்றியாற்றம்பியின் 


254. 6 . 


7 . 


255. 2 . 


6 . 


256. 3 . 


730 


தமிழ் நால் ளில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


7 . 


8 . 


11 . 


12-13 . 


17 . 


262. 2 . 


264.1 . 


எற்றற்றாக 
அற்றாக 

270 . 
யானையயாவுயிர்த்து 
யானையவர் 

271 . 
உயிர்த்து 
நெய்யுலை சொரிந்த 
நெய்யுலைச்சொரிந்த 
பல்லாதழீ இய 
பல்லாத்தழீ இய 
அழைப்பவாட்டி 
அழைப்பவாட்டின் 
கைம்மையுற 
கைமிக 
புன்காற்பந்தர் 

3 . 
பைங்காற்பந்தர் 
பதுக்கை சேர்த்தி 
பதுக்ளை சேர்த்து 
அறியாது 

6 . 
அறியா 
இன்றும் வருங்கொள் 
நின்றுமிவருங்கொல் 
நாகிளவளையொடு 

7 . 
நாகிளந்தவளையொடு 
பொறிப்புண்ருடம்பில் 
பொறியுணரூடம்பில் 
கூர் முகையதிரல் 272 3 . 
கூர் முகையதரல் 
மற்றிது 
மற்றது 
கொள்ளாயென்ப 
கொள்ளானென்ப 
பெயர்த்தது 


பெயர்த்த 
இரங்குமுரசின் 
இரங்குமுகிலின் 
நீரறவறியா 
நீனறவரியா 
நிலமுதற்கலந்த 
நிலமுதற்கந்த 
கருங்குரனொச்சி 
கருங்கானொச்சி 
கண்ணார்குரு 

உத்தழை 
கண்ணார் 

குவவுத்தழை 
மெல்லிழை மகளிரை 

தகலல்குல் 
மெல்லிமகளிர்க் 

கல்குல் 
தொறுவாய்ப்பட்ட 
தெற்றுவாய்ப்பட்ட 
ஊன் செத்து 
உரன் செத்து 
பருந்துகொண்டு 

கப்பயாம் 
பருந்துகண்டு 

வப்பவும் 
காதனன்மர 

நீமற்றிசினே 
காதனன் மரனீழற்றி 

சினே 
காதல் நன்மரம் 

நீ நிழற்றிசினே 


6 . 


7 . 


266.5 . 


12 . 


269.1 . 


7 . 


8 . 


12 . 


பின்னிணைப்பு -2 


731 


பா . 


அடி 


பா , 


அடி 


5 . 


3 
. 


273.2 . 


5 
. 


5 
. 


தொடியுடை மகளிர் 
தொடையுடைமகளிர் 
கொடியணி மகளிர் 

4 . 
எல்லார்மாவும் 
எல்லாமாவும் 

277 1 . 
இருபேர் யாற்றவொரு 

பெரும் 
இருபேராற்றலொரு 

பெரும் 
கூடல் 

6 . 
உலந்தன்று 
உலந்தின்று 
துரக்குவன் 
துரக்கு நன் 

279. 5 . 
மெய்க்கொண்டன னே 
மொய்கொண் 

7 
டனனே 
திணி நிலையலற 

8 . 
தினி நிலைமலர் 

280. 1 . 


கடலை 


7 . 


274 , 4 . 


7 . 


சிறாஅன் 
சிறான் 
மடப்பாலாய்மகள் 
முட பாற்சிலமகள் 
தூவியன்ன 
வெண்சிறகன்ன 
நோன்கழை 
கோன்கழை 
தூயல்வரும் 
அலமரும் 
வான் பெயத்தூங்கிய 
சிமையத்துத் தூங்கிய 
வான வியற்றூங்கிய 
வான்பெயற்றூங்கிய 
நெருநலுற்ற 
நெருக ைநயுற்ற 
மயங்கி 
முயங்கி 
வெளிது விரித்து, டீ இ 
வெளிறுவி ரித்து டீ இ 
மார்பிற்புண்ணும் 
மார்பமர்ப்புண்ணும் 
துஞ்சாக்கண்ணே 
துஞ்சாக்கண்ண 
வாழ்க்கையோவரிதே 
வாட்கையோ .. 

வறிதே 
தீங்கனியிரவமொடு 
தீங்கனியரவமொடு 
தீங்கண விரமொடு 
மனைச்செரீஇ 
மனை செரீஇ 


275.4 . 


கூவை 


5 . 


4 
. 


9 . 


10 . 


கூழை 
கடி முகத்தேந்தி 
கழிமுகத்தேந்தி 
முன் சமத்தெ 

திர்ந்ததன் 
முன் சமத் 

தொழிந்ததன் 
இரங்காழன்ன 

திரங்குகண் 
ஈர்ங்காழன்ன 

திரங்குதலை 


231.1 . 


276. 2 . 


732 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


2 
. 


4 . 


3 
. 


7 . 


8 
. 


9 . 


282. 5 . 


co 


வாங்குமருப்பியா 

ஊழ்மாறுபெயரும் 
ழொடு 

ஊழ்கதிர்பெயரும் 
ங்குமருப்பியானை 

. 

அழும்பிலடங் 
யொடு 

காறகையும் 
கைபயப்பெயர்த்து 

அழிம்பிலண்டரங் 
பையப்பெயர்த்து 

காற்கையும் 
மையிழுதிழுகி 

அழும்பிலடைங் 
மைவிழுதிழுகி 

கான்றகையும் 
பாக்கம்வம்மோ 

ஆர்சூழ் குறட்டின் 
காக்கவம்மோ 

அதிர்சூழ் குறட்டின் 
பூம்பொறிக்கழற்கால் 8-9 வேனிறத்திங்க உயிர் 
பூம்பொறியுடைய 

புறப்படாஅ 
வயவரெறிய 

வேனிறத்திங்கணா 
வயவர்கழறிய 

யிறுர்ப்படாஅ 
வாயரெறிய 

12 . ண்டபாசிலை 
அலகைபோகி 

இமிழ்ப்புறநீண்ட 
அலகைபோற்க 

பாசிலை 
ஒண் செங்குரலி 

31 , கமழ்பூந் தும்பை 
ஒண்செங்குரவி 

கவிழ்பூந் தும்மை 
வாளை நீர் நாய் 284. 3-4 . சூடிக்காலிற்றமியன் 
களை நீர்காய 

சூட்டி நங்கா 
களையுளானே 

லிற்றனியன் 
மா நீரநாய் 

6 . 

எயிறுமிறையாக 
பெறூஉப்பெளவ 

எயிறுபிறையாக 
வுறையளவா 

7 . திரிந்தவாய்வா 
பெறூஉமயௌவவ 

டிருத்தா 
வுறையளவா 

திருந்தவாய்வா 
பெறூஉப்பெறாஅ 

டிருத்த 
வுறையராவரா 8 . தனக்கிரிந்தானை 
அலின் 

தனக்கிருந்தானை 
மயக்கி 

தனக்கிரிதானை 
மயங்கி 


283.1 . 


2 . 


2.3 . 


1 


3 . 


இ r - AL 


பின்னிணைப்பு -2 


733 


பா . 


அடி 


ប 


258. 8 . 


9 
. 


10 . 


11 . 


13 . 


16 . 


நெடுநகர்வந்தென 
நடு நகாவந்தென 289.5 . 
மூரிவெண்டோள் 
மூரிவெண்டோல் 
செம்மலுக்கோ 
செம்பறுக்கோலு 

6 . 
மாறுசெறு நெடுவேல் 
மாறுபடுநெடுவேல் 7 . 
பரந்தோரெல்லாம் 
பார்த்தோரெல்லாம் 
இலம்பாடு 
வலப்பாடு 

9 . 
கரம்பைச்சீறூர் 
கரம்பைச்செறூர் 
கரம்பைக் களறூர் 290.1 . 
கொள்ளுமிழிசின 
கொள்ளுமறிசன 

2 
காலமாரியின் 
காலமளியின் 

5 . 
அம்புதைப்பினும் 
அம்புகைப்பினும் 


11 . 


தருகுறை 
மூதிலாளருள்ளும் 
முரண்டலைகளித் 

தமியளும் 
முளித்தலைகழி தமீளும் 
ஏந்திய 
எய்திய 
இவற்கீகென்னுமதுவு 

மன்றிசினே 
இவற்கீதென்னாதற்கு 

மன்றிசினே 
பூக்கோளின்றென் 

றென்றறையும் 
பூக்கோளினரையும் 
இவற்கீத்து 
எற்கீத்து 
இயறேர்க்குரிசில் 
இயற்றேர்க்குருசில் 
குறட்டினின்று 

மாய்ந்தனனே 
குட்டினிதுன்று 

மந்தனனே 
உறைப்புழியோலை 
உறைப்பெயலோலை 
மறைக்குவன் 
மறைவல ... 
குறித்துவருவேலே 
........ கரந்தை 
துடியர் பாடுவன் 
துடிய பாடுவன் 


287.2 . 


3 . 


5 . 


யானை 


7 . 


6 
. 


8 
. 


9 . 


யா அனை 
இலங்குவான் 
இலங்குவாண் 
புரளும் 
பிறழும் 
மன்றனன்றும் 
மண்ண நன்று 
தருகுகை 


11 . 


291. 1 . 


288.7 . 


1 


734 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


அடி 


3 
. 


1 


4 . 


5 
, 


5 
. 


292. 1 . 


3 . 


இரும்புட் பூசல் 

எம்மிநும் 
இரும்புபுட்பூசல் 

பேரெழிலிழந்து 
இரும்பூட் பூசல் 

பேரெழிலிழந்த 
விளரிக்கொட்பின் 

வினையென 
விளரிக்கோடின் 

விலையென 
வெண்ணரிகடி 

புகுவள் 
குவென் 

புகுவர் 
வெண்ணரிகடி வென் 6 . அளியடானே 
என்போல் 

ஒளியடானே 
எம்போல் 

294. 2 . கண்கூடிறுத்த 
வேந்தற்கேந்திய 

கண்கூடியத்த 
வேந்தர்க்கேந்திய 

3 . 

தழீ இயகூற்று 
வாள் பற்றி 

தழீ இக்கூற்று 
வாள மற்றி 

4 . அறியாவமர் 
நின்றனென் 

அறியாதமர் 
நின்றனன் 

5 . தோற்றி நுமருள் 
நிறைப்புடைகொல் 

தோற்றினுநுமருணான் 
காயானை மேலோன் 6 . 

தபுத்தீர் 
நிறப்புட் கொல் 

தவத்தீர் 
காயானைமேலோன் 7 . ஒருசிறை நிற்ப 
நிறப்புடைகலனை 

ஒருதிறநிற்ப 
மேலானது 

9 . 

நிரை தார்மார்பினின் 
நிறப்படைக்கொல் 

நிரைகாழ்மாலையெம் 
காயானை மேலோன் 295.2-3 . பெயரித்தோடுகைத் 
குறும்பர்க்கெறியு 

தெழுதரூஉ 
மேவல் 

பெயரத்தொழுகைத் 
குறுப்பற்கெறியு 

தெழுதரு 
மோவல் 

பெயரித்தோறுவைத் 
குறும்பற வெறியு 

தெழுதரும் 
மேவல் 

பெயரித்தோறுடைத் 
வம்பற்கெறியுமேவல் 

தெழுதரூஉ 
எம்மினும் 


293 , 1 . 


2 . 


4 . 


பின்னிணைப்பு -2 


735 


பா . 


அடி 


அடி 


4 . 


7 . 


5 
. 


296.1 . 


3 .. 


4 . 


பெயரித்தோறுணித்து 

எழுதரூஉ 
துரந்தெறிஞாட்பின் 

8 . 
நடுதூரந்தெறி 
வருபடை 

298. 2 . 
வாய்ப்படை 
வாடுமுலை 
மாடுமுலை 
பாடவும் 
படரவும் 
கல்லென்றனவே 299.2 . 
கல்லென்றவ்வே 
வெந்துடன்று 
வேந்துடன்று 
எறிவான் கொல்லோ 
எறிவான்கொல்லென 
வந்தன்றால் 
வந்தன்றாம் 
நெடுமாணெற்றின் 
நெடுமாநெற்றின் 
கோலணைக் 
கன்றுடை 

7 
கோலனைக்குன்றுவிட 
துஞ்சுஞ்சீறூர் 
துஞ்சீர்க்கோளி 

300. 2 . 


4 . 


துறைநனிக் 

கொதண் 
வைந்நுதி 
வைந்நுனை 
உண்ணுமன்னே 
உண்ணமன்னே 
மடித்துரறி 
மடித்துரறிய 
நீமுந்தென்னாவே 
நீமுந்தெனவே 
உழுத்தருண்ட 
உழுத்த தருண்ட 
உழுத்ததழுண்ட 
அருந்தியகொய்சுவல் 
அருந்தக்கொய்சுவல் 
அருத்தகொய்சுவல் 
தண்னடைமன்னர் 
தண்டைமன்னர் 
கோணடை மன்னர் 
தாருடைப்புரவி 
தாருடைக்கலிமான் 
கலந்தொடா 
கலங்கொடா 
நின்றவ்வே 
நின்றனவே 
துறுகன் மறையினும் 
துறுகண்மறையினும் 
அகற்பெய்குன்றியில் 
கற்பெய்குன்றியில் 
கோரிற்கோயிற் 

றேருமான் 


5 . 


. 


297. 2 . 


3-4 . 


7 
. 


4 . 


5 . 


நாரரி 
நாரி 


4 . 


6 . 


6 


நனைமுதிர்சாடி 
நிறைமுதிராடி 
நறவின் வாழ்த்தி 
நறபின் வாழ்த்தி 
துறைநனிகெழீஇ 


71 


* , * 1 .. 


736 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


301. 5 . 


7 . 


2 
. 


9 . 


10 . 


11 . 


கோரிற்கோரிற் 

றேருமான் 303.1 . 
போறரிற்கொரிற் 

றேருமான் 
தானை நுமரசும் 
தானையுமரசும் 
நாட்டங்குநும் 
நாட்டாகுநும் 
போரேயனை நாள் 
போரேயனை நான் 
செல்லானதனால் 
சொல்லானதனால் 

4 . 
அறிந்தோர் யாரவன் 
அறிந்தோராயவன் 4-5 . 
பலமென் றிகழ்தல் 
பல( ரே ) மென்றி 

கழ்தல் 
எல்லிடைப்படர் தந் 

தோனே 
எல்லிடப்பட்டாதந் 6 . 

தோனே 
போலான் றனிலங்கிலை 
போலானினங்கிலை 

7 . 
தாவுபுகளும் 
தாவவுகளும் 
சுற்றியஜதமை 
சுற்றியைதமை 
கைவார் நரம்பின் 
கைகவர் நரம்பின் 
காளை யூக்கி 

9 
காளையூக்கு 
வேலினட்ட 


வேலினிட்ட 
போற்குளம் 

புகடையூ உ 
போற்குளங் 

குடையூஉ 
போலக்குளம்பு 

குடையூஉ 
உள்ளமொழிக்கும் 
உள்ள மழிக்கும் 
கொட்பின்மான் மேல் 
கொடைபின் மான 
வெந்திறல் 
வெந்தெறல் 
விளைப்ப ஆட்டிக் 

காணிய 
விளைப்பாவடிக் 

காணிய 
விளைப்பவாட்டிடக் 

காணிய 
வேந்தர் முன்னர் 
வேந்தன் முன்னர் 
வேந்தர் தாமுன்னர் 
கரைபொகுமுந்நீர் 
கரைபொருமுன்னர் 
கங்கரை பொரு 

முன்னீர் 
திமிலிற்போழ்ந்தவர் 
திரையிற் போழ்ந் 

தவர் 
இலங்குமருப்பியானை 
இடுமருப்பியானை 


14 . 


16 . 


30 ) . 2 . 


4-5 . 


6 . 


8 . 


9 
. 


9 


+ HAA 


பின்னிணைப்பு -2 


737 


பா . 


அடி 


பா . 


அடி 


304. 1 . 


4 . 


2 . 


கோதைசூட்டி 
கோதைசூடி 
நடுங்குபனிக்களை 

இயர் 
நடுங்குமணிகளையார் 

6 . 
நடுங்குமணிகளையா 
நடுங்குபனிக்கசா அய் 
நாரரிபருகி 

306. 1 . 
நாரிபருகி 
நாளரிபருகி 
நாளைச்செய்குவென் 
நாடனைச்செய்கு 

7 . 
வென் 
நாளைச்செய்குவம் 307.3 . 
நாளைச்செய்குவன் 
புன் வயிறருத்தலும் 7 
புன் மயிருகுத்தலும் 
புன்மையிற்றருத் 


6 . 


உயவமது வேளரசன் 
சொல்லிய சொல்லோ 
சொல்லியது 

சொல்லோ 
களைந்தனவே 
களைந்தனனே 
களந்தனவே 
கலங்கு 
கலங்கி 
கழன் முள்வேலி 
கன்முன்வேலி 
எய்துகவெனவே 
எய்தகவெனவே 
வம்பலன் போல 
வம்பலபோல 
மீயாதுமணர் 
மீயாதுமன்ற 
தெறுவர் 
தெறுவவர் 
தெறுவா 
பேருமார் கொள்ளு 

மாதோ 
பேருயிர்க்கொள்ளு 


7 . 


9 
. 


தலும் 


மாதோ 


304.9 . 


புன்மயிருகுத்தலும் 
செல்லான்பன்மான் 10 . 
செய்யான்வன்மான் 
செல்லான்பண்மான் 
செல்லான் வன் மாண் 
முரசின் வெல்போர் 308. 6 . 
முரசில் வெல்போர் 
வேந்தன் 

9 . 
வேந்தர் 
வாடியமருங்குல் 309. 1 
வாடிய மருங்கின் 
உயவலூர் திப்பயலைப் 2 . 

பார்ப்பான் 


வேலெயென்னை 
வேலேயன் னை 
மற்றவன் 
மற்றவர் 
இரும்புமுகஞ்சிதைய 
இரும்புமுகளு.... 
இருஞ்சமங்கடத்தல் 
அருஞ்சமங்கடத்தல் 


305.1 . 


2 . 


11 


738 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


6 . 


7 . 


310. 3 . 


8 
. 


311. 3 . 


7 . 


312 3 . 


உளனெனவெரூஉம் 
உளனே வரூஉம் 315. 1 . 
உளளென் வெரூஉம் 
என்னைகண்ணதுவே 316.2 . 
என்னைக்கணவதுவே 
என்னைக்கண்ண 
துவே 

3 . 
வருந்துமன்னே 
வருந்துமனனே 

4 . 
புல்லணலோனே 
புல்லனலோனே 

8 . 
தாதெருமறுகின் 
தாதெருமருகிறன் 

9 . 
சால்புடையோனே 
சால்புடையோரே 10 . 
வேல்வடித்து 
வேலடித்து 

11 . 
நன்னடை 
தண்ணடை 
ந 
வாளருஞ்சமம் 
வாள்வெஞ்சமம் 
நெடுந்தேர் 

317. 1 
கடுந்தேர் 
வேண்டினுங்கடவ 

7 . 
வேண்டினுங்கடல 
வேண்டினுங்கடவு 318. 4 
வேண்டினுங்கடவன் 
நிறையழிந் 

. 
தெழுதரும் 
நிறையறிந் 

தெழுந்தரும் 


நிறையறிந்தெழுதரு 
இருக்கவும் வல்லன் 
இருக்கவும் நல்லன் . 
காட்டொடு 

மிடைந்தசீயா 
கள்ளின் ... தசீயா 
செருக்கனந்தர் 
செருக்களந்தர 
எம்மிறைவன் 
எம்மிறையவன் 
ஈவதிலாளன் 
ஈதலிலாளன் 
வள்ளிமருங்கில் 
வள்ளியலகு 
கலத்தேம் 
கலத்தோம் 
சென்றுவாய்சிவந்து 
சென்று நாசிவந்து 
செறுவர் சிவந்து 
செறுநர் சிவந்து 
மேல் வருக 
மேவரு 
..நது 

வந்து 
துயிலேற்பினனே 
துயலேற்பினனே 
கறையணற்சேவல் 
கறையணற்செல்ல 
பாணர் நரம்பின் 
பாண நரம்பின் 
பாணர் நரம்பிசை 


4 
. 


... ணைடை 


5 
. 


313. 4 . 


314. 6 . 


5 
. 


* 42 


பின்னிணைப்பு -2 


739 


பா . 


அடி 


பா . 


அடி 


6 . 


320.2 . 


7 . 


8 
. 


சுகிரொடு 

புகுநரீங்கிருந் 
நீரொடு 

தோமோ 
குரற்செய்பீலியின் 

புததந்தீங் 
குரசைபீலியின் 

கிருந்தீமே 
குரசெய்பீலியின் 

புகுதந் தீங்கிருந்தீரே 
இழைத்தகுடம்பை 

பலர் தூங்குநீழல் 
பூத்தகுடம்பை 

பலாதூங்கு நீழல் 
இளமைமூத்த 

5 . திளைத்து விளையாட 
குடம்பை 

தினைத்து விளையாட 
இனிமைமூத்த 

6 . 

புணர்நிலை 
குடம்பை 

புணரா நிலை 
செய்நெல்லின் 

12 . ஆரல் நாற 
செய்செல்லின் 

ஆரநாற 
பெடையொடுவதியும் 18 . உரைசானெடுந் 
பெடையொடு 

தகை 
வசதியும் 

உரைசொனெடுந் 
கூவற்றோண்டிய 

தகை 
கூவற்றொடிய 

321. 1 . பொறிப்புறப்பூழின் 
யாங்கஃடுண்டென 

பொரிப்புறப்பூழின் 
யாகஃடுண்டென 

போர்வல் சேவல் 
யாறுஃடுணவென 

போர்வல்செவல்வன 
வறிதுமாசின்று 

2 . தீங்கொள் 
வறிதுமாகின்று 

தீங்கோள் 
புறவுமிதலுமறவு 

3 . சுளகிடை 
முண்கென 

களகிடை 
புறவுமீ தலுமறவு 

கொண்டுடன் 
முண்கென 

கொண்டென 
புறவுமிதலுமறவு 

வேனிற்கோங்கின் 
முண்டென 

வேனிற்கொண்கின் 
புகுதந்து ஈங்கிருந் 322. 1 . 

உழுதூர்காளை 
தீமோ 

உழுதூர்க்காளை 


319.1 . 


4 . 


6 . 


4 . 


8-9 . 


740 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


--- 

HTHAR 


அடி 


Uf . 


அடி 


6 . 


7 . 


வெண் காழ்தாய 
வண்காற்பந்தர் 
வன் காழ்ப்பந்தர் 
இடைகாற்பந்தர் 
முளவுமாத்தொலைச் 


8 . 


சிய 


321.3 . 


முழவுமாத்தொலைச் 


சிய 


3 . 


கா .... க் 


5 
. 


324 . 


3 . 


மன்றிற்பாயும் 
முன்றினற்பாயும் 
அயலது 
அயலின் 
இருஞ்சுவல்வாளை 325. 6 . 
இருஞ்சுவலியா இன 
பட்டவாம என் 
பட்டவிரமான் 

7 . 
கா ....பரிசிலர்க்கு 
வெள்வேலாவமாயின் 
வெள்வேலாபமாயின் 1 . 
வெகுணோக்கு 
வெருணோக்கு 

13 . 
வேட்டுவர் 
வேட்டுவன் 

326. 3 . 
சுரையுடைவான் முள் 

ஊகநுண்கோல் 6 . 
சுரையுடையிணை ஊக 

நுண்கோல் 
சுரையடைவானஞ்சு 
நுண்கோல் 

7 . 
குலாவர 
குலாபுர 

9 . 
வேலிக்கருப்பை 
வேலிகருபலி 
பகுவாய் 

327. 2 . 
மதுவாய் 
மறுகுவாய் 

4 . 
மறுவாய் 
வெண்காழ்தாய 
வெண்காழ்ப்பத்தர் 


4-5 . 


ஒடுங்காழ்ப்படலை 
கொடுங்காழ்ப்படலை 
தொடுங்காழ்ப்படலை 
அலங்குபடு நீழல் 
இலங்குபடு நீழல் 
அருமிளை 
அருமுனை 
புலா விட்டாற்ற 
புலாவிட்டியாற்ற 
கவிர்ப்பூ 
கதிர்ப்பூ 
சேவலிற்றணியும் 
சேவலிற்றணிவும் 
அருமிளை 
அருமுனை 
படைமடைக் 

கொண்ட 
படபடைக்கொண்ட 
சில்விளை 
சில்வினை 
உண்டுகடை தப் 

பலின் 
உண்டுக.ை... 


7 . 


9 
. 


10 . 


பின்னிணைப்பு -2 


741 


பா . 


பா . 


அடி 


5 . 


6 . 


8 
. 


7 . 


328 . 


ஒக்கலொற்கம் 

தலொற்கம் 331.7 . 
முகத்தவைகூறி 
முகத்தளவகூறி 
வரகுகடனிரக்கும் 
வரகுகடனீர்க்கும் 13 . 

டைமுதல் 
புல்லெனடைமுத ல் 332. 3 . 
சேர்ந்திருந்த 
சோர்ந்திருந்த 
ஈயத்தொலைந்தன 
ஈயாததா .... 
பாண நன்றும் 
மன்ன நன்றும் 

4 . 
வெள்ளத்திடும்பால் 
வெள்ளத்தீடும்பால் 

5 . 
தொட 
தொடரியொடு 

6 . 


4 . 


6 . 


7 . 


சூடிய வன்மை 
மிகப்பலரென்னா ள் 
மிகப்பலரென்னான் 
நீணெடும்பந்தர் 
நீணெடுபந்தர் 
தூவுங்காலே 
தூவும்காலே 
இரும்புற 
இரும்புக 
நீறுமாடி 
நீருமாடி 
கலந்திடைக்குரம்பை 
கலத்திடைக்குரம்பை 
கூரைக்கிடக்கினும் 
கூனராக்கினும் 
சூட்டி 
சூடி 
இன்குரலிரும்பை 
இன்குரலிகும்பை 
இங்குரலிரும்பெயர் 
யாழொடு ததும்ப 
யாழெடுத்தியம்ப 
செல்லினும் 
சொல்லினும் 
செல்லும் 
செல்லுமாங்கு 
கண்ணுறின் 
இருங்கடற்றானை 
கடற்றானை 
தங்கினி 
தங்கிநீ . 


8 . 


விளை ... 


10 . 


332.6 . 


14 . 


8 
. 


329 , 3 . 


விளைகள் ...... 
இருந்தபின் 
இருந்தபின்றை 
தாளிமுதனீடி.ய 
தாழிமுதல் நீடிய 
நன்னீராட்டி 

நெய்ந்நறை 
நன்னராட்டி 

நெய்ந்நறை 
நெய்ந்நறை 
வாள்வலத்தன் 
வாள்வல்லத் தன் 
சூட்டிய வண்மை 


330 , 2 . 


333.7 . 


7 . 


* FERT --- 


-- 


742 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா , 


அடி 


பா . 


அடி 


13 . 


5 
. 


கெடவென கறிபபிள் 
வாய்மூழ்த்தனரே 
வாயுமூழ்த்தனரே 
பேதுற்றன்றிவ்வருங் 

கடிமூதூர் 
பேதுற்றில்லங் 

கடி மூதூர் 
அரணிலண்மன்ற 


15 . 


16 . 


19 


தானே 


314 , 5 , 


புறப்பட்டன்றோ 

விலடன்னூர் 
புறப்படன்றோ 

விலளே தன்னூர் 7 . 
உடும்புசெய் 
உழுமெபுசெய் 
வல்லரோடூரா 
வலவரோடூர 

8 , 
குருசில் 
குரிசில் 
னூரே 

12 . 
றூரே 
மனையோள் 

337 1 . 
மனையோர் 
ஒம்பவும் 
ஒம்பும் 
கைது வாளே 

3 . 
கைத்தூஉவாளே 
பரிசிலர்க்கு 

4 . 
பரிசிலர் 
.... குருந்தே 
குரவே தளவே 

5 . 
குருந்தே 
துடியன் பாணன் 

11 . 
பாணன் பறையன் 
பறையன் கட 

16 . 


6 . 


7 . 


10 . 


335.2 . 


அறனிலமன்றதானே 
பண்பிறாயே 
பண்பிற்றாமே 
ஆர்கலியினனே 
ஆர்கலிவினனே 
சோணாட்டண்ணல் 
சேணாட்டண்ணல் 
பாடிச்சென்றாஅர் 
பாடிச்சேரார் 
வாருொகமலர் 
வால்தோறு அகம்மலர 
வரறோறக மலர் 
ஈதலானா 
பீதலானா 
நெடு நகர்க்கமழும் 
நெடு நக்கர்கமழும் 
தன்னையர் 
தன்னையலர் 
தலையர் 
தலைய 
உருத்தபல்சுணங்கு 
உரித்தபல்சுணங்கு 
உருத்தபல சுணங்கு 


7 . 


னென்று 


துடியன் கடம்ப 


18 . 


னென்று 


336.1 . 


21 . 


வெஞ்சினத்தனனே 
பெருஞ்சினத்தனனே 
கடவனகழிப்பிவள் 


2 . 


பின்னிணைப்பு -2 


743 


பா . 


والے 


பா . 


அடி 


5 . 


7 . 


எடுப்பவெ ..... 
எடுப்பவெடாஅ 
இரும்பனையன்ன 
இருபனையன்ன 
மிகுபனையன்ன 
அணித்தழை 
அணிந்ததழை 
இளையோடந்தை 
இளையோடாதை 
நுடங்கும் 


341.2 . 


4 . 


3 
. 


5 
. 


நுடங்கப் 


9 . 


11 . 


10 


12 . 


338. 1 . ஏர்பரந்தவயல் 

ஏர்பரந்தவயலின் 
2 . நென்மலிந்தமனை 

நென்மலையிற்மனை 
3 . பன்மலர்க்காவின் 

காவிற்பஃளி 
காவிற்பஃறுளி 
நெடுவேளாதன் 

நெடுவேலாதன் 
7 . 

சென்னியரணிந்த 
சென்னியாரணிந்த 
சென்னியர்குனிந்த 
உணங்குகலனாழியில் 
உணங்குகனாழியில் 

உணங்குகராழியில் 
339 , 1-2 நெடுவேறுமடலை 

நெடுவெற்றிமடலை 
9 . 

செறுவிறற ... 

செறுவிற்றதைந்த 
10 . 

..... லத்தி 

... கலத்தின் 
12 . உழப்பதும் 

ஒழிப்பதுவும் 
340. 1 . 

தழைநுடங்க 
தழைத்துடங்க 
மணிப்பொறி 

பணிப்பொரி 
2 . 

குரலங்குன்றி 

கூறலங்குன்றி 
4 ...... லெனவினவுதி 
யார்மகள் கொல் 

லெனவினவுதி 


14 . 


15 . 


பூக்கோளெனவேஎய் 
பூக்கொளென்ப 
விளங்கிழை 
வயங்கிழை 
வைகலாகுதல் 
வைகலாகுக் 
நீளிலையெஃகம் 
நேரிலையெஃகம் 
வாராவுலகம் 
ஒராவுலகம் 
களிறுபொரக்கலங்கிய 
களிறுபொறகலங்கிய 
தண்கயம் 
மதகயம் 
பெருங்கவினிழப்பது 
பெரும்கவனிழப்பது 
மென்புனல்வைப்பின் 
மென் புலவைப்பின் 
தண்பணையூரே 
தண்கணையூரே 


17 . 


18 . 


19 . 


744 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


3 
. 


342. 8 . மென் சேற்றடைகரை 
மென்சொற்றடை 
சரை 

12 . 
9.10 . மேய்ந்தண்ட தற்பின் 

ஆரலீன்ற 
மேய்த்துண்கற்பின் 15 . 

ஆரலீன்ற 
மேய்ந்துண்டகற் 344. 2 . 

பினாஅலீன்ற 
10 . கூர் நலிறவின் 

கூனலிறவின் 
12 . பெறாஅமையிற் பேர 

மர் 
பெறாமையின்மையிற் 

பேரமர் 
13-14 எருதாவாடகவை 

345. 3 . 

கலும் 
எருதாவாடகை 

வைகலும் 
14. உழக்கும் 

5 . 
உழக்கி 
15 . மாட்சியவர் 

10 . 
மாட்சியிலர் 
343.3 . மனைக்குவை இய 

மனை மறுக்குவை இய 14 . 
சும் மை யகரை 

கலக்குறுந்து 15 . 

சும்மையக்குறுந்து 
10 . முழங்குகடன் 

18. 
முழங்கடன் 


மூசுறி 
முசிறி 
வரையலளிவளென 
வரையலலி 

வனலனே 
கொல்லோ தானே 
கொல்லெல தானே 
செறிவளை மகளிர் 
செற்றிவளை மகளிர் 
ஓப்பலிற்பறந் 

தெதழுந்து 
ஓம்பவிற் பிறந் 

தெழுந்து 
துறைநணி 
துறைநளி 
மாமறுகலின் 
மாவழங்கலின் 
கலக்குற்றன 
கலக்கானாதே 
தெறன்மறவர் 
செறன் மறவர் 
நெருங்கல் வெம்முலை 
நெருங்கண் வெம்முலை 
நெடுங்கண்மென் முலை 
நிரலல்லோர்க்கு 
நீரலல்லோர்க்கும் 
கதுவாய் 
ததுவாய் 
இன்னமறவர்த் 

தாயினும் 


4 
. 


4 . 


பின்னிணைப்பு -2 


745 


பா . 


அடி 


அடி 


20 . 


346.1 . 


3 
. 


1 


4 . 


347.2 . 


5 
. 


இன்னும் பிறவாத 11 . 

தாயினும் 
பன்னல்வேலி , 

12 . 
பன்னெல்வேலி 
பிற ..... ளபாலென 348.1 . 
பிறங்குலையினியுளபா 
லென 

2 . 
கல்வியெனென்னும் 
கல்வியென்னும் 

3 . 
வல்லாண்சிறாஅன் 
வல்லான் சிறா அன் 
ஒல்வேனல்லன் 
ஒவ்வேனல்லன் 

3.4 . 
பஃறேர்கோல 
பஃறொகொல 
கோலச்சிவந்த 
கோலச்சிவந்தாங்கு 7 . 
ஒளிறொள வாட 
ஒளிறுஒள் வாட 

10 . 
ஒளிறொள் வாடை 
கதுவாய்வேலின் 

3-49 . 1 . 
கதுவாய்நேமி 
கதுவாய்வாளர் 
மறப்போரகுதை 
மறப்பொராலை 

செப்ப 
மறப்போரஃதை 
வருமுலை 
வருமுமம் 

350.7 . 
என்னாவது கொறானே 
என்னாவது கொறானே 


பிணிப்ப 
பிறணிப்ப 
நம்மூருண்மரனே 
நம்மூருனைமானே 
வெரீஇ 
வெரீ இப்ப 
கண்மடற்கொண்ட 
கண்ணககொண்ட 
கள்ளரிக்குங்குயஞ் 

சிறுசின் 
கள்ளிரிக்குஞ் 

சிறு கனவும் 
சிறுசின் மீன் 
சிறுமீன் 
தழும்பனூணூரன்ன 
தழும்பனூரன்ன 
ஈனாள் 
ஈனள் 
வருந்தலமன் 
வருந்தினமன் 
நுதிவேல் கொண்டு 
நுதிபலகொண்டு 
நுதல் வியர்துடையா 
நுதல் விளையாதுடை 
அரிமதர் 
எரிமதர் 
சிறு தீப்போல 
செந்தீப்போலடி 
பொருதா தமரு 

வரல்லர் 
பொருந்தாத மருவ 

ரல்லர் 


3 
. 


4 . 


5 . 


5 
. 


6 . 


7 . 


9 . 


நன்று 


746 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


9 . 


10 . 


351.11 , 


கூஉம் 


352. 2 . 


7 . 


4 . 


11 . 


பொருதாது 

354 , 1 . 

அடங்கலானான் 
அமை தவர் அல்லர் 

அடங்கல் ஆனா 
சிவந்தவுண்கண் 

5 . உகைத்த 
சிவந்தபுண்கண் 

உதைத்த 
தொடி பிறழ்முன்கை 8 . அணந்தேந்திள முலை 
தொடிமருள் முன்கை 

வனைந்தேந்திளமுலை 
காமருகாஞ்சித் 

356. } 

கள்ளிபோகி 
துஞ்சும் 

கள்ளிபொங்கி 
காமர் நாஞ்சில் 

2 . கூவும் 
துஞ்சும் 
வீ ........ கறக்குந்து 

பிறழ்பல் 
வீங்குமூலை .... 

பிறழ்வால் 
கறக்குந்து 

பேழ்வாய் 
புனல்வள்.... 

அன்றிம்மஞ்சு 
புனல்வரையுந்து 

அன்றிமஞ்சு 
நெ ......... 

7 . எல்லார்புறனும் 
நெடுந்தகையிவளே 

எல்லாப்புறனும் 
.... ர் தந்த 

357.9 . கொளலே 
விரிசினைத்துணர்ந்த 

கொளவே 
சிறுகோலுளையும் 358. 3-4 . தூக்கிற்றவத்துக் 

கையவியனைத்தும் 
சிறுகொலுளையும் 

துக்கிற்றவத்திற்கை 
புரவியொடு 

வினைய வினைத்தும் 
..... யமரே 

துக்கிற்றவத்து 
........ யாரே 

ஐயவித்துணையும் 
தருமமொடியல் 

6 . விடா அடிருவே 
வோள் 

விடாது திருவே 
தருமணலியல்வோள் 

7 . விடாஅதோரிவள் 
........யுழக்கி 

விடாதோரிவண் 
செருவாயுழக்கி 359. 4 . பேஎய்மகளிர் 
து திவாயெஃகமொடு 

பேஎமகளிர் 
துதிவாயெ ....கமொடு 


12 . 


15 . 


புரவி 


16 . 


353. 4 . 


14 . 


15 . 


பின்னிணைப்பு -2 


747 


பா . 


பா . 


அடி 


அடி 


5-6 . 


13 . 


14 . 


16 . 


350 , 1 . 


பெரிதாரா 


3 . 


6 . 


மெய்யர்களரி 
மெய்யகளரி 
நிலவுக்கோட்டு 

16 . 
நிலவுத்தோட்டு 
மாமயங்கிட 

18 . 
மாமயங்கி 
விடுவையாயின் 361.7-8 
விடுகையாயின் 

13 . 
பெரிதாரால் 
பெருங்கொடையர் 15 , 
பருங்கொடையர் 
தாழவந்து 

18 , 
தழூஉமொழியர் 
தாழுவந்தழூஉம் 
மொழியர் 

20 . 
பயனுறுப்ப 
பானுறுப்ப 

21 , 
தகையஃதறியா 

தோரே 
தெய்யவஃதறியா 362.2 . 

தோரே 
ஒழுக்கம் 

4 . 
ஒழுக்கமும் 
நச்சுவர்கையின் 

5 . 
நச்சுவர 
இரப்பலோம்பு 

மதியச்சுவர 
இரப்பவோம்புமதியஞ் 

சுவர 
பாறிறை 
பாறிரை 


பறந்தலை மாகத் 
பயந்தலைமாறு தக 
போகியகளரி 
பொதியகளரி 
புல்லகத்திட்ட 
புக்கலத்திட்ட 
தன் அருள் 
தன்றாள் 
கலந்தளை இய 
கலந்தலை இய 
புருவத்து 
உருவத்து 

பொலங்கலத்து 
கலங்கலந்தேறல் 

பொலங்கலத்து 
.... மைநீ 
நிலையாமை நீ 
.... முந்தறிந்த 
தோன் றன் 

முந்தறிந்த 
மதியுறழாரம் 
மணியுறழாரம் 
ப ....... 
பெருஞ்செய்யாடவர் 

கும் 
செருப்புகன் 

றெடுக்கும் 
வெண்கொடி 
வென்கொடி 
அந்தணாளர் 
அந்தனாளிர் 


7 . 


360.10 . 


13 . 


14 . 


8 
. 


15 . 


-YWppt 


748 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


பா . 


அடி 


9 . 


குறி ... யின் 


14 . 


15 . 


363 , 1 . 


குறித்தன் றருளா 

காமையின் 363. 14 . 
கொடுத்துமிக 
கொடுக்குமிக 

16 . 
வீறுறுசான 
நன்றும் 

17 . 
வீறுசானன்கலம் வீசி 

நன்றும் 364. 2 . 
இருங்கடல் 
கருங்கடல் 

3 . 
உடுத்தவிப்பெருங் 
கண்மா நிலம் 

7 . 
உடுத்தவிப் பெருங் 
சண்மாநிலத்து 

8 . 
தானையோடு பெரு 

நிலங்கவைஇ 12 . 
நடுவணதிடை 
பிறர்க்கின்றி 

13 . 
நடுவண திடை பெறக் 

கொழிய 365. 1 . 
நடுவுபிற .. கின்றி 
மாய்ந்தனரே 
மாய்ந்தோரே 
பாய்ந்தோரே 
கேண்மதியத்தை 
கேண்மதியக்கை 
கள்ளிலேய்ந்த 

4 . 
கள்ளிவேய்ந்த 
முள்ளிக்கள்ளி 
முள்ளியம்புறங்காட்டு 
முள்ளிய புறங்காட்டு 


முளிசுடலை நளிசுடலை 
நள்ளிருஞ்சுடலை 
இழிபிறப்பினோன் 
இப்பிறப்பினோன் 
முன்னே 
இன்ன 
செய்ந்நீ 
செய்திநீ 
கேணிபூவா 
தெணிபூவா 
தயங்க 
கயங்க 
ஈய்ந்தும் 
ஈந்தும் 
மகிழ்கம் 
மகிழ்க 
கோழியானாத்தாழிய 
கோழியானாந்தாழிய 
எய்தியஞான்றே 
எய்தியது ஞான்று 
கருவிய விசும்பு 

முகனாக 
கருவிவிசும்பு துகனக 
பெயரிய 
பெரிய 
வளியிடை 
வழியிடை 
குறட்டின் 
குரட்டின் 
வயங்குமணியாரத்து 
வயிரமணியாரத்து 


2 
. 


5 . 


2 
. 


7 . 


3 
. 


10 . 


பின்னிணைப்பு -2 


749 


பா . 


பா . 


அடி 


அடி 


5 
. 


8 
. 


. 


4 . 


5 உருட்டி 

உருட்டிய 
7 . செல்லாதின்னும் 

21 . 
சொல்லாதின்னும் 
விலை நலப்பெண்டிரில் 
விலை நற்பெண்டிரில் 367. 1 . 
உள்ளேன் 
உளனே 

2 . 
வாழியர்யானென 
வாழியயானென 

3 . 
வாழியனென்ன 
11 . உரைப்பரால் 

உரைப்பர் 
366. 1 . விழுக்கடிப்பறைந்த 

விழுக்கடிப் படைந்த 
3 . 

உரறுபுசிலைப்ப 

உரறுபரிலைப்ப 
7 . ... உரைப்ப 

367. 10 . 
நின்னொன்று 

உரைப்ப 
2 . உரை . 
உரைத்திசின் 

பெரும நன்றும் 
16 . ஆய்கலத்து 

14 . 
ஆய்களத்து 
17 , கெடலருந்திருவ ... 

கெடிலருந்திருவே .... 
கெடலருந்திரு 

15 . 
வவுண்மோ 
18-19 . வேண்டு நர்க் 

16 . 
கிடையருகாதவிழ் 


வேண்டு நர் கடையரு 

காதிவிழ் 
காவுதோறும் 
காவுதோறிழைத்த 
வெறியயர் களத்தின் 
பாகார் மண்டிலம் 
பரகார் மண்டிலம் 
தம்மொடு செல்லா 
தமவேயன்றி 
வேற்றோர் 
வேற்றார் 
தேறன்மாந்தி 

மகிழ்சிறந்து 
தேறற்நாண்மகிழ் 

தூங்குந்து 
தேற்றிவாது 

நனிமகிழ்ந்து 
நல்வினை 
நால்வினை 
தாழுங்காலை 
தாழுங்காலத்து 
புணைபிறிதில்லை 
துணைபிறிதில்லை 
வெண்குடை 
நீள்குடை 
கொடித்தேர்வேந்திர் 
கொடித்தேர் வேந்தர் 


. 


11 . 


இதுவே 


இவ்வே 
இம்மென இயங்கு 
இம்மெனப் 

பரந்தியங்கு 


750 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


வா 


-- 


பா . 


யா 


அடி 


13 . 


36 & , 4 , 


8-9 . 


மிளிர்ந்த 


10 . 


11 . 


தோன்றிப் பொலிக 

எனினே 
தோண்ம் பொலிக 369.1 . இருப்புமுகம் 
கொடுஞ்சி 

இரும்புமூகம் 
கொடிஞ்சி 

2 . கருங்கையானை 
மெய் நிறைந்த 

பெருங்கையானை 
வடுவொடு 

4 . 

கடிப்பமைந்த 
மெய்சிறை ககடுவாடு 

கடிப்படைந்த 
மெய்ந்நிறைவடு 

& . உகைத்த 
வொடு 

உதைத்த 
மெய் நிறைந்த 

10 . ஈரச்செறுவயின் 
வழுவொடு 

ஈச்சசெறுவவியின் 
வளிவழக்கறுத்த 

ஈச்ச செறுவின் 
வழக்கறுத்த 

12 . 

மிளிர்த்த 
கூர் ந்தனவே 
கூர்ந்தொழிந்தனவே 12-13 . பைஞ்சாற்பிடித்தெறி 
முகவையின்மையினு 

செஞ்சாற் பிடித்தெறி 
வகையின்றி 

13 . வெள்வேல் கணைய 
முவையினமையின்றி 

மொடு 
கால்வழியன்னவென் 

வைவேற் கணையொடு 
கால்கழிவன்னவென் 

14 . விழுத்தலை சாய்த்த 
கால்கழியன்னவென் 

இருந்தலை சாய்த்த 
கோடியர் 

15 . பேய்மகள் பற்றிய 
கொடியார் 

போயள் பற்றிய 
மிடைந்த நின் 

16 . கழுதுகளம் படுப்ப 
அரவு மழாரம் 

கழுகுகளம்ப , டுப்ப 
மிடைந்த நிரையுறு 19 . வெண்காழ்புரையும் 
மாரம் 

வெண்காள் புரையும் 
மிடைந்த நின் 21-22 . ஒற்றிப்பாடி 
அறையுறுமாரம் 

ஒற்றப்பாடி 
மிடைந்ததோள் 

24 . 

இமயத்து அன்ன 
அரவுறழாரம் 

இமையத்தன்ன 


14 . 


16 . 


17-18 , 


எனவே 


பின்னிப்பு-2 


15 


பா . 


பா . 


அடி 


அடி 


370. 1 . 


2 . 


3 
. 


18 , 


.... ளி 

20 . 
வள்ளியோர்க்காணா 

துய் திறனுள்ளி 
செய்தூண்டொராங்கு 
செய்தூண்பெறாஅது 

23 . 
செய்துண்டு பெறாஅது 
பசி தினத்திரங்கிய 
பரிதினத்திரங்கிய 
தெளிப்பவொற்றி 25 . 
தெளிர்ப்பவேயொற்றி 
பேய்மகள் 

372. 2 . 
பேஎய்மகள் 
புரவலர்க் காணாது 

5 . 
புரவற்காணாத 
பாவற்காணாது 
மரந்தலைச் சேர்ந்து 
மறந்தலை சேர்ந்து 


25 . 


371. 1 . 


6 
. 


ற் 
முகவைக்கு வந்திசி 

பெரும 
முகவைவந்திசிற் 

பெரும் 
மாலைசூடியுணத்தின 
மாலை துயல்வரச்சூடி 
மாலைசூடியுணத் 

தினம் 
பேய்மகளயர 
பேஎய்மகளயர 
எல்லாமுழுத்த 
எல்லாமழுத்த 
அரிந்த தலை அடுப்பில் 
அருந்தலை அடுப்பில் 
ஆக்குவரி நுடங்கல் 
ஆக்குவதி துடங்கல் 
வாலுவனேந்த 
வலவனேந்த 
வலாவனேந்த 
உருமிசைமுழக்கென 
உருமிசைமுரசம் 
முரசமிசைப்ப 
முழக்கேயிசைய 
முழக்கென இசைப்ப 
பிட்டையூறுவப்ப 
பிட்டயூனுவப்ப 
பிட்ட யூடவப்ப 
மயிலியன் 
மயிலியன்று 
புண்ணுவ .... 
புண்ணுவந்து 


2 . 


9 . 


வருகணை 
இருகணை 


12 . 


13 . 


18-19 


உரைசால் பாசறை 373. 1 . 
உரைசுரும் பார்க்கும் 
இரைசுரும் பார்க்கும் 
உழவினின்னல்லிசை 
உழவ நின்னல் லிசை 
தொடாலிற் 

6 . 
பணை மருள் 
தொழாலிற்பணை 

மருள் 373. 10 . 
பல்பிணர்த்தடக்கை 
பகல்பிணர்த் 

13 . 
தடக்கை 


19 . 


752 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


- 


பா . 


அடி 


யா . 


14 . 


.... 


3 
. 


17 . 


18 . 


22 . 


23 . 


27 . 


பணை தன 


யணிய 
உளையணிப் 
அம்பழிபொழுதிற்றமர் . 
அம்பாழிலொழி 

திற்றமர் 5 . 
ற்றொக்கான் 
........வாளிற்றாக்கான் 10 . 
சொர .... 
கொலைவற்சென்றெறி 12 . 
.... ண்ணறி நர் 
வெம்புண்ணறி நர் 375. 5 . 
பணை தறை - ளம் 
ம் 

7 . 
பணை தயங்குவியன் 

10 . 
கொண்டனரென்ப 
தொண்டரென்ப 

12 . 
....லெனாயினும் 
முற்றிலெனாயினும் 
பிறரிவண் 

18 . 
பிறரிவர் 
மன் னெயின் 
மின்னெயில் 

19 . 
நகைவர்க்கு 
நசைவாக்கு 

21 . 
திரிதருமாங்கண் 
திரிதரூஉ மாங்கண் 376. 1 . 
கிடக்கைய 


களம் 


30 . 


பாறுமயிரவிய 
பாறுமயிரவிய்ப்ப 
உறைக்கும் 
இறைக்கும் 
மால்வரை 
மாலரை 
கான்றேர்கன்றுவா 
கான்றோர் கன்றுறை 
சாந்தம் புகர்முக 
சாந்தப் புகர்முக 
நாரும்போழும் 
நாரும் போரும் 
வாழ்வை 
வாழ்க்கை 
வரையணி படப்பை 
வரையணிப்படப்பை 
கிணைப்பத்தாவது 
கினப்பதாவது 
இணைப்பத்தவாது 
புரவலர் துன்னி 
புலவர் துன்னி 
இரவலர் துன்னி 
பெரியவோதினும் 
பெரிய வேத்தினும் 
பாடின் மன்னரை 
பாடிமன்னரை 
விசும்பு நீத்தமிறந்த 
விசும்புனத்தமிறந்த 
விகம்பிணியத்த 

மிறந்த 
மழுகிய 
மழுங்கிய 


32 . 


33 . 


34 . 


35 . 


37 . 


39 . 


கடக்கையை 


374. 1 . 


கானன் மேய்ந்து 
கானமேய்ந்து 


2 . 


பின்னிணைப்பு -2 


755 


UI 


அடி 


பா . 


அடி 


மழகிய 

16 . 
பழுனிய 
376. 2-3 . வாங்கந்திசிறு நனி 

வாங்கந்திச் சிறுநனி 
3 . பிறந்த 

இறந்த 
4 . 

சிதாஅர்வள் பினென் 20 . 

சிதா அவளபின் 
6 . யாணர் 

22 . 
பாணர் 
நின்றனென் 

23 . 
நின்றென் 
8 . கனையிருளகற்ற 

மறையிருளகற்ற 
10 . போகி 

26 . 
போக்கி 
13 . முரற்கை நீக்கி 378. 3 , 

நன்னும் 
மூரற்கை மிக்கு 

நன்று 
15 . வறன் களைந்தன்றே 

4 . 
வறங்களைந்தன்றே 
17 . ஞான்றினொடு 

4-5 . 
நான்றினொடு 
377.1 . பனிபழுனிய 

பனிபழு நிய 
தொடாக்குறுகி 

10 . 
தாடகுறுகி 
6 . வாழநாளென்று 

11 . 
நாளென்று 
12 . மதிமழுகி 

15 . 
மதிபழகி 


மலை பயந்த 
மலைபெயர்ந்த 
மணியும் 
பொன்னும் 
பயந்தபொன்னும் 
பயந்த மணியும் 
நல்கியோனசைசால் 
நல்கியோ னன்கை 
வேந்தென் 
வேந்தன 
.... பொற்கோட்டி 

யானையர் 
புகர் நுதலவிர் பொற் 

கோட்டியானையர் 
.... நற்றேர் 
கொடிமிசை நற்றேர் 
தொடையமை 

கண்ணி 
தொடையமைக் 

கண்ணி 


கடை 


4 
. 


குடை இய 
வடிம்பின் நற்றார் 
வடிம்பினற்றை 
கள்ளின் சோழன் 
கிள்ளி சோழர் 
வகுத்தவல்ல 
வகுதகுவல்ல 
அருங்கலவெறுக்கை 
அழுங்கலவெறுக்கை 
விரற்செறிக்குநரும் 
விரற்செறிகுநரும் 


-Crys:: . 


154 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா 


அடி 


அடி 


16 . 


18 . 


19 


21 . 


22 . 


23 . 


அனரக்கமை 
மனக்கமை 

18 . 
மரபின மிடற்று 
மரபின மிடறு 380. 5 . 
கடுந்தெறல் 
கடுந்தேர் 

7 . 
வௌவிய ஞான்றை 
வௌவிய ஞான்று 11 . 
இழைப்பொலிந்தா 

அங்கு 
மிழைப்பொலிந்தா 

அங்கு 
வருநகை 

12 . 
வருநதை 
கிளைத் தலைமை 

14 . 
கிணைத்தலைமை 
பின்னை மறத்தோடு 15 . 
பிள்ளைமறத்தோடு 
நெல்லமல் புரவி 
கெல்லமல் புரவி 
கொழுங்கண வ்விளர் 381. 1 . 
கொழுங்கணல் விளர் 
சொன்வரல் 

2 . 
கொனவல் 
....ரவந்தனென் 
நசை தரவந்தனென் 
யானே தாயில் 

9 . 
யானேவசையில் 

தாயில் 9-10 . 
தூவாக்குழவிபோல 

வாங்க 10-11 . 
தாயினூ உங் 


குழவிபோல 
குறும்படுகுண்டகழ் 
குறும்படுந்தொடகழி 
வயமறவன் 
வயன்மறவர் 
கூதளங்குழைய 
கூதுளங்குழைய 
அங்கை நண்மையன் 
அங்கைய் 

நன்மையன் 
அங்கையண்மையன் 
யாங்கனீ நன்மைய 
கந்தனல்லிசையல்ல 
சாத்தனல்லிசை .... 
அன்னனாகன் 
அள்ளனாகன் 
இலம்படு 
இளம்படு 
காலையாயினும் 
காளையாயினும் 
முனையினிலிதென 
முணை இயவினிதென 
பாலிற்பெய்தவும் 
பாஅற்பெய்தவும் 
கொளா அவாகி 
உளவாகி 
பகர் வறியா 
பகர்பறியா 
முதுபாழ்ப்பெயல் 
முதுபாட்பெயல் 
தாங்கண் ஈயா 
தாங்கினி தீயா 


379. 4 . 


6 . 


8 . 


11 . 


14 . 


3 
. 


15 . 


பின்னிணைப்பு -2 


755 


பா . 


அடி 


அடி 


11 . 


12 . 


13 . 


16 . 


20 . 


24 . 


25 . 


புறங்கடைத்தோன்றி 9 . இன்சுவைய 
புறங்கடைக்கொன்றி 

இனஞ்சவைய 
சிதாஅர்வள்பிற் 

10 . 

நல்குரவின் 
சிதா அரளம்பிற் 

நல்குவனின் 
சிதர்ப்புறத்தடாரி 

பசித்துன்பினின் 
தடாரிடை 

பசித்துன்ப வென்ப 
ஊன்சுகிர் 

நின் 
ஊனுகிர் 

பசித்துன்பற 
தீர்க்குவோமதனால் 

12 . யானும் ஏழ்மணியம் 
தீர்க்குவெமதனால் 

யானுமே மணியம் 
அறிஞை வாழியோ 13-14 . நாவின் நிறனுற்ற 
அறிகை வாழியோ 

வரா அப்போலும் 
மறப்பின்று 

நாவிற்று நிறத்த 
பிறப்பின்று 

வராஅப்போலும் 
இருங்கோளீராப் 

நாவிற்று நிறத்த 
பூட்கை 

வா அப்போலும் 
இருக்கொள்ளாப் 

15 . 

வழங்கு வாய்ப்ப 
பூட்கை 

வயங்கு வாய்ப்ப 
இருங்கேளீராய் 

வமங்கு வாய்ப்ப 
பூட்கை 

17 . வியனுலகறிய 
மண்டுற்ற 

விலவயினுலகு 
மண்டற்ற 

கிடைக்காழன்ன 
மலிர்நோன்றாள் 

கிடைக்காழன்ன 
மலிற்நோன்றாள் 

வென் 
மறனோன்றாள் 

21 . 

நடுங்க வேத்துவென் 
அலங்குளை 

நடுங்கவெந்து வென் 
வலங்குளை 

நடுங்க வோதுவென் 
வேண்டேம் அவற் 383. 5 . தன்புகழேத்தினென் 
பாடுதும் 

தான் புகழ்ந்தேத்தி 
வேண்டேமேயற் 

னென் 
பாடுதும் 

ஊன் புலந்து 
என் வலத்து 


382. 2 . 


18 . 


4 . 


6-7 . 


756 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


பா . 


அடி . 


அடி . 


6 . 


4 . 


குறுகல்வேண்டி 
குறுங்கல் வேண்டி 


8 . 


மடருள 


8 
. 


9 . 


9.10 


15 . 


10 . 


16 . 


11 , 


17 . 


12 . 


மடருண 
பாம்புறியன்ன 
பாம்புபயன் ந்தன்ன 
வடிவின காம்பின் 
விடிவின சாம்பின் 
.... கற்கொண்டு 
.... அதற்கொண்டு 
அழித்து 
அளித்து 
பிறந்தனனாகி 
பிறந்தனெனாகி 
படர்பறியேனே 
படர்பறிவோனே 
உகளுஞ்சென 
உகளும் வரையமல் 
கன்றுபல 
குன்றுபல 
தன்றுபல 
கான்கெழுநாடன் 
காழுகெழுநாடன் 
மன்னேயானே 
மன்னே 
அறானெவன் பரிகோ 
அறானெவன் பரிசொ 
உறங்குநாரை 
உறவங்குநாரை 
அறைக்கரும்பின் 
அடைக்கரும்பின் 
வாடைக்கரும்பின் 


வன்பாலாற்கருங்கால் 
வன்பாலாற்குங் 

கருங்கால் 
விழவின்றாயினு 

முழவர் 
விழவின்றாயினுழவர் 

வைகுந்து 
வைகுந்துகரும் 

பனுரன் 
துணையேம் 
கிணையேம் 
நெல்லென்னா 
நெல்லென்னாம் 
பொன்னென்னா 
பொன்னென்னாம் 
கனற்றக்கொண்ட 
கன்னற்கொண்ட 
நறவென்னா 
நறவென்னாம் 
மனை யென்னா 
மனை மன்னா 
தான் றண்டான் 
தூன்றண்டா 
புரந்தோனெந்தை 
புந்தெனெந்தை 
யாமலத்தொலை 
யாமெவன்றொலை 

வதை 
என்ப .... வறட்கு 
என்பவினி வறட்கு 
மாண்ட 


19 . 


20 . 


13 


21 . 


14 . 


| 


22 , 


18 . 


23 . 


384.2 . 


19 . 


3 
. 


20 . 


மாண்டக 


பின்னிணைப்பு -2 


757 


பா 


பர் . 


அடி 


22 , 


385. 6 . 


நன் பலூன்றோண் 
டவும் 

16 . 
நன்பலூண்டோண் 
டவும் 

17 . 
நனபலூ உன்றோண் 
டவும் 

20 . 
நீனிறச்சிதாஅர் 
நிலந்தினக்குறைந்த 

24 . 
சிதாஅர் 
நிலத்தின் சிதாஅர் 387. 2 . 
நிலந்தினச்சிதைந்த 
சிதாஅர் 

. 


7 . 


வெளிய துடீஇ 
வெளிதுடீ இ 


8 . 


அலைக்குந்து 
கொள்ளை சாற்றி 
கொள்ளைச்சாற்றி 
பெருங்களன்னாட்டு 
பெருங்கன னாட்டு 
குடமுதற்செலினும் 
குடதிசை செலினும் 
நிற்கவெள்ளியாம் 
நிற்கவென்றியாம் 
வெள்ளகடு 

கண்டன்ன 
வௌக்கொண்டன்ன 
தெண்கண் 
தென்கண் 
பரந்தியங்கி 
பரந்திய்யங்கி | 
வேந்துடைமிளை 
வேந்துடையிளை 
நகைப்புலவாணர் 
நகைப்பலவாழ்நர் 
மிகப்பொலியர் தன் 
மிகப்பொலியாத 
சேவடியத்தை 
சேவடி பொலியரத்தை 
என்று 
என் றன் 
யானிசைப்பினனி 

நன்றெனா 
இயாவிசப் 
பினனின்னனி 
நன்றனில் 


9 
. 


8 
. 


13 . 


என்பசி களைந் 

தோனே 
களைந்தோனே பசி 
. காவிரியனையும் 

காவிரியகனையும் 

காவிரிகனையும் 
9 . அம்பர் 

அம்பல் 
386. 1 . நிறைகயத்து 

நிறையக்கயத்து 
10. நெல்லின் வேலி 

நெல்லிவேயின் 
11-12 . பூத்ததும்பினபுறவே 

பூத்ததும்பின்னுறவே 
பூத்ததும்பின்று 

புறவே 
15 . நிலைக்குந்து 

நிலக்குந்து 


14 . 


15 , 


--- 


758 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


16 . 


17 


19 . 


6 
. 


20 . 


பிறவாழ்த்த 

32 . 
பிறன்வாழ்த்த 
விருந்தோர் என்கோ 34 . 
விருந்தோர் எல்கோ 
விருந்தோர் தங்கோன் 388.3 . 
மருவவினகரகன் 
மருவவின்னகரகன் 4 . 

கடைத்தலை 
மிருவவினகரான் 
வென்றிரங்கும் 

5 . 
வென்றிரக்கும் 
விறன் முரசினேன் 
முரசினானென 
என்சிறுமை 

8 . 
மயினிழித்து 
சிலம்பினிழித்து 
எனச்சிறுமை 

9 . 
மயினிழித்து 
குன்றுழந்த 
குன்றகழ் களிறு 
மனைக்கள மரொடு 
மகனைக்களமரொடு 

11 . 
களமென்கோ 
கலமென்கோ 
நல்கியோனே 
நல்கியோனெந்தை 
நகைசாறோன்றல் 
நகைசான்றோன் றல் 
ஒன்னாத்தெவ்வர் 
என்னாத்தெவ்வர் 
பணித்திவன் 
பணித்திவணி 


நெடிதே நி .... 
நெடிதேநில்லா 
மணலினுமாங்கண் 
மணலினுமாக்கண் 
இரும்பறை 
இரும்பிறை 
... பொருந்தி 
சிசிறுகுடி கிழான் 

பண்ணற்பொருந்தி 
அறியுநனாக 
அறியினனாக 
போவுடைய 
போதவுடைய 

னாமருப்பாக 
நுண்ணூற்றடக்கை 

யினாமருப்பாக 
புல்லுடைவி .... 
புல்லுடைவிளை நிலம் 
கேட்டீரோமக்கிரென 
கேட்டீரோ மக்கீரென 
கேட்டிரவன் .... 
வினைப்பகடேற்ற 

மேழி 
வினைப்பகடேத்து 

மேனி 
வினைப்பகடேற்ற 

மெழீஇ 
கிணைத்தொடா 
தினைத்தொடர் 
திணைந்தொடா 
திணைத்தாடா 


22 . 


10 . 


25 . 


27 . 


31 . 


கிணைதொடா 


பின்னிணைப்பு -2 


759 


பா . 


அடி 


பா . 


அடி 


12 . 


4 . 


13 . 


15 . 


5 . 


7 . 


9 . 


38 } 1 , 


14 . 


4 
, 


15 , 


5-6 . 


பாடேனாயினானா 
பாடெனாபினொக 

நாணா 
மணிகிளர்முன்றில் 
மணிகிளர் மூக்கில் 
யானை வழுதிகண் 
யானைவழுகண் 
மாறிலியர் 
மாறிலியார் 
மாறலீஇயர் 
கண்வலிப்ப 
களவ நிற்ப 
போருறுகாலை 
போகுறுகாலை 
போகுறு ..... 
பொருநன்என்று 
பொருநவென்று 
முதியன் 
முதிய 
ஆதனுங்கன் 
ஆறுதுங்கன் 
ஆகுதுங்கன் 
பசித்தவொக்கல் 
பசித்துவொங்கல் 
பெருமஐதகல் 
பெருமவைத்தல் 
தாயிவாளர் 
தாயிவிளா 
செருந்தி 
செந்தி 
நெடுங்கான் 
நெடுநகர் 


மலர் கமழ் 
மலர்கமழு 
...... மன்ன 
விழவணி 

வியன்கள மன்ன 
காவலர் 
தாவலர் 
மலைக்கணத்தன்ன 
மழைக்களத்தன்ன 
பன்னாளன்றியும் 
பன்னாளறையும் 
உடைகளைந்து 
உடைகளைந்த 
திருமலரன்ன 
திருமவானன்ன 
அமிழ்தனமரபின் 
அமிர்தானமரபின் 
பெரும்புலம்பகற்ற 
பெரும்புலம்பகன்ற 
பொரும்புகற்ற 
அகடுநனைவேங்கை 
அடுங்கண்வேங்கை 
தகடுகனை வேங்கை 
பகடு தருசெந்நெல் 
படு தருசெந்நெல் 
கண்டாற்கொண்டு 
மனை திருந்தடி 
கண்டாராக கொண்டு 
மவன் திருந்தடி 
கண்டாற்கொண்டு 


17 . 


12 
. 


20 . 


13 . 


21 . 


14 . 


22 . 


15-16 . 


25 . 


390. 2 . 


3 
. 


மவன் 


திருந்தடி 


760 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


அடி 


391.2 . 


3 . 


9 . 


10 . 


14 . 


விண்டுவனைய 392. 1 . 

விண்டோய் 
விண்டெற்பய் 

6 . 
யிறங்கண் 
நெல்லின் மகிழ்வர 

7 . 
நெல்லின் கீழவர் 
தீர்கை விடுக்கும் 

8 . 
அதிர்கை விடுக்கும் 
பண்பில 

11 . 
பண்பின 
பண்பின் 

12 . 
நன .... வினவலின் 
நனந்தலை மூதுர் 

15 . 
வினவலின் 
பெரும் .... 

17 . 
பெருமமாண்டக 
........ பெருங்கழி 

18 . 
இருநீர்ப்பெருங்கழி 
நுழைமீனருந்தும் 
நுழைமீனருந்தும் 
ததைந்த புனனின் 
தந்தைதந்த 

393. 6 . 
புனயானின் 
புதைந்த புன்னை 

7 . 
வரைப்பின் 
வனப்பின் 

8 . 
காதனின் வெய்யோ 
ளொடு 

10 . 
காதனீவெய்யொடு 
இன்றுயி ..... ஞ்சொல் 
இன்றுயில்பெறுகதில் 

நீயேவளஞ்சால் 


அதியர் கோமான் 
உதியர்கோமான் 
கடந்து 
கடந்த 
குருதிப்பெரும் 
குருதிபெரும் 
மரபின 
மார்பின 
பெரிதென 
பலவென 
நின்றனெனாக 
நின் றனெனாகதக 
உண்மென 
உண்ணென 
பொலங்களத்தளை இ 
பொலங்லத்தருள 
ஊண் முறை 
ஊன் முறை 
ஊழ்முறை 
ஈத்தல் 
விடுத்தல் 
வள்ளன்மையினெம் 
வள்ளனமெனவ் 
உலை நசை 
உறு நசை 
... கவகமெல்லாம் 
உலகமெல்லாம் 
மறந்தவென் 
மறைந்தவென் 
வெவ்வம்விட 
வேவம்விட 


15 . 


17 . 


18 . 


19 . 


11 . 


பின்னிணைப்பு -2 


761 


பா . 


பா . 


அடி 


12 . 


15 . 


16 . 


21 . 


வீடு நிறை 

395. 3 . 
விடு நிறை 
ஈன்றவரவினாவுருக் 

4 . 
கடுக்கும் 
ஈன்றவாவினாருக் 

5 
கடுக்கும் 
தொன்றுபடு 

9 . 
தொன்றுபடி 
ஆடுமகளல்குல் 

11 . 
ஆடுமகளொல்கல் 
கோடையாயினும் 13 . 
கோடியாயினும் 
கோடி .... 

14 . 
கோடாவொழுக்கத்து 
வாய் வாள் வளவன் 15 . 
வாய்வாள் வளருவன் 
சிலையுலாய் நிமிர்ந்த 20 . 
சீந்தியுலா நிவர்ந்த 
ஒலிபுனற்கழனி 
ஒலிக திர்க்கழனி 
குட்டுவன் 


குழைச்சூட்டொடு 
காழைச்சூட்டொடு 
நெடுவாளை 
நெடுவானை 
புகவருந்தி 
புகவருத்தி 
பைம் பயிரினனே 
பைம்பயிரின்னே 
கூய்ப்பெயர்க்குந்து 
கூப்பெயர்க்குந்து 
மென்றோளால் 
மென்சாயலால் 
கிளிகடியினனே 
கிளிகடியின்னே 
புள்ளிரீ இயுந்து 
புள்ளுரீ இயந்து 
நெடுங்கைவேண் 


21 . 


24 . 


1 


394.1 . 


மான் 


2 . 


3 . 


குடவன் 


4 . 


21 . 


இருங்கோவேண் 

மான் 
அருங்கடிப்பிடவூர் 
அருங்கடலப்பிடவூர் 
கிளையேம் 
கிணையேம் 
பெரும 
பெருமவென 
நண்பகல் 
நன்பகல் 
செ ........ மாலை 
சென்றகனையிருண் 

மாலை 


5 . 


வள்ளியனாதல் 
வள்ளினியெனாதல் 
வள்ளயிழுதல் 
உள்ளல் 
உள்ளம் 
உணர்ந்தமை 
உணரமை 
அதற்கொண்டு 
பதற்கொண்டு 
பகற்கொண்டு 


22 . 


23 . 


15 . 


762 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பர . 


அடி 


பா . 


அடி 


24 


14 . 


28 


17 . 


31 . 


தன் கடைத்தோன்றி 
நன்கடைத்தோன்றி 
அருங்கலம் 
அயருங்கலம் 

யென 
ஐயென 
அதற்கண்டு 
அதற்கொண்டு 
எரிதோன்றினும் 
எரித்தொன்கரினும் 
செய்நெல்லின் 
பெய்நெல்லின் 
கருனை 


19 


34 . 


23 . 


36 . 


கிணையேம்பெரும 
கிணை வெம்பெறாய 
குறுமுயலிளிணம் 
குறுமுயலினிணம் 
பெய்தந்த 
பெய்தந்துறு 
மறந்து 
மறந்த 
ஓக்கல் 
ஒக்கெல் 
இருஞ்செஞ்சிய 
அருந்தெஞ்சிய 
அழித்துவப்ப 
அளித்துவப்ப 
ஆக்கக்கங்குண்டே 
ஆக்கக்கங்கண்டே 
ஆக்கக்கயங்குண்டே 
மீனாப்பண் 
மீனாலப்பண் 
குரற்றோற்றினவே 
குரற்றோன் றினவே 


37 . 


24 . 


கருணை 


396 , 2 . 


5 . 


6 . 


பைப்பய 


சூட்டொடு மாந்தி 25 . 
களைச்சூடக 

மாடுமாந்தி 
மலர் பூக்குந்து 

26 
மலர்ப்பூக்குந்து 
நெடுநீர்கூவமணல் 397. 2 . 
உண்டு நீர்கூறுமணல் 
புள்ளிரியுந்து 
புள்ளிரிவுந்து 
வென்வேல்வேளே 
வெள்வேலியல் 

4 . 
வெள்ளையின்வேளே 
வள நீர் 

5 . 
வள நீகிர் 
வாட்டாற்றெழினி 

. 
யாதன் 
வாட்டெற்றெழுனி 11 . 

யாகென 


12 . 


பைய 


13 . 


மாடெழுந்து 
பாடெழுந்து 
இரங்குரன் 
இரங்குகுரன் 
புறங்கண்ட 
பிறங்கண்ட 
தோன்றியேனே 
தோன்றியோனே 


பின்னிணைப்பு-2 


763 


அடி 


பா . 


அடி 


16 . 


398. 7 . 


1 


10 . 


வண்மையின் 
வண்மை நின் 
விசையெ......... 
வரையாவிரை 

செய்பந்தர் 
துள்ளல்போகிய 
துன்னலம் போகிய 
நெடுவா ரிப்பவாட் 


11 , 


11 . 


13 . 


முழுவவிழ்ப் புழுக்கல் 
புகலரி புழுக்கல் 
அழிகளிற் படுநர் 
அரிகளற்படு நர் 
அழிகளிற் படு நற் 
பழஞ்சோறயிலு 

முழங்குநீர் 
நேர்களிறயரு 

முடங்கு 
பாவற்புளிங்கூழ் 
பா அற்புளியங்கூழ் 
கிடந்த .. மணக்க 
கிடந்தவென்றெண் 

கண்மாக்கினை 
கடுந்தேரள்ளற் 


16 . 


13 . 


23 . 


16 . 


நெடுவாரரிப்ப 

வாட்டித்து 
நிலையையாகியர் 
நினையையாகியர் 
என்வரவறீஇ 
என் வரவறிய 
என தரை 
என்னரை 
மண்டைய 


27 . 


18 . 


கசாவா 


கடுந்தேர்ப்பள்ளற் 


24 , 


கசாவது 


மண்டை 


30 . 


27 . 


28 . 


400. 7 . 


விட்டனனத்தை 
விட்டனனத்தைய 
உயர்சிமைத்தோன்றி 
உயர்சிமையத் 

தோன்றி 
உலகுகாக்கும் 
உலகுக்காக்கும் 
உயர்ஏ .... க் 
உயர்கொள்கைக் 
சிதாஅர் மருங்கு 
சிதாறருங்கு 


அரவுறழாரமொடு 
முழாவுறழாரமொடு 
பிறையுறழாரமொடு 
பூத்தசய 
பூத்துகிற்கலிங்கம் 

-... அருவி 
பறையிசையருவி 
தொடிமாணுலக்கை 
தொடுமானுலக்கை 
வள்ளைச் சிறுகொடி 
வாளைச்சிறுகொடி 
மூழ்பப்பெய்த 
முழுவவி நாம 


30 , 


93 2 . 


10 . 


6 . 


வீறு .... 


வீறுசான்ன கலம் 


764 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


13 . 


17 . 


20 . 


அளித்திட்டென்னரை 
அழித்தோட் 

டென்னரை 
அழித்ததோட் 

டொன்னரை 
நாரரிநறவினாண் 

மகிழ்துங்குந்து 
நாரரித்தநறவ 

மகிழ்ந்து 
பகைகடிதல் 


14 . 


பகைக்கடிதல் 
பசிப்பகைகடிதலும் 
பசிப்பகைக் கடிதலும் 
இழிதரு .... கலிவங்கம் 
இழிதருமார்கலி 

வங்கம் 
யாறுசீத்துய்த்து 
யாறறசீத்து 
.... கிழவோனே 
நாடுகிழவோனே 


21 . 


23 . 


16 . 


பின்னிணைப்பு -2 


765 


பா 


பா . 


அடி 


அடி 


40 . 


49 . 


50 . 


57 . 


61 . 


பத்துப்பாட்டு 

1 . திருமுருகாற்றுப்படை 
10 . பராரை மராஅத்து 

பராஅரை மராஅத்து 
18 . பொலம்புனை 

அவிரிழை 
பொலம்பனை 

அவிரிழை 
33 . வென்றடு விறற்கொடி 

ஏன்றடு விறற்கொடி 
47 . கதுப்பிற் பிறழ்பல் 

கதுப்பிற பிறழ்பல் 
36 . 

புலம்பிரிந்துறையும் 

புலம்புரிந்துறையும் 
65 . 

இன்னசை வாய்ப்ப 

இன்னிசை வாய்ப்ப 
227 . மாண்டலைக் கொடி 

யொடு 
ஆண் தலைக் கொடி 

யொடு 
250 . யாண்டாண்டா 

யினுமாக 
ஆங்காங்காயினுமாக 
253 . நீலப்பைஞ்சுனை 

நீலம்பைஞ்சுனை 
ஒரு நீயாகத்தோன்ற 

ஒருநீயாகித்தோன்ற 
2 பொருநராற்றுப்படை 
7 . 

ஒழுகிய தோற்றம் 

ஒழுங்கிய தோற்றம் 
21 . படைவிட வருளின் 


படையிட வருளின் 
திரள் குறங்கின் 
திரள் குரங்கின் 
களிறு வழங்க தர்க் 

கானத்து 
களிறு வழங்கதர 

கானத்து 
மராத்த 
மரா அத்த 
கோடியர் தலைவ 
கோடியற் தலைவ 
ஆடுபசி 
அடுபசி 
நசையுநர்த்தடையா 
நசைய நர்க்கடையா 
இசையேன் புக்கு 
இசையெனப்புக்கு 
இருந்திறைகூடி 
இமிர்ந்திறைகூடி 
நோக்கு நுழைகல்லா 
நோக்கு நுழைவேலா 
பரல் வறைக்கருனை 
பால்வறைக்கருனை 


/ 


66 . 


67 . 


79 . 


82 . 


115 . 


294 . 


125 . 


துடியடியன்ன 


துடிபுரையடிய 
வென்வேல் 


129 , 


வெல்வேல் 
கற்ற தட்றொட்டுச் 


137 . 


சிறந்த 


766 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


நா . 


. 


சிறந்த 


117 


முனையில் 


49 . 


T5T 


152 


வளவைர 


153 . 


167 . 


கற்றது தொட்டுஞ் 188 ... 

பகைமுரண் 

செலவு { ம் ) 
வெண்ணித் தாக்கிய 

பகை முரண்சொலவும் 
வெண்ணிற்றாக்கிய 202 . 
பருங்கிலணுகுபு 

முணையின் 
மருங்கினணுகுபு " 

226 . 

நாடுகுழீஇ 
போற்றுபுநோக்கி 

நாடுகெழீஇ 
போற்றவனனோக்கி 131 . வென்வேற்குரிசில் 
கையது கேளா 

வெல்வேற்குரிசில் 

3. சிறுபாணாற்றுப்படை 
கையது கொள்ளா 

2 . துயல்வரூஉமாரம் 
வளவை 

துயல்வரும் ஆரம் 
மாசொடு குறைந்த 7. அயிலுருப்பனையவாக் 
மாசொடு மிடைந்த 

அயிலுருக்களையவாகி 
களைந்தேறென் 

அயிலுருத்தளையவாகி 
றேற்றி 

15 . 

மணிவயிற் கலாபம் 
களை தந்தேறென் 

மணிமயிற் கலாபம் 
றேற்றி 16.1 

மயின்மயிற் குளிக்கும் 
முறையுளிக் கழிப்பி 

மயின்மயிற் 
முறையுளி கழிப்பி 

கொளிக்கும் 
வெருவரு. செலவின் 

28 . ன்சேறிகு தரும் 
வெருவருஞ் செலவின் 

இன்செறி நீர் தகும் 
தூக்கிச் செல்கென 32 . 

நன்மென் சீறடி 
தூக்கி செல்கென 

நலமென் சீறடி 
வயின் வயினெற்றாழ் 35 . நைவளம் பழு நிய 
தாழை 

நைவளம் பழுனிய 
வயின்வயினின்றாழ் 50 . வாயில் வஞ்சியும் 
தாழை 

வறிதே 
கூடுகெழீ இய 

வஞ்சி வாயிலும் 
கூடுகுழீ இய 

வறிதே 
கவவுமுனையின் 

53 . 

செப்பங் கடைந்த 
கவர்வுமுனையின் 


168 . 


172 . 


176 . 


180 . 


182 . 


184 . 


சேயங் கடைந்த 


பின்னிணைப்பு -2 


767 


பா . 


அடி 


பா . 


அடி 


57 . 


60 . 


70 . 


71 . 


87 . 


.88 . 


98 . 


106 . 


நகாஅரன்ன 

181 . கயலெடுத்த 
நகா அவன்ன 

கயலெறிந்த 
ஊரியல் ஐம்பால் 184 . நீலச்செங்கட்சேவல் 
ஊரியல் ஜம்பால 

நீலச்செங்கட்செலவு 
உண்டுறை மருங்கில் 

187 . 

கடிவியனகர் 
வண்டுறை மருங்கில் 

கடிவரைப்பின் 
கோவத்தன்ன 190-91 , தங்கைபிடிக்கை 
கோபதன்ன 

தங்கைப் பிடிக்கை 
பெருங்கனாடன் 

196 . நாவினிலங்கெயிற்று 
பெருங்கடனாடன் 

நாவிலங்கெயிற்று 
நறுவீயுறைக்கும் 214 . 

ஓடியதுணர்தலும் 
நறவுவாயுறைக்கும் 

ஊடியதுணர்தலும் 
சாவந்தாங்கிய 

215 , அறிவுமடம்படுதலும் 
சாபந்தாங்கிய 

அறிமடம்படுதலும் 
துளி மழை 

244 . 

விரும்புவனபேணி 
தளிமழை 

விரும்பினன் பேணி 
தோட்புணையாகிய 245 , ஆனாவிருப்பின் 
தோட்புணையாக 
பிடிக்கணஞ்சிதறும் 
பிடிக்கணஞ்சித்தும் 4- பெரும்பாணாற்றுப்படை 
மணிநீர் வைப்பு 

4 . பாசிலை ஒழித்த 
மணிநீர் வைப்பின் 

பாசிலை ஒழிந்த 
தொட்டங் 

வகுத்ததன் 
கொள்ளவும் 

வகிர்ந்ததன் 
கொட்டை 

வைத்ததன் 
கொள்ளவும் 

6 . 

உள்ளகம் 
வென்றிவேலூரெய்தி 

உள்ளம் 
வென்றியவன் 

7 . 

பாளையம் பசும்பூ 
வேலூ 

பாளையின் பசும் 
ஆமான் சூட்டின் 

பாளையின் பசுங்காய் 
இயாமான் சூட்டின் 


117 . 


ஆனாமரபின் 


124 . 


152 . 


106 . 


5 
. 


173 . 


177 . 


768 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


8 . 


17 . 


நோன்புறத்தணர்ச் 

செவி 
நோன்புறக்கணர்ச் 

செவி 
நீளரையிலவத்து 
நீள்வரையிலவத்து 
நெடுந்தகரீத் சிலை 
நெடுந்திடரீத்திலை 


18 . 


24 . 


25 . 


செறிதுளை 

79-80 . 
சிறுதுளை 
வெந்தெறற்கனலி 

யொடு 
வெந்திறற்கனலி 

83 . 
யொடு 
வெங்கதிர்க் 

87-88 . 
கனலியொடு 
தண்கடல் வரைப்பில் 
தண்கடல் வையத்து 
துளிசொரிந்தாங்கு 83 . 
தளிசொரிந்தாங்கு 
எம்மிரும்பேரொக்க 94 . 

லொடு 
என்னிரும்போ 

95 . 
ரொக்கலொடு 
பிறங்கடை 

100 . 
புறங்கடை 
அல்லது கடிந்த 
அல்லவை கடிந்த 102 . 
உறுகண் செய்யா 
உறுகண் செய்யப் 
வாரை வேய்ந்த 
ஆர்வை வேய்ந்த 104 . 
கூடுடைப்புதவின் 
கூட்டுடைப்பு தவின் 107 . 
பொருகணை 

தொலைச்சிய 110 . 
பொருகணை தழிச்சிய 
பிரியல் 
தெறியல் 

117 . 
நெரியல் 


30 . 


36 . 


43 . 


நெடுந்தோட்டீந்திலை 
இரு நிலக் கரம்பை 
இடு நிலக் கரம்பை 
நுண்புலடக்கிய 
நுண்புலடுக்கிய 
பறைதாள் 
பறைத்தாள் 
வாராதட்ட 
வாறாதட்ட 
ஆறாதட்ட 
ஒண்டொழிற்கழற் 

கால் 
ஒ ண்பொறிக்கழற் 

சால் 
மடையிற்றேக்கிலை 
மடைவயிற்றேக்கி லை 
வான் மடிபொழுதின் 
வானமடி பொழுதின் 
வளைமருப்பேனம்வரவு 
வளையெயிற்றேன 

வரவு 
இறந்த வம்பர் 
இறந்த வும்பர் 


50 . 


52 . 


70 . 


78 . 


பின்னிணைப்பு -2 


769 


அடி 


121 . 


190 . 


129 . 


192 . 


138 


139 . 


195 . 


143 . 


146 . 


196 . 


151-2 . 


209 . 


157 . 


211 . 


சாபஞ்சார்த்திய 
சாபஞ்சாத்திய 
எயினக்குறும்பில் 
எயினர் குறும்பில் 
புல்லணற்காளை 
புல்லணர்க்காளை 
சென்னாயன்ன 
செந்நாயன்ன 
மதவிடை 

கெண்டி 
மதவிடை தெண்டி 
துங்காவிருக்கை 
முன் தலை யிருக்கை 
உதளநெடுந்தாம்பு 
உதணெடுந்தாம்பு 
வான்முகையன்ன 
வாள் முகிழன்ன 
கூம்புமுகையன்ன 
நெய் விலைகட்டி 
நெய்விலைக்கு அட்டி 
பல்பூமிடைந்த 
பன்மலர் மிடைந்த 
பன்மலரடுக்கிய 
புகைகமழ 
புகைபிறப்ப 
செந்தீத்தோட்ட 
செந்தீத்தொட்ட 
குறுஞ்சாட்டுருளை 

யொடு 
குறுஞ்சாட்டுருளி 

யொடு 
கலப்பை சார்த்தி 
கலப்பை சாத்தி 


பாமழை கடுப்ப 
பாய்மழை கடுப்ப 
நெடுங்குரற்பூளைப்பூ 

வின் 
நெடுங்காற் பூளைப் 

பூவின் 
வான் புழுக்கட்டிப் 

பயில்வுற்று 
வான் புழுக்கட்டிப் 

பயற்றின் 
இன்சுவை மூரல் 
தீஞ்சுவை மூரல் 
பைஞ்சாய் 
பஞ்சாய் 
உழாஅநுண்டொளி 
உழவு நுண்டொளி 
கடுப்பக்கண்பின் 
கடுப்பச்சண்பின் 
கடுப்பக்கணப்பின் 
கடுப்பச் சணப்பின் 
செந்நெல்லின் 
செய்நெல்லின் 
கைபுணர்ந்தாடும் 
கைபிணைந்தாடும் 
துரும்பு நீக்கி 
துரும்பும் போக்கி 
கொடுநடைக்குழவி 
தளர் நடைக்குழவி 
மனைவாழளகின் 
மனையுறையளகின் 
பூம்புற நல்லடை 
பூம்புற நெல்லடை 


220 , 


164 . 


174 . 


230 . 


177 . 


234 . 


179 . 


239 . 


138 . 


243 . 


256 . 


278 , 


T70 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பர . 


அடி 


பா . 


அடி 


377 . 


284 . 


390 . 


286 . 


394 . 


290 . 


காரகற்கூவியர் 
காரகற்கூவியள் 
செவ்வி கொள்பவ 

ரோடசைஇ 
செவ்வி கொள்பவ 

ரோடுமசைஇ 
நெய்ம்மிதி கவளம் 
நெய்மிதி கவளம் 
நெடுநகர் வரைப்பின் 
நெடுமதில் வரைப் 

பின் 
கொழுமென் 
கொழுமென் சினை இய 
கொடுஞ்சி 
கொடிஞ்சி 
ஏமமாகிய 


405 . 


305 . 


407 . 


சினைய 


அளை இத்தேம்பட 
முளை இத்தேம்பட 
கோள் வல் 

பாண் 

மகன் 
கொலைவல் 

பாண் 

மகன் 
மடிதலை புலம்ப 
வடிதலை புலம்ப 
அடைதல் ஓம்பி 
அடதர்ல் ஓம்பி 
பெயர்ப்படுவத்தம் 
பெயர்ப்படுபத்தம் 
பைபயத்தோன்றும் 
பையத்தோன்றும் 
நீர்ப்பெயர்றெல்லைப் 

போகி 
நீர்ப்பெயர்த்தெல்லை 

போகி 
பாற்கேழ் 
பொற்கேழ் 
கறவை துன்னாமேழ 

கத் தகரொடு 
கறவைதுன்னா தேழ 

கத்தகரொடு 
கைபுனை 
கைப்புனை 


318 . 


416 . 


319 . 


421 . 


ஏமமாக 


422 . 


428 . 


325-6 . 


432 . 


445 . 


334 . 


எளியவாகலின் 
தனக்கெளிய 
இமையவருறையும் 
இமையோருறையும் 
பெருநீர்போகும் 
பெருநீர்ப்போகும் 
இடைத்தெரிந் 

துணரும் 
இடைதெரிந்துணரும் 
உரும்பில் சுற்றமோடு 
உருப்பில் சுற்றமோடு 
உருமில் சுற்றமோடு 
கடுஞ்சூர்கொன்ற 
கடுஞ்சூர்க்கொன்ற 


பையய 


447 . 


338 . 


பைப்பய 
செம்பூத்தூய 
செம்பூத்தூஉய் 
முப்புடைத்திரள்காய் 
மூப்புடைத்திரள்காய் 


457 . 


364 . 


பின்னிணைப்பு -2 


771 


பா . 


அடி 


பா . 


அடி 


159 


461 . 


462 . 


46 ) 3 . 


466 . 


473 . 


475 . 


481 . 


நொடித்தாங்கு 
நொடிந்தாங்கு 5 முல்லைப்பாட்டு 
வாழிய நெடிதென 0 . 

வருதறலைவர் 
வாழிய பெரிதென 

வாய்வது 
முறையுளிக் கழிப்பி 

வரு வராதல் வாய்வது 
மிறையுளிக் ஏழிப்பி 21 . 

சளைமாயோவென 
கடனறிமரபின் 

களை மாயோளென 
கடனுடை மரபின் 28 . 

பரந்தபாடி 
நிலைமை தூக்கி 

பரந்த பாசறை 
நிலைமை நோக்கி 

36 . 

கவளங்கைப்பு 
அரிசெத்துணங்கிய 

கவழமகைப்ப 
அரிசெய்துணங்கிய 49 . நந்துதொறுமாட்ட 
அமுதொடு பிறவும் 

நந்துதொறுமாட்டி 
அயிரொடு பிறவும் 50 . நெடுநாவொண்மணி 
அழலவிர் தாமரை 

நெடுநாவெண்மணி 
அழலிவர் தாமரை 

நிழத்திய நடுநாள் 
நீடிரும் பித்தை 

நிழத்தலினடு நாள் 
நீடிரும் பித்திகை 

நிழற்றிய நடு நாள் 
பொலியச் சூட்டி 

மிழற்றிய நடுநாள் 
நிலைப்பச் சூடி 

66 . மிலேச்சர் 
உரவுக்கடல் 

மிலைச்சர் 
புலவுக்கடல் 

69 . மறந்தவேழம் 
விறலியர் மலைய 

மறந்தவேழமும் 
விறலியர் வேய 

74 . மாசிந்தித்து 
உலைவிடத்தொழித்த 

மாவுஞ்சிந்தித்து 
உலைவிடத்தொழிந்த 

84 . இழைநெகிழ்ந்து 
விசும்பு செலிவுளி 

இழைநெகிழா 
யொடு 
விசும்பு தோயிவுளி 6. மதுரைக்காஞ்சி 
யொடு 

3 . தூங்குமுயர்சிமைய 
மலர்வீழ் புறவின் 

தூங்கிய வுயர்சிமைய 
மலர்சூழ் புறவின் 


482 . 


483 . 


486 


491 . 


ர 


492 . 


496 . 


772 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


12 


89 . 


பயனெதிர்பு நந்த 
பயனெ திர்புந்த 
மேதரமிகப் 

பொலிந்த 
மேதகப் பொலிந்த 
தண்டாமிகு வளத் 


நீர்த்தெவ்வு நிரை 
நீர்தெவு நிரை 
ஏற்ற 
ஏத்த 


900 , 


92 . 


கயனகைய 


17 . 


தான் 


94 . 


தண்டாவிகுவளத் 


தான் 


115 . 


கயமகைய 
அதரிகொள்பவர்பகடு 
அதரிகொள்பவரிசை 
குளிர்ப்பொதும்பர் 
குளிர்ப்பொதும்பு 
அஞ்சுவரத்தட்கும் 
அஞ்சுவரக்கடக்கும் 


18 . 


140 . 


25 . 


152 . 


கடிகாவின் 


28 . 


172 . 


38 . 


187 . 


198 , 


45 . 


பூரிம விழுத் 

தெருவில் 
பூரிய விழுத்தெருவில் 
பேய்மகள் 
பேஎய்மகள் 
வந்த 
வந்ந்த 
படையோய்க்கு 

முருகயா 
படையோர் முருகயர 
அளறுபட்ட 
அயறுபட்ட 
களனுழக்கவும் 
களனுழக்க 
வெயில்கரப்பவும் 
வெயிற் கரப்ப 
வாம்பரிய 
வாப்பரிய 
காற்றென்ன 
காற்றென 
வரை நீந்தி 
மலை நீந்தி 


201 . 


48 , 


204 . 


கடிகாவு 
கண்பமன்றூர் தர 
சண்பமன்றூர் தர 
நாடெழியவெயில் 
நாடுகெட வெயில் 
நட்பினையே 
நடப்பினையே 
பகைவர்க்கஞ்சி 
பகைவரஞ்சி 
பழி நமக்கெழுக 
பழி நமக்கொழுக 
இசைவேட்குவையே 
இசைவேடகுவையே 
சிதரல் பெரும்பெயல் 

சிறத்தலில் 
சி தரற்பெயல்காண் 

றழிதலில் 
சுரிமுகிழ்முசுண்டை 
சுரிமுகமுகண்டை 


50 . 


207 . 


51 . 


244 . 


52. - 


57 . 


281 . 


பின்னிணைப்பு -2 


773 


அடி 


பா . 


அடி 


296 . 


பரம்பின் 
வீங்கு பிணிதோன் 


376 . 


300 . 


கயிறு 


304 . 


381 . 


308 . 


வீக்கு பிணிநோன் 

கயிறு 
கோலோர் 
காலோர் 
ஞாயிற்றூறளவா 
ஞாயிறுளவா 
தீம்புணல் வல்சி 
தீம்புலவல்சி 


385 . 


310 . 


395 . 


311 . 


398 , 


விரித்த 


327 . 


339 . 


400 . 


இருசினை 
பெருஞ்சினை 
கருங்காற்குறிஞ்சி 
கருங்கோற்குறிஞ்சி 
தொட்டன்ன 
தொட்டென்ன 
கமஞ்சூழ்கோடை 
கமஞ்சூழ்கொட்டை 
இலைவேய் குரம்பை 
இலைவேய் குரப்டை 
இளைஞர் 
இளையர் 
அகல் ஆங்கண் 
அகல் இன் கண் 
விரிநீர் நல்வரல் 
விரிநீர விரறல் 
அவிரறல் வையை 
நல்வரல் வையை 
பூத்திரட்டண்டக 
பூவின் றண்டலை 
மானவிறல்வேள் 
வானவிறல்வேள் 
மண்ணுறவாழ்ந்த 
மண்ணுற வீழ்ந்த 
சில்காற்றிசைக்கும் 
சில்காற்றசைக்கும் 
களி நவில் 
களி நுவல் 
களிதுவல் 
நிலை இப் பெருவரை 
நிலை இய பெருவரை 
பரப்பின் 


340 . 


402 . 


341 . 


405 . 


344 . 


403 . 


விரிந்த 
எதிர்பூங்கோதையர் 
எதிர்ப்பூங்கோதையர் 
தீஞ்சேற்றின்னீர் 
தீஞ்சோற்றின்னீர் 
இருதலைவந்த 
இருதலைவேந்தர் 
தழீ இத்திரிவிலைஞர் 
தரீஇயதிரி வினைஞர் 
வானரைக் கூந்தலர் 
வாளரைக் கூந்தல 
வார்ந்த வாயர் 
வாய்ந்த வாயர் 
சுணங்கெதிரிளமுலை 
தொழிலெழுதிள முலை 
மொய்யிருங்கூந்தல் 
ஐம்பாற்கூந்தல் 
கைஇ மெல்லிதின் 
தை இமெல்லிதின் 


31 . 


414 . 


358 . 


416 . 


372 . 


417 . 


373-4 , 


419 . 


375 . 


774 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


பா . 


அடி 


421 . 


524 . 


422 . 


527 . 


424 . 


431 . 


432 . 


528 . 


435 . 


446 . 


531 . 


வகையமை செப்பில் 
மடையமை செப்பில் 
காமருருவில் 
காமவுருவில் 
புனல்மிக மிகாது 
புனல்மிக நிறையாது 
வெயிற்கதிர் மழுங்கிய 
வெயிற்கதிர் மழுகிய 
உ கூஉம் 
கூடும் 
திண்டேர்ப்பரப்பில் 
திண்டேரப்பில் 
வீழ்வன்ன 
வீழபன்ன 
குழைதிகழு 

மொளிகெழு 
குழையிருந்த 

வொளிகெழு 
நாற்றவுணவின் 
கொற்றவுணவின் 
தாதணித்தாமரை 
தா தவிழ்த்தாமரை 
ஒருதாமாகி 
ஒருதிரமாகி 
இனிதினுறையும் 
இனிதினிதுறையும் 
வரூஉமமயமும் 
வரூஉஞ்சமயமும் 
செறிந்தனர் 
செறிஞர் 
எவ்வகைச் செய்தியும் 


எண்வகைச்செய்தியும் 
தண்கடனாடன் 
தெண்கடனாடன் 
சேறும் நாற்றமும் 

பலவின் சுளையும் 
சேறும் நாற்றமும் 

வேறுபடக்கவினிய 
சாறும் நாற்றமும் 

பலவின் சுளையும் 
வேறுபடக் கவினிய 

தேமாங்கனியும் 
பலவின் சுளையும் 

தேமாங்கனியும் 
குறுமுறியடகும் 
குறிமுறியடரும் 
மாலை நீங்க 
மாலை நீங்கா 
நாணுக்கொள 
நாணுக்கொளீஇ 
தாழ்பயற்கனைகுரல் 
தாழ்பெயல்கனைகுரல் 
கவவுக்கரந்து 
கவவுக் கவர்ந்து 
வானவ மகளி 
வானர மகளிர் 
நடுக்குறூஉக் 

கொண்டி 
நடுக்குறுஉங் 


4:18 . 


558 . 


458 . 


500 . 


463 . 


570 . 


470 . 


473 . 


583 . 


477 . 


431 . 


கொண்டி 


613 . 


516) 


பெறும் பெயர் 
பெரும் பெயர் 


பின்னிணைப்பு -2 


775 


பா 


அடி 


அடி 


--- 


645 . 


659 . 


660 . 


662 . 


665 . 


666 . 


ஆண்மைபர் 

சோறுடைக்கலிங்கம் 
செறிந்த 

1727 

வாள்வலம் புணர்ந்த 
ஆண்மையிற் சிறந்த 

தாள் வலம் பழிச்ச 
கவளங்கைப்ப 

733 . மாக்கண் முரசம் 
கவழமகைப்ப 

மயிர்க்கண் முரசம் 
தெவிட்ட 

ஓவிலகறங்க 
தெவிட்டி 

ஓவாதுசிலப்ப 
களிநொடை நுவல் 

734 . எரிமிர்ந்தன்ன 
வில்லோர் 

எரிபரந்தன்ன 
கள் நொடை நுவல 

எரி நிகழ்ந்தன்ன 
நல்லோர் 

741-2 . வள நகர் பொற்ப 
கண்பொராவெறிக்கும் 

நோன்குறட்டன்ன 
கண்பொரு பெறிக்கும் 

வளங்கெழுநகர் 
ஒண்பொளவிரிழை 

நோன்குறட்டன்ன 
ஒண் பலவரிழை 

755 . நினை வூன் சுட்டு 
தெழிப்ப 

நினைவூன் சூட்டு 
தெளிர்ப்ப 

759 . முதுகுடுமியின் 
சூதர்வாழ்த்த 

முதுகுடுமி 
சூதரேத்த 

775 . உட்படப் புகழ்ந்த 
வேதாளிகரொடு 

உளப்படப்புகழ்ந்த 
வேதாளியரொடு 
குரும்பைக்காய்படுபு 7. நெடுநல்வாடை 
குருப்பைக்காயும் 

5 . 

புலம்பொடுகலங்கி 
மயிலோரன்ன 

புலம்பிற் கலங்கி 
மயிலோடன்ன 

பெயலுலந்தெழுந்த 
கதிர்விடுமொண்காழ் 

பெயலுடிதெழுந்த 
கதிர்விடுபொன்காழ் 

36 . 

வள்ளி வீங்கில்ற 
சர்வர 

வள்ளியின் வீங்கிறை 
40 . 

செவ்வியரும்பின் 
சுடர 
சோறமைவுற்ற 

செவ்வரியரும்பு 
உறையமைவுற்ற 
நீருடைக்கலிங்கம் 


670 . 


671 . 


K82 . 


706 . 


19 
. 


715-6 . 


721 . 


76 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


அடி 


அடி 


42 . 


29 . 


45 . 


13 . 


62 . 


40 . 


68 . 


87 . 


90 . 


96 . 


99 . 


101 . 


109 . 


இரும்பு செய்விளக்கின் 
இரும்பு செய்விளக் 

கின 
மனையுறை புறவின் 
இறையுறை புறவும் 
கட்டளை திரியாது 
கட்டளை தெரியாது 
தண்மையிற்றிரிந்த 
தன்மையிற்றிரிந்த 
ஞெமிரிய 
ஞெமரிய 
கலிமயிலகவும் 
களிமயிலகவும் 
வில் கிடந்தன்ன 
விற்கிடந்தன்ன 
பல்வயின் 
பலவயின் 
வாயுறையழுத்திய 
வாயறையழுத்திய 
வாயற அழுத்திய 
நரைவிராவுற்ற 
நரைவிரவுற்ற 
உகத்தவை 
முகைத்தவை 
தாதுளிமறைப்ப 
தாழ் துளி மறைப்ப 
பரம்பு துளி மறைப்ப 
யாமத்தும் பள்ளி 
யாமத்துப் பள்ளி 


132 . 


வாராதாயினும் 
யானுமாற்றலேன் 
யானுமாற்றலென் 
வண்ணழுந்துணையும் 
வண்ணழுந் 

தொடையும் 
கலிகெழுமரபிசை 
கலிகெழுமீமிசை 
அடும்பராத்தி 
அடம்பராத்தி 
பரேரம்புழகுடன் 
பாரம்புழகுடன் 
பறியா 
பரியா 
திளையாக்கண்ண 
கிளையாக்கண்ண 
தாசினை பிளந்து 
ததர் சினைபிளந்து 
கணைவிடுபுடையூ 
கணை விடு ( பு ) டையூ 
வெடிபடுத்திதிர 
வெடிபடுத் தார்த்து 
வளைதெளிப்ப 
வளைதெளிர்ப்ப 
திணி நிலைகடம்பின் 
திண்ணிலை கடம்பின் 
துணையறை மாலையிற் 
துணையமை மாலையிற் 
வான்றிணைப் 

புரையோர் 
வான் றுணைப்புரை 

யோர் 


149 . 


140 . 


160 . 


152 . 


16 . 


156 . 


167 . 


185 . 


176 . 


177 . 


186 . 


205 . 


8 - குறிஞ்சிப்பாட்டு 

23 . வாராராயினும் 


பின்னிணைப்பு -2 


777 


பா . 


பா . 


211 . 


33 . 


241 . 


நெஞ்சமர்ந்து 
நெஞ்சமைந்து 
நீதுயில் எழினும் 
நீ துயில் ஒழியினும் 
தீர்ந்தன்றுமிலனே 
திரிந்தன்றுமிலனே 


37 . 


245 . 


108 . 


115 . 


162-3 . 


172 . 


181 . 


9 - பட்டினப்பாலை 
13 . 

கதிரருந்து 

கதிரருந்தி 
89 . பிழிமாந்தியும் 

பிழிமகிழ்ந்தும் 
129 . நிலத்தேற்றவும் 

நிலத்தேறவும் 
139 . வரையாடுவருடை 

வரைபாய் வருடை 
192 . நெரிய வீண்டி 

நெளியவீண்டி 
2101 குறைகொடாது 

குறைபடாது 
246 . உண்டுறைமூழ்கி 

உண துறைமூழ்கி 
256 . 

நெருஞ்சியோடு 

நெரிஞ்சியோடு 
285 . பிறங்கு நிலைமாடத்து 

பிறங்கு நிலைவாயில் 


பொருந்தியளவினில 
பொருந்திய 

வளவினில் 
நுணங்கர நுவறிய 
நுணங்கறனுவரிய 
குலவுக்குரலேனல் 
குவவுக்குரலேனல் 
ஐவனம் வெண்ணெல் 
ஐவனவெண்ணெல் 
எய்திநோனாச் 

செருவின் 
எய்தினோனாச் 

செருவின் 
குறைவின்று பருகி 
குழைவின்று பருகி 
வழையமை சாரல் 
வழையமல் சாரல் 
நிலநாடு படர்மின் 
நிலனொடு படர்மின் 
நில நாள் படர்மின் 
இருங்கலரும் பொறி 
இருங்கல் அடாஅர் 
உடையவாறே 
அரும்பொறி 

உடையவாறே 
நள்ளிருள் அலரி 

விரிந்தவிடியல் 
நள்ளிருள் விரிந்த 

விடியல் 
புலந்து புளிறு 
புலர்ந்து புனிறு 


192 . 


194 . 


195 . 


195-6 . 


10 - மலைபடுகடாம் 
5 . அணித்தழை 

அணிதழை 
22 . கேள்விபோகா 

கேள்விபோகாது 


203 . 


778 


தமிழ் நூல்களில் பாடவேறுபாடுகள் 


பா . 


அடி 


பா . 


அடி 


206 . 


356 . 


281 . 


373 . 


229 . 


382 


2311 


417 . 


420 . 


240 . 


435 . 


242 . 


பகலிலை தளர்க்கும் 
பகலிலை தவிர்க்கும் 
பகை நிலை தளர்க்கும் 
ஓம்பினிர் கழிமின் 
ஓப்பினர் கழிமின் 
ஓரியாற்றியவின் 
ஓராற்றியவு 
மூத்த புரிசை 
புரிசைமூத்த 
தொழா நிர் 
தொழா நீர் 
கழியின் 
கழிமின் 
ஞெரேரென 
ஞெரோவென 
வகுந்திற்கானத்து 
வகுந்தின் கானத்து 
முளிகழை இழைந்த 
முளிகழை யிசைந்த 
அசைவிடப்பருகி 
அசைவீடப்பருகி 
இருங்கால் வீயும் 
இருங்கோல் வீயும் 
அருவி நுகரும் 
அருவிநுகக்கும் 
நிலைபெய்திட்ட 
நிலை புணர்ந்திட்ட 
பெருவெளிற்பிணி 

மார் 
பரூஉவெளில் 

பிணிமார் 
ஞெரேரென 


ஞெரோவென 
ஞேயென 
திருவார்மார்ப 
திருவார் மார்பின் 
கூர்ங்கற்பாறை 
கூன்கட்பாறை 
முழவின்கண்ணு 

மோம்பி 
முழவுங்கண்ணு 

மோம்பி 
பாலுமிதவையும் 
பாலும் விதவையும் 
சேந்தனிர் 
சேர்ந்தனிர் 
மிதவை சொரிந்த 
விதவை சொரிந்த 
வெண்ணெறிந் 

தியற்றிய 
எண்ணெறிந் 

தியற்றிய 
எள்ளெறிந்தியற்றிய 
நுண்ணிடிநுவணை 
இடிநுண்ணுவணை 
சேந்தனிர் செலினும் 
சேர்ந்தனிர் செலினும் 
கண்புமலி பழனம் 
கண்பமல் பழனம் 
காண்புமலி பழனம் 
சண்புமலி பழனம் 
இறந்துவரிக்கும் 
இறந்துபனிக்கும் 


441 . 


248 . 


251 . 


255 . 


445 . 


294 . 


452 . 


316 . 


454 . 


326 . 


475 . 


340 . 


பின்னிணைப்பு -2 


779 


பா . 


பா . 


அடி 


479 . 


493 . 


பதியெழலறியா 
பதியெழவறியா 
பதியெழுவறியா 
இயாறெனக்கிடந்த 
இயாறுகிடந்த 


சேஎய்ப்பெருவிறல் 
சேஎய் பெருவிறல் 
மரா அத்து 
மரா அத்த 


498 . 


481 . 


துணை நூல்கள் 


லக்கியம் 


1. கல்லாடம் 


2. சிலப்பதிகாரம் 


3. சீவகசிந்தாமணி 


4. தமிழ்விடுதூது 
5. திருக்குறள் 
6. திருஞானசம்பந்தர் தேவாரம் 


7. திருநாவுக்கரசர் தேவாரம் 


8. திருப்பாவை 
9. திருவேங்கடத்தந்தாதி 
10. திவ்யப்பிரபந்தம் - பெரிய திருமொழி 
11. திவ்யப்பிரபந்தம் - முதலாயிரம் 
12. திவ்யப்பிரபந்தம் - முதற்றிருமொழி 


13. நாச்சியார் திருமொழி 


14. மணிமேகலை 


15. முத்தொள்ளாயிரம் 


லக்கணம் 


1. இலக்கண விளக்கம் 


2. இறையனார் களவியல் உரை 


3. நன்னூல் 


4. புறப்பொருள் வெண்பாமாலை 


ஆய்வு நூல்கள் . 

1. அறவாணன். க.ப. தொல்காப்பியக் களஞ்சியம் - தமிழ்க் 

கோட்ட வெளியீடு- சென்னை - 1975 
2. அரவிந்தன் . மு.வை. உரையாசிரியர்கள் - மணிவாசகர் 

நூலகம் , சிதம்பரம் - 1977 . 
3. இராசமாணிக்கம்.மா . தமிழ் இலக்கிய வரலாறு - பாரி 

நிலையம் - சென்னை .1969 . 
4. இராமநாதன் செட்டியார் . லெ.ப.கரு . - பத்துப்பாட்டு 

வளம் - பாரி நிலையயம் - சென்னை -1968 . 
5. இராமகிருட்டிணன்.மு . பிரதிபேத ஆராய்ச்சி - மதுரை 

-1960 
6. கைலாசபதி.க.டாக்டர் - பாரதி 

நூல்களும் 

பாடபேத 
ஆராய்ச்சியும் சில குறிப்புக்கள் - இலக்கியச் சிந்தனை , 

சென்னை -1980 . 
7 . கோதண்டபாணி 

பிள்ளை .கு . 

நெடுநல்வாடை 
திறனாய்ந்து தெளிதல் - தமிழ்ச் சங்கம் - சென்னை -1943 
8 . சண்முகம்பிள்ளை . மு . திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட 

வேறுபாடும் - சென்னைப் பல்கலைக் கழகம் - சென்னை -1971 
9 . சாரங்கபாணி.இரா.டாக்டர் . பரிபாடல் திறன் - 

மணிவாசகர் நூலகம்- சிதம்பரம் -1972 , 
10. சுப்பிரமணிய சாஸ்திரி.பி.சா . தொல்காப்பியம் எழுத்ததி 

காரம் குறிப்புரை பி.எஸ் . ஸ்வாமிநாதன் - சிதம்பரம் - 1937 
11. சுப்பிரமணிய சாஸ்திரி.பி.ச . தொல்காப்பியம் சொல்லதி 

காரம் குறிப்புரை பி.எஸ்.ஸ்வாமி நாதன் -சிதம்பரம் -1930 
12. சுப்பிரமணிய பிள்ளை.கா . பழத்தமிழர் நாகரிகம் அல்லது 

தொல்காப்பியப் பொருளதிகாரக் கருத்து -1939 . 
13. சோமசுந்தரபாரதியார்.சா . டாக்டர் . பழந்தமிழ்நாடு 

பாரி நிலையம் - சென்னை -1955 . 
14. தண்டபாணி தேசிகர்.ச . சங்க இலக்கியச் சொற்களஞ் 

சியம் . திருவாவடுதுறை ஆதீனம் -1965 . 
15. தமிழண்ணல் . டாக்டர் குறிஞ்சிப்பாட்டு இலக்கியத் 

திறனாய்வு விளக்கம் - பாரி நிலையம் . சென்னை - 1961 . 


வ.சுப . 


16. மறைமலையடிகள் 

பட்டினப்பாலை 

ஆராய்ச்சியுரை - 
கழகம் - சென்னை , - 1957 .. 
17. மறைமலையடிபள் - முல்லைப்பாட்டு ஆராய்ச்சிட- கழகம்: 

சென்னை- 1958 . 
18 . மாணிக்கம் . 

டாக்டர் - தமிழ்க்காதல் - பாரி 
நிலையம் - சென்னை - 1993 . 
19. முருகப்பா . சொ . கம்பர் காவியம் - கம்பர் பதிப்பகம் - 

காரைக்குடி - 1953 . 
20. முருகப்பா . சொ . இராமகாதை- பாரி நிலையம்- சென்னை 

- 1969 . 
21. ராகவ ஐயங்கார் . ரா . குறுந்தொகை விளக்கம் , 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம்- அண்ணாமலை நகர் - 

1956 . 
22. ராகவ 

ஐயங்கார் . பெரும்பானாற்றுப்படை ஆராய்ச் 
சியுரை - அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் - அண்ணாமலை 

நகர் , 1958 . 
23. விநாயகமூர்த்தி . அ . மூலபாட ஆய்வியல் 
24. வெள்ளைவாரணனார் . க , தமிழ் இலக்கிய வரலாறு - 

தொல்காப்பியம்- அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 

அண்ணாமலை நகர் - 1957 . 
25. வேங்கடராஜுலு ரெட்டியார் . வே . தொல்காப்பியம் 

எழுத்ததிகார ஆராய்ச்சி - சென்னைப் பல்கலைக் கழகம் 
- சென்னை - 1944 . 


26 . 

வையாபுரிப்பிள்ளை . எஸ் , தமிழ்ச்சுடர் மணிகள் - பாரி 

நிலையம்- சென்னை . 1968 . 
27. சங்க இலக்கியம் சொல்லடைவு . ( 1,2,3 , தொகுதிகள் ) 

பிரெஞ்சு இந்தியக் கலைக் கழகம் - பாண்டிச்சேரி - 1957 

68 , 70 . 
28 

திருக்குறட் சிந்தனைகள் - அண்ணாமலைப் பல்கலைக் 

கழகம் , அண்ணாமலை நகர் -1979 . 
29. தொல்காப்பியச் சிந்தனைகள் - அண்ணாமலைப் பல்கலைக் 

கழகம் - அண்ணாமலை நகர் -1978 . 


ஆய்வுக்கட்டுரைகள் 


1. வெள்ளைவாரணர்.க . - தொல்காப்பியத்தில் சில நூற் 

பாக்களின் பொருள் விளக்கம் தொல்காப்பியச் 
சிந்தனைகள் - அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , அண்ணா 
மலை நகர் , 1978 , பக் . 259-69 . 


2. மெய்யப்பன் . ச . தொல்காப்பியப் பதிப்புக்கள் , தொல் 

காப்பியச் சிந்தனைகள் , அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 

அண்ணாமலை நகர் . 1978 , பக் . 41-53 . 
3. இராமநாதன் . சுப . தொல்காப்பியர் காலம் , தொல்காப் 

பியச் சிந்தனைகள் அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 
அண்ணாமலை நகர் , 1978- பக் . 1-7 . 


. விநாயகமூர்த்தி . அ . மூலபாட ஆய்வியல் நோக்கில் 
ஐங்குறுநூற்றுப் பதிப்பு , புலமைத்தொகுதி - 3 , ஜூலை, 
செப் . 1977 


Ps 


5. Kandasany S.N.Dr. Tholkappiyam • A Historica )) 
Perospective தொல்காப்பியச் 

சிந்தனைகள் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , அண்ணாமலை நகர் 
1978 , பக் ,8-33 


6. Textual Criticism - Encyclopaedia Britannica 


ஆங்கில நூல்கள் 


1. Katie S.M. Dr. lotroduction to Indian Textua 

Criticism , Deccan College , Poova , Second Edition . 
1934 . 


2 , Shanmugham , S.V. Dr. Naccbinarkkiniyar s Concep 

tion of Phonology , Annamalai University , Annamlai 


nagar , 1967 . 


3. Varatharaja Iyer , E.S. Tholkappiyam - Porul Athi 

karam Vol.1 , Annamalai University , Annamalainagar , 
1948 . 


பிழை திருத்தம் 


பக்கம் பத்தி 


பிழை 


திருத்தம் 


23 


1 


23 


6 


27 


5 


42 


2 


43 


2 


43 


2 


49 


4 


59 


1 


60 


6 


62 


3 


78 


1 


79 


3 


தவித்து 
குற்றியலுகாப் 
ஆங்கவண் நிகழ 
அறிய 
உரினும் 
மெய்பெறசுவையே 
புறத்தினை 
செற்சாரியை 
இதனைத்தென 
புளரியல் 
ரிபு 
மயங்கி 
பொருண்பை 
செறிவாா 
பிறபாடல்கள் 
முறை தொகஉம் 
மகடூஉ 
சால் 
கண்டோச்சுட்டி 
நச்சினார்க்கிணியர் 
பலவற்றுலும் 
நச்சினார்க்கினியரிள் 
அகைந்துள்ளது 
வரைத்துள்ளார் 


தனித்து 
குறியலுகரப் 
ஆங்கவன் நிகழ 
அறிப 
உறினும் 
மெய்பெற அவையே 
புறத்திணை 
சொற்சாரியை 
னைத்தென 
புணரியல் 
பிரிபு 
மயங்கிய 
பொருண்மை 
செறிவாய் 
பிறபாடங்கள் 
முறைதொகூஉம் 
மகடு 
சொல் 
கண்டோர்ச்சுட்டி 
நச்சினார்க்கினியர் 
பலவற்றாலும் 
நச்சினார்க்கினியரின் 
அமைந்துள்ளது 
வரைந்துள்ளார் 


85 


10 


113 


4 | 


114 


1 


116 


1 


118 


2 


124 


2 


134 


6 


138 


4 


141 


3 


145 


1 


149 


6 


151 


6 


165 


4 


அளபு 


அளவு 


பக்கம் பத்தி 


பிழை 


திருத்தம் 


3 


300 


4 


207 


4 


308 


2 


308 


2 


308 


2 


316 


1 


325 


3 


327 - 


2 


327 


2 


331 


2 


331 


3 


333 


5 


333 


5 


அயற்வுற்றதனை அயற்வுற்றனை 
புது நுணுழைப்பான் 

புது நூணுழைப்பான் 
பாடப்பெறீ இயர் பாடலி புெறீஇயர் 
கிளையொடுக்காக்க கிளையொடுங்காக்க 
கயிறரிபெருந்திறந்து கயிறரி பெருந்திறத்து 
நீல நிறமேனியன் நீல நிறமேனியள் 
இறுநனி 

சிறு நனி 
ஏதிலாபிடியை ஏதிலாட்டியை 
சிறுதிணை 

சிறுதினை 
அவவே மன்ற அதுவே மன்ற 
சிறுதிணை 

சிறுதினை 
சுடக்கொடி 

சுடர்க்கொடி 
பழிக்குமுன்கணாட்டி பழிக்குமுண்கணாட்டி 
துறைநனிமருதம் துறை நணிமருதம் 
தோலுரிர்த்து தோலூனுதிர்த்து 
தோலுனொதிர்த்து தோலூனொதிர்த்து 
கூரையிழிதரு 

கரையிழி தரு 
புல்செருக்கடந்து பல்செருக்கடந்து 

கொளலும் 
பன் மாணடுக்கல் பன்மானடுக்கல் 
நாற்றமும் வன்மையும் நாற்றமும் வண்மையும் 
ஒருகுழையாமை ஒருகுழையாவை 
பெரும்படை 

பெரும் பெடை 
பெரும்படை 

பெரும் பெடை 
தண்ணயந்தனி தண்ணயந்தணி 
கொள்ளும் 

கொள்ளும் 


340 


1 


340 


1 


340 


1 


340 


1 


345 


3 


358 


2 


கொளனும் 


362 


5 


364 


4 


368 


4 


371 


1 


374 


3 


381 


3 


பக்கம் பத்தி 


பிழை 


திருத்தம் 


169 


4 


அம்மூபுருவின் 


178 


3 


அம்மூருவின் 
தெடுங்காலமாகுக 
இடும்மையும் 


நெடுங்காலமாகுக 
இடும்பையும் 


192 


2 


202 


3 


ரான 


என் 


209 


2 


215 


4 


248 


இப்பாடப் 

இப்பாடம் 
முன்ளர் 

முன்னர் 
தை இயவளியும் என்பதற்குப்பின் ( பரி . 21.47 ) 
என்பதற்குத் தை இயவளிவளியும் என்று வரும் 
இருவேறுபாடுகளில் சொல் இரட்டித்துவருதலைக் 
காணலாம் என்பது விடுபட்டுள்ளது . 
விடக 


249 


4 


வீடக 


261 


5 


261 


6 


262 


1 


263 


4 


264 


1 


265 


3 


271 


2 


271 


2 


புள்ளிமீன்றி 

புள்ளியின்றி 
பரந்பாடி 

பரந்தபாடி 
கவனம்கைப்ப 

கவளம் கைப்ப 
நரைவிரவிற்ற 

நரை விரவுற்ற 
விங்கிறை 

வீங்கிறை 
நுணங்கர துவறிய நுணங்கரனுவறிய 
சேர்ப்பேர்ஈரனை 

சேர்ப்பேர் ஈரளை 
செம்பேர் ஈரனை 

செம்பேர் ஈரளை 
செய்வினைக்கு ஆசாவா 

செய்வினைக்கு அசாவா 
கொழுஞ்சுளைப் 

கொடுஞ்சினைப்பெரும் 
பெரும் பழம் 

பழம் 
அலைந்த 

அலைத்த 
இவர்வியந்துடன் இணர்வியந்துடன் 
கொழுஞ்செய்பேழை செழுஞ்செய்பேதை 
பிறழ்கவல் 

பிறழ்சுவல் 
நாடன் தோய் 

நாடன் நோய்தந்தனனே 


273 


1 


274 


2 


277 


2 


280 


4 


281 


1 


287 


2 


292 


2 


தந்தனனே 


பக்கம் பத்தி 


பிழை 


திருத்தம் 


383 


1 


தோல் 
கொண்டாம் 


தோள் 
கொண்டாடும் 


384 


3 


401 


3 


411 


4 


411 


4 


திணகுரல் 
அதர்மார்த்திருந்த 
திம்பொழி 
கவவுக்கரந்து 
பகைமுளைகடுப்ப 


திண்குரல் 
அதர்பார்த்திருந்த 
தீம் பொழி 
களவுக்கரந்து 
பகைமுனை கடுப்ப 


437 


3 


439 


3 


441 


3 


மளையுறைபுறவு 


மனையுறைபுறவு 


GAD 80A 


